அயல்நாடுகளில் 
கூட்டுறவு 


( CO - OPERATION IN ABROAD ) 


வே . பத்மநாபன் 


HE 


ப 


Plans 


UN 


நா 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


தங்க காம் 


பாற 


தங்க கசம் 


த.பா.நி. ( க.வெ.) வரிசை எண் 


பாவை 


335 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ஆசாயா 
வே . பத்மநாபன் , எம்.காம் ., 
வணிகவியல் விரிவுரையாளர் , 
வைணவக் கல்லூரி , 

சென்னை . 


பர் 


நூல் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - June , 1972 


T.N.T.B.S. ( C.P. ) No. 335 


© Tamil Nadu Text Book Society 


CO - OPERATION IN ABROAD 
Y. PADMANABAN 


Net Price Rs . 7.40 


( No discount ) 


Published by the Tamil Nadu Text Book 
Society under the Centrally Sponsored 
Scheme of Production of books and 
literature in regional languages at the 
University level, of the Government of 
India in the Ministry of Education and 
Social Welfare ( Department of Culture ), 
New Delhi. 


AW 


Printed by 


SOUNDARA PRINTERS 
403, T. H. Road , 
Madras - 5 . 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினோராண் 
டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி . ஏ . வகுப்பு 
மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே 
- கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புதமுக 
வகுப்பிலும் P.U.C.) 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் படிப்பு 
வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
ஏற்பாடு செய்துள்ளோம் .. தமிழிலேயே கற்பிப்போம் என 
முன் வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறை 
களிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்து 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
ர நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல், புவியமைப்பியல், -மனையியல் , கணிதம் , பௌதிகம் , 
வேதியியல், உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் ,, 
தாவரவியல், பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் 
தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான அயல் நாடுகளில் கூட்டுறவு என்ற 
இந்நூல் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 335 ஆவது 
வெளியீடாகும் . இதுவரை 370 நூல்கள் வெளிவந்துள்ளன . 
இந்நூல் மைய அரசு 

கல்வி , சமூக நல 

சமூக நல அமைச்சகத்தின் 
மாநில மொழியில் 

பல்கலைக் கழக 

நூல்கள் 

வெளியிடும் 
திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை . ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


1. கூட்டுறவு என்றால் என்ன ? 

முன்னுரை - இலக்கணங்கள் -- ராக்டேல் முன்னோ 
-- கூட்டுறவுத் தத்துவங்கள் - சங்கங்களிடையே 


டிகள் 


கூட்டுறவு . 


15 


2. இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

முன்னுரை - விடிவெள்ளியின் வரவு - தொழிலாளர் 
தனிக் குடியிருப்புகள் - தேசிய உழைப்புப் பரிமாற்ற 
நியாய அமைப்புகள் - ராக்டேல் முன்னோடிகள் - 
பண்டகசாலையின் நோக்கங்கள்- கொள்கைகள் - சம 
தருமவாதிகளின் ஈடுபாடு - சில்லறை விற்பனைச் சங் 
கங்கள் -- விலைக் கொள்கை - விற்பனைச் சங்கங்களின் 
நிர்வாகம் - நுகர்வோர் சில்லறை விற்பனைச்சங்கங்களின் 
கூட்டமைப்புகள் - மொத்த விற்பனைச் சங்கங்கள் - 
ஸ்காட்லாந்து மொத்த விற்பனைச் சங்கம் - உற்பத்தி 
யாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் - வெற்றியின் இரகசியம் - 
குறைபாடுகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் - கூட்டுறவு 
இணைப்புச் சங்கம் -- விவசாயக் கூட்டுறவு - அரசின் 
பங்கும் கூட்டுறவு அமைப்புகளின் வளர்ச்சியும் - விவ 
சாய இயக்கமும் நுகர்வோர் இயக்கமும் . 


52 


3. ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

முன்னுரை - இயக்கத்தின் தூண்கள் - வங்கியின் 
நோக்கங்கள் - உறுப்பினர் நிலை- நிர்வாக அமைப்பு - 
பொறுப்பு - பங்கு மூலதனம் - காப்பு நிதி - வங்கிகளின் 
சாதனைச் சிறப்பு - ரைபீசன் வங்கிகள் - ஒப்பீடு 
காண்டல் -1945 ஆம் ஆண்டும் அதன் பின்னரும் 
கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் - நகர்ப்புறச் சங்கங்கள் 
வீடளிப்புச் சங்கங்கள் - நுகர்வோர் கூட்டுறவுச் சங் 
கங்கள் - கூட்டமைப்புகள் - பொதுத் தன்மைகள் 
டாக்டர் ஹா 

ஹாஸ் ஆற்றிய பணி- இன்றைய நிலை - 
அட்டவணைகள் , 


- 


V 


74 


4. இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

கூட்டுறவின் தொடக்கம் - மக்கள் வங்கிகள் - ஒப் 
புமை காண்டல் ---- கிராமக் கடன் இயக்கம் - வல் 
லாண்மைக் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் - தொழி 
லாளர் சங்கங்கள் - கூட்டிணைப்புகள் - கூட்டுறவு விவ 
சாயச் சங்கங்கள் . 


5 . 


104 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

முன்னுரை - கூட்டுறவு இயக்கத்தின் தொடக்கம் - 
சுவீடனின் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களின் சிறப்பு 
அம்சங்கள் - கோ ஆப்பரேட்டிவ் ஃபார்பன் டெட் 
மொத்த விற்பனைப் பணிகள் - உற்பத்தித் துறையில் 
இச் சங்கத்தின் பணிகள் - கூட்டுறவுக் கல்வியின் 
வளர்ச்சி - சோதனை ஆய்வுக் கூடங்கள் - கூட்டுறவுச் 
சங்கமும் வேலை வாய்ப்பும் - கூட்டுறவுச் சங்கத்தின் 
அமைப்பு - தில்லியில் மத்தியக் கல்விக் கூடம் - விவ 
சாயக் கூட்டுறவு இயக்கம் - பொது விவசாயச் சங்கம் 
பாற் பண்ணைகள் - கூட்டுறவு இறைச்சி விற்பனையேற் 
பாடு- முட்டை விற்பனைச் சங்கங்கள் - கூட்டுறவுக் 
கொள் முதல் , விற்பனைச் சங்கங்கள் - வன உரிமையாளர் 
சங்கம் - கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் - தேசியக் குடி 
பானவர்கள் சங்கம் - கூட்டுறவு மனை இயக்கம் - சுவீடன் 
கூட்டிணைப்பு - வெற்றியின் இரகசியம் . 


145 


6 . 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 

டென்மார்க்கைப்பற்றி பால் பண்ணைத் 
தொழிலின் தொடக்கம்- பால் பண்ணைத் தொழிலும் 
கூட்டுறவும் - பண்ணையின் அமைப்பும் அதன் பணியும் 
-- பால் பொருள்களின் விற்பனை - வெற்றிக்கான கார 
ணங்கள் -- பன்றி இறைச்சித் தொழில் - கூட்டுறவு 
முட்டை ஏற்றுமதிச் சங்கம் - கூட்டுறவு அளிப்புச் சங் 
கங்கள் - நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் - கூட்டுறவுச் 
சில்லறை விற்பனைச் சங்கங்கள் - கூட்டுறவு மொத்த 
விற்பனைச் சங்கம் - விவசாயத் துறையில் இயங்கி வரும் 
பிற கூட்டுறவுச் சங்கங்கள் - கால் நடைக் கூட்டுறவுச் சங் 
கங்கள் - பசு தேர்வாய்வுச் சங்கங்கள் - கால் நடை முன் 
னேற்றச் சங்கங்கள் - கால் நடைக் காப்புறுதிச் சங்கங்கள் 
- விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களின் வளர்ச்சி - கூட்டு 
றவுக் கடன் சங்கங்கள் - டென்மார்க் கூட்டிணைப்புகள் 


vil 


-வன் 


--நகர் சார்ந்த கூட்டுறவுச் சங்கங்கள் - கூட்டுறவுக் கல்வி 
- டென்மார்க் அரசும் கூட்டுறவுச் சங்கங்களும் - டென் 
மார்க் கூட்டுறவு இயக்கத்தின் தனிச் சிறப்புகள் - 
வெற்றிக்கான காரணங்கள்- நாம் பெற வேண்டியவை . 


-- 


7. சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

190 
முன்னுரை கூட்டுறவு வரலாறு 

1937 ஆம் 
ஆண்டுக்குப் பின்- கூட்டுறவுச் சங்கங்களின் அமைப்பு 
முறை - கிராம அளிப்பு , விற்பனை ஏற்பாட்டுச் சங்கங்கள் 
- நகர நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள்- தொழிற் 
கூட்டுறவுச் சங்கங்கள்- அரசின் ஆதரவு - சங்கங்களின் 
அமைப்பு -கூட்டமைப்புகள் - புதிய சீனாவில் தொழிற் 
கூட்டுறவுச் சங்கங்கள் - உற்பத்தியாளர் குழுமம் 
அளிப்பு , விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் - உற்பத்தி 
யாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் - வேளாண்மைக் 

கூட் 
டுறவுச் சங்கங்கள் - ஒருவருக்கொருவர் உதவிக் குழு 
மங்கள் --- சமதர்மப் பண்ணைகள் - சீனக் கூட்டுறவு 
இயக்கத்தின் சிறப்பியல்புகள் . 
8. சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

221 
வரலாற்றுப் பின்னணி- கூட்டுறவு இயக்க வளர்ச்சி 
வரலாறு - சோவியத்து நாட்டின் கூட்டுறவு அமைப்புகள் 

தொழிலாளர் அமைப்புகள் - விவசாயக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் -கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் - கூட்டுறவு 
இணைப்புச் சங்கங்கள் - நுகர்வோர் கூட்டுறவுச் 

சங் 
கங்கள் -- பண்டகசாலைகளின் நிர்வாக அமைப்பு 
மத்தியக் கூட்டமைப்பின் பணிகள் - கூட்டுறவுப் பண்டக 
சாலையின் சிறப்பியல்புகள் - பண்டகசாலைகளின் நிதி 
நிலை - உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள்- மீனவர் 
கூட்டுறவுச் சங்கங்கள்- வேளாண்மைக் கூட்டுறவு 
கூட்டுப் பண்ணைகள் -- பண்ணைகளின் நிர்வாகம் - விளை 
பொருள் 

விநியோகம் கூட்டுப் பண்ணைகளால் 
விளையும் நன்மைகள் - கூட்டுப் பண்ணைகளின் குறை 
பாடுகள் - தீர்வழி நடவடிக்கைகள் - கூட்டுப்பண்ணையும் 
கூட்டுறவுப் பண்ணை யும் - கூட்டுப்பண்ணை விவசாய 
மும் இந்தியாவும்- நாம் பெற வேண்டிய பாடம் . 


9 . 


அயர்லாந்தில் கூட்டுறவு 

280 
வரலாற்றுப் பின்னணி - கூட்டுறவின் தோற்றமும் 
வளர்ச்சியும் - நாட்டுப் பிரிவினையும் அதனால் கூட்டுறவு 


Vil 


யக்கத்தில் ஏற்பட்ட விளைவுகளும் - கூட்டுறவுப் பால் 
பண்ணைகளும் அவற்றின் வளர்ச்சியும் - அயர்லாந்து 
அரசாங்கத்தின் பணி - கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 
இரண்டாம் உலகப் போரும் அதன் விளைவுகளும் 
கூட்டுறவுச் சங்கங்களின் தற்போதைய நிலை . 


- 


10 , ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 

302 
ஜப்பானைப்பற்றி - கூட்டுறவு இயக்கத்தின் வரலாறு 
- இன்றைய நிலை - விவசாயக் கூட்டுறவுக் கழகங்கள் 
கடன் 

அளிப்பு - தொகை வைப்பு - விளைபொருள் 
களின் விற்பனையேற்பாடு - விவசாயத் தேவைப் 
பொருள்களின் கொள்முதல் - ஜப்பானின் கூட்டுறவுக் 
கூட்டிணைப்புகள் - மீன் பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஜப்பானின் 

வனக் கூட்டுறவுச் . சங்கங்கள்- வன 
விவசாய மத்தியக் கூட்டுறவு வங்கி - நுகர்வோர் கூட் 
டுறவுச் சங்கங்கள் - அயல் நாட்டு வாணிகமும் கூட்டுறவு 
அமைப்பும் - விற்பனைமுறை- நன்மைகள் , தீமைகள் 
தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் - பெறவேண்டிய 
படிப்பினை . 


344 


11. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 
புதிய நாடும் 

பழைய மக்களும் - கூட்டுறவின் 
தொடக்கம் - கூட்டுறவு - இயக்கத்தின் வரலாறு 
வேளாண்மைக் கூட்டுறவு - அளிப்புக் கூட்டுறவுச் சங் 
கங்கள் - கூட்டுறவு விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் 
கூட்டுறவுப் பால் பண்ணைத் தொழில் - தானியச் சங் 
கங்கள் - பருத்தி , எண்ணெய்க் கூட்டுறவுகள் - கம்பளிக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் - முட்டை விற்பனை யேற்பாட்டுச் 
சங்கங்கள் - காய்கறி , பழ விற்பனை யேற்பாட்டுச் 
சங்கங்கள் - விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்களின் சிறப் 
பியல்புகள் - அரசாங்க ஆதரவு - அட்டவணைகள் : 
கூட்டுறவுக் கொள் முதல் சங்கங்கள் - கிராமச் சேவைச் 
சங்கங்கள் - கூட்டுறவுக் கடன் இயக்கம் - நுகர்வோர் 
கூட்டுறவுச் சங்கங்கள் - சில்லறை விற்பனைப் பண்டக 
சாலைகள்- மொத்த விற்பனைப் பண்டக சாலைகள் - 
தேசிய மொத்த விற்பனைச் சங்கங்கள் - சேவைச் சங் 
கங்கள் - கடன் சங்கங்கள் - கல்விப் பணியும் கூட்டுறவு 
இயக்கமும் - அமெரிக்க ஐக்கிய நாட்டுக் 
இயக்கத்தின் தனிச்சிறப்புகள் . 


கூட்டுறவு 


Vill 


12. கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 

385 
முன்னுரை - கூட்டுறவின் தொடக்கம் - விற்பனை 
யேற்பாட்டுச் சங்கங்கள் - கூட்டுறவு விற்பனை யேற் 
பாட்டுக் கொள் முதல் சங்கங்கள்- மொத்த விற்பனைச் 
சங்கங்கள் - கொள் முதல் கூட்டுறவுச் சங்கங்கள் - கூட் 
டுறவுச் சேவைச் சங்கங்கள் மீனவர் கூட்டுறவுச் 
சங்கங்கள்- எண்ணெய்க் கூட்டுறவுச் சங்கங்கள் - கூட் 
டுறவுக் கடன் சங்கங்கள் - கூட்டுறவுக் கல்வியும் 
பிரசாரமும் - கூட்டுறவுச் சட்டங்கள் - கனடாவின் தற் 
போதைய நிலை . 


407 


13. இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

முன்னுரை - தொழிலாளர்க் கூட்டு அமைப்பு - 
ஹேவரத் ஓவ்டிம்- கூட்டுப்பண்ணை விவசாயவரலாறு 
கிராமக் குடியிருப்புகள் - தொழிலாளர் குடியிருப்புச் 
சங்கங்கள் - சிறப்பியல்புகள் - குடியிருப்பின் அமைப்பு 
--பொருளாதார சமத்துவம் - கூட்டுக் குடியிருப்புகள் 

இவைகளின் நோக்கங்கள் - அடிப்படைக் கொள்கை 
கள் - குடியிருப்பின் அமைப்பு - நிருவாகம் - வெற்றிக் 
கான காரணங்கள் - கலப்புக் கூட்டுக் குடியிருப்புகள் . 


432 


கலைச்சொற்கள் 


BIBLIOGRAPHY 


441 


1. கூட்டுறவு என்றல் என்ன ? 


முன்னுரை 


எழுத்துகளின் கூட்டுறவுதான் சொல்லாகின்றது . 

சில 
சொற்களின் கூட்டுறவுதான் வாக்கியம் என வழங்கப்படுகின்றது . 
இவையாவும் தனித்து நிற்பின் யாது பயன் ? எனவே கூட்டுறவு 
( Co - operation ) என்னும் சொல் மிகவும் வலிமை 

வாய்ந்த 
சொல்லாகும் . கூடிவாழ்தலே கோடி நன்மை . இது பழமொழியே 
- யாயினும் எக் காலத்திற்கும் ஒத்துவரக்கூடிய பொன்மொழி 
யாகும் . கூட்டு வாழ்க்கையில்தான் ஒருவருடைய துன்பம் 
மற்றவரால் நீக்கப்படும் . கூட்டுறவு ஒன்றினால் தான் நட்புறவு 
வளர முடியும் . 

மனிதர்களிடையே நிலவும் கூட்டுறவுதான் 
நல்லாட்சிக்கு வித்திடுகின்றது . நாடுகளிடையே நிலவும் 
கூட்டுறவுதான் 

அமைதிக்கே 

வழிகோலுகின்றது . 
கூட்டுறவு ஒன்றினால்தான் பல வியத்தகு சாதனைகள் நிகழ்த்தப் 
படுகின்றன . மனிதன் தோன்றிய நாள் தொட்டே இக் கூட்டுறவு 
வாழ்க்கையில் கலந்தே வந்துள்ளது . இனி , இத்துணைச் சிறப்பு 
வாய்ந்த கூட்டுறவின் இலக்கணங்களைக் காண்போம் . 


உலக 


இலக்கணங்கள் (Definitions ) 
. கூட்டுறவிற்குச் சரியான இலக்கணத்தை வகுப்பது கடினமான 
காரியமாகும் . ஏனெனில் , நாட்டுக்கு நாடு இது தோன்றிய 
விதம் வேறுபட்டு நிற்கின்றது . ஆங்காங்கே நிலவிய சூழ்நிலைக் 
கேற்பக் கூட்டுறவு பிறந்து வளர்ந்து தழைத்து நிற்கின்றது . 
இந் நிலையில் இலக்கணங்களிடையே ஒருமைப்பாட்டைக் 
காண்பது அரியவொரு காரியமாக 

உள்ளது . 

கூட்டுறவு 
என்னும் சொல்லுக்குப் பல இலக்கணங்கள் பல ஆசிரியர்களால் 
வகுக்கப்பட்டிருந்தாலும் , அவற்றுள் நாம் ஒரு பொதுவான 


* தம 


2 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கருத்தைக் காணமுடிகின்றது . அதாவது , கூட்டுறவு என்பது 
தரங்குறையா நன்மைகளை மக்களுக்கு நல்கும் ஒரு சிறந்த 
அமைப்பாகும் . அது எவ்வாறு என்று காண்போம் . முதலில் , 
கூட்டுறவு என்றால் என்ன ? 


இந்த வினாவுக்கு விளக்கமான விடை அளிப்பது எளிதான 
காரியமாக இருக்கலாம் . ஆனால் , இச் சிறிய சொல்லுக்குச் 
சரியான இலக்கணத்தைத் தருவது மிகவும் சிக்கலாக உள்ளது . 
அதை ஓர் எல்லைக்கோட்டிற்குள் கொண்டுவந்து நிறுத்து 
வதோ , அதன் எல்லைகளையும் வரம்புகளையும் வரையறுப்பதோ 
எளிதான காரியமன்று . கூட்டுறவைப்பற்றி உரை ஆசிரியர்கள் 
கூறியுள்ள பல இலக்கணங்களைக் கொண்டே நாம் கூட்டுறவு 
என்றால் என்ன ? என்ற வினாவுக்கு விடை காண்கின்றோம் . 


‘ கால்வெர்ட் ( Calvert ) என்னும் ஆசிரியர் , மனிதர்கள் 
மனிதர்களாகவே தாமாகவே ஒன்றுகூடி ஓர் அமைப்பைச் 
சமத்துவத்தின் அடிப்படையில் அமைத்து , தங்களது பொரு 
ளாதார உயர்விற்கு உழைப்பதே கூட்டுறவு எனப்படும் என்று 
அழகாக விளக்குகிறார் ( A form of organisation wherein the 
persons voluntarily associate together as human beings on a 
basis of equality , for the promotion of economic interests of 
themselves ) . 


அயர்லாந்தின் கூட்டுறவு இயக்கத்திற்கே மூலகாரணமாக 
விளங்கிய ‘ சர் ஹொரேஸ் ப்ளங்கட் ( Sir Horace Plunkett ) . 
என்னும் கூட்டுறவாளர் , கூட்டுறவைச் சீரிய பண்ணைமுறை , 
மேம்பாடுடைய வணிகம் , வளமான வாழ்வு என்று மூன்று நீதி 
மொழிகளைக் கொண்டு விளக்குகிறார் . 

‘ ஹெரிக் ( M. T. Herrick ) என்னும் ஆசிரியர் , ஒவ்வொரு 
வரும் தமக்காகவும் பிறருக்காகவும் தம்முடைய நிருவாகத்தின் 

, 
தமது பொதுவான இலாப நட்டத்திற்குப் பயன்படுத்தத் 
தாமாகவே சேரும் நபர்களின் செயலே கூட்டுறவு என்று மிகத் 
தெளிவாக எடுத்துக் காட்டுகிறார் ( Co - operation is the act 
of persons voluntarily united for utilizing reciprocally their 
own forces, resources or both under their mutual manage 
ment to their common profit or loss ?). 


வ 


1946 ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கூட்டுறவுத் திட்டக்குழு 
( Co - op. Planning Commission ) கூட்டுறவிற்கு ஒரு முழுமையான 


-- 


பொருட்டு நுகர்வோர் 
கூட்டுறவு என்றால் என்ன ? 
இலக்கணத்தைக் காண முயன்றிருக்கிறது . மனிதர்கள் தத்தம் 
விருப்பப்படி ஒன்றுகூடிச் சமத்துவ 

அடிப்படையில் 

ஓர் 
அமைப்பை உருவாக்கித் தத்தமது பொருளாதார முன்னேற்றத் 
திற்குப் பாடுபடுவதே கூட்டுறவு எனப்படும் என்று கால்வெர்ட் 
வரையறையை ஒட்டிக் கூறப்பட்டிருக்கும் இக் குழுவின் 
இலக்கணமும் சிறந்து காண்கின்றது . 

இந்தியாவின் தலைசிறந்த கூட்டுறவாளர் மேத்தா அவர்கள் 
( V. L. Mehta ), மிகப்பெரியதோர் இயக்கத்தின் ஒரு பகுதியான 
கூட்டுறவு தன்னிச்சையாக இயங்கும் அமைப்புகளை மேம்பாடு 
அடையச்செய்து அதன்மூலம் பொதுத் தேவைகளை ஒருங் 
கிணைத்துப் பொதுவான பொருளாதார இலக்கினை எய்துவதற்கு 
உறுதுணையாக இருக்கின்றது என்று நயம்பட எடுத்துக் 
காட்டுகின்றார் ( Co - operation is only one aspect of vast 
movement which promotes voluntary associations having 
common needs who combine together for the achievement 
of common economic ends ) . 

இவ் விலக்கணங்களை நாம் கூர்ந்து நோக்குவோமானால் , 
கூட்டுறவு என்பது மனிதர்கள் வேற்றுமையின்றி ஒன்றுகூடி 
எல்லாருடைய நல்வாழ்வுக்காகவும் , பொருளாதார உயர்வுக் 
காகவும் உழைப்பதேயாகும் . ஒருமரம் தோப்பாக மாறுவதில்லை . 
தனி மனிதன் நாட்டிற்கே நன்மைபயக்கும் காரியங்களைச் 
செய்வதும் இயலாத காரியமாகும் . எனவே , எல்லாரும் 
ஒன்றுகூடி உழைப்பையும் , தங்கள் செல்வத்தையும் பயன்படுத்தி 
னால்தான் சிறப்பான எதிர்காலம் அமையும் .. தனிமனிதன் 
வாழ்வும் செம்மையுறும் . இதன் தத்துவத்தை விளக்குவதே 
கூட்டுறவு என்னும் சொல் . 

இலாப நோக்கையே குறிக்கோளாகக் கொண்டு இயங்கும் 
தொழில்கள் , வாணிகம் முதலானவற்றால் மிகவும் பாதிக்கப்படு 
பவர்கள் துய்ப்போரேயாவர் . சில முக்கியப் பண்டங்களுக்குத் 
தேவை நெகிழ்ச்சி ( elasticity of demand ) குறைவாக இருப்ப 
தால் , அப் பொருள்களின் விலை பெரும்பாலும் விற்பனையாளர் 
களால்தாம் நிர்ணயம் செய்யப்படுகின்றது . இதன் விளைவாக 
நுகர்வோர் 

அதிகவிலை கொடுத்தே அப் பொருள்களைப் 
பெற வேண்டியுள்ளது . 

கள்ளச் சந்தை யும் கணிசமாக 
வளர 

வாய்ப்பேற்படுகின்றது . இத் தொல்லையை அகற்றும் 
எதிர்ப்பதற்கும் , தவிர்ப்பதற்கும் கூட்டுறவு அமைப்புப் பெரிதும் 


4 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


உதவுகிறது . இவ்வகைக் கூட்டுறவு நிறுவனங்கள் கடந்த 
சில ஆண்டுகளாகப் பெருமளவில் வளர்ந்து வருகின்றன . 
இத்தகைய வளர்ச்சி மக்களிடையே மலர்ந்துவரும் கூட்டுறவு 
மனப்பான்மைக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாகும் . 


ராக்டேல் முன்னேடிகள் 

( Rochdale Pioneers ) 
1844 ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழிற்புரட்சி 
யின் காரணமாகப் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக் கணக்கோரில் 
28 நெசவாளர்கள் ராக்டேல் என்ற இடத்தில் ஒன்றுகூடி ஒரு 
கூட்டுறவுப் பண்டகசாலையைத் தொடங்கியதாக அறிகிறோம் . 
£ 28 மூலதனத்தில் சங்கத்தைத் தொடங்கிய இந் நெசவாளர்களே 
ராக்டேல் முன்னோடிகளென அழைக்கப்படுகிறார்கள் . இவர்கள் 
அமைத்த நுகர் வோர் பண்டகசாலையை மாதிரியாகக்கொண்டே 
ஏனைய நாடுகள் தத்தம் கூட்டுறவுச் சங்கங்களை அமைத்துள்ளன . 


இனிக் கூட்டுறவின் கொள்கைகளைக் காண்போம் . 
கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டே அனைத்துக் 
கூட்டுறவுச் சங்கங்களும் இயங்குகின்றன . கூட்டுறவின் வெற்றி 
அதன் கொள்கை வெற்றியாகும் . 


கூட்டுறவுத் தத்துவங்கள் 

( Principles of Co - operation ) 
கூட்டுறவுக் கொள்கைகளை முதன்முதலில் உருவாக்கிச் 
செயல்படுத்தியவர்கள் ராக்டேல் முன்னோடிகளே யாவர் . 
1937 ஆம் ஆண்டு சர்வதேசக் கூட்டுறவு ஒப்பந்த அமைப்பினால் 
உருவாக்கப்பட்ட குழு , ராக்டேல் பண்டகசாலையின் கொள்கை 
களைக் கீழ்க்கண்டவாறு வரிசைப்படுத்தியுள்ளது . 


(i) றந்த உறுப்பினர் நிலை ( Open Membership ) 
(ii ) மக்களாட்சி முறையில் நிர்வாகம் (Democratic control ) 
( ii ) உறுப்பினர்களது மூலதனத்திற்கு வரையறுக்கப்பட்ட 

வட்டித் தொகை ( Limited interest on capital ) 
( iv ) உறுப்பினர்கள் காட்டிய ஈடுபாட்டின் அடிப்படையில் 

வருமான மிகுதியை வழங்குதல் 
( v ) அரசியல் , மதம் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளில் 

நடு நிலைமை வகித்தல் 


5 


கூட்டுறவு என்றால் என்ன ? 


( vi ) ரொக்க விற்பனையை மட்டும் ( Cash sales ) கைக் 

கொள்ளல் 


( vii ) கூட்டுறவுக் கல்வியை நன்கு வளர்ச்சியுறச் செய்தல் . 


இக் கூட்டுறவுக் கொள்கைகள் யாவும் நுகர்வோர் கூட்டுறவுப் 
பண்டகசாலைகளுக்கெனக் கைக்கொள்ளப்பட்டவை யாகும் . 
கூட்டுறவு இயக்கத்தில் எண்ணற்ற மாறுதல்கள் நாடுகளிடையே 
ஏற்படும் என்பதை நன்குணர்ந்திருந்த ‘சர்வதேசக் கூட்டுறவுப் 
பேரவை ( International Co - op . Congress ) சர்வதேசக் 
கூட்டுறவு ஒன்றிப்பை ( International Co - op. Alliance ), 
கூட்டுறவின் அடிப்படைக் கொள்கைகளை ஒழுங்குபடுத்துமாறு 
வேண்டிக்கொண்டது . இதையொட்டி அமைக்கப்பட்ட ஓர் 
ஆணைக்குழு ( Commission ) , ராக்டேல் பண்டகசாலைக் 
காள்கைகளை நன்கு ஆராய்ந்து முடிவில் 

முடிவில் கூட்டுறவுக் 
கொள்கைகளை எல்லாரும் பாராட்டத்தக்கவகையில் அமைத்தது .. 
இனி , கூட்டுறவுக் கொள்கைகளை விளக்கமாக ஆராய்வோம் . 


( i ) தன்னியலான , கட்டுப்பாடற்ற உறுப்பினர் நிலை 

கூட்டுறவு இயக்கம் சில நாடுகளில் மட்டுமே தன்னியலான 
இயக்கமாகத் தோன்றின . உதாரணமாக , 

டென்மார்க்கில் 
அமைந்த கூட்டுறவு இயக்கம் மக்கள் இயக்கமாகும் . மக்களே 
கூடி உறவு கொண்டதனால் இங்குக் கூட்டுறவு இயக்கம் 
தோன்றியது . * சோவியத்து நாடு போன்ற நாடுகளில் 
அரசாங்கம் மக்களைக் கூட்டி உறவுகொள்ள வைத்துக் கூட்டுறவு 
இயக்கத்தை உருவாக்கியது . 


தனி நபர் எவரும் கூட்டுறவுச் சங்கத்தில் உறுப்பின 
ராகும்படி கட்டாயப்படுத்தப்படுவதில்லை . மக்களே சங்கத்தின் 
பெருமைகளை உணர்ந்து , அதனால் விளையும் நன்மைகளைக் கண்டு 
உறுப்பினராகும்படி ஊக்குவிக்கப்படுகிறார்கள் . எனவே , 
கட்டாயப் படுத்துதல் என்ற சொல்லிற்கே கூட்டுறவு உலகில் 
இடமில்லை . உறுப்பினர் ஆவதற்குச் சமூகத்தில் தனிக்கௌரவம் 
இருக்கவேண்டு மென்பதில்லை . செல்வநிலையில் வாழ்பவனும் , 
வறியனாக வாழ்பவனும் கூட்டுறவுச் சங்கங்களில் 

சங்கங்களில் ஒருசேர 
உறுப்பினர்களாக விளங்கமுடியும் . 

கூட்டுறவு அமைப்புகள் 
பணத்தின் சேர்க்கையல்லாமல் மக்கள் பலரின் சேர்க்கையாகத் 
திகழ்வதாகும் . இவ் வமைப்பில் ஏழை பணக்காரர் என்ற 
பாகுபாடு இல்லை . எனவே , தம் நலன் கருதி உறுப்பினராகச் 
சேரும் எவரும் சங்கம் ஆற்றும் பணிகளை முழுவதும் பயன் 


வாக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது . 
6 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
படுத்திக் கொள்ள வேண்டும் . இவ்வாறு பயன்பெற விரும்பாத 
எவரும் கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினராக இருப்பதற்குத் 
தகுதியற்றவர்களாகக் கருதப்படுவர் . 
( ii ) மக்களாட்சி முறையில் நிர்வாகம் 

கூட்டுறவு அமைப்புகள் யாவும் மக்களாட்சி முறையில் 
இயங்கும் நிறுவனங்களாகும் . முறையான நிர்வாகமே எந்த 
நிறுவன அமைப்பின் வெற்றிக்கும் முழுமுதற்காரணம் என்பதை 
நாம் நன்கறிவோம் . கூட்டுறவு அமைப்புகளின் முறையான 
நிர்வாகத்தை உறுப்பினர்களே பொறுப்பேற்று நடத்துகின்றனர் . 
உறுப்பினர்கள் யாவரும் தகுதி வாய்ந்த நபர்களைத் தங்களுக்குள் 
தேர்ந்தெடுத்து ஒரு சிறப்பான நிர்வாகத்தை ஏற்படுத்து 
கின்றனர் . பொதுவாகத் தொடக்கக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
உறுப்பினர்கள் நேரடியாகவே நிர்வாகத்தில் ஈடுபடுகின்றனர் . 
தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதில் உறுப்பினர்களுக்குப் 
பெரும்பங்குள்ளது . பிற மட்டங்களில் இயங்கும் கூட்டுறவு 
அமைப்புகள் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி 
களால் நிர்வகிக்கப்படுகின்றன . 

ஒவ்வொரு கூட்டுறவுச் சங்கத்தின் தலைமை அமைப்பாகப் 
பொதுமன்றம் ( General Body ) திகழ்கின்றது . உறுப்பினர்கள் 
அனைவரும் இம் மன்றத்தில் உறுப்பினர்களாவர் . ஒவ்வோர் 
உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு (Vote ) அளிக்கப்படுகின்றது . 
அன்றாட நிர்வாகத்திற்கென இயக்குநர் அவை யும் ( Board of 
Directors ) , மேலாண்மைக் குழுக்களும் ( Managing Committee ) 
அமைக்கப்படுகின்றன . இவற்றைப் பொதுமன்றத்தில் அங்கம் 
வகிக்கும் உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கின் றனர் . இத்தகைய 
நிர்வாகக் கொள்கை தொடக்கத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு 
வருகிறது . 

வாணிகப் பங்கமைப்புகளில் ( Joint - Stock Companies )) 
பங்குதாரர்களுக்கு அவர்கள் பெற்றிருக்கும் பங்குகளின் ( Share ) 
அடிப்படையில் ‘ வாக்கு வழங்கப்படுகின்றது . கூட்டுறவு அமைப்பு 
களில் , எத்தனை பங்குகள் வைத்திருந்தாலும் ஒருவருக்கு ஒரு 
களில் துணைச்சங்கங்கள் அமைக்கப்படும்போது பின்பற்றப் 
படுவதில்லை . உறுப்பினர்கள் சங்கங்கள் பால் கொண் 
டிருக்கும் ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் பொருட்டு 

அவர்கள் 
செய்யும் கொள்முதல் அடிப்படையில் வாக்கு வழங்கப்படுகிறது 


7 


கூட்டுறவு என்றால் என்ன ? 


( iii ) பங்கு மூலதனத்திற்குக் குறிப்பிட்ட வட்டித்தொகையும் , உறுப் 

பினர்களுக்குப் பங்கு ஆதாயமும் 
இவ் விரு கொள்கைகளும் கூட்டுறவு அமைப்புகளின் முது 
கெலும்பைப் போன்றவையாகும் . கூட்டுறவுச் சங்கங்களை 
வாணிகப் பங்கமைப்புகளின்று தெளிவாகப் பிரித்துக் காட்டுபவை 
இக் கொள்கைகளேயாகும் . 


பங்குதாரர்களுக்கு 

அதிக 

இலாபத்தை ஏற்படுத்திக் 
கொடுப்பதற்காகவே பங்கமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன . 
ஆனால் , உறுப்பினர்களின் வாழ்க்கை நிலையைக் கூட்டு உழைப் 
பின் மூலம் உயர்த்தும் எண்ணத்துடன் உருவாக்கப்படுபவையே 
கூட்டுறவுச் சங்கங்களாகும் . உதாரணமாகக் கூட்டுறவுப் பண்டக 
சாலையின் முக்கியக் குறிக்கோள் மக்களுக்குத் தேவையான 
முக்கியப் பொருள்களைத் தரம் குறையாமல் 

குறையாமல் நியாயவிலைக்கு 
விற்பதேயாகும் . இந்தக் கூட்டுறவுப் பண்டகசாலையில் இலாப 
நோக்கம் பெருமளவில் ஆட்சி செய்வதில்லை . 


இலாப நோக்கம் இல்லையே தவிர , முறையான நிர்வாகத் 
தினால் கூட்டுறவுச் சங்கங்கள் ஒரு கணிசமான தொகையை 
இலாபமாகப் பெற்றே வருகின்றன . இது சலியா உழைப்பினால் ,, 
முறையான நிர்வாகத்தினால் , 

கோட்பாடுகளால் 
உருவாகும் ஊதியத் தொகையாகும் . 


உயர்ந்த 


உறுப்பினர் களின் பங்கு மூலதனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட 
தொகையே வட்டியாக வழங்கப்படுகின்றது . ஆண்டு முடிவில் 
ஏற்படும் வருமான மிகுதி ( Surplus) உறுப்பினர்களுக்கு 
அவர்கள் காட்டிய ஈடுபாட்டை அடிப்படையாகக் கொண்டு 
இலாப ஈவுத் தொகையாகப் பகிர்ந்தளிக்கப்படுகிறது . இத்தகைய 
உயர்ந்த குறிக்கோள்களை இவை பின்பற்றுவதால் , மனிதர் 
களிடையே மனிதாபிமானத்தைத் தோற்றுவிக்க வாய்ப்புகள் 
ஏற்படுகின்றன . இலாபம் கருதி நடத்தப்பெறுவதில்லை யாதலால் 
இலாப வேட்டை இதில் ஏற்படுவதில்லை . இலாபத் தொகையில் 
ஒரு சிறிய பகுதியே உறுப்பினர்களுக்குப் பகிர்ந்தளிக்கப்படு 


கின்றது . 


( iv ) கல்வி வளர்ச்சி 

கூட்டுறவுக் கல்வியை உறுப்பினர்களுக்கும் , ஊழியர் 
களுக்கும் நன்கு போதிப்பதன் மூலம் தான் கூட்டுறவு இயக்கத்தை 
வளர்க்க முடியும் ” என்ற முக்கியக் கொள்கையையும் கூட்டுறவுச் 
சங்கங்கள் பெற்றுள்ளன . பொதுமக்களுக்குக் கூட்டுறவுக் 


8 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கொள்கைகளை நன்கு புரியவைப்பதும் கூட்டுறவுச் 

சங்கங் 
களுக்குத் தலையாய கடமையாகக் கருதப்படுகின்றது . எனவே ,, 
இலாபத்தில் ஒரு கணிசமான தொகை கூட்டுறவுக் கல்வி வளர்ச் 
சிக்கெனச் செலவிடப்படுகிறது . கூட்டுறவுச் சங்கம் ஒரு தன்னிய 
லான அமைப்பாகும் . கட்டாயத்தின் பேரில் எவரையும் உறுப்பி 
னராக மாற்றுதல் என்பது இயலாத காரியமாகும் . எனவே , 
தனி நபர்கள் கூட்டுறவு அமைப்புகளின் நன்மைகளை நன்குணர்ந் 
தால்தான் உறுப்பினர்களாகச் சங்கத்தில் அங்கம் வகிப்பர் .. 
கூட்டுறவுச் சங்கத்தின் நன்மைகளை மக்கள் உணர வேண்டு 
மெனில் , கூட்டுறவுக் கொள்கைகளை அவர்கள் அறிந்திருத்த 
லவசியம் . இப் பணியைத்தான் கூட்டுறவுச் சங்கங்கள் செய்து 
வருகின்றன . கூட்டுறவுக் கொள்கைகளுக்கு முறையான விளம் 
பரம் தேவை . மேலும் , சங்க நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் 
நன்குணர்ந்திருப்பதும் அவசியமாகும் . 


உறுப்பினர்களை ஊக்குவிப்பதற்கும் , ஊழியர்களை முறையான 
நிர்வாகத்தில் ஈடுபடுத்தவும் , உறுப்பினரல்லாதாரை உறுப்பினர் 
களாக மாற்றவும் கூட்டுறவுக் கல்வி உதவிபுரிகிறது . இப் 
பணியைச் செவ்வனே செய்வதற்காகவே இலாபத்தில் ஒரு பங்கு 
கூட்டுறவுக் கல்வி வளர்ச்சிக்கெனப் பயன்படுத்தப்படுகிறது . 
கூட்டுறவுச் சங்கங்களின் கொள்கைகள் , கூட்டுறவுச் சங்கங்களினால் 
பயனடைந்தோர் புள்ளி விவரங்கள் , சங்கங்களின் நடவடிக் 
கைகள் 

முதலானவை நன்கு விளம்பரப்படுத்தப்படுவதால் 
கூட்டுறவு இயக்கம் நன்கு வளர்ச்சிபெற வாய்ப்புகள் ஏற்படு 


கின் றன . 


சங்கங்களிடையே கூட்டுறவு 

( Mutuality ) 
மக்களுக்குத் தொண்டு புரிவதற்காக அமைக்கப்பட்டவையே 
கூட்டுறவுச் சங்கங்கள் . இப் பணியைச் செவ்வனே நிறைவேற்ற 
வேண்டுமெனில் கூட்டுறவுச் சங்கங்களிடையே கூட்டுறவு 
நிலவுதல் வேண்டும் . 

1 


நிதிவசதி குறைந்த ஏழைமக்களால் உருவாக்கப்படு 
பவையே இச் சங்கங்கள் . தத்தம் ஏழ்மை நிலையிலிருந்து விடுபடு 
வதற்காகத் தத்தம் உழைப்பையும் உடைமையையும் ஒன்று 
சேர்த்துப் பணியாற்றுகின்றனர் . உறுப்பினர் எல்லோரும் பொது 
நலனுக்காக உழைத்திட வேண்டும் 

என்பதே கூட்டுறவு 
இயக்கத்தின் அடிப்படை நோக்கமாகும் , 


உயருமன்றோ 
கூட்டுறவு என்றால் என்ன ? 

9 
இத்தகைய உயரிய குறிக்கோள் கூட்டுறவு அமைப்புகளிடை 
யேயும் இருந்திடல் வேண்டும் . நிதிவசதிகளை நிரம்பப் பெற்ற 
கூட்டுறவு அமைப்புகளை நிதிவசதி குறைந்த கூட்டுறவுச் 
சங்கங்கள் எதிர்த்திட இயலாதாகையால் , சங்கங்களிடையே 
சேர்க்கை ( Combination ) முறை வலியுறுத்தப்படுகிறது . 
தொண்டு செய்வதில் போட்டி மனப்பான்மை வரவேற்கத்தக்கதே 
என்றாலும் கடும் போட்டி இருக்கலாகாதல்லவா ? எனவேதான் , 
கூட்டுறவுச் சங்கங்களும் ஒன்றுக்கொன்று உதவி புரிந்து கொள் 
வதும் கூட்டுறவின் முக்கியக் கொள்கைகளில் ஒன்றாக வலியுறுத் 
தப்படுகின்றது . 

மனிதனின் பிறப்பு முதல் இறப்புவரை தேவைப்படும் 
அத்தனை தேவைகளையும் சேவைகளையும் அளிக்கும்வகையில் 
கூட்டுறவு இயக்கம் பலப்பல துறைகளில் பரந்து வளர்ந்து வரு 
கின்றது . எல்லாருக்காக ஒவ்வொருவரும் , ஒவ்வொருவருக்காக 
எல்லாரும் என்ற சொற்றொடர் கூட்டுறவின் அடிப்படைத் 
தத்துவத்தை நன்கு விளக்குகின்றது . கூட்டுறவுச் சங்கங்கள் வீண் 
செலவுகளையும் ஆடம்பரத்தையும் ஊக்குவிக்காமல் உறுப்பினர் 
களிடையே சிக்கனத்தை ( Thrift) ஊக்குவிப்பதாக விளங்குகிறது . 

கூட்டுறவின் கொள்கைகளை நன்குணர்ந்தோர் கூட்டுறவுச் 
சங்கங்களையே நாடுவர் . கூட்டுறவின் தன்மைகளையும் அதனால் 
விளையும் நன்மைகளையும் புரட்சிக்கவி பாரதிதாசன் அவருக்கே 
உரிய பாணியில் வெகு அழகாகக் கவிதை வடிவில் வடித்துக் 
காட்டுகின்றார் . அக் கவிதையைக் கற்றோர் அனைவரும் காமுறு 
கின்றனர் . இனி அக் கவிதையைக் காண்போம் . அக் கவிதையின் 
வாயிலாகக் கூட்டுறவினால் விளையும் நன்மைகளைக் காண்போம் . 

கூடித் தொழில் செய்க 
கூடித் தொழில் செய்தோர் கொள்ளைலாபம் பெற்றார் 
வாடிடும் பேதத்தால் வாய்ப்பதுண்டோ தோழர்களே ! 
நாடிய ஓர்தொழிலில் நாட்டார் பலர் சேர்ந்தால் 
கேடில்லை நன்மை கிடைக்குமன்றோ 

தோழர்களே ! 
சிறுமுதலால் லாபம் சிறிதாகும் ; ஆயிரம் பேர் 

தோழர்களே ! 
அறுபதுபேர் ஆக்கும் அதனை ஒருவன் 
பெறுவதுதான் சாத்தியமோ பேசிடுவீர் தோழர்களே ! 
பற்பலபேர் சேர்க்கை பலம் சேர்க்கும் ; செய்தொழிலில் 
முற்போக்கும் உண்டாகும் முன்னிடுவீர் 

தோழர்களே ! 


10 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ஒற்றைக்கை தட்டினால் ஓசை பெருகிடுமோ 
மற்றும் பலரால் வளம் பெறுமோ 

தோழர்களே ! 
ஒருவன் அறிதொழிலை ஊரார் தொழிலாக்கிப் 
பெரும்பேறடைவதுதான் வெற்றி என்க தோழர்களே ! 
இருவர் ஒரு தொழிலில் இரண்டு நாள் ஓத்திருந்த 
சரிதம் அரிது நம் தாய் நாட்டில் 

தோழர்களே ! 
நாடெங்கும் வாழ்வதிற் கேடொன்று மில்லைஎனும் 
பாடம் அதைஉணர்ந்தாற் பயன்பெறலாம் தோழர்களே ! 
பீடுற்றார் மேற்கில் பிறநாட்டார் என்பதெலாம் 
கூடித் தொழில் செய்யும் கொள்கையினால் தோழர்களே ! 


அனைத்து நாடுகளிலும் கூட்டுறவு இயக்கம் அவற்றின் 
சூழ் நிலைகளுக் கேற்பத் தோன்றிப் பொருளாதார வளர்ச்சிக்கு 
உறு துணையாக விளங்கி வந்துள்ளது . ஒரு சில நாடுகளில் 
மக்களே ஒன்றுகூடிக் கூட்டுறவு இயக்கத்தைத் தொடங்கினர் . 
பல நாடுகளில் அரசாங்கமே மக்களை ஒன்றுகூட்டிக் கூட்டுறவு 
இயக்கத்தைத் தொடங்கியது . நம் நாடு இரண்டாவது வகையைச் 
சேர்ந்ததாகும் . அரசாங்கத்தின் முக்கியத் திட்டங்களில் ஒன்றாகத் 
திகழ்கின்றது நமது கூட்டுறவு இயக்கம் . 


1904 ஆம் ஆண்டு கூட்டுறவுச் சட்டம் இந்தியாவில் நிறை 
வேற்றப்பட்டது . இந்த 66 ஆண்டுகளில் இந்தியக் கூட்டுறவு 
இயக்கம் பல மேடுபள்ளங்களைத் தாண்டி வந்துள்ளது . இங்கு 
மக்கள் இயக்கமாக இது தோன்றவில்லையாதலால் , அர 
சாங்கமே ஒவ்வொரு கட்டத்திலும் இவ் வியக்க வளர்ச்சிக்கு அரும் 
பாடுபட்டு வந்துள்ளது . 1904 ஆம் ஆண்டுக்குப் பின்னர்த்தான் 
தொடக்கக் கடன் சங்கங்கள் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற் 
கொள்ளப்பட்டன . விவசாயிகளுக்குப் போதிய நிதிவசதிகளைக் 
கூட்டுறவு இயக்கத்தின் வாயிலாக வழங்குவதற்குத் திட்டங்கள் 
தீட்டப்பட்டன . கிராமக் கடன் சங்கங்களைத் தோற்றுவிப்பதற் 
காகப் பல ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர் . இம் முயற்சிகளின் 
பயனாக , 1912 ஆம் ஆண்டு இறுதியில் 8177 கூட்டுறவுக் கடன் 
சங்கங்கள் இயங்கிவந்தன . உறுப்பினர் எண்ணிக்கை 4 இலட்ச 
மாகும் . நடைமுறை முதல் ( Working Capital ) 

335-7 
இலட்சமாகும் . 


லாலு பாய் சாமல்தாஸ் ( Lallu Bhai Samal Das ) 
கோகேல் ( G. K. Gokhle ) இராமதாஸ் பந்துலு ( Ramadas 
Pantulu ) கோபால கிருஷ்ணன் போன்ற கூட்டுறவாளர்கள் 


1 


கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்காக 

முதல் நில அடமான வங்கி ( Land Mortgage Bank ) 
கூட்டுறவு என்றால் என்ன ? 

11 
நம் நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் முறையாக 

முறையாக வளர்வதற்குப் 
பெருந்தொண்டாற்றினர் . இவர்களது சலியா உழைப்பினால் 
தான் இந்திய மண்ணில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றத் 
தொடங்கியது . 1912 ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு சட்டம் நிறை 
வேற்றப்பட்டது . 

இச் சட்டத்தின் மூலம் கூட்டுறவுச் சங்கங்கள் பதிவு செய்து 
கொள்வதற்கு வழிமுறைகள் ஏற்பட்டன . 1915 ஆம் ஆண்டு 
‘ மாக்மில்லன் குழு இந்தியக் கூட்டுறவு இயக்கத்தை நன்கு 
ஆராய்ந்து தன் அறிக்கையைச் சமர்ப்பித்தது . இவ் வியக்கத்தில் 
காணப்பட்ட குறைபாடுகளும் அவற்றைக் களைவதற்கான வழி 
முறைகளும் நன்கு இவ் வறிக்கை மூலம் விளக்கப்பட்டன .. 
கூட்டுறவுச் சங்கங்களின் நடவடிக்கைகள் இதன் பிறகு நன்கு 
கண்காணிக்கப்பட்டது . இத் தருணத்தில்தான் இந்தியக் 
அருந்தொண்டாற்றி வந்தார் . 1919 ஆம் ஆண்டு 11 இலட்சம் 
உறுப் பினர்களைக் கொ ண்ட 28,000 கூட்டுறவுச் சங்கங்கள் 
இயங்கி வந்தன . இச் சங்கங்களின் நடைமுறை முதல் 15 
கோடியாகும் . 

1925 ஆம் ஆண்டு கூட்டுறவுச் சட்டத்தில் மேலும் பல 
மாறுதல்கள் செய்யப்பட்டன . மாநிலங்கள் யாவும் தங்கள் 
பகுதியில் ஏற்பட்டிருக்கும் கூட்டுறவு இயக்க வளர்ச்சியை அறி 
வதற்கெனச் செயற்குழுக் களை அமைத்தன . விவசாயப் பிரச் 
சினைகளை ஆராய்வதற்கென்றும் செயற்குழு ( Royal Commission ) 
அமைக்கப்பட்டது . 1929 ஆம் ஆண்டு 94,000 சங்கங்கள் இயங்கி 
வந்தன . உறுப்பினர் தொகை 37 இலட்சமாகும் . நடைமுறை மூல 
தனம் 75 கோடியாகும் . 

விவசாயிகளுக்கு நீண்டகாலக் கடன்வசதிகளை அளிக்கும் 
பொருட்டு நிலவள வங்கிகளும் அமைக்கப்படலாயின . 1929 ஆம் 


ஆண்டு 


சென்னையில் 

1935 ஆம் ஆண்டு மா நில 
அளவில் மேலும் ஒரு வங்கி பம்பாயில் தொடங்கப்பட்டது . இவ் 
வாண்டில்தான் இந்தியாவின் தலைமை வங்கி ( Reserve Bank of 
India ) அமைக்கப்பட்டது . விவசாயத்தை நன்கு பேணிக் காக்கும் 
பொருட்டு இவ் வங்கி ஒரு விவசாயக் கடன் பிரிவை த் ( Agricul 
tural Credit Department ) தொடங்கியது . 

1939 ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பொருள்களின் 
விலை கணிசமாக உயரலாயிற்று. இச் சூழ்நிலையில்தான் இந்தியக் 


12 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டுறவு இயக்கம் நன்கு வளரத் தொடங்கியது . 1947 ஆம் 
ஆண்டு 91 இலட்சம் உறுப்பினர்களைக் கொண்ட 1,39,000 
கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்கிவந்தன . நடைமுறை மூலதனம் 
156 கோடியாகும் . 


1956 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இயங்கிவந்த கிராமக் 
கூட்டுறவுக் கடன் சங்கங்களின் எண்ணிக்கை 1,59,939 ஆகும் . 
உறுப்பினர் எண்ணிக்கை 77-91 இலட்சமாகும் . சராசரியாக 
ஒவ்வொரு சங்கமும் 49 உறுப்பினர்களைக் கொண்டு விளங்கியது . 


1955 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாள் அமைக்கப் 
பட்ட ஸ்டேட் பேங் ( State Bank) இந்திய நாட்டுக் கூட்டுறவு 
இயக்கத்திற்குப் பேருதவிகள் புரிகின்றது . ஐந்தாண்டுத் திட் 
டங்கள் வாயிலாகவும் இவ்வியக்கம் நன்கு வளர்ச்சிபெறத் 
தொடங்கியது . இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டத்தின் 
இறுதியில் தொடக்கக் கூட்டுறவுச் சங்கங்களின் எண்ணிக்கை 
2,12,129 ஆகும் . உறுப்பினர் எண்ணிக்கை 17.4 மிலியனாகும் . 
விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்களின் எண்ணிக்கை 3,108 ஆகும் . 
கூட்டுறவு இயக்கத்தின் கீழ் இயங்கிவந்த சருக்கரை ஆலைகளின் 
எண்ணிக்கை 69 ஆகும் . 

1960 ஆம் ஆண்டு மே மாதம் மேத்தா கமிட்டி கூட்டுறவுக் 
கடன் இயக்கத்தை நன்கு ஆராய்ந்து தன் அறிக்கையைச் சமர்ப் 
பித்தது . 1959-160ஆம் ஆண்டு முதல் கூட்டுறவு முறையில் 
விவசாயம் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன . 


மூன்றாவது ஐந்தாண்டுத் திட்டத்தின் மூலம் கூட்டுறவுப் 
பயிற்சி முறை மக்களிடையே நிலவத் தொடங்கியது . பல பயிற்சிக் 
கல்லூரிகள் தொடங்கப்பட்டன . 


1961 ஆம் ஆண்டு முதல் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் 
இந்திய மண்ணில் நன்கு வளர்ச்சிபெறத் தொடங்கியது . எண் 
ணிக்கையில் அதிகமான நுகர்வோர் பண்டகசாலைகள் அமைக் 
கப்பட்டன . தரமான பொருள்கள் நியாய விலையில் விற்கப் 
பட்டன . பண்டகசாலைகளின் எண்ணிக்கை உயர்வதற்கு வழி 
முறைகள் செய்யப்பட்டன . 


1966 ஆம் ஆண்டு 3,46,185 கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்கி 
வந்தன . இதில் கூட்டுறவுக் கடன் சங்கங்களின் எண்ணிக்கை 
2,14,012 ஆகும் . மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 5,18,88,845 


கூட்டுறவு என்றால் என்ன ? 


13 


ஆகும் . அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களின் நடைமுறை முதல் 
2,800 கோடியாகும் . உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் 
கூட்டுறவுச் சங்கங்கள் பெருமளவில் ( 35,188 ) இயங்கிவந்தன . 
இதே ஆண்டு , 346 கூட்டுறவு வங்கிகள் இயங்கிவந்தன . இவ் 
வங்கிகள் 2,58,166 உறுப்பினர் சங்கங்களைப் பெற்றிருந்தன . தனி 
நபர்களும் ( 1,03,900 ) உறுப்பினர்களாக விளங்கினர் . மூன்றாவது 
திட்டத்தின் இறுதியில் இவ் வங்கிகள் 236 கோடி வைப்புத் 
தொகை யைப் ( Deposits ) பெற்றிருந்தன . 


1966 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 673 தொடக்க நிலவள 
வங்கிகள் இயங்கி வந்தன . உறுப்பினர் எண்ணிக்கை 1 8 மிலிய 
னாகும் . நடைமுறை முதல் 137 கோடியாகும் . 


தானிய 


மூன்றாம் திட்ட இறுதியில் , 3,198 தொடக்க விற்பனை 
யேற்பாட்டுச் சங்கங்கள் , 155 மத்திய விற்பனை யேற்பாட்டுச் 
சங்கங்கள் , 21 மா நில விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் இயங்கி 
வந்தன . உறுப்பினர் நிலை மிக வலிமையாகக் காணப்பட்டது . 
எண்ணெய் விதைகள் , நெல் , 

வகைகள் , பருத்தி 
முதலான விவசாயப் பொருள்கள் இச் சங்கங்கள் வாயிலாக 
விற்பனை செய்யப்பட்டன . 1966 ஆம் ஆண்டுத் தொடக்கத்தில் 
78 கூட்டுறவுச் சருக்கரை ஆலைகள் ( Sugar Factories ) இயங்கி 
வந்தன . இதே ஆண்டில் 12,947 கிராமக் கூட்டுறவு நெசவாளர் 
சங்கங்கள் இயங்கி வந்தன . இந் நெசவாளர் சங்கங்கள் ( Primary 
Weavers Socs . ) 109 கூட்டமைப்புகளைப் ( Federations ) பெற்றி 
ருந்தன . இவை மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டிருந்தன . 
மாநில அளவில் 20 கூட்டமைப்புகள் இயங்கிவந்தன . இவற் 
றின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 13 இலட்சமாகும் . 
நடைமுறை முதல் 34 கோடி எனப் புள்ளிவிவரங்கள் காட்டு 


கின்றன . 


1967 ஆம் ஆண்டு இயங்கிவந்த மொத்தக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் 33 இலட்சமாகும் . தொடக்கக் கூட்டுறவுச் சங்கங் 
களின் உறுப்பினர் எண்ணிக்கை 5 • 3 கோடியாகும் . பங்கு 
மூலதனம் 514 கோடியாகும் . நடைமுறை முதல் 3,187 கோடியாகும் . 
1966 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பலவகைக் கூட்டுறவுச் 
சங்கங்களின் புள்ளிவிவரங்கள் 

பின்வருமாறு கொடுக்கப் 
பட்டுள்ளன. 


14 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சங்கங்களின் வகை 


எண்ணிக்கை 

உறுப்பினர் 
எண்ணிக்கை 


விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் 


3,198 


22,80,467 


சர்க்கரைத் தொழிற்சாலைகள் 


78 


2,95,265 


பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் 


2,049 


3,03,562 


7,295 


1,87,870 


கூட்டுறவு விவசாயப் பண்ணைச் 

சங்கங்கள் 
தொழிற் சங்கங்கள் 


47,897 


29,14,293 


நுகர்வோர் சங்கங்கள் 


13,077 


29,29,987 


மனை வழங்கு சங்கங்கள் 


11,765 


7,56,808 


- 


இவ்வாறு நம் தாய்த்திரு நாட்டில் கூட்டுறவு 

கூட்டுறவு இயக்கம் 
கணிசமாக வளர்ந்து வருகிறது . எனினும் நாம் பெறவேண்டிய 
வளர்ச்சியும் கணிசமாகவே உள்ளது . கூட்டுறவுக் கொள் கை 
களின் மூலம் பொருளாதார வளர்ச்சியடைந்துள்ள பிற நாடுகளை 
நாம் பின்பற்றியே ஆகவேண்டும் . இச் சூழ்நிலையில் , பிற நாடுகள் 
எவ்வாறு கூட்டுறவு இயக்கத்தின் வாயிலாகப் பெருவளர்ச்சி 
அடைந்துள்ளன என்பதைக் காண்பது நமது கடமையாகும் . 
இனி , அப் பணியைத் தொடர்வோம் . 


தனிமரம் தோப்பாவதில்லை ! 


2. இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

( Co - operative Movement in England ) 


முன்னுரை 
இங்கிலாந்தின் கூட்டுறவு இயக்கம் உலக முழுமைக்கும் 
வழிகாட்டியாக விளங்குகின்றது . 18 ஆம் நூற்றாண்டின் பிற் 
பகுதியில் தொடங்கிய தொழிற் புரட்சி யே ( Industrial Revolu 
tion ) கூட்டுறவு இயக்கம் இங்கிலாந்தில் தொடங்கக் காரணமாக 
அமைந்தது . தொழிற் புரட்சி ஏற்படுவதற்கு முன்னர் , ஏனைய 
பின் தங்கிய நாடுகளைப் போலவே இங்கிலாந்தும் விளங்கியது . 

தொழிற் புரட்சிக்கு முன்னர் , இங்கிலாந்து ஒரு விவசாய 
நாடாகவே விளங்கிற்று . பழைய முறைகளைக் கொண்டே 
விவசாயத் தொழில் நடத்தப்பட்டு வந்தது . விளை நிலங்கள் 
சிறுசிறு பகுதிகளாகச் சிதறிக்கிடந்தன . எனவே , சாதாரண 
விவசாயக் கருவிகள்கூடப் பயன்படுத்தப்படவில்லை . புரட்சிக்கு 
முன்னர் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை மிகமிகக் குறைவாக 
இருந்தது . இயங்கிவந்த ஓரு சில தொழிற்சாலைகளில் இயந் 
திரங்கள் பயன்படுத்தப்படவில்லை . 


தொழிற்புரட்சிக்குப் பின்னர் 

விவசாயத் 

துறையிலும் , 
தொழில் துறையிலும் எண்ணற்ற மாற்றங்கள் 

மாற்றங்கள் ஏற்பட்டன . 
1760 ஆம் ஆண்டிலிருந்து இங்கிலாந்தின் பொருளாதார நிலை 
உயரலாயிற்று . விவசாய நாடாக விளங்கிய இங்கிலாந்து 
தொழில் வளமும் பெற்று விளங்கலாயிற்று . நாள்தோறும் புதிய 
தொழிற்சாலைகள் தோன்றின . தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 
உயர உயர , தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 
தொழிற்சாலைகளின் அதிபர்களையே பெரிதும் நம்பி வாழவேண்டிய 
ஒரு சூழ்நிலை உருவாகியது . தொழிலாளர்கள் நீண்ட நேரம் 


16 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


உழைத்தும் , போதிய உழைப்பிற்கேற்ற ஊதியம் தரப்படவில்லை. 
வாழ்க்கைக்குத் தேவையான 

வசதிகளைப் 

பெற இயலாமல் 
தொழிலாளர்கள் தவித்தனர் . அவர்களது வாழ்க்கை நிலை 
மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது . இத் தருணத்தில் அரசாங்கத்தால் 
நிறைவேற்றப்பட்ட பயிர்ச் சட்டங்கள் ( Corn Laws ) உணவுப் 
பொருள்களின் விலை ஏற்றத்திற்குக் காரணமாக அமைந்தன . 
தரமற்ற பொருள்கள் தவறான முறையில் விற்பனைசெய்யப் 
பட்டன . தொழிலாளர்களின் 

இன்னல்கள் நாள்தோறும் 
- பெருகின . தொழிலாளர்களுக்கும் தொழிற்சாலை அதிபர்களுக்கு 
மிடையே பகைமை வளரலாயிற்று . பாதிக்கப்பட்ட தொழிலா 
ளர்கள் வன்முறைச் செயல்களில் ஈடுபடத் தொடங்கினர் . 


கிராமப் புறங்களில் வாழ்ந்துவந்த விவசாயிகளில் பெரும் 
பாலோர் நகரங்களுக்குச் சென்று குடியேறத் தொடங்கினர் . 
தொழிற்சாலைகளில் 

பணிபுரிந்தோரின் எண்ணிக்கைதான் 
உயர்ந்ததே தவிர , அவர்களது வாழ்க்கை நிலை 

வாழ்க்கை நிலை ஒருசிறிதும் 
உயரவில்லை . 

இங்கிலாந்தில் கடைப்பிடிக்கப்பட்டு வந்த 
அரசியற் கட்டுப்பாடற்ற வாணிகக் கோட்பாடும் ( Laissez 
Faire policy ) தொழிலாளர்களின் இன்னல்களைக் கணிசமாக 
உயர்த்தியது . 


விடிவெள்ளியின் வரவு 
தொழிலாளர்களின் 

துயர் துடைக்க முனைந்தவர்களில் 
‘ இராபர்ட் ஓவன் ( Robert Owen ) தலைசிறந்தவராவார் . 
தொழிலாளர்களுக்கும் அதிபர்களுக்குமிடையே நல்லுறவை 
உருவாக்க இவர் அரும்பாடுபட்டார் . 


இராபர்ட் ஓவன் 1771 ஆம் ஆண்டு நியூட்டன் ( Newton )) 
என்ற ஊரில் பிறந்தார் . அவர் தொழிற்சாலைகளிலும் , கடை 
களிலும் வேலை செய்து தம் வாழ்க்கையை நடத்திவந்தார் . 
இவர் தொழிலாளியாகவே பணிபுரிந்தமையால் , தொழிலாளர்கள் 
படும் பாட்டையும் , இன்னல்களையும் நன்கு உணர்ந்திருந்தார் . 
சில சிறிய நூற்பு இயந்திரங்களையும் இவர் கண்டு பிடித்துள்ளார் . 
உழைப்பையே நம்பி வாழ்ந்திருந்த இவர் , தம் திருமணத்தின் 
மூலம் கிளாஸ்கோ நகரில் இயங்கி வந்த ஒரு நூற்பாலைக்கு 
( New Lenark Mills ) அதிபரானார் . இதன் பின்னர்த்தான் இவரது 
வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது . தொழிலாளிகளின் 
துயர் துடைப்பதற்காக இவர் பல திட்டங்களைத் தீட்டலானார் . 


17 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


இயற்கையிலேயே இளகிய மனம் படைத்த ஓவன் தொழிலா 
ளிகளின் துயர்களைக் களைவதிலேயே தன் கவனத்தைச் செலுத் 
தினார் . அவர்களது வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்படுத்த விரும்பிய 
இவர் தனது எண்ணங்களைச் செயற்படுத்தவும் முனைந்தார் . 
இவர் ஓர் ஆலை அதிபராக விளங்கியதால் , தாமதமின்றித் தன் 
எண்ணங்களைத் தொழிலாளர் நலன் கருதிச் செயற்படுத்தத் 
தொடங்கினார் . அவருடைய கருத்துக்கள் ‘ பகுத்தறிவுச் சிந்த 
னை யின் ( Philosophy ) அடிப்படையில் அமைந்தவையாகும் . 
இவரது கருத்துக்கள் ‘ சூழ்நிலைகளின் சித்தாந்தம் ( Doctrine of 
Circumstances ) என அழைக்கப்படுகின்றன . இவரது கருத்துப் 
படி , பிறக்கும்போது எவனும் நல்லவனாகவோ அல்லது தீயவனா 
கவோ பிறப்பதில்லை . பிறந்து வளரும்போது , உருவாகும் 
சூழ்நிலைகளைப் பொறுத்தே அவனது குணங்கள் உருவாகின்றன 
சுருங்கக்கூறின் , சூழ் நிலைகளே மனிதனை உருவாக்குகின்றன . 
இவர் மனிதனை விட மனிதாபிமானத்தைப் பெரிதும் மதித்தார் . 


இவரது இரண்டாவது கருத்துப்படி , ஏழைகள் வாழ்வில் 
உயர வசதி நிறைந்தவர்கள் வழி செய்யவேண்டும் . ஏழைகள் 
தாங்களாகவே வாழ்க்கை நிலையை உயர்த்துவது என்பது 
இயலாத காரியமாகும் என்பதை நன்கு புரிந்திருந்த திரு . 
இராபர்ட் ஓவன் , தனது புரட்சிக் கருத்துக்களைச் செயல் 
மூலமாகவே உலகிற்கு எடுத்துக்காட்டத் தொடங்கினார் . இவர் 
மதங்களையும் , மதவாதிகளையும் வன்மையாகக் கண்டித்து 
வந்தார் . 

ஏழைத் தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளி விளக்காகத் 
திகழ்ந்த ஓவன் , தனது முன்னேற்றக் கருத்துக்களைச் செயற் 
படுத்துவதற்குத் தன் சொந்த நூற்பாலையையே சோதனைக் 
கூடமாகக் கொண்டார் . தனது ஆலையில் பணிபுரிந்து வந்த 
தொழிலாளர்களின் நிலையை உயர்த்துவதற்கெனப் பல திட்டங் 
களைத்தீட்டி , அவைகளை நடைமுறைக்கும் கொண்டுவந்தார் . 
பணியாற்றுவதற்குக் குறிக்கப்பட்ட கால அளவைக் ( Hours 
k of Work ) குறைத்து , தொழிலாளிகளுக்கு வழங்கப்பட்ட 
ஊதியத்தை அதிகரித்தார் . தொழிலாளர்கள் தவறு செய்யும் 
போது விதிக்கப்படும் அபராதத் தொகை முறை கைவிடப்பட்டது . 
ஆலையில் குழந்தைகள் வேலை செய்வதை அறவே தடுத்து 
நிறுத்தினார் . இத்தகைய சீர்திருத்தங்களைத் தனது ஆலையில் 
செய்துகாட்டி ஏனையோருக்கு வழிகாட்டியாக விளங்கினார் . 
இத்தகைய நடவடிக்கைகளால் , உற்பத்தித் திறன் கனிசமாக 
இவரது ஆலைகளில் உயர்ந்தது . ஆலைகளின் செலவீனம் 

2 


18 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அதிகரித்தாலும் , பெருமளவு உற்பத்திப் பெருக்கத்தினால் நிலைமை 
எளிதாகச் சரி செய்யப்பட்டது . இலாபத் தொகையும் கனிசமாக 
உயரலாயிற்று . தனது ஆலைகளில் செய்வித்த மாற்றங்களையும் , 
அதனால் ஏற்பட்ட நல் விளைவுகளையும் பிற அதிபர்களுக்குத் 
தெளிவாக எடுத்துக்காட்டி அவர்களிடையே மனமாற்றத்தை 
ஏற்படுத்தப் பெரிதும் விழைந்தார் . அரசாங்கத்தையும் அணுகி , 
தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் வகையில் - 
சட்டங்களை இயற்றத் தூண்டு கோலாக விளங்கினார் . இத்தகைய 
சீரிய முயற்சிகள் , மேற்கொண்ட ஓவன் முடிவில் தோல்வியையும் 
ஏமாற்றத்தையுமே கண்டார் . எனினும் , தோல்வியே வெற்றியின் 
முதல்படி என்ற வாக்கை நன்குணர்ந்திருந்த ஓவன் , மனந் 
தளராமல் தொழிலாளர்களின் வசதிகளைப் பெருக்க , வாழ்க்கை 
நிலையை உயர்த்த வேறுபல திட்டங்களைத் தீட்டத் தொடங்கினார் . 
இவரது உழைப்பின் பலனாக உருவானவையே தொழிலாளர் 
தனிக்குடியிருப்புகள் . 


தொழிலாளர் தனிக் குடியிருப்புகள் 

( Labour Colonies ) 
தொழிற் புரட்சியைத் தொடர்ந்து நாடு தொழில் வளம் 
பெற்றாலும் , தொழிலாளர்கள் தங்களது வளமான வாழ்க்கையை 
இழந்தனர் . ஊதியத்தைவிட இவர்கள் அடைந்த இன்னல்கள் 
மிகுதியாகக் காணப்பட்டன . அரசாங்கமும் இவர்களது நலனில் 
அக்கறை ஏதும் காட்டவில்லை . இச்சூழ்நிலையில் தான் , இராபர்ட் 
ஓவன் தொழிலாள வர்க்கத்தின் பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாணும் 
பெரும் பொறுப்பைத் தன் தோள்களில் ஏற்றார் . தொழிலாளர் 
களைக் கொண்ட ஒரு தனிச் சமுதாயத்தையே உருவாக்கப் பெரு 
முயற்சி எடுத்துக்கொண்டார் . மக்கள் ஒன்றுகூடி எல்லோர் 
நன்மைக்காகவும் அமைக்கும் ஒரு கூட்டுறவு அமைப்பின் பேரில் 
இவர் அசைக்கமுடியாத நம்பிக்கை வைத்திருந்தார் . 
திட்டத்தின் படி ( Scheme ) உருவானவையே தொழிலாளர் தனிக் 
குடியிருப்புகளாகும் . தொழிலாளிகள் தங்கள் முதலாளிகளைப் 

நம்புவதைவிட , அவர்களால் உருவாக்கப்பட்ட 
சங்கங்களை நம்புவதே சாலச் சிறந்ததாகும் என்று இவர் 
எண்ணினார் . இக்குடியிருப்புகளில் , தொழிலாளர்கள் தாங்களா 
கவே ஒன்றுகூடிச் சமத்துவ அடிப்படையில் ஒரு பொதுச் 
சங்கத்தை அமைத்துப் பொதுப் பிரச்சினைகளுக்குத் தீர்வு 
காண்பதற்கு வழிமுறைகள் உண்டு. இக்குடியிருப்புகளில் 
ஏற்றத் தாழ்வு என்ற சொல்லுக்கே இடமில்லையாதலால் , 
உறுப்பினர்களிடையே போட்டி மனப்பான்மை , இலாபவேட்டை 


இவரது 


பெரிதும் 


19 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


முதலானவை அறவே அற்றுப்போகின்றன . தொழிலாளர்ாளுக்கு 
உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படும் . இக் கூட்டுறவுக் 
குடியிருப்பில் , கூட்டு உழைப்பின் பலனாக எல்லோரும் எல்லாமும் 
பெற்று வாழ வழி செய்யப்படும் . இராபர்ட் ஓவனின் கண்டு 
பிடிப்பான இக்குடியிருப்பில் இடை நிலையர்கள் ( Middlemen ) 
அறவே அகற்றப்படுகின்றனர் . இத்தகைய குடியிருப்புகளுக்கு 
அரசாங்கம் தகுந்த பாதுகாப்பும் , தேவையான ஆதரவும் 
அளித்தால் , அவை வெற்றி பெறுதல் திண்ணம் என்று ஓவன் 
திடமாக நம்பினார் . இக்கூட்டுறவுக் குடியிருப்புகள் இங்கிலாந்தை 
மட்டுமின்றி உலக நாடுகள் அனைத்தையும் பொருளாதார 
ரீதியில் மாற்றியமைக்க வல்லவை என்று அவர் சுட்டிக்காட்டினார் . 
அதாவது , இக்குடியிருப்புகள் ஒரு புதிய உலகையே உருவாக்க 
வல்லவை என்று கருதினார் . வளமான கருத்துக்களைக் கொண்ட 
இவர் , பிரித்தானிய ( Britain ) அரசாங்கத்தை அனுகி இத்தகைய 
குடியிருப்புகளை அமைக்க வேண்டுகோள் விடுத்தார் . தொழிலா 
ளர்கள் தாங்களே நடத்தும் தொழிற்கூடங்களுக்கு எளிதில் 
சென்று பணிபுரியத்தக்க 

வகையில் 

இக்குடியிருப்புகளை 
அவற்றருகே அமைக்க விரும்பினார் . ஆனால் , இராபர்ட் ஓவன் 
தனது முயற்சிகளில் வெற்றி பெற இயலவில்லை . அரசின் 
| ஆதரவையும் பெற இயலாமலும் , மக்கள் ஆதரவைப் பெற 
இயலாமலும் ஓவன் தன் எண்ணங்களுக்கு உருக்கொடுக்க 
முடியாமல் தவித்தார் . இவரது புரட்சிக் கருத்துக்களை கண்ட 
செல்வந்தர்களும் , செல்வாக்கு நிறைந்தவர்களும் இவரது 
திட்டத்தை அடியோடு வெறுத்தொதுக்கினர் . மதவாதிகளையும் 
இவர் சாடிவந்தமையால் , அவர்களது எதிர்ப்பும் எழலாயிற்று . 
எனவே , இவரது தொழிலாளர் குடியிருப்புத்திட்டம் ஏட்டளவி 
லேயே நின்றது . 

எழுந்த இடர்ப்பாடுகளைக் கண்டு மனம் 
தளராமல் , இராபர்ட் ஓவன் அமெரிக்க நாட்டிற்குச் சென்று , 
அந்நாட்டுத் தலைவரைச் சந்தித்துப் பேசினார் . இதன் பயனாக , 
இண்டியானாவில் ( Indiana ) உள்ள நியூ ஹார்மனி ( New 
Harmony ) என்ற பகுதியை வாங்கினார் . இங்கிலாந்து நாட்டைச் 
சேர்ந்த திரு . இராபர்ட் ஓவன் அமெரிக்காவைச் சேர்ந்த நியூ 
ஹார்மணியில் தான் முதல் தொழிலாளர் தனிக்குடியிருப்பைத் 
( Labour Colony ) தொடங்கினார் . 


இக்குடியிருப்புப் பகுதி 40,000 ஏக்கர் நிலத்தைக் கொண்டு 
விளங்கியது . இக்குடியிருப்பு தானிய உற்பத்தி நிறைவுப் பகுதி 
களையும் ( Granaries), பல சிறு தொழிற்சாலைகளையும் , ஓர் அழகிய 
மாதாகோயிலையும் கொண்டு விளங்கியது . தொடக்கத்தில் 700 
உறுப்பினர்களையே கொண்டிருந்த இக் குடியிருப்பு ,, வெகு 


20 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


விரைவில் 900 என உயர்ந்தது . கூட்டுப் பொறுப்பும் , கூட்டு 
உழைப்பும் இக்குடியிருப்பில் தாரக மந்திரங்களாக விளங்கின . 
மக்களும் இக்குடியிருப்பில் ஆர்வத்துடன் சேர்ந்தனர் . எனினும் , 
இத் தொழிலாளர் தனிக் குடியிருப்பு நெடுநாள் நீடிக்க முடிய 
வில்லை . இதற்குக் காரணம் உறுப்பினர்கள் கல்வியறிவு அற்றவர் 
களாகவும் , சுய நலம் நிறைந்தவர்களாகவும் , திறமை குறைந்தவர் 
களாகவும் விளங்கியதுதான் இராபர்ட் ஓவன் , இக் குடியிருப்பு 
கலைக்கப்பட்டவுடன் , மீண்டும் தன் தாயகமான இங்கிலாந் 
திற்குத் திரும்பினார் . இவர் சென்றவுடன் , குடியிருப்பில் எஞ்சி 
யிருந்தவர்களும் கலைந்தனர் . ஓவனின் முதல் முயற்சி இவ்வாறு 
தோல்வியில் முடிந்தது . 


இராபர்ட் ஓவன் அமெரிக்காவில் இத் தொழிலாளர் குடி 
யிருப்பை அமைப்பதற்கு முயன்று கொண்டிருந்த போது , 
இவரது சீடர்களான கோம்பெட் ( Combe ) , ‘ ஹேமில்டன் ( Hamil 
ton ) போன்றோர் இங்கிலாந்தில் இத்தகைய அமைப்புகளை உரு 
வாக்கப் பெருமுயற்சி எடுத்துக் கொண்டிருந்தனர் . 1826 - ஆம் 
ஆண்டு , ஓர்பிஸ்டன் ( Orbiston ) என்ற ஊரில் ஒரு குடியிருப்புத் 
தொடங்கப்பட்டது . தொடங்கிய சில காலத்திற்கு இக் குடியிருப்பு 
வெற்றிகரமாக நடைபெற்றாலும் , 

1827 - ஆம் ஆண்டு திரு . , 
கோம்பெ இயற்கை எய்தியதினால் இக் குடியிருப்பு கலைக்கப் 
பட்டது . இக்குடியிருப்பைத் தொடர்ந்து , க்வீன்ஸ்வுட் (Queens 
wood ) என்ற மற்றொரு தொழிலாளர் குடியிருப்பும் ஓவன் 
தலைமையில் தொடங்கப்பட்டது . நிதிப்பற்றாக் 

நிதிப்பற்றாக் குறையாலும் , 
உறுப்பினர்களின் திறனற்ற உழைப்பினாலும் இக்குடியிருப்பும் 
தோல்வி கண்டது. தோல்விகளைக் கண்டு மனந்தளராத ஓவன் , 
தொழிலாளர்களின் துயர் துடைக்க வேறுவழிகளைச் சிந்திக்க 
லானார் . தீவிர சிந்தனையின் பயனாக எழுந்தவையே , தேசீய 
உழைப்பு பரிமாற்ற நியாய அமைப்புகள் ( National Equitable 
Labour Exchanges ) ஆகும் . 
தேசீய உழைப்பு பரிமாற்ற நியாய அமைப்புகள் 

தொழிலாளர் தனிக் குடியிருப்புகளை அமைத்து வெற்றி 
காண இயலாத இராபர்ட் ஓவன் 1832 - ஆம் ஆண்டு இத்தகைய 
அமைப்புகளை அமைக்கத் தொடங்கினார் . இவ்வமைப்புகளில் 
தொழிலாளர்களின் உழைப்புக்கு ஈடாக அவர்களுக்குத் தேவை 
யான பொருள் கள் தரப்பட்டன . உறுப்பினர்கள் அன்றாட வாழ்க் 
கைக்குத் தேவையான பொருள்களை உற்பத்தி செய்து , சங்கத் 
திடம் ஒப்படைத்து விடுவார்கள் . அவர்களது உற்பத்திப் 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


21 


பொருள்களின் அடிப்படையில் அவர்களுக்கு ‘உழைப்புக் 
குறிப்புச் சீட்டு ( Labour Notes ) வழங்கப்பட்டது . இக் குறிப்புச் 
சீட்டைக் கொண்டு , அவர்களுக்குத் தேவையான பிற 
பொருள்கள் அலுவலகத்தின் மூலம் பெறப்பட்டன . 
சேவைக்கு ஒரு சிறிய தொகை கட்டணமாக வசூலிக்கப்பட்டது . 
நாளடைவில் , இவ்வமைப்புகளும் தோல்வியடைந்தன . உயர்ந்த 
கருத்துக்களையும் கொள்கைகளையும் இவர் கொண்டிருந்தாலும் , 
செயலாக்கம் மிகுதியாக காணப் பெறவில்லை . தொழிலாளர்களின் 
இன்னல்கள் குறையவுமில்லை , இவரது கொள்கைகளில் ஆழ்ந்த 
பற்றுக் கொண்டிருந்த டாக்டர் கிங் ( Dr. King ) , இங்கிலாந்தில் 
கூட்டுறவு இயக்கம் ஏற்படுவதற்கு அரும்பாடுபட்டார் . கூட்டுறவு 
என்ற பத்திரிகையின் மூலம் கூட்டுறவுக் கொள் கைகளை மக்க 
ளிடையே நன்கு பரப்பி வந்தார் . 


ராக்டேல் முன்னேடிகள் 

( Rochdale Pioneers ) 
இங்கிலாந்தில் இங்குமங்குமாகப் பல கூட்டுறவு அமைப்புகள் 
தொடங்கப்பட்டும் , தொழிலாளர்களின் வாழ்வில் வரவேற்கத் 
தக்க மாற்றம் ஏற்படவே இல்லை . பாதிக்கப்பட்ட மக்கள் வன் 
முறைகளிலும் , வேலை நிறுத்தம் போன்ற செயல்களிலும் ஈடுபட 
லாயினர் . எனினும் அவர்களது 

அவர்களது குறைகள் அவர்களுடன் 
ஓட்டியே வாழ்ந்தன . 


இந் நிலையில் , 1843 - ஆம் ஆண்டு , 28 நெசவாளர்கள் ஒரு 
மன்றத்தில் ( Chartist Hall ) ஒன்று கூடி , தொழிலாளர் பிரச்சினை 
களுக்குத் தீர்வு காண முனைந்தனர் . அவர்களுள் ஒருவரான 
திரு . சார்லஸ் ஹவ்ரத் ( Mr. Charles Howrath ) , தொழிலாளர் 
களின் ஊதியத்தை உயர்த்தப் போராடுவதைவிட அவர்களது 
செலவைக் கூட்டுறவு முறையில் பொருள்களைக் கொள்முதல் 
செய்வதன் மூலம் கணிசமாகக் குறைக்கலாம் என்று நயம்பட 
விளக்கினார் . அமைக்கப்பட்ட கூட்டுறவு அமைப்புகளின் தோல் 
விக்கான காரணங்கள் நன்கு ஆராயப்பட்டன . இக்குறைகளைக் 
களைவதற்கான வழிமுறைகளும் ஆராயப்பட்டன . கீழ்க் காண் 
பனவே தோல்விக்கான காரணங்கள் என்று புலனாயிற்று . 


1. கடன்பேரிலும் பொருள்கள் விற்கப்பட்டமையால் , 
இழப்பு அதிக அளவில் ஏற்பட்டது . வராக் கடன்கள் ( Bad 
Pebts ) அதிகரித்தன . 


பட்டது. 


தொடங் 
22 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
2. பொருள்களின் அங்காடி விலையைவிடத் தொழிலாளர் 
குடியிருப்பில் நிர்ணயிக்கப்பட்ட விலை மிகவும் குறைவாக இருந் 
தமையால் தனிப்பட்ட வணிகர்களுடன் கடும் போட்டி ஏற் 

3. உறுப்பினர்கள் உண்மையுடன் உழைக்கவில்லை . சுய 
நலமே பெரிதும் நிலவியது . 

இக் குறைகளை அறவே அகற்றி , ஒரு கூட்டுறவுப் பண்டக 
சாலையை அமைக்க இந் நெசவாளர்கள் தீர்மானித்தனர் . இந் 
நெசவாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பவுனைச் (21) சேமித்து 
1844 - ஆம் ஆண்டு ராக்டேல் என்ற இடத்தில் ஒரு கூட்டுறவுப் 
LISTOTLEFT Umwġ ( The Rochdale Equitable Pioneers Soc . ) 
தொடங்கினர் . இப் பண்டகசாலை இங்கிலாந்து நட்பினர் சங்கச் 
சட்டத்தின் ( Friendly Socs . Act ) கீழ்ப் பதிவு செய்யப்பட்டது . 
கீ 28 மூலதனத்துடன் சங்கத்தைத் தொடங்கிய இந் நெசவா 
ளர்கள் ராக்டேல் முன்னோடிகள் என அழைக்கப்படுகின்றனர் . 
டோட் லேன் ( Toad Lane ) இடத்தில் ஒரு கடையை வாட 
கைக்குப் பெற்றுப் பண்டகசாலையை அமைத்தனர் . ஆண்டு 
வாடகை £ 10 என ஒப்புக்கொள்ளப்பட்டது . தங்களிடம் இருந்த 
குறைந்த வசதிகளைக் கொண்டு மாவுப்பொருள்கள் , 
வெண்ணெய் , சோப்பு , மெழுகுவர்த்தி , காப்பி போன்ற பொருள் 
களைக் கொள்முதல் செய்து பண்டகசாலையைத் தொடங்கினர் . 

உறுப்பினர்களின் உண்மைச் செயல் திறன்களினாலும் , 
சலியா உழைப்பினாலும் இப் பண்டகசாலை பெருவளர்ச்சியைப் 
பெறத் தொடங்கியது . தொடங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே , 
உறுப்பினர் எண்ணிக்கை 74 - ஆக உயர்ந்தது . 1851 - ஆம் 
ஆண்டின் இறுதியில் , இப் பண்டகசாலையின் நிர்வாகத்தைக் 
கவனிப்பதற்கென ஒரு நிர்வாகி நியமிக்கப்பட்டார் . சிறந்த 
வணிக முறைகளினால் நிதிநிலையும் உயரத் தொடங்கியது . 
பண்டகசாலையின் மொத்த விற்பனை கணிசமாகப் பெருகியது 
1852 - ஆம் ஆண்டு , இப் பண்டகசாலை காலணி தயாரிப்பதற்கும் 
ஆடைகள் தய ரிப்பதற்கும் இரு பிரிவுகளைத் தொடங்கியது , 
1888 - ஆம் ஆண்டு, இப் பண்டகசாலை 1123 உறுப்பினர்களைக் 
கொண்டு பணியாற்றி வந்தது . மூலதன மதிப்பு 23.4 இலட்ச 
மாகும் உறுப்பினர்களுக்குக் கூட்டுறவு முறையில் தகுந்த பயிற்சி 
கியது . 1700 புத்தகங்களைக் கொண்ட ஒரு நூல் நிலையத்தையும் 
அமைத்துக் கூட்டுறவுக் கல்வியை நன்கு பரப்பத் தொடங்கியது 


23 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


இப் பண்டகசாலை . இப் பண்டகசாலை சுமார் 100 கிளை அமைப்பு 
களையும் பெற்றுள்ளது . இவ்வமைப்புகளின் உறுப்பினர் 
எண்ணிக்கை சுமார் 40,000 எனக்கணக்கிடப்பட்டுள்ளது . 
ஆண்டு தோறும் கணிசமான தொகை ( Quarter Million Pounds ) 
இலாப ஈவாக ( Dividend ) உறுப்பினர்களுக்கு வழங்கப்படு 
கிறது . நிமிடத்திற்கு 1200 ரொட்டித் துண்டுகளைத் தயாரிக்க 
வல்ல ஒரு ரொட்டித் தொழிற்சாலையையும் இப்பண்டகசாலை 
பெற்றுள்ளது . இதன் மொத்த விற்பனை ஒரு மிலியனாகும் . 
பண்டகசாலையின் நோக்கங்கள் 

( Objects ) 
உறுப்பினர் களுக்குத் தேவையான முக்கியப் பொருள்களை 
விற்பனை செய்வதை மட்டுமே குறிக்கோளாகக் கொள்ளவில்லை 
இப் பண்டகசாலை . மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்து 
வதற்கு இப் பண்டக சாலை பல்வேறு நோக்கங்களைக் கொண்டு 
விளங்குகிறது அவையாவன : 


1. தன்னிறைவு பெற்ற குடியிருப்புகளை அமைத்தல் ; 

2. உறுப்பினர்களின் வாழ்க்கை நிலையைப் பெருக்க , அவர் 
களுக்கு தகுந்த இல்லங்களை வழங்குதல் ; 

3. உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல் ; 

4. வேலையற்ற உறுப்பினர்களுக்குப் பயிரிடத்தக்க வகையில் 
நிலம் வழங்குதல் ! 

5. உறுப்பினர்களின் நலன் கருதி உண்டிச் சாலைகளை 
அமைத்தல் . 


ராக்டேல் பண்டகசாலைத்திட்டம் நீண்டகாலத் திட்டம் , 
குறுகிய காலத்திட்டம் என இரு பிரிவுகளைக் கொண்டதாகும் . 
குறுகிய காலத்தின் சிறப்பியல்புகளாவன . 


1 . எவரும் உறுப்பினராகக்கூடிய நிலை ( Open Member 

ship ) ; 
2. மக்களாட்சி முறையில் நிர்வாகம் ; 
3. உறுப்பினர்களின் கொள் முதல் அடிப்படையில் இலாப 

ஈவுத்தொகை வழங்குதல் ; 
4. பங்கு 

பங்கு மூலதனத்திற்கு வரையறுக்கப்பட்ட வட்டித் 
தொகை வழங்குதல் ; 


24 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


5. அங்காடிகளில் விற்கப்படும் விலையையே நிர்ணயித்தல் ; 
6. ரொக்க விற்பனை முறை ( பொருள்களைக் கடனுக்கு 

விற்பனை செய்யாமை ) ; 
7. கலப்படமற்ற தரமான பொருள்களை விற்பனை 

செய்தல் ; 
8. இலாபத்தின் ஒரு பகுதியைக் கல்விக்கென ஒதுக்குதல் . 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளைக் கொண்ட 
சுற்றறிக்கைகளை உறுப்பினர்களுக்கு இப்பண்டகசாலை 
விநியோகம் செய்கின்றது . எனவே , உறுப்பினர் ஒவ்வொரு 
வரும் பண்டகசாலை தன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றது 
என்பதை நன்கு புரிந்து கொண்டு அதன்படி பணியாற்று 
கின்றனர் . உறுப்பினர்களது கடமைகளை இப்பண்டகசாலை 
அவ்வப்போது நயம்பட எடுத்துக்காட்டத் தயங்குவதில்லை 
உறுப்பினர்களும் பண்டகசாலை நலனுக்கும் குந்தகம் விளைவிக் 
காமல் உண்மையுடன் நடந்து கொள்கின்றனர் . 

இத்துறையில் ராக்டேல் பண்டகசாலை சிறப்புற விளங்கி 
னாலும் , இதற்கு முன்பே பல கூட்டுறவுப் பண்டகசாலைகள் 
இயங்கி வந்தன : 1760 - ஆம் ஆண்டு துறைமுகத் தொழிலாளர் 
களால் ஒரு பண்டகசாலை தொடங்கப்பட்டது . இதையொட்டி 
வேறு சில கூட்டுறவுப் 

பண்டகசாலைகளும் தோன்றின . 
இருப்பினும் ராக்டேல் பண்டகசாலையே இங்கிலாந்திற்கும் , 
பிற நாடுகளுக்கும் முன்னோடியாகத் திகழ்கின்றது . ஏனெனில் 


1. இப்பண்டகசாலையே நிரந்தரமாக வெற்றி நடைபோட்டு 

வந்தது . இதற்கு முன்னர் அமைந்தவை வெற்றி 

பெற இயலவில்லை . 
2. - கூட்டுறவுக் கொள்கைகளுக்கு ஓர் உரு க் கொடுத்தது 

இப்பண்டகசாலையேயாகும் . ஏட்டளவிலும் , சில 
கூட்டுறவாளர்களின் இதயங்களிலும் வாழ்ந்து வந்த 
கூட்டுறவுக் 

கொள்கைகளைச் செயல் படுத்தியது 
இப்பண்டக சாலையேயாகும் ! 
3. தோல்வியே கண்டு வந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு 

ஒரு திருப்பமாக அமைந்தது இப்பண்டகசாலையே ! 
4. இப்பண்ட கசாலையைத் தொடங்கியவர்கள் சாமான்ய 

மானவர் ள் அல்லர் . தொழிற்சங்கங்களில் உறுப்பினர் 
களாக விளங்கி நல்ல பயிற்சி பெற்றவர்களே இப் 


25 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


பண்டகசாலையைத் தொடங்கினர் . பொருள்களை 
உறுப்பினர்களுக்கு விநியோகம் செய்வதை மட்டும் 
குறிக்கோளாகக் கொள்ளா மல் , வேறு பல உயர்ந்த 
நோக்கங்களையும் உள்ள டக்கிப் பணி புரிந்ததே 
இப்பண்டகசாலை . 
இப் பண்டகசாலையை ஒட்டிச் சிறந்த மொத்த விற்பனைச் 
சங்கமும் தொடங்கப்பட்டது . மக்களின் எல்லாத் 
தேவைகளையும் நிறைவேற்றுவதில் இச் சங்கம் பெரும் 
கவனமும் , ஈடுபாடும் கொண்டு விளங்கியது . 


5 
. 


இத்தகைய காரணங்களினால் 

தான் இப்பண்டகசாலை 
இங்கிலாந்திற்கு மட்டுமின்றி , பிற நாடுகள் எல்லாவற்றிற்கும் 
முன்னோடியாகக் கருதப்படுகின்றது . இக்கருத்தில் எவருக்கும் 
வேறுபாடு என்பதே இல்லை . 


இனி , ராக்டேல் பண்டகசாலையின் 

நடை முறைக் 
கொள்கைகளை விளக்கமாகக் காண்போம் . 


1. எவரும் உறுப்பினராகக் கூடிய ( Open Membership ) 

இப்பண்டகசாலையில் உறுப்பினராக விரும்பும் எவரும் 
( ஆண் பெண் இருபாலாரும் ) பண்டகசாலையின் ‘பங்கொன்றைப் 
பெற்று எளிதில் உறுப்பினராக முடியும் . இப்பண்டக சாலையில் 
சாதி , மத பேதங்களுக்கு இடமே கிடையாது . பண்டகசாலை 
உறுப்பினர்களிடையே வேறுபாடு ஏதும் காட்டுவதில்லை . 


2. ரொக்க விற்பனை ( Cash Sales ) 

இப்பண்டகசாலையில் பொருள்கள் ரொக்கத்திற்கு மட்டுமே 
விற்பனை செய்யப்பட்டன . கடன் அடிப்படையில் பொருள்கள் 
விற்கப்படுவதால் எழும் பிரச்சினைகள் பலவற்றையும் இப்பண்டக 
சாலையின் 

முன்னோடிகள் அறிந்திருந்தனர் . இப்பண்டக 
சாலைக்கு முன்னர் துவங்கப்பெற்ற ஆனால் தோல்வியுற்ற பல 
பண்டகசாலைகள் ராக்டேல் முன்னோடிகளுக்குச் சிறந்த வழி 
காட்டியாகவும் , படிப்பினையாகவும் விளங்கின . ரொக்க விற்பனை 
யின் மூலம் பண்டகசாலையின் நிதி நிலை கணிசமாக உயர் 
லாயிற்று . உறுப்பினர்களின் மனக்குறை வராக் கடன்களின் 
பெருக்கம் , செலவுத் தொகை அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகள் 
இவ்விற்பனை முறை மூலம் அறவே அகற்றப்பட்டன . 


3. ஒருவருக்கு ஒரு வாக்கு ( One Man One Vote ) 

மக்களாட்சி முறையில் இயங்கும் இக் கூட்டுறவுப் பண்டக 
சாலையில் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லை . எத்தனை 


26 


அயல்நாடுகளில் கூட்டுறவு 


பங்கு வைத்திருந்தாலும் தலைக்கு ஒரு ‘ வாக்கு ( Vote ) 
மட்டுமே வழங்கப்பட்டது எனவே பங்குரிமை அடிப்படையில் 

வாக் 
‘ வாக்குரிமை வழங்கப்படாமல் , நபர் அடிப்படையில் 
குரிமை வழங்கப்பட்டது . கூட்டுறவுக் கொள்கைகளில் இது தலை 
யாய கொள்கையாகும் . 


4 . தரமான கலப்படமற்ற பொருள்களின் விற்பனை : 

நல்ல பொருள்களே இப் பண்டகசாலையில் விற்பனை 
செய்யப்பட்டன . இலாபம் ஒன்றையே குறிக் கோளாகக் 
கொண்டிருக்கவில்லை இப்பண்டகசாலை . நேர்மை யையே தங்கள் 
வியாபாரக் குறிக்கோளாகக் கொண்டு 

கொண்டு இயங்கி வந்தனர் 
ராக்டேல் முன்னோடிகள் . கலப்படமற்ற தரமான பொடுள்களை 
விற்பனை செய்து வந்தமையால் , விற்பனை அதிகரித்தது . 
மக்களிடம் இப்பண்டகசாலை பெற்றிருந்த நன்மதிப்பும் உயர்ந் 
தது . 


5 . விலைக் கொள்கை : 

ராக்டேல் பண்டகசாலைக்கு முன்னர் இயங்கி வந்த பண்டக 
சாலைகள் பொருள்களை அங்காடி விலையைக் காட்டிலும் குறைவாக 
விற்பனை செய்து வந்தன . இதன் விளைவாக , அங்காடிகளில் 
இயங்கி வந்த வணிகர்களுடன் கடும் போட்டி ஏற்பட்டது 
கடும் போட்டி அப்பண்டகசாலைகளைத் தோல்வி வழி நோக்கி 
நடத்திச் சென்றது . இதை நன்குணர்ந்திருந்த ராக்டேல் 
பண்டகசாலை பொருள்களை அங்காடி 

விலையையொட்டியே 
விற்பனை செய்தது . 


6. உறுப்பினர் மூலதனத்திற்கு வட்டி : 

உறுப்பினர்களை ஊக்குவிப்பதற்காக , அவர்களது மூல 
தனத்திற்கு வட்டித் தொகை வழங்கியது இப்பண்டகசாலை . 
உறுப்பினர்களுக்கு இலாப ஈவுத் தொகையுடன் இவ் வட்டித் 
தொகையையும் வழங்கியது . 


7. கொள்முதல் அடிப்படையில் இலாப ஈவுத்தொகை : 

உறுப்பினர்கள் வழங் கியிருக்கும் மூலதன அடிப்படையில் 
இலாப ஈவுத் தொகையை இப்பண்டகசாலை உறுப்பினர்களுக்கு 
வழங்கவில்லை . மூலதனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டி 
யாக அளிக்கப்பட்டது . இலாப ஈவு த் தொகை (Dividend ) 
உறுப்பினர்கள் செய்திருக்கும் கொள்முதல் அடிப்படையில் 
பகிர்ந்தளிக்கப்பட்டது . அதிகக் கொள்முதல் செய்திருக்கும் 


27 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


உறுப்பினர்களுக்குப் பங்கு ஆதாயம் கணிசமாக வழங்கப் 
பட்டது . ஆகவே , உறுப்பினர் பெறும் ஆதாயத்தின் அளவு 
அவர் பண்டகசாலையில் எந்த அளவுக்குப் பண்டங்கள் வாங்கி , 
அதை ஆதரித்துள்ளார் என்ற அடிப்படையில் அமைந்தது . 
இத்தகைய சிறப்பான முன்னேற்றத்தை இப்பண்டகசாலையில் 
தோற்றுவித்தவர் முன்னோடிகளில் 

ஒருவரான ஹவ்ரத் 


ஆவர் : 


8. உறுப்பினர்களுக்குக் கல்வி : 

முறையான கல்வியை உறுப்பினர்களுக்குப் புகட்டுவதன் 
மூலமே திட்டங்களை வெற்றிபெறச் செய்ய இயலும் என்பதை 
நன்குணர்ந்திருந்த இப் பண்டகசாலை அதற்கான நடவடிக்கை 
களையும் எடுத்தது . இலாபத்தில் ஒரு பங்கு கல்வி வளர்ச்சிக் 
கெனச் செலவிடப்பட்டது . கூட்டுறவு வளர்ச்சியைத் தூண்டு 
கின்ற . 

வகையில் கல்வியளிக்கப்பட்டது . கூட்டுறவுக் கல்வியைத் 
தவிர , பொதுக் கல்வி , தொழில் கல்வி முதலானவற்றையும் 
சிறந்த முறையில் உறுப்பினர்களிடையே பரப்பி வந்தது 
இப்பண்டகசாலை . இதையொட்டிப் பள்ளிகள் தொடங்கப் 
பட்டன . 


9. நடு நிலைமைக் கண்ணோட்டம் : 

ராக்டேல் முன்னோடிகள் அரசியல் , மதம் போன்ற துறை 
களில் நடு நிலைமைக் கொள்கைகளைக் கடைப்பிடித்து வந்தனர் . 
எம் மதத்தைச் சேர்ந்தவரும் உறுப்பினராகச் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டனர் . உறுப்பினர்கள் வேறுபாடின்றி கவனிக்கப் 
பட்டனர் . உறுப்பினர்களுக்குள் ஏற்றத் தாழ்வு என்பது 
கிடையாது . பண்டகசாலையைப் பொறுத்த மட்டில் எல்லோரும் 
சமம் என்ற கொள்கை எந்நிலையிலும் கடைபிடிக்கப்பட்டது . 
இப்பண்டகசாலை மதச் சார்புள்ள நிறுவனங்களுடனோ அல்லது 
அரசியல் அமைப்புகளுடனோ தொடர்பு கொண்டிருக்கவில்லை . 
இத்துறைகளில் நடுநிலைமைக் கொள்கைகளைச் சிறந்த முறையில் 
பின்பற்றியதால் வெற்றி எளிதாகக் கிட்டியது . பண்டகசாலையின் 
முன்னேற்றம் உலக நாடுகளின் கண்களைத் திறந்தது . இன்று 
பெரும்பாலான நாடுகள் ‘ராக்டேல் பண்டகசாலையை ஓட்டியே 
தங்கள் நுகர்வோர் பண்டகசாலைகளை அமைத்துள்ளதை நாம் 
கண்கூடாகக் காண்கிறோம் . இங்கிலாந்தில் மட்டுமின்றி , உலக 
நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது 
இந்த ராக்டேல் பண்டகசாலையேயாகும். 


28 


அயல் நாடுகளில் கூட்டுற . 


இலாப நோக்கத்துடன் நடத்தப்படும் தொழில்கள் , 
வாணிகம் ஆகியவைகளால் பாதிக்கப்படுபவர்கள் நுகர்வோரே , 
தேவை நெகிழ்ச்சி குறைந்த இன்றியமையாப் பண்டங்களின் 
விற்பனையில் , பெரும்பாலும் விற்போர் சந்தை ( Sellers 
Market ) ஏற்படுவதால் நுகர்வோர் அதிக விலை கொடுத்து 
அப் பொருள்களை 

வாங்க 

வேண்டியுள்ளது என்பதை 
நன்குணர்ந்திருந்த ராக்டேல் முன்னோடிகள் , விலை ஏற்றத்தை 
எதிர்ப்பதற்கென இப்பண்டகசாலையை அமைத்து அப்பணியில் 
வெற்றியும் கண்டார் . 


சமதரும வாதிகளின் ஈடுபாடு 

( Efforts of Socialists ) 
தொடக்கத்திலிருந்தே இங்கிலாந்தில் கூட்டுறவு அமைப்பு 
கள் பதிவு பெற்றுப் பணியாற்றத் தக்க வகையில் சட்டங்கள் 
இயற்றப்படவில்லை . அரசாங்கமும் அதற்கான முயற்சிகளில் 
ஈடுபடவில்லை . 1852 - ஆம் ஆண்டுவரை , கூட்டுறவுச் சங்கங் 
களுக்குத் தேவையான சட்டங்கள் இயற்றப்படவே இல்லை . 
ஏனைய வணிக அமைப்புகள் போலவே , கூட்டுறவுச் சங்கங்களும் 
அப்போதைய நட்பினர் சங்கச் சட்டத்தின் கீழ் ( Friendly 
Societies Act )) பதிவு பெற்றுப் பணியாற்றிவந்தன . 
கூட்டுறவு அமைப்புகளுக்கென ஒரு தனிச் சட்டத்தை 

நிறை 
வேற்றும்படி அரசாங்கத்தைப்பல மன்றங்கள் வற்புறுத்தி 
வந்தன . அவற்றுள் கிறித்துவ சமதரும வாதிகளைக் கொண்ட 
ஓரு குழுமம் ( Body ) மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகக் 
கருதப்படுகின்றது . 


இயேசு கிறித்துவின் கொள்கைகளைச் சிறந்த முறையில் பின் 
பற்றி வந்த இவர்கள் மக்களின் துயர் துடைக்கப் பலவழிகளிலும் 
முயன்றனர் . மக்கள் தொண்டே கடவுளுக்கு நாம் செய்யும் 
மாபெரும் தொண்டாகும் என்பதை நன்குணர்ந்திருந்த இவர் 
கள் , செல்வம் ஒரு சிலர் கைகளில் சிக்குண்டு விடுவதால்தான் 
வறுமை நிலை நாட்டில் பெருகத் தொடங்குகிறது என்ற கருத்தின் 
அடிப்படையில் பிரச்சாரம் செய்துவந்தனர் . இவ்வியக்கத்தில் 
‘ மௌரிஸ் ( F. E Maurice ) , ‘ நீலர் ( Nealer ) , சார்லஸ் 
‘ கிங்ஸ்லே ( Charles Kingsley ) போன்ற பல அறிஞர்கள் 
பணியாற்றி வந்தனர் . சுய நலமற்று உழைத்தால் தான் நாட்டின் 
வறுமை நீங்கும் என்பதை மக்களுக்கு நன்கு புரியும்படிப் பிரச் 
சாரம் செய்து வந்தனர் . இவர்கள் வறுமையின் கைகளில் 
சிக்கிடாத செல்வந்தர்களாவர் . ஏழைகளின் உழைப்பைக் 


29 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


கொண்டு செல்வந்தர்கள் மேலும் மேலும் பொருள் குவிப்பதை 
வன்மையாகக் கண்டித்தனர் . இங்கிலாந்து நாட்டில் ஒரு விழிப் 
புணர்ச்சியை மக்களிடையே ஏற்படுத்திய பெருமை இவர்களையே 
சாரும் . கலப்படமற்ற பொருள்களை விற்பனை செய்யும் படி 
வணிகர்களை வேண்டிக் கேட்டுக் கொண்டனர் . 


வணிகர்களின் கொள்ளை இலாப 

மனப்பான்மையை , 
வன்மையாகக் கண்டித்தனர் . அரசாங்கத்தின் தலையிடாக் 
கொள்கை யும் இவர்களால் சாடப்பட்டது . தொழிலாளர்களின் 
நலன் கருதிப் பல சிறு தொழிற்சாலைகளை இவர்கள் தொடங்கினர் . 
பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்தவர்களின் நல் வாழ்வுக் 
காகக் கூட்டுறவுக் கழகங்களை அமைத்தனர் . இவர்களில் பலர் 
செல்வம் படைத்தவர்களாதலால் , இச் சங்கங்களுக்குக் 
தேவையான போது குறைந்த வட்டியில் ( 4 % ) கடனுதவிகளும் 
அளித்தனர் . 

சங்கங்களின் உறுப்பினர்கள் பல்வேறு 
தொழில்களில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிகளேயாவர் . 
சங்கங்கள் தங்களின் நிர்வாகத்திற்கெனத் தகுதிவாய்ந்த நிர்வாகி 
களையும் பெற்றிருந்தன . இலாபத்தின் பெரும் பங்கு உறுப் 
பினர்களின் நல்வாழ்விற்காகச் செலவிடப்பட்டது . இலாபத்தில் 
ஒரு சிறு பகுதியே உறுப்பினர்களுக்கு இலாப ஈவுத் தொகை 
யாகப் பகிர்ந்தளிக்கப்பட்டது . 


கை 


1850 - ஆம் ஆண்டு , இச் சமதருமவாதிகள் தொழிலாளர் 
களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்கென மேலும் பல 
சங்கங்களை உருவாக்கினர் . இவர்களது முக்கியக் குறிக்கோள் 
கூட்டுறவுக் கொள் கைகளின் மூலம் இக் கழகங்களை உயர்த்து 
வதேயாகும் . இக் கழகங்களைச் சிறந்த முறையில் நிருவகிப்பதற் 
காகவும் , சங்கங்களின் பணிகளைக் 

கண்காணிப்பதற்காகவும் 
தேவையான நிதி வசதிகளையும் ஏற்படுத்தத் தொடங்கினர் . 
இச் சங்கங்கள் வல்லுனர்களைக் கொண்டு 

விளங்கியதால் 
தொழிலாளர்களைக் கொண்டு பணிபுரிந்துவந்த கூட்டுறவுக் 
கழகங்களைச் சிறந்த முறையில் வழி நடத்திச் செல்ல முடிந்தது . 
1854 - ஆம் ஆண்டு சமதருமவாதிகளின் குழுமம் தொழிலாளர் 
களுக்குப் போதிய கல்வி வசதிகளை அளிப்பதற்காக ஒரு கல்லூரி 
யைத் தொடங்கியது . இரவு நேரங்களில் பல துறைகளில் 
வல்லுணர்களாக விளங்கிய பலரைக் கொண்டு சொற்பொழிவு 
கள் நிகழ்த்தப்பட்டன . 1904 - ஆம் ஆண்டு இக்கல்லூரி தனது 
சொந்தக் கட்டிடத்தைப் பெற்றது . இக் கல்லூரி ஆற்றிய பணி 
அளப்பரியதாகும் . 


30 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
தொடக்கத்தில் பெற்ற வெற்றியை இத் தொழிலாளர் 
சங்கங்கள் தொடர்ந்து பெறவில்லை . நாளடைவில் இச் சங்கங் 
களும் நலிவுற்றன . காதரின் வெப் ( Catherine Webb ) என்ப 
வர் இக் கழகங்களின் தோல்விக்கான காரணங்களை நயம்படத் 

நூலில் விளக்கியுள்ளார் . நிதிப்பற்றாக்குறை காரண 
மாகவோ , அனுபவமின்மை காரணமாகவோ இச்சங்கங்கள் 
தோல்வியடையவில்லை . இக் கூட்டுறவுக் கழகங்களில் உறுப்பினர் 
களாகப் பணிபுரிந்தவர்களிடையே கூட்டுறவு மனப்பான்மை 
நன்கு மலரவில்லை . உறுப்பினர்கள் கட்டுப்பாடின்றி நடந்து 
வந்தமையால் தான் இவ்வமைப்புகள் தோல்வியடைந்தன . இக் 
கழகங்களின் தோல்வி பின்னால் அமைந்த கூட்டுறவுச் சங்கங் 
களுக்கு நல்லதொரு படிப்பினையாக விளங்கியது . 


தன் 


இச் சமதருமவாதிகளின் சலியா உழைப்பினால் தான் , 1852 
ஆம் ஆண்டு கூட்டுறவுச் சங்கங்களுக்கென ஒரு தனிச் சட்டம் 
நிறைவேற்றப்பட்டது . இதுவே அவர்களின் முயற்சியினால் 
விளைந்த மாபெரும் வெற்றியாகும். இச் சட்டத்தின் மூலம் 
கூட்டுறவுச் சங்கங்கள் தொழில் அமைப்புகளாக அங்கீகரிக்கப் 
பட்டன . இதைத் தொடர்ந்து 1862 - ஆம் ஆண்டு காப்பீட்டுத் 
தொழிற் சங்கச் சட்டம் இங்கிலாந்து அரசாங்கத்தால் நிறை 
வேற்றப்பட்டது . இச் சட்டத்தின் மூலம் கூட்டுறவுச் சங்கங்கள் 
வரையறுக்கப்பட்ட பொறுப்பின் அடிப்படையில் இயங்க 
அனுமதி வழங்கப்பட்டது . துணைச் சங்கங்கள் அமைக்கப் படு 
வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது . 


வளமான 


இவ்வாறு , கிறித்துவ சமதரும வாதிகளும் இங்கிலாந்தில் 
கூட்டுறவு இயக்கம் வலிமையுடன் திகழ மறுபயன் எதிர்நோக் 
காது தங்கள் உழைப்பை நல்கினர் . இன்று இங்கிலாந்தில் 
கூட்டுறவு 

இயக்கம் அமைந்திருக்கிறதென்றால் 
அதற்குக் காரணம் இச் சமதருமவாதிகளின் திட்டமிட்ட பணிக 
ளேயாகும் . இதை எவரும் மறுக்க இயலாது . இன்றைய கூட்டுறவு 
இயக்கம் இவர்களுக்குப் பெரிதும் நன்றிக் கடன் பட்டுள்ளது . 

சில்லறை விற்பனைச் சங்கள்கள் : 
இங்கிலாந்து கூட்டுறவு இயக்கத்தில் நுகர்வோர் கூட்டுறவுச் 
சில்லறை விற்பனைக் கழகங்களே ( Consumers Co - op . Retail 
Societies ) மிகவும் முக்கியமானவைகளாகும் . இச் சங்கங்கள் 
மக்கள் ஆதரவு , நிதி வசதி முதலானவற்றை பெருமளவில் 
பெற்று வலிமையுடன் திகழ்கின்றது . 1966 - ஆம் 
தொடக்கத்தில் இங்கிலாந்தில் 680 கூட்டுறவுச் சில்லறை விற்பனை 


ஆண்டு 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


31 


சங்கங்களே இயங்கி வந்தன . இச் சங்கங்களின் உறுப்பினர் 
எண்ணிக்கை 13 மிலியனாகும் . சராசரியாக ஒவ்வொரு சங்க மும் 
17,000 உறுப்பினர்களைக் கொண்டு விளங்கியது . 100 சில்லறை 
விற்பனைச் சங்கங்கள் ஆயிரத்திற்கும் குறைவான உறுப்பினர் 
களைக் கொண்டு பணிபுரிந்து வந்தன . பெரிய அளவில் இயங்கி 
வந்த கூட்டுறவுச் சங்கங்களும் இங்கிலாந்தில் சிறப்புடன் விளங் 
கின . இலண்டனில் இயங்கிவந்த நுகர்வோர் கூட்டுறவுச் 
சில்லறை விற்பனைச் சங்கம் ஓரு மிலியனுக்கும் அதிகமான உறுப் 
பினர்களைக் கொண்டுள்ளது . பர்மிங்ஹாமில் ( Birmngham )) 
இயங்கும் விற்பனைச் சங்கம் நான்கு இலட்ச உறுப்பினர்களைக் 
கொண்டு விளங்குகிறது . எல்லாச் சமூகத்தையும் சார்ந்தவர்கள் 
இக் கூட்டுறவுச் சங்கங்களில் உறுப்பினர்களாகப் பணி புரிகின்ற 
னர் . உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு வாலிபர்களாவர் . 

1966 - ஆம் ஆண்டு இச் சங்கங்களின் மொத்த விற்பனை 
£ 1,100 மிலியனுக்கும் அதிகமாகக் காணப்படுகின்றது . மொத்த 
விற்பனையில் உணவுப் பொருள்களின் விற்பனை நான்கில் 
மூன்று பங்காகத் திகழ்கின்றது . ரொட்டி , காய்கறிகள் , பழ 
வகைகள் , மீன் , இறைச்சி , பால் முதலான முக்கியப் பொருள் 
களின் விற்பனை £ 768 மிலியன் எனத்தெரிய வருகின்றது .. 
அளவில் பெரிய விற்பனைச் சங்கங்கள் காலணிகள் , ஆடைகள் , 
தட்டுமுட்டுப் பொருள்கள் , மருந்து வகைகள் முதலானவற்றை 
யும் விற்பனை செய்கின்றன . வேறு சில சங்கங்கள் முடிதிருத்தும் 
நிலையங்கள் , சலவை நிலையங்கள் போன்ற 

நிலையங்களையும் 
நடத்தி வருகின்றன . 
1961.ஆம் ஆண்டு இவ்விற்பனைச் சங்கங்கள் 

நாட்டின் 
மொத்த வணிகத்தில் 11 சதவிகிதத்தைத் தம் வசம் கொண்டி 
ருந்தன . உணவுப் பொருள்களின் விற்பனையில் 15 சதவிகிதத்தை 
யும் , உலர்த்தப்பட்ட பொருள்களின் விற்பனையில் 

விற்பனையில் 6 சத 
விகிதத்தையும் பெற்றிருந்தன . இன்றும் இந்நிலையிலேயே இச் 
சில்லறை விற்பனைச் சங்கங்கள் இயங்கி வருகின்றன . இ . 
சங்கங்கள் சுமார் 30,000 கடைகளைச் செவ்வனே நடத்தி வருகின் 
றன . இதை தவிர , 3,000 நடமாடும் கடைகளை (Mobile Shops ) 
இச் சங்கங்கள் பெற்றுள்ளன . இவ்வகைக் கடைகளை சுமார் 
35,000 மோட்டார் வாகனங்களைக் கொண்டு திறமையுடன் 
நடத்தி வருகின்றன . இச் சங்கங்கன் வாடிக்கையாளர்களே 
தங்கள் தேவைக் கேற்பப் பொருள்களைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளத்தக்க வகையில் அமைச்கப்பட்ட கடைகள் சுமார் 3821 
ஆகும் . அதாவது இவ்வகைக் கடைகளில் ( Self Service Shops ) 


32 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


35 சதவிகிதம் கூட்டுறவு இயக்கத்தின் கீழ் இயங்குபவையாகும் . 
உறுப்பினர்களிடமிருந்து இச்சங்கங்கள் வைப்புத் தொகையாக 
£ 7,388,702 பெற்றுள்ளன . இச் சங்கங்களின் ‘ பங்கு மூலதனம் , 
( Share Capital ) £ 247 மிலியனாகும் . கடன் மூலதன த்தின் 
மதிப்பு £ 3-66 மிலியன் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . 1962 
ஆம் ஆண்டின் நிகர இலாபம் £ 54 மிலியனாகும் . இந்த இலாபத் 
தொகையில் , உறுப்பினர்களின் கொள்முதல் அடிப்படையில் 4 % 
பங்கு ஆதாயமாக வழங்கப்பட்டுள்ளது . ‘ காப்பு நிதிகளை 
உருவாக்குமாறு இச் சங்கங்கள் சட்டங்களால் கட்டாயப்படுத்தப் 
படவில்லை . எனினும் , இச் சங்கங்கள் தாங்களாகவே இலாபத் 
தில் ஒரு பகுதியைக் காப்பு நிதியில் சேர்த்து வைக்கின்றன . 
தற்போது , இக் காப்பு நிதியில் £ 47 மிலியன் உள்ளது . பகிர்ந் 
தளிக்கப்படாத வருமான மிகுதிக்கு அரசாங்கத்தால் 

வரி 
விதிக்கப்படுகின்றது . 


இச் சங்கங்களின் 

சொத்துகள் பலதரப்பட்டவையாக 
உள்ளன . கட்டடங்கள் , முதலீடுகள் , தட்டு முட்டுப் பொருள்கள் , 
பங்குத் தொகுப்பு ( Stock ) முதலானவை இச்சங்கங்களின் முக்கியச் 
சொத்துகளாகும் . 1964 - ஆண்டு இச் சொத்துக்களின் ஏட்டு 
மதிப்பு ( Book Value ) விற்பனைச் சங்கத்தின் முதல் அட்டவணை 
யில் கொடுக்கப்பட்டுள்ளது . 


அட்டவணை 1 [ Table ] 
சொத்துக்கள் 1964 
£ மிலியன் 


[ Property ] 


165.6 


5.8 


175.1 


உடைமைப் பொருள்கள் 
வணிகத்தில் தொடர்பில்லாத 

சொத்துக்கள் 
முதலீடுகள் 
பங்கு தொகுப்புகள் 
கடனாளிகள் 
பிற சொத்துக்கள் 
ரொக்கம் ( கையிருப்பும் வங்கி 

இருப்பும் ) 


[ Non - Trade Property ] 
[ Investments ] 
[ Stocks ] 
[ Sundry Debtors ] 
[ Other Assets ] 


100.1 


46.2 


5.1 


[ Cash in Hand & at Bank ] 12.2 


மொத்தம் 


510.0 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

33 
1965 - ஆம் ஆண்டு இவ்விற்பனைச் சங்கங்களின் மேற்பார் 
வையில் 325 கூட்டுறவு சிறப்பு அங்காடிகளும் , 200 பல பிரிவுப் 
பண்டகசாலைகளும் இயங்கி வந்தன . 


1964 - ஆம் ஆண்டு இச்சில்லறை விற்பனைச் சங்கங்களில் 
பணி புரிவோர் எண்ணிக்கை 2,50,000 ஆகும் . இவர்களில் சுமார் 
218,000 நபர்கள் பொருள்களை விநியோகிக்கும் போக்குவரத்துத் 
துறையிலும் , சுமார் 32,000 பணியாளர்கள் உற்பத்தித் துறை 
யிலும் பணிபுரிந்து வந்தனர் . இவர்களுக்கு வழங்கப்படும் மாத 
வருமானத்தின் மதிப்பு சுமார் £ 140 மிலியன் எனக் கணக்கிடப் 
பட்டுள்ளது . தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப் 
பினும் , தொழிலாளர் பிரச்சினைகள் இங்கு எழுவதில்லை . பணி 
யாளர்களில் 

பலர் தொழிற் சங்கங்களில் உறுப்பினர்களாக 
விளங்குகின்றனர் . பொருள்களின் விலை நிருணயம் , ஊதிய 
நிருணயம் போன்ற செய்தி அவர்களின் கருத்துக்கள் அறியப் 
படுகின்றன . அவர்களுக்குத் தேவையான எல்லா வாழ்க்கை வசதி 
களும் செய்து தரப்பட்டுள்ளன . இச் சில்லறை விற்பனைச் சங்கங் 
களின் வளர்ச்சியை கீழே காணப்படும் அட்டவணையைக் 
கொண்டு அறியலாம் . 


வாணிகம் 


சங்கங்க ) 

உறுப்பினர் 
ஆண்டு ளின் எண் 

எண்ணிக்கை 


உறுப்பினர் தொழிலா 

சராசரி ளர் எண் 
வாணிகம் £ -ணிக்கை 


ணிக்கை 


£ 


1888 
1938 
1948 
1958 
1960 
1961 
1262 
1965 
1966 


1,367 904,114 24,046,190 
1,085 8,404,588 

263,265,306 
1,030 10,162,299 502,616,532 

918 12,594,186 997,779,319 
859 , 12,958, 839 | 1,032,749,334 
826 13,043,484 | 1,044,798,803 
801 

13,140,188 
769 13,250,000 / 1,100,000,000 
680 | 13,065,000 | 1,108,000,000 


26 . 59 
31 - 32 1239,919 
49 , 46 1260,162 
79 - 23 ( 292,562 
79 - 71 | 284,278 
80 -10 210,902 
80 . 21 272,064 
80 - 51 244,100 
84 - 80 1230,672 


பொதுவாக , 


விலைக்கொள்கை ( Price Policy ) 

இவ்விற்பனைச் சங்கங்கள் பொருள்களை 
அங்காடிகளில் நிலவும் விலை அடிப்படையிலேயே விற்பனை 
செய்கின்றன . நிதி வசதியை அதிகமாகப் பெற்றிருக்கும் சில 
விற்பனைச் சங்கங்கள் அடக்க விலையுடன் ஒரு சிறு தொகையை 

3 


34 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


செய்கின்றன . 


இலாபம் பெறுவதற்கெனக்கூட்டி விற்பனை 
இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகின்ற விலை , சில சமயங்களில் 
அங்காடி விலையைக் காட்டினும் சற்றுக் குறைவாக இருப்பதும் 
உண்டு . இத்தகைய விலை நிருணய முறை ‘ செயல்திறமுடைய 
விலைக் கொள்கை ( Active Price Policy ) என வழங்கப்படுகிறது . 
இத்தகைய விலை நிருணய முறை , நிதி வசதிகளை அதிகமாகப் 
பெற்றுள்ள விற்பனைச் சங்கங்களால் பின்பற்றப்படுகிறது . 

விற்பனைச் சங்கங்களின் நிருவாகம் : 
இச்சங்கங்கள் திறமையாகச் செயல்படுவதின் இரகசியம் 
இவைகளின் சிறப்பான நிருவாகமேயாகும் . உறுப்பினர்கள் 
எல்லோரையும் கொண்ட பொது மன்றம் ( General Body ) இச் 
சங்கங்களின் தலைமை மன் றமாகத் திகழ்கின்றது . உறுப்பினர் 
களால் தேர்ந்தெடுக்கப்படும் ‘ நிர்வாகக் குழுக்களே அன்றாட 
நிருவாகச் செய்திகளைக் கவனிக்கின்றன . பொதுவாக நிர்வாகக் 
குழு 12 உறுப்பினர்களைக் கொண்டுள்ளது . பெண்களுக்கென்று 
ஒன்று அல்லது இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன .. 
விற்பனைச்சங்கங்களின் செயற்பாடுகளுக் கேற்பத் திட்டங்களை 
வகுப்பது . இக்குழுக்களேயாகும் . ஒரு குறிப்பிட்டத் தொகை 
இயக்குநருக்குச் சம்பளமாக ( Salary ) 

சம்பளமாக ( Salary ) அளிக்கப்படுகிறது . 
நிர்வாகக் காரியங்களைக் கவனிப்பதற்கும் , அன்றாடம் எழும் பிரச் 
சினைகளுக்குத் தீர்வு காண்பதற்கும் ஊதியத்திற்கு உழைக்கும் 
நிர்வாகிகள் . நியமிக்கப்பட்டுள்ளனர் . இவர்களது பணிகளில் 
குழுக்கள் தலையிடுவது கிடையாது . நடவடிக்கைகள் இக்குழுக்க 
ளால் நன்கு கண்காணிக்கப் படுகின்றன . குழுக்களின் உறுப் 
பினர்கள் ‘ சுற்றி வரு முறையில் ( By Rotation ) பதவியிலிருந்து 
ஓய்வு பெறுகின்றனர் . அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படு 
வதில் தடையேதுமில்லை . 21 வயது நிறைந்த எவரும் உறுப் 
பினர் தேர்தலில் போட்டியிட வழி முறைகள் செய்யப்பட்டுள்ளன . 
சில சங்கங்களில் ஒரு குறிப்பிட்ட ‘ பங்குத் தொகையைப் 
பெற்றுள்ளவர்களே ( உதாரணமாக £ 10 ) போட்டியில் ஈடுபட 
அனுமதிக்கப்படுகிறார்கள் . 

அல்லது இரண்டு 
கடைகளையே பெற்றுள்ள சங்கங்கள் நிர்வாகச் செயலாளர் களைக் 
( Managing Secretary ) கொண்டு இயங்கி வருகின்றன . வேறு 
சில சங்கங்களில் ‘ பகுதி நேரச் செயலாளர்கள் , ( Part - time 
Secretary ) நிருவாகத்தைக் கவனித்துக் கொள்கின்றனர் . 
கணக்கு வைப்பு முறையை ஒழுங்கு படுத்துவதும் செயலாளர் 
களின் முக்கிய பணிகளுள் ஒன்றாகும் . எல்லாச் சில்லறை 
விற்பனைச் சங்கங்களும் ‘ ரொக்க விற்பனை ( Cash Sales ) 


ஒன்று 


( Co - operative Printino 
. 
இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

35 
முறையையே பின்பற்றுகின்றன . எனவே , வராக்கடன் மூலம் 
பிரச்சினை எழுவதே இல்லை . எனினும் , சுமார் 367 விற்பனைச் 
சங்கங்கள் பொருள்களைக் கடனுக்கும் விற்பனை செய்து வரு 
கின்றன . நபர்களின் நாணய மதிப்பைப் பொறுத்து இவ்விற்பனை 
செய்யப்படுகின்றது . 

சில விற்பனைச் சங்கங்கள் குறிப்பிட்ட சில பொருள்களை 
உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றன . இடுகாடு வசதிகளைக் 
கூட சில சங்கங்கள் அளித்து வருகின்றன . இனிப்புத் தின்பண் 
டங்களைப் பெரும்பாலான கழகங்கள் தாங்களாகவே உற்பத்தி 
செய்து கொள்கின்றன . 1964 - ஆம் ஆண்டு மொத்த விற்பனையில் 
6 சதவிகிதப் பொருள்கள் இச்சங்கங்களினாலேயே உற்பத்தி 
செய்யப் பட்டவையாகும் . 
நுகர்வோர் சில்லறை விற்பனைச் சங்கங்களின் 

கூட்டமைப்புகள் 
( Federal Consumer Societies ) 
இங்கிலாந்தின் இச்சில்லறை விற்பனைச் சங்கங்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு சில கூட்டமைப்புகளையும் உருவாக்கியுள்ளன . 
இவ்வாறு உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புகளில் மிக முக்கிய 
மானவை கூட்டுறவு மொத்த விற்பனைச் சங்கமும் ஸ்காட்லாந்து 
மொத்த விற்பனைச் சங்கமும் ( Scottish Co- operative Wholesale 
Society ) ஆகும் . இக்கூட்டமைப்புகளிடமிருந்தே 

சில்லறை 
விற்பனைச் சங்கங்கள் தங்களுக்குத் தேவையான பொருள்களைக் 
கொள்முதல் செய்கின்றன . தற்போது 63 மாவட்டக் கூட்டமைப் 
புகள் இயங்கி வருகின்றன . அண்மையில் கூட்டுக் கொள் முதல் 
அமைப்புகளும் , உருவாக்கப்பட்டுள்ளன . தற்போது , 296 
சில்லறை விற்பனைச் சங்கங்களை உள்ளடக்கி 13 கூட்டுக் கொள் 
முதல் அமைப்புகள் இயங்கி வருகின்றன . முதல் கூட்டமைப்புக் 
கழகம் 1860 - ஆம் ஆண்டு கிளாஸ்கோ ( Glasgow ) தகரில் 
தொடங்கப்பட்டது . 

இக்கூட்டமைப்புச் சங்கங்களைத் தவிர , வேறு சில சிறப்புத் 
தேசீயச் சங்கங்களையும் இவ்விற்பனைச் சங்கங்கள் உருவாக்கி 
யுள்ளன இதர தேசீய அமைப்புகளுடன் இச்சங்கங்கள் 
நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன . கூட்டுறவு அச்சகம் 
(( Co - operative Press ) , கூட்டுறவு அச்சுத் தொழில் சங்கம் 
பட்டவையேயாகும் . 


ை 


36 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டுறவு அச்சுத் தொழில் சங்கம் கூட்டுறவு இயக்கத்திற்கும் 
தொழிற்ச்சங்க இயக்கத்திற்கும் ஒரு சேரப் பணி புரிந்து 
வருகின்றது . இச்சங்கம் சிறந்த முறையில் , தொழிற் சங்க இயக் 
கத்தினாலும் கூட்டுறவு இயக்கத்தினாலும் நிருவகிக்கப் படுகின்றது . 

1884 - ஆம் ஆண்டு , சில்லறை விற்பனைச் சங்கங்களின் நலன் 
கருதி ஒரு கூட்டுறவு நிரந்தரக் கட்டிடச் சங்கம் , ( Co -operative 
Permanent Building Society ) உருவாக்கப்பட்டது . இச் 
சங்கத்தின் உதவியோடு விற்பனைச் சங்கங்கள் பாதுகாப்பான 
முறையில் தங்கள் நிதியை முதலீடு செய்ய வழிவகைகள் செய்யப் 
பட்டன . உறுப்பினர்களுக்கு மனைகள் அமைப்பதற்கென நிதி 
வசதிகளும் செய்யப்படுகின்றன . 1964 - ஆம் ஆண்டு , இச்சங்கம் 
656,000 உறுப்பினர்களைக் கொண்டு விளங்கியது . பங்கு 
மூலதனம் £ 299 மிலியன் என்றும் கடன் பெற்ற முதல் ( Borrowed 
Capital ) £ 10 மிலியன் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது . 1961 . 
ஆம் ஆண்டு அடைமானத்தின் பேரில் வழங்கப்பட்ட மொத்தத் 
தொகை £ 71 மிலியனாகும் . விற்பனைச் சங்கங்களுக்கும் , உறுப் 
பினர்களுக்கும் ஒரு சேரச் சேவை செய்கின்றது இச்சங்கம் . 


மொத்த விற்பனைச் சங்கங்கள் 

( Wholesale Societies ) 
தனித்து இயங்கி வந்த நுகர்வோர் கூட்டுறவுச் சில்லறை 
விற்பனைச் சங்கங்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டுறவை உருவாக்கிக் 
கொள்ள விரும்பின . தங்களுக்குள் ஒன்றுக்கொன்று உதவி 
புரிந்து கொள்வதற்காகவும் , பொதுப் பிரச்சினைகளைக் கூட்டாகக் 
கவனிப்பதற்காகவும் இச்சங்கங்கள் கூட்டமைப்புகளை அமைக்க 
ஏற்பாடுகள் செய்யலாயின . 1862 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப் 
பட்ட காப்பீட்டுத் தொழிற் சட்டத்தில் இதற்கான வழிமுறைகள் 
அனுமதிக்கப்பட்டிருந்தன . இதைத் தொடர்ந்து 1863 - ம் ஆண்டு 
கூட்டுறவுப் பண்டகசாலைகளைச் சேர்ந்த 200 பிரதிநிதிகன் மான் 
செஸ்டர் ( Manchester ) என்ற நகரில் ஒன்றுகூடிக் கூட்டமைப்பு 
களை அமைப்பதைப் பற்றி விரிவாக விவாதித்தனர் . சில்லறை 
விற்பனைச் சங்கங்களுக்குத் தேவையான பொருள்களை மொத்த 
மாகக் கொள்முதல் செய்வதற்கே இக்கூட்டமைப்புகள் அமைக்கப் 
பட்டன . முதல் கூட்டமைப்பு வட இங்கிலாந்து கூட்டுறவு 
மொத்த விற்பனை முகமை கிடங்குக் கழகம் ( The North of 
England Co - operative Wholesale Agency and Depot Society 
Ltd. ) என்ற பெயரில் 1863 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் 
தொடங்கப்பட்டது . 1864 - ஆம் ஆண்டிலிருந்து இக்கூட்டமைப்பு 


கின்றது . 


களைக் கொள்முதல் செய்யும் உறுப்பினர்களுக்கு மேலும் ஒரு 

37 
இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 
வியாபாரப் பணிகளைத் தொடங்கியது . தொடங்கிய சில காலத் 
திற்குப் பின்னர் , இக்கூட்டமைப்புச் சங்கத்தின் பெயர் கூட்டுறவு 
மொத்த விற்பனைச் சங்கம் ( C.W.S ) என மாற்றப்பட்டது ( 1867 ) . 
இதன் தலைமை அலுவலகம் மான்செஸ்டரில் 

அமைக்கப்பட் 
டுள்ளது . 

இக்கூட்டமைப்பு இங்கிலாந்திலும் , வேல்ஸி லும் 
( Wales ) பணிபுரிந்து வருகின்றது . இக்கூட்டமைப்பின் அமைப்பு , 
தற்போது , 108 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தது போலல்லா 
மல் சற்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது . சில்லறை விற்பனைச் 
சங்கங்களுக்கு உதவுவதற்காகவே தொடங்கப்பட்ட இக்கூட்ட 
மைப்பு , தற்போது வாணிபம் , உற்பத்தி , காப்பீடு , வங்கியல் 
போன்ற பல துறைகளிலும் வெற்றிகரமாக ஈடுபட்டு வரு 

உறுப்பினர் நிலை ( Membership ) 
பதிவு பெற்ற எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களும் இக்கூட்ட 
மைப்பில் உறுப்பினர்களாக விளங்க அனுமதிக்கப்படுகின்றன . 
தனி நபர்கள் இக்கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக அனுமதிக்கப் 
படுவதில்லை , ஒவ்வோர் உறுப்பினர் சங்கமும் இக்கூட்டமைப்பில் 
குறைந்தது ஒரு பங்கையாவது ( £ 5 for every 5 Members ) பெற 
வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளது . இப்பங்குகளின் மூலம் 
இக்கூட்டமைப்பு கணிசமான ஒரு தொகையை பங்கு மூலதன 
மாகப் பெற்றுள்ளது . 1966 - ஆம் ஆண்டு , இக்கூட்டமைப்பின் 
‘ பங்கு மூலதனம் £ 31.5 மிலியனாகும் . இக்கூட்டமைப்பின் 
‘பொதுக்காப்பிருப்புகள் சுமார் £ 36 மிலியன் என கணக்கிடப் 
பட்டுள்ளது . உறுப்பினர் சங்கங்கள் தங்கள் பங்குகளைப் பிற 
சங்கங்களுக்கு மாற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது . ஆனால் , 
பங்குப் பணத்தைக் கூட்டமைப்பிடமிருந்து திரும்பப் பெற 
இயலாது . 

நிருவாகம் ( Management ) 
இம்மொத்த விற்பனைச் சங்கத்தின் நிருவாகம் மக்களாட்சி 
முறையில் நடைபெறுகிறது . இக்கூட்டமைப்பின் பொது மன்றத் 
தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இயக்குநர் களைத் ( Director ) தேர்ந் 
தெடுக்கின்றனர் . ஒவ்வோர் உறுப்பினருக்கும் ஒரு ‘வாக்கு 
மட்டுமே அளிக்கப்படுகின்றது . £ 12,500 மதிப்புள்ள பொருள் 


‘ வாக்கு அளிக்கப்படுகின்றது . இவ்வாக்குரிமை உறுப்பினர்கள் 
முதன் முதலில் செய்யும் கொள்முதல் அடிப்படையில் அளிக்கப் 
படுகின்றது . £ 25,000 மதிப்புள்ள பொருள்கள் கொள்முதல் 


38 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் மற்றொரு ‘ வாக்கு ( Vote) 
உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றது . எந்த உறுப்பினர் 
சங்கமும் 50 வாக்குகளுக்குமேல் பெற இயலாது . தொடக்கத்தில் 
இயக்குநர் அவை 28 தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கு நர்களைக் 
கொண்டு விளங்கியது . ஒவ்வோர் இயக்குநருக்கும் £ 750 ஊதிய 
மாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது . 1966 - ஆம் ஆண்டு அமைக்கப் 
பட்ட குழு ( Joint Reorganisation Committee ) செய்த சிபாரிசு 
களின்படி , இயக்குநர்களைத் தேர்ந்தெடுக்கும் முறையில் சில 
மாற்றங்கள் செய்யப்பட்டன , தற்போது , இயக்குநர் அவை 30 
இயக்குநர்களைக் கொண்டுள்ளது . இவர்களது பதவிக்காலம் 
ஐந்தாண்டிலிருந்து மூன்றாண்டாடுகளாகக் குறைக்கப்பட்டுள் 

இயக்குநர்களுக்கு ஊதியம் வழங்குவது நிறுத்தப்பட்டது . 
இவ்வியக்குநர் அவை ஒரு ‘தலைமைச் செயற்குழு அலுவல ரை 
( Chief Executive Officer ) நியமித்துள்ளது. நிர்வாகப் பொறுப் 
புகள் அனைத்தும் இவ்வலுவலரால் நிறைவேற்றப்படுகின்றன . 
உறுப்பினர் சங்கங்களிடையே நேர்மையை உயர்த்த இக்கூட்ட 
மைப்பு அரும்பாடுபட்டு வருகிறது . 


ளது 


இலாப ஈவு ( Dividend ) 
உறுப்பினர் சங்கங்கள் பெற்றிருக்கும் பங்குகளின் அடிப் 
படையில் இலாபத் தொகை பகிர்ந்தளிக்கப்படுகின்றது . மிகக் 
குறைந்த தொகையே பங்கு ஆதாயமாக உறுப்பினர்களுக்கு 
வழங்கப்படுகிறது . உறுப்பினர்களின் கொள் முதல் அடிப்படை 
யில் ஒரு கணிசமான தொகை மேலூதியமா க ( Bonus ) வழங்கப் 
படுகிறது . உறுப்பினரல்லாதவர்களுக்கும் இது வழங்கப்படுகிறது . 
உறுப்பினர்கள் பெறும் மேலூதியத்தில் பாதித் தொகையையே 
உறுப்பினரல்லாதவர்கள் பெறுகின்றனர் . 

வணிக நடவடிக்கைகள் 

(( Trading Activities ) 
தேவையான பொருள்களைச் சிறந்த முறையில் உற்பத்தி 
செய்தோ அல்லது கொள்முதல் செய்தோ உறுப்பினர் சங்கங் 
களுக்கு அளிப்பதே இம்மொத்த விற்பனைச் சங்கத்தின் முக்கியப் 
பணியாகும் . இக்கூட்டமைப்பு அயல் நாடுகளிலிருந்தும் உள் 
நாட்டு அங்காடிகளிலிருந்தும் மொத்தமாகப் பொருன்களைப் 
பெறுகின்றது . சொந்தமான தொழிற்சாலைகளில் பல பொருள் 
களை உற்பத்தியும் செய்கின்றது இக்கூட்டமைப்பு . 1958 - ஆம் 
ஆண்டு , இச்சங்கத்தின் மொத்த விற்பனை £ 46.3 கோடியாகும் . 
1966 - ஆம் ஆண்டுவிற்பனை £ 49 கோடியாகும் . சில்லறை விற்பனைக் 


39 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


கடைகன் இல்லாத இடங்களில் புதிதாகக் கடைகளை அமைப்பதற் 
கென்று இம்மொத்த விற்பனைச் சங்கம் 1957 - ஆம் ஆண்டு ஒரு 
துணைச் சங்கத்தை ( Co - op . Retail Services Ltd. ) தொடங்கியது . 
1062 - ஆம் ஆண்டு இச்சங்கம் 5.5 இலட்சம் உறுப்பினர்களைக் 
கொண்டு விளங்கியது . இதே ஆண்டில் , இத்துணைச் சங்கம் 
32 விற்பனைக் கடைகளைப் புதிதாக அமைத்தது . இதன் விற்பனை 
£ 32 மிலியனாகும் . 


1873 - ஆம் ஆண்டு , மேலும் பல பொருள்களை உற்பத்தி 
செய்யத்தொடங்கியது இச்சங்கம் . இதன் மூலம் மொத்த விற்பனைச் 
சங்கத்தின் செலவுகள் குறைந்து உறுப்பினர்களுக்கு வழங்கும் 
இலாப ஈவுத் தொகை உயரலாயிற்று . முதன் முதலில் ரொட்டித் 
தொழிற்சாலை தொடங்கப்பட்டது . இதைத் தொடர்ந்து வேறு 
பல தொழிற்சாலைகளும் தொடங்கப்பட்டன . தற்போது இங்கி 
லாந்துக் கூட்டுறவு இயக்கத்தில் இம்மொத்த விற்பனைச் சங்கமே 
பெரியதோர் உற்பத்தி அமைப்பாக விளங்குகிறது . இச்சங் 
கத்திற்குச் சொந்தமாக சுமார் 200 தொழிற்சாலைகள் உள் 

மாவு அரைப்பு இயந்திரத் தொழில் , சோப்பு , செயற்கை 
வெண்ணெய் ( Margarine ) தயாரித்தல் போன்றவையும் 
இச்சங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன . இச்சங்கம் 10,000 
ஏக்கர்களைக் கொண்ட ஒரு பண்ணையைக் கனடாவில் பெற்றுள் 
ளது . பொருள்களைக் கொண்டு செல்வதற்குத் தகுதியான பல 
கப்பல்களையும் சொந்தமாகப் பெற்றுள்ளது . பல பன்றி இறைச் 
சித் தொழிற்சாலைகளையும் இச்சங்கம் நிருவகித்து வருகின்றது . 
1966 - ஆம் ஆண்டு £ 147 மிலியன் மதிப்புள்ள முக்கியப் பொருள் 
களை உற்பத்தி செய்துள்ளது இம்மொத்த விற்பனைச் சங்கம் . 


ளன . 


இக்கூட்டமைப்புச் சங்கம் வங்கியல் தொழிலையும் நடத்தி 
வருகின்றது . இங்கிலாந்தில் இயங்கிவரும் பெரிய வங்கிகளுடன் 
போட்டியிடக் கூடிய அளவில் இச்சங்கத்தின் வங்கியியல் பிரிவு 
( Banking Department ) பணியாற்றி வருகின்றது . கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கும் தனி நபர்களுக்கும் இச்சங்கம் வங்கியாகப் பணி 
யாற்றுவதுடன் 280 வட்டார ஆட்சி அமைப்புகளுக்கும் , பல 
தொழிற் சங்கங்களுக்கும் வங்கியாகப் பணிபுரிகிறது . 1967 - ஆம் 
ஆண்டு, இச்சங்கம் 1,68,000 ‘ நடப்புக் கணக்கு களையும் ( Current 
Account ) 55,000 தவணை வைப்புக் கணக்கு களையும் ( Fixed 
Deposit Account ) பெற்றிருந்தது . 1967 - ஆம் ஆண்டு, இதன் 
சொத்துக்களின் மதிப்பு £ 177 மிலியனாகும் . 1966 - ஆம் ஆண்டு , 
உறுப்பினர்களின் வைப்புத் தொகை £ 145 மிலியன் என்று தெரிய 


40 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கின்றது . 


வருகின்றது . கட்டிடக்கலை , கட்டிடங்கள் , இயந்திரத் தொழில் 
முதலானவற்றில் இச்சங்கம் தன்னிறைவு பெற்று விளங்கு 

பல பெரிய விற்பனைக் கடைகளை இங்கிலாந்து முழு 
வதும் இச்சங்கம் பெற்றுள்ளது . தொடங்கி நூறாண்டுகளுக்கு 
மேலாகியும் இம்மொத்த விற்பனைச்சங்கம் நாள்தோறும் வளர்ந்து 
வருகிறது . இச்சங்கம் வேலை வாய்ப்புகளையும் பெருக்கி வருகின் 
றது . இச்சங்கத்தின் கீழ் சுமார் 53,000 பணியாளர்கள் பணி 
புரிந்து வருகின்றனர் . இவர்கள் பெறும் ஊதியத் தொகை சுமார் 
£ 31 மிலியனாகும் . 


இனி , இம்மொத்த விற்பனைச் சங்கத்தைப் போலவே ஸ்காட் 
லாந்தில் இயங்கி வரும் மொத்த விற்பனைச் சங்கத்தை ஆராய் 
வோம் . 


ஸ்காட்லாந்து மொத்த விற்பனைச் சங்கம் 
( Scottish Co -operative Wholesale Society ) 

ஸ்காட்லாந்தில் இயங்கி வந்த நுகர்வோர் கூட்டுறவு 
சில்லறை விற்பனைச் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து கூட்டுறவு அடிப் 
படையில் ஒரு மொத்த விற்பனைச் சங்கத்தை 1868 - ஆம் ஆண்டு 
தொடங்கின . இதன் தலைமை அலுவலகம் கிளாஸ்கோ 
( Glasgow ) நகரில் அமைக்கப் பட்டுள்ளது . உறுப்பினர் சங்கங் 
களுக்குத் தேவையான பொருள்களைக் கொள்முதல் செய்து 
அளிப்பதே இக்கூட்டமைப்புச் சங்கத்தின் முக்கியப் பணியாகும் . 
1966 - ஆம் ஆண்டு, இம்மொத்த விற்பனைச் சங்கம் £ 92 மிலியன் 
மதிப்புள்ள பொருள்களை விற்பனை செய்துள்ளது . இது 1963 
ஆம் ஆண்டு விற்பனையைவிட £ 4 மிலியன் அதிகமாகும் . மொத்த 
விற்பனையில் 70 % உறுப்பினர்களுக்குச் செய்யப்படுகிறது . இச் 
சங்கத்தின் உற்பத்திப் பிரிவு பல தொழிற்சாலைகளை அமைத் 
துள்ளது . 1966 - ஆம் ஆண்டு £ 22 மிலியன் மதிப்புள்ள பல்வேறு 
பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டன . இது 1962 - ஆம் ஆண்டு 
உற்பத்தியைவிட £ 2 மிலியன் குறைவாகும் . 

குறைவாகும் . இங்கிலாந்து 
மொத்த விற்பனைச் சங்கத்தைப் போலவே இச்சங்கமும் ஒரு 
வங்கியல் பிரிவைப் பெற்றுள்ளது . 1948 - ஆம் ஆண்டு இப்பிரிவு 
தொடங்கப்பட்டது . இவ்வங்கி 63,000 நடப்புக் கணக்குகளையும் , 
நிலையான வைப்புக் கணக்குகளையும் பெற்று விளங்குகிறது . 

. 
1965 - ஆம் ஆண்டு இறுதியில் . இவ்வங்கி £ 2.57 மிலியனை நடப்புக் 
கணக்குகளிலும் , £ 13.4 மிலியனை மற்ற வைப்புக் கணக்குகளிலும் 
பெற்றிருந்தது . நிதி வசதிகளை நாடும் உறுப்பினர் சங்கங் 
களுக்குக் கடனுதவிகளையும் செய்து வருகின்றது இச்சங்கம் , 


41 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


1965 - ஆம் ஆண்டு இறுதியில் இச்சங்கம் வழங்கியிருந்த மொத்தக் 
கடன்கள் £ 1.83 மிலியன் எனக் கணக்கிடப்பட்டுளள்து . இச்சங் 
கத்தின் பங்கு மூலதனம் £ 5 மிலியனாகும் . காப்பிருப்புகளின் 
மொத்த மதிப்பு £ 8.7 மிலியனாகும் . 1965-66 ஆம் ஆண்டின் 
இலாபத் தொகை £ 1 மிலியனாகும் . நாடு முழுவதும் பல கிடங்கு 
களைப் பெற்றுள்ளது இச்சங்கம் . எனவே , உறுப்பினர் சங்கங் 
களுக்குத் தேவையான பொருள்களைத் தாமதமின்றி விநியோகம் 
செய்ய முடிகின்றது . 

கூட்டுறவு மொத்த விற்பனைச் சங்கமும் , 
ஸ்காட்லாந்து கூட்டுறவு மொத்த விற்பனைச் சங்கமும் ‘ பிரித் 
தானிய லூமா மின் விளக்குச் சங்கத்தில் , ( British Luma Electric 
Lamp Society ) கூட்டாளி களாகப் ( Partners ) பணி புரிகின்றன . 
இவ்விரு மொத்த விற்பனைச் சங்கங்களும் கூட்டுறவுக் காப்பீடு 
சங்கத்தில் ( Co - op . Insurance Soc . ) உறுப்பினர்களாக விளங்கு 
கின்றன . இக்காப்பீட்டுக் கழகம் இந்நாட்டில் இயங்கும் அமைப்பு 
களில் முக்கியமான கழகமாகும் . இக்காப்பீட்டுக் கழகத்தின் 
பங்கு மூலதனம் £ 52,5000 எனத்தெரிய வருகின்றது . இக்கழகத் 
தின் காப்பிருப்புகள் , நிதிகள் முதலானவற்றின் மொத்த மதிப்பு 
£ 6,5 மிலியன் ஆகும் . இச்சங்கத்தின் . நடைமுறை முதல் ( Working 
Capital ) £ 400 மிலியனாகும் . 1967 - ஆம் ஆண்டு , இச்சங்கத்தின் 
காப்பீட்டுக் கட்டணத்தொகை £ 83,374,104 எனப் 
விவரங்கள் காட்டுகின்றன . இதே ஆண்டில் இச்சங்கத்தின் 
இலாபத்தொகை £ 16,680,000 எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . 


புள்ளி 


1923 - ஆம் ஆண்டு , இவ்விரு மொத்த விற்பனைச் சங்கங்களும் 
( C.W.S. & S.C.W.S. ) ஒரு கூட்டமைப்பை உருவாக்கித் தேயிலை , 
காப்பி , சாக்லெட் முதலான பொருள்களின் வியாபாரத்தில் ஈடு 
பட்டன . இச்சங்கம் தென்னிந்தியா ( South India ) டான் ஜானியா 
( Tanzania ) இலங்கை ( Ceylon ) போன்ற நாடுகளில் சொந்தமாகத் 
தேயிலைத் தோட்டங்களைப் பெற்றுள்ளது . 1965 - ஆம் ஆண்டு 
இச்சங்கத்தின் மொத்த விற்பனை £ 20 மிலியனாகும் . இதன் மூலம் 
£ -1 மிலியன் தொகையை இலாபமாகப் பெற்றது இச்சங்கம் . 1965 
ஆம் ஆண்டு இறுதியில் இச்சங்கத்தின் பங்கு மூலதனம் £ 3 
மிலியன் என்றும் காப்பிருப்புகள் £ 4 மிலியன் என்றும் தெரி 


கின்றது . 


உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Producers Co - op . Socs . ) 
இதுவரை கண்ட விற்பனைச் சங்கங்களைத் தவிர , வேறு சில 
கூட்டுறவுச் சங்கங்கள் கூட்டாண்மை அடிப்படையிலும் , இலாபப் 


42 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பங்கீடு அடிப்படையிலும் ( Profit Sharing Basis ) உற்பத்தித் 
துறையில் இயங்கிவந்தன . இத்தகைய கூட்டுறவுச் சங்கங்கள் 
தற்போது 36 இயங்கி வருகின்றன . இச்சங்கங்கள் யாவும் கூட் 
டுறவு உற்பத்திக் கூட்டிணைப்பில் ( Co - operative Production 
Federation ) உறுப்பினர்களாக விளங்குகின்றன . இச்சங்கங்கள் 
சட்டப்படி அங்கீகரிக்கப் பட்டவையாகும் . உற்பத்திக் கூட்ட 
மைப்பு ஆடைகள் , காலணிகள் முதலான பொருள்களை உற்பத்தி 
செய்கின்றது . 1962 - ஆம் ஆண்டு இக்கூட்டமைப்பு 4566 தொழி 
லாளர்களைக் கொண்டிருந்தது . இக்கூட்டமைப்பின் 

வணிகம் 
சுமார் £ 7 மிலியனாகும் . 

வெற்றியின் இரகசியம் 
இங்கிலாந்தில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் மாபெரும் 
வெற்றியைப் பெற்றுள்ளது என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை . 
உலக நாடுகள் அனைத்தும் இவ்வியக்கத்தை முன்னோடியாகக் 
கொண்டே தங்கள் நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டக 
சாலைகளை அமைத்துள்ளன . உலகிற்கே வழிகாட்டியாக விளங்கு 
கிறது இங்கிலாந்தின் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் . 

இனி இவ்வியக்கத்தின் வெற்றிக்காண காரணங்களைக் காண் 
போம் : 


1. கூட்டுறவுக் கொள்கைகள் இவ்வியக்கத்தில் மிகச் சிறந்த 
முறையில் கடைப் பிடிக்கப்பட்டன . கூட்டுறவு விற்பனைச் சங்கங் 
கள் இக்கொள்கைகளின் அடிப்படையிலேயே 

அமைக்கப் 
பட்டன . 

2. இச்சங்கங்களில் தொழிலாளர்கள் உண்மையுடனும் , நேர் 
மையுடனும் உழைத்தனர் . தொழிலாளிகளுக்கும் சங்கங்களுக்கு 
மிடையே நல்லுறவு நிலவியது . 

3. மொத்த விற்பனைச் சங்கங்களும் , பிற விற்பனைச் சங்கங் 
களும் விற்பனைப் பணியுடன் வங்கியல் - தொழிலையும் நடத்தி வரு 

எனவே , நிதிநிலை எப்பொழுதும் பாதிக்கப்படுவ 
தில்லை . 

4. இவ்வியக்கத்தின் பெரு வெற்றியில் பெண்களுக்கும் 
பெரும் பங்குள்ளது . பொருள்களைக் கொள்முதல் செய்வதில் 
இவர்கள் தீவிர அக்கறை காட்டினர் , 

5. இங்கிலாந்தின் இவ்வியக்கம் மக்களால் தொடங்கப்பட்ட 
தாகும் . 

மக்களின் உழைப்பு பெருகும் வெற்றி நல்குவது 
இயற்கை , 


கின்றன . 


43 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


6. இச்சங்கங்கள் எதிர்ப்பட்ட எல்லா பிரச்சினைகளையும் 
தாமே எளிதாகத் தீர்த்துக் கொண்டன . ஒவ்வொரு பிரச்சினைக் 
கும் மற்றவர் தலையீடின்றி தாங்களே தீர்வு கண்டனர் . 

7. இலாபத்தொகை முழுவதும் உறுப்பினர்களுக்குப் பகிர்ந் 
தளிக்கப் படுவதில்லை . ஒரு கணிசமான தொகை காப்பிருப்பு 
களில் ஓதுக்கப்பட்டதால் நிதிப் பற்றாக்குறை ஏற்படும்போது 
இச்சங்கங்கள் பாதிக்கப் படுவதில்லை . 

8. கடைசியாக , இவ்வியக்கத்தின் வெற்றி முறையான நிரு 
வாகத்தினால் ஏற்பட்டதாகும் . ஒவ்வொரு விற்பனைச் சங்கமும் , 
பண்டகசாலையும் , விற்பனைக் கடையும் சிறந்த முறையில் நிருவ 
கிக்கப் படுகின்றது . 

9. அரசாங்கத்தின் ஆதரவும் இச்சங்கங்களுக்கு அவ்வப் 
போது கிடைத்து வந்தது . 


குறைபாடுகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் 
இத் துணைச் சிறப்புடன் இயங்கும் இந் நுகர்வோர் கூட்டுறவு 
இயக்கத்தில் குறைபாடுகளும் இல்லாமலில்லை . 

1955 - ஆம் 
ஆண்டு அமைக்கப்பட்ட ஓர் ஆணைக்குழு ( Commission ) இவ் 
வியக்கத்தின் பொருளாதாரச் செயற்பாடுகளை நன்கு ஆராய்ந்து 
முடிவில் தன் கருத்துக்களைக் கொண்ட அறிக்கையைக் கூட்டுறவு 
இணைப்புச் சங்கத்திடம் சமர்ப்பித்தது . இவ்வியக்கத்தில் மலிந்தி 
ருந்த குறைபாடுகள் இவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தன . 
இவ்வறிக்கையின் மூலம் பல உண்மைகள் வெளிப்பட்டன . 
தனியார் துறையில் இயங்கி வந்த பண்டகசாலைகள் பெருமளவில் 
வணிகத்தைப் பெருக்கியுள்ளன . ஆனால் கூட்டுறவு விற்பனைச் 
சங்கங்கன் அத்துணை அளவிற்கு விற்பனையைப் பெருக்கவில்லை . 
விற்பனையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படவே இல்லை . 
உணவுப் பொருள்கள் , காலணிகள் , போன்ற பொருள்களின் 
விற்பனை 13.6 

விகிதத்திலிருந்து 7.8 சதவிகிதமாகக் 
குறைந்துள்ளது . 


மேலும் , பல பண்டகசாலைகள் அளவில் மிகச் சிறியனவாக 
இருப்பதையும் இவ்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது . 

சங்கங்க 
ளிடையே தேவையற்ற போட்டியும் உருவாகியுள்ளன . பெரும் 
பாலான விற்பனைச் சங்கங்கள் 15 - க்கும் குறைவான விற்பனைக் 
கடைகளையே பெற்றுள்ளன . தனியார் 

தனியார் துறையில் இயங்கும் 
பண்டகசாலைகளைப் போல் இயங்க இவ்விற்பனைச் சங்கங்கள் 
தவறி விட்டன என் பதையும் இவ்வறிக்கை தெளிவாகப் படம் 


44 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பிடித்துக் காட்டியுள்ளது . மேற் கூறியுள்ள றாறைபாடுகளைக் 
களைவதற்கும் இவ்வறிக்கை வழிமுறைகனைக் காட்டியுள்ளது . 


1. விற்பனைச் சங்கங்களின் நிர்வாகத்தைக் கவனிப்பதற் 
கென முழு நேர நிருவாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் . அவர் 
களது பணிகளில் இயக்குநர் அவை அடிக்கடி தலையிடுதல் 


கூடாது . 


2. சிறு விற்பனைச் சங்கங்கள் போட்டியைத் தவிர்ப்பதற்காக 
தங்களுக்குள் ‘ தொழில் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள 
வேண்டும் . 


3 , விற்பனைச் சங்கங்களை வழி நடத்திச் செல்லவும் , 
அவைகளுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கும் தகுதியான ஒரு 
‘ கூட்டுறவு சில்லறை விற்பனை முன்னேற்றச் சங்கம் ( Cooperative 
Retail Development Society ) அமைக்கப்பட வேண்டும் . 

4. அங்காடிகளின் விலையை நன்கு பரிசீலித்து , பொருள் 
களின் விலையை நியாயமான முறையில் நிருணயம் செய்திடல் 
வேண்டும் . 


மேலும் பல கூட்டுறவாளர்கள் இவ்வியக்கத்தில் காணப்பட்ட 
குறைகளை நன்கு சுட்டிக் காட்டத் தொடங்கினர் . 1958 - ஆம் 
ஆண்டு நடைபெற்ற ஒரு மகா நாட்டில் இயக்குநர் ஒருவர் 
( C.W.S. ) இக்குறைகளை நன்கு விளக்கிக் கூறியுள்ளார். அவரது 
கருத்துப்படி , சங்கங்களிடையே காணப்படும் ஒற்றுமையின்மை , 
உற்பத்திக் குறைவு , 
குறைவு , தவறான விலை 

தவறான விலை நிருணயம் , தரமற்ற 
பொருள்கள் முதலான வையே இவ்வியக்கத்தின் சரிவிற்குக் 
காரணங்களாகும் . இக்குறைபாடுகளை நீக்குவதற்கு அவரே 
வழிமுறைகளையும் காட்டியுள்ளார் . 


1. பொருள்கள் பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட 
வேண்டும் . பொருள்கள் தனித் துறைப் பயிச்சி ( Specialisation ) 
மூலம் உற்பத்தி செய்யப்படின் , பொருள்களின் தரம் உயரும் ; 
செலவு குறையும் , 


2. உற்பத்திப் பிரிவுகளுக்கும் மொத்த விற்பனைச் சங்கங் 
களுக்குமிடையே நெருங்கிய தொடர்பும் , நல்லுறவும் ஏற்பட 
வேண்டும் ; 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


45 


3. நவீன வியாபாரக் கொள்கைகள் சிறந்த முறையில் 
கையாளப்பட்டு விற்பனை உயர்த்தப் பட வேண்டும் ; 


4. விற்பனை அதிகரிக்கத் தக்கவகையில் நடவடிக்கைகளை 
மேற்கொள்ளுதல் ; 


நாடுகள் 


5 . மாறிவரும் அங்காடி நிலைமைகளை அவ்வப்போது 
ஆராய்ந்து அதற் கேற்பத் திட்டங்களை மாற்றியமைத்தல் . 

குறைகளை நீக்கத்தக்க இப் பரிகாரங்கள் ( Remedies ) இங்கி 
லாந்திற்கு மட்டுமின்றி , உலக 

அனைத்திற்கும் 
பொருந்தும் . 

கூட்டுறவு இணைப்புச் சங்கம் 

( Co - operative Union Ltd. ) 
பிரித்தானிய நாட்டில் இயங்கி வந்த கூட்டுறவுச் சங்கங் 
களுக்கும் , அயர்லாந்தில் இயங்கி வந்த கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் 
உறுதுணையாக ஒரு மத்திய அமைப்பு ( Central Organisation ) 
18r9- ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது . இவ்வாறு அமைக்கப் 
பட்ட அமைப்பே கூட்டுறவு இணைப்புச் சங்கம் என வழங்கப்படு 
கிறது . இச்சங்கம் மான்செஸ்டரில் தொடங்கப்பட்டதாகும் . இச் 
சங்கம் 800 சில்லறை விற்பனைச் சங்கங்களையும் , 68 உள்ளூர்க் 
கூட்டமைப்புகளையும் , 36 உற்பத்திச் சங்கங்களையும் உறுப்பினர் 
களாகப் பெற்றுள்ளது . இங்கிலாந்து மொத்த 

மொத்த விற்பனைச் 
சங்கமும் ( C.W.S. ), ஸ்காட்லாந்து விற்பனைச் சங்கமும் ( S.C.W.s. ) 
இதன் உறுப்பினர்களாக விளங்குகின்றன . பெரும்பாலான 
விவசாயச் சங்கங்கள் இத.னுடன் இணைக்கப்படவில்லை . 
கூட்டுறவுக் கொள்கைகளைப் பரப்புதலும் , உறுப்பினர்களின் 
நலன்களைக் கவனித்தலுமே இவ்விணைப்புச் சங்கத்தின் முக்கியப் 
பணிகளாகும். இச்சங்கம் வணிகத்தில் ஈடுபடுவது கிடையாது . 
உறுப்பினர்களின் செயல்களைக் கண்காணிப்பதும் கிடையாது . 
சங்க உறுப்பினர்களின் கணக்கு வைப்பு முறையைத் தணிக்கை 
செய்வதில்லை இச்சங்கம் . இவ்விணைப்புச் சங்கம் நிறைவேற்றும் 
தீர்மானங்களைச் செயல் படுத்தும்படி உறுப்பினர்கள் கட்டாயப் 
படுத்தப் படுவதில்லை . உறுப்பினர்கள் , பொதுவாக , இச் 
சங்கத்தின் தீர்மானங்களுக்கு மறுப்பின்றி கட்டுப்படுகின்றன . 
இவ்விணைப்புச் சங்கம் தேசீய சமரச அவை யில் ( National 
Reconciliation Board ) கூட்டாளியாக விளங்குகிறது . கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கிடையே ஏற்படும் பிணக்குகளைத் தீர்த்து வைப்பதே 
இத்தேசீய அமைப்பின் முக்கியப் பணியாகும் . 


46 


அயல் நாடுகளி கூட்டுறவு 


கூட்டுறவுக் கல்வியை நன்கு பரப்புவதும் இச்சங்கத்தின் 
முக்கியப் பணிகளுள் ஒன்றாகும் . 1963 - ஆம் ஆண்டு 506 உறுப் 
பினர் சங்கங்கள் இவ்விணைப்புச் சங்கத்தின் கல்வித் திட்டத்தில் 
பங்கேற்றுக் கல்வி வளர்ச்சிக்கென £ 5 மிலியன் வழங்கின . 
தபால் மூலமாகவும் கூட்டுறவுக் கல்வி புகட்டப் படுகின்றது . 
மேலும் , லோபரவ் ( Loughborough ) என்னும் 

என்னும் இடத்தில் 
கூட்டுறவுக் கல்வியை 

கல்வியை வளர்ப்பதற்கென ஒரு கல்லூரியைத் 
தொடங்கியுள்ளது இக்கூட்டுறவு இணைப்புச் சங்கம் . 
கல்லூரியில் ஒரே சமயத்தில் 120 மாணவர்கள் உயர் கல்வி 
பெறுகின்றனர் . இவ்விணைப்புச் சங்கத்திற்குத் தேவையான நிதி 
உதவிகள் உறுப்பினர் சங்கங்களினால் செய்யப்படுகின்றன . 
இவ்வாறு பெறப்படும் தொகை ஆண்டொன்றுக்கு £ 3.3 இலட்ச 
மாகும் , 


நன்கு 


இவ்வாறு , இங்கிலாந்தில் கூட்டுறவுக் கல்வியை 
பரப்புவதில் இவ்விணைப்புச் சங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி 
வருகின்றது . 


விவசாயக் கூட்டுறவு 

( Agricultural Co - operation ) 
இந்நாட்டில் விவசாயக் கூட்டுறவு சமீப காலத்தில் தோன்றி 
யதாகும் , உலக நாடுகள் எல்லாவற்றிலும் விவசாயிகள் கடன் 
பட்டே வாழ்கிறார்கள் . ஆனால் பிரித்தானிய நாட்டில் விவசாயி 
களுக்குக் கடன் தொல்லைகள் கிடையாது . உற்பத்திப் பொருள் 
களுக்கு விற்பனை யேற்பாடு செய்வதிலும் இவர்கள் இன்னலுறு 
வதில்லை . எனினும் , இவர்களுக்குச் சில தொல்லைகள் இல்லாம 
லில்லை . விவசாயத்திற்குத் தேவையான கருவிகள் , உரங்கள் , 
விதை, கால் நடைத் தீவனம் முதலான பொருள்கள் இவர்களுக்கு 
எளிதாகத் தேவையான அளவு கிடைக்கவில்லை . இத்தொல்லை 
களிலிருந்து விடுபட இந்நாட்டு விவசாயிகள் ஒன்று சேர்ந்து 
கூட்டுறவுத் தேவைச் சங்கங்களை ( Requirement Societies ) 
அமைத்தனர் . முதல் கூட்டுறவுச் சங்கம் ( Agricultural and Horti 
cultural Association ) 1867 - ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது . 
விவசாயத்திற்குத் தேவையான பொருள்களைக் கொள் முதல் 
செய்து உறுப்பினர்களுக்கு நியாய விலையில் அளிப்பதையே இச் 
சங்கம் தன் முக்கியக் குறிக்கோளாகக் கொண்டிருந்தது . தரமான 
பொருள்களே கொள்முதல் செய்யப்பட்டன . 


47 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


இச்சங்கங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி 
வந்தது . கால்நடைத் தீவனத்தை இச்சங்கங்களே நாளடைவில் 
தயாரிக்கத் தொடங்கின . சில கூட்டுறவுச் சங்கங்கள் தானியங் 
கள் , உருளைக்கிழங்கு , முட்டை , கம்பளி போன்ற பொருள்களுக்கு 
விற்பனை யேற்பாட்டையும் செய்து வந்தன . சுருங்கக் கூறின் 
மூன்று வகைச் சங்கங்கள் உருவாகின . அவையாவன : 


( i ) தேவைச் சங்கங்கள் : 

உறுப்பினர்களுக்குத் தேவையான விவசாயப் பொருள்களை 
இவை நியாய விலையில் வழங்கின . மொத்தமாகக் கொள் முதல் 
செய்யப்படுவதால் , பொருள்களின் விலை சற்று குறைந்து காணப் 
படுகின்றது . 

சில சங்கங்கள் உறுப்பினர்களின் உற்பத்திப் 
பொருள்களுக்கு விற்பனை யேற்பாட்டையும் செய்து வரு 


கின்றன . 


(ii ) விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் : 

இச்சங்கங்கள் உறுப்பினர்களின் உற்பத்திப்பொருள்களுக்கு 
விற்பனை யேற்பாட்டைச் செய்து வருகின்றன . ஒவ்வொரு பொரு 
ளுக்கும் தனித்தனியாக விற்பனை யேற்பாடு செய்யப் படுகின்றது . 
முட்டை , பன்றி இறைச்சி , பால் பண்ணைப் பொருள்கள் , கம்பளி 
போன்ற பொருள்களுக்கு விற்பனை யேற்பாடு இச்சங்கங்களால் 
செய்யப்படுகின்றது . 


(iii ) சேவைச் சங்கங்கள் : 

இச்சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு அவர்களது பணிகளில் 
சேவை புரிந்து வருகின்றன . கால்நடை வளர்ப்பு , கோழிவளர்ப்பு 
விதையைச் சுத்திகரித்தல் போன்ற பல காரியங்களில் இச்சங்கங் 
கள் உறுப்பினர்கட்கு உறுதுணையாக விளங்குகின்றன . பண் 
( ணைக் கட்டிடங்களைக் கட்டும் முறை , விவசாய இயந்திரங்களை 
இயக்கும் முறை போன்ற தொழில் நுட்ப உதவிகளும் உறுப்பினர் 
களுக்கு அளிக்கப் படுகின்றன . 


இம்மூன்று வகைக் கூட்டுறவுச் சங்கங்களுமே உறுப்பினர் 
களுக்குப் பேருதவி புரிந்து வருகின்றன . 


1965 - ஆம் ஆண்டு விவசாயச் சங்கங்கள் எவ்வாறு விளங்கின 


48 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


என்பதைக் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் புள்ளி விவரங்களைக் 
கொண்டு எளிதில் அறியலாம் . 


தேவைச் 


விபரம் 


விற்பனை 

சேவைச் சங்கங் 
யேற்பாட்டுச் களும் பிற 
சங்கங்கள் 

சங்கங்களும் 


சங்கங்கள் 


சங்கங்களின் 
எண்ணிக்கை 

83 82 

779 
உறுப்பினர்கள் 

0 . 16 மிலியன் 0.19 மிலியன் 0.06 மிலியன் 
பங்கு மூலதனம் £ 13 - 05 

£ 3.00 ,, 

£ • 20 
காப்பிருப்புகள் £ 4 . 00 

£ • 16 
ஆண்டுவிற்பனை | £ 145 . 40 

£ 126.00 

£ 6-00 
மொத்த 
சொத்துக்கள் £ 34 , 80 

£ 8.63 

£ .74 


£ 1.44 ,, 


12 


இச்சங்கங்களைத் தவிர , பொது நோக்குச் சங்கங்கள் 
( General Purpose Socs . ) தற்போது மிகவும் பிரபலம் அடைந்து 
வருகின்றன . இச்சங்கங்கள் பெரும்பாலும் நகரங்களிலேயே 
அமைக்கப்படுகின்றன . இவைகளுக் கருகாமையிலேயே பண்ட 
கங்கள் , ஆய்வுக் கூடங்கள் , இயந்திரங்களைப் பழுதுபார்க்கும் 
நிலையங்கள் போன்றவை அமைக்கப் பட்டுள்ளன . 

1962 - ஆம் 
ஆண்டு எல்லா விவசாயச் சங்கங்களின் மொத்த விற்பனை £ 223 
மிலியனாகும் . இதில் £ 114 மிலியன் விவசாயப் பொருள்களை 
விற்பனை செய்தமையால் பெறப் பட்டதாகும் . விற்பனை யேற்பாடு 
செய்ததன் மூலம் £ 107 மிலியன் இச்சங்கங்களை வந்தடைந்தது . 
எஞ்சிய தொகை உறுப்பினர்களுக்குச் செய்த சேவைகள் மூல 
மாகக் கிடைத்ததாகும் . 


இங்கிலாந்தின் விவசாயச் சங்கங்கள் 1956 - ஆம் ஆண்டு 
விவசாய மத்தியக் கூட்டுறவுச் சங்கம் என்ற கூட்டமைப்பை உரு 
வாக்கின . 


விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களைப் பற்றிய புள்ளி விவரங்கள் 
சேகரித்தல் , வெளிநாட்டு ஒப்பந்தங்களைப் பரிசீலித்தல் முதலான 
பணிகளைக் கவனிப்பதற்கென்றே இக்கூட்டமைப்பு தொடங்கப் 
பட்டது . சந்தைகளில் ஏற்படும் மாற்றங்களை இக்கூட்டமைப்பு 
உன்னிப்பாகக் கவனிக்கின்றது . வரிவிதிப்பு சம்பந்தமான விதி 
முறைகள் , வணிகப் பழக்க வழக்கங்கள் , அரசாங்க மானியம் 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

49 . 
முதலான பல முக்கியப் பிரச்சினைகளுக்கு இக்கூட்டமைப்பே 
தீர்வு காண்கிறது . 1964 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 
விவசாயச் சட்டத்தை ( Agricultural and Horticultural Act ) 
உருவாக்கியதில் இக்கூட்டமைப்புக்குப் பெரும் பங்குண்டு . 
தற்போது , கூட்டுறவுக் கொள்கைகளை நாடெங்கும் பரப்புவதற் 
கென ஒரு ‘பத்திரிகை யைத் ( Farming Business ) தொடங்கி 
யுள்ளது இவ்விவசாயக் கூட்டமைப்பு . இக்கூட்டமைப்பு இங்கி 
லாந்தில் மட்டுமே சேவை புரிந்து வருகின்றது . ஸ்காட்லாந்தில் 
இயங்கிவரும் விவசாயச் சங்கங்கள் 1905 - ஆம் ஆண்டு ‘ ஸ்காட் 
லாந்து விவசாய அமைப்புச் சங்கம் ( Scottish Agricultural 
Organisation Society ) என்ற ஒரு கூட்டமைப்பைத் தொடங்கின . 
இதைப் போன்றே , 1922 - ஆம் ஆண்டு வேல்ஸ் , விவசாயச் 
சங்கங்களாலும் ஒரு கூட்டமைப்பு அமைக்கப்பட்டது . ஏறக் 
குறைய இம்மூன்று கூட்டமைப்புகளுமே ( A. C. C. A. , S. A. 
0. S. & W. A. O. S. ) ஒரே வித பணிகளையே செய்து வரு 


கின்றன . 


இங்கிலாந்து விவசாயக் சங்கங்கள் பொதுவாக , அரசாங்கத் 
திடமிருந்து நிதி உதவிகளை எதிர்பார்ப்பதே இல்லை . மேலும் , 
நிதி வசதிகளை அளிப்பதற்கென்று மத்திய நிறுவனத்தையும் 
இச்சங்கங்கள் நிறுவவில்லை . உறுப்பினர்களின் 

பங்கு மூல 
தனத்தை இவ்விவசாயச் சங்கங்கள் பெரிதும் நம்பியுள்ளன . 
உறுப்பினர்கள் மேலும் மேலும் பங்கு மூலதனம் அளிக்கத்தக்க 
வகையில் ஊக்குவிக்கப் படுகின்றனர் . 


தற்போது , இங்கிலாந்தின் விவசாயச் சங்கங்கள் கூட்டுறவு 
மொத்த விற்பனைச் சங்கத்தின் ( C.W.S. ) துணையுடன் ஒரு ‘ விவ 
சாய நிதிக் கூட்டமைப்பை ( Agricultural Finance Federation ) 
உருவாக்கியுள்ளன . இக்கூட்டமைப்பு விவசாயிகளுக்குத் தேவை 
யான அளவு கடனுதவிகள் அளித்து வருகின்றது . விவசாய 
இயந்திரங்கள் , பிற கருவிகள் முதலானவை இக்கடன் தொகை 
கொண்டு வாங்கப்படுகின்றன . 


விவசாயக் கூட்டுறவுச்சங்கங்கள் தங்களுக்குத் தேவையான 
விவசாயப் பொருள்களைப் பெறுவதற்கெனக் கூட்டமைப்புகளை 
அமைக்கவில்லை . இச்சங்கங்கள் மொத்த விற்பனைச் சங்கத்துடன் 
இணைக்கப் பட்டுள்ளன . மொத்த விற்பனைச் சங்கம் ( C.W.S. ) 
விவசாய வளர்ச்சிக்கென ஒரு தனிப் பிரிவையே நிர்வகித்து வரு 
கின்றது . 1966 - ஆம் ஆண்டு , இவ்விவசாயப் பிரிவின் மொத்த 
விற்பனை £ 35 மிலியனாகும் . 

4 


கூட்டுறவுச் 


கொண்டவையாகும் . இவ்வி. வவ்வேறு குறிக்கோள்கைகளைக் 
50 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
அரசின் பங்கும் கூட்டுறவு அமைப்புகளின் 

வளர்ச்சியும் 
‘ பிரித்தானிய நாட்டில் கூட்டுறவுக் கென்று தனி இலாகா 
( Department ) இல்லை . கூட்டுறவுச் சங்கங்கள் தலைமைப் பதிவாள 
ரிடம் ( Chief Registrar ) பதிவு செய்யப் படுகின்றன . 1898 - ஆம் 
ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டப்படியும் ( Industrial and 
Provident Societies Act) கூட்டுறவுச் சங்கங்கள் பதிவு செய்து 
கொள்ளப் படலாம் . இச்சட்டத்தின் மூலம் துணைச் சங்கங்கள் 
தோன்றவும் வழி ஏற்பட்டது . இச்சட்டத்தின் விதிப்படி , 
கூட்டுறவுச் சங்க உறுப்பினர் எவ்ரும் £ 1,000 மதிப்புள்ள பங்கு 
களுக்கு மேல் வைத்திருக்க இயலாது . உறுப்பினரல்லாதவர். 
களுக்கும் பண்டங்களை விற்பனை செய்யலாம் . 
சங்கங்கள் காப்பு நிதி யை ஏற்படுத்தும்படி கட்டாயப் படுத்தப் 
படுவதில்லை . வருமான மிகுதி ( Surplus ) அடிப்படையில் வரித் 
தொகை அரசிற்குச் செலுத்தப்படுகிறது . 1969 - ஆம் ஆண்டி 
லிருந்து இங்கிலாந்துக் கூட்டுறவுச் சங்கங்கள் ஏனைய பங்க 
மைப்பு களைப் போலவே 15 சதவிகித இலாபத் தொகையை 
வரியாக வழங்குகின்றன . உறுப்பினர்கள் கூட்டுறவுச் சங்கங்களில் 
செய்திருக்கும் மூலதனத்தை அடிப்படையாகக் 

கொண்டு 
அவர்கள் பெறும் வட்டித் தொகையைக் கணக்கிட்டு வருமான 
வரி ’ ( Tncome Tax ) விதிக்கப்படுகின்றது . 

இங்கிலாந்துக் கூட்டுறவு இயக்கம் அரசாங்க உதவிகளைப் 
பெற்று திட்டங்களைச் செயல் படுத்துவதில்லை . இத் தன்னியலான 
இயக்கம் அரசாங்க உதவியின்றிச் சுதந்தரமாக இயங்கும் மக்கள் 
இயக்கமாகும் . அரசிடமிருந்து கடனுதவிகளோ மானியங்களோ 
கூட்டுறவுச் சங்கங்கள் பெறுவதில்லை . கல்விப் பணியைச் 
செவ்வனே செய்வதற்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை 
அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது . நிதி உதவிகளைப் பெறாத 
இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் , அரசின் தலையீடு ஏதுமின்றிச் 
சுதந்திரமாக இயங்குகின்றது . 

விவசாய இயக்கமும் நுகர்வோர் இயக்கமும் 

இவ்விரு இயக்கங்களும் 
கொள் கைகள் இல்லாதிருந்தாலும் , இவையிடையே நெருங்கிய 
தொடர்பு நிலவுகின்றது . விவசாயக் கூட்டுறவு நுகர்வோர் இயக் 
கத்திடமிருந்து நல்லாதரவைப் பெறுகின்றது . 


Bi 


இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 
இங்கிலாந்தில் விவசாயிகளின் 
விவசாயிகளின் நலன் கருதி 

நலன் கருதி இயங்கும் 
தேவைச் சங்கங்கள் தங்களுக்குத் தேவையான பொருள்களைக் 
கொள்முதல் செய்வதற்காக மொத்த 

விற்பனைச் சங்கத்தை 
( C.W.S. ) நாடுகின்றன . ஒரு பக்கத்தில் தேவைச் சங்கங்களுக்கு 
தேவையான பொருள்களை விற்பனை செய்யும் கூட்டுறவு மொத்த 
விற்பனைச்சங்கம் , 

மறு புறத்தில் 

தனக்குத் தேவையான 
பொருள்களை விவசாயக் கூட்டுறவு விற்பனையேற்பாட்டுச் சங்கங் 
களிடமிருந்து பெறுகின்றது . இத்தகைய நெருங்கிய தொடர்பை 
இவ்விரு இயக்கங்களிடையே நாம் கண்கூடாகக் 


காணமுடி 


கின்றது 


இங்கிலாந்தின் கூட்டுறவு இயக்கம் தொடக்கத்தில் பல 
இ டர்ப்பாடுகளைக் கண்ணுற்றாலும் சலியா உழைப்பினால் 
அவைகள் எளிதில் களையப்பட்டன . 


இங்கிலாந்தின் கூட்டுறவு இயக்கம் காலமறிந்து தொடங்கப் 
பட்ட மக்கள் இயக்கமாகும் . தாய்க்குத் தன் குழந்தையின் 
அருமை தெரிவது போல , மக்கள் தங்கள் கண்டு பிடிப்பான 
கூட்டுறவு இயக்கத்தை அரும்பாடு பட்டு வளர்த்தனர் , 


இயற்கையாகவே இங்கிலாந்து நாடு தரமான வாழ்க்கை 
நிலையைப் பெற்றுள்ள நாடாகும் . 


மண்வளம் நிறைந்த இடத்தில் தரமான விதையை 
விதைத்தது போல , மனவளம் நிறைந்த மக்களிடையே 
கூட்டுறவுக்கான விதை விதைக்கப்பட்டது . கூட்டுறவு இயக் 
கத்தின் மூலம் ஏனைய நாடுகளுக்கு முன்னோடியாகவும் விளங்க 
லாயிற்று இங்கிலாந்து . 


அரசியல் , பொருளியல் , வங்கியல் போன்ற பல துறைக 
ளிலும் இங்கிலாந்து தனது வெற்றி முத்திரையை அழுத்தமாகப் 
பதித்துள்ளதை உலகு அறியும் . கூட்டுறவு இயக்கத்திலும் இந் 
நாடு பெரு வெற்றி பெற்று , பிற நாடுகளுக்கு உதாரணமாக 
விளங்குகின்றது . 


3. ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

( Co - operative Movement in Germany ) 


உலக 


முன்னுரை : 
வரலாற்றில் ஜெர்மானிய நாட்டிற்கு ஒரு முக்கிய 
இடமுண்டு . கூட்டுறவு வரலாற்றில் இந்நாட்டிற்குப் பெரும் 
பங்குண்டு. கூட்டுறவுத் துறையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத் 
தியது இந்நாடேயாகும் . இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் 
கூட்டுறவுக் கடன் இயக்கம் ( Co - operative Credit Movement ) 
அல்லது கூட்டுறவு வங்கி முறை ( Co - op . Banking ) என 
அழைக்கப் படுகின்றது . 19 - ஆம் நூற்றாண்டின் இடைக் , 
காலத்தில் ஜெர்மன் நாட்டு மக்கள் பட்ட இன்னல்கள் கணக் 
கிலடங்கா. கிராமப் புறங்களிலும் , நகரங்களிலும் வாழ்ந்து வந்த 
விவசாயிகள் தொழிலாளிகள் முதலானோர் வாழ வழியற்ற 
நிலையில் தவித்தனர் . லாழ்க்கைக்குத் தேவையான குறைந்த 
வசதிகளைக் கூட அவர்கள் பெற்றிருக்கவில்லை . நாடு முழுவதும் 
பசி , பஞ்சம் , நோய் முதலான துன்பங்களே மலிந்திருந்தன . 
தேவைப் பொருள்கள் மலிந்து காணப்படவில்லை. விவசாயி 
களும் , தொழிலாளர்களும் தங்கள் தொழில்களைச் சிறந்த 
முறையில் செய்வதற்குத் தேவையான நிதி வசதிகளைப் பெற 
இயலாமல் இன்னலுற்றனர். நிதித்தேவை ஏற்படும் 
போதெல்லாம் அவர்கள் வட்டித் தொழிலர் களையே 
(Money Lenders) அணுகினர் . வசதியற்ற நிலையில் வாடிக் கிடந்த , 
இந்நாட்டு மக்கள் வட்டித் தொழிலர்களின் கடும் வட்டியினால் 
மேலும் பாதிக்கப் படலாயினர் . இவர்களுக்குத் தேவையான நிதி 
வசதிகளை அளிக்க வேறு நிறுவனங்களும் அப்போதைய 
ஜெர்மனியில் இல்லை . நிதி வசதிகளை அளிப்பதில் இவ்வட்டித் 
தொழிலர்கள் ( Jews ) முற்றுரிமை பெற்றிருந்தனர் . இத்தகைய 
சூழ்நிலைகளில் வறுமை ஒன்றையே துணைகொண்டு வாழ்ந்து 
வந்தனர் இந்நாட்டுப் பெருங்குடி மக்கள் . சிலந்தி வலையில் 


53 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


சிக்கிய பூச்சியைப் போல இந் நாட்டு விவசாயிகளும் , தொழிலா 
ளர்களும் வட்டித் தொழிலர்களது பிடியில் சிக்கியிருந்தனர் . 
ஆயிரமாயிரம் குடும்பங்கள் இவர்களால் சீரழிந்தன . சுருங்கக் 
கூறின் , ஜெர்மானிய நாடே நரகமென விளங்கிற்று . இந்நிலையில் 
தான் கூட்டுறவு இயக்கம் இந்நாட்டில் அடியெடுத்து வைத்தது . 

இயக்கத்தின் தூண்கள் : 
ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்குக் 
காரணமாக விளங்கியவர்கள் ‘ சூல்ஸ் ( Herr Schulze ) , ‘ ரைபீசன் 
( Herr F.W Raiffeisen ) . என்ற இருவராவர் . உருவாக்கிய இயக் 
கத்தை முறையாக வளர்த்தவர்களும் இவர்களேயாவர் . எனவே , 
முன்னோடிகளான இவர்களைக் கூட்டுறவு இயக்கத்தின் தூண்கள் 
என அழைப்பதில் தவறில்லையல்லவா ? 


சூல்ஸ் ( 1808-1883 ) டெலிச் ( Delizsch ) என்ற நகருக்கு 
நகரத் தந்தையாகப் ( Mayor ) பணிபுரிந்து வந்தார் . நகரங்களில் 
வங்கிகள் ( Town Banks ) தோன்றுவதற்கு இவரே காரணமாக 
விளங்கினார் . இத்தருணத்தில்தான் விவசாயிகளும் தொழிலாளி 
களும் யூதர்களிடம் கடன் பட்டு வாழ்ந்துவந்தனர் . தங்களுக்குத் 
தேவையான பொருள்களைக் கொள் முதல் செய்வதற்குத் 
தேவையான நிதிவசதிகளை இவ்வட்டித் தொழிலர்களிடமே 
பெற்றனர் . உற்பத்திப் பொருள்களை இவர்களிடம் ஒப்படைத்து 
வந்தனர் . இதன் விளைவாக , உழைக்கும் தங்களுக்கு உண்ண 
உணவு இல்லாத நிலை உருவாகியது . இந்நிலையில் இயற் 
கையின் சீற்றத்தினால் எழுந்த விளைவுகளும் , பாதிக்கப்பட்ட 
மக்களை மேலும் வறுத்தின . 


நலிவே கண்டறிந்த மக்களை நல்ல முறையில் வாழ வைப்ப 
தற்காக ‘ சூல்ஸ் எனப்படும் தலை சிறந்த கூட்டுறவாளர் பெரு 
முயற்சி எடுக்கலானார் . இவர் நீதிபதியாகவும் பணி புரிந்து 
வந்தார் . ஏழை மக்களின் வாழ்வை மாற்றியமைக்க விரும்பிய 
இவர் தனது நீதிபதிப் பதவியைத் துறந்து பொது வாழ்வில் 
ஈடுபடலானார் . இவர் நாட்டில் மலிந்திருந்த பஞ்சம் , வறுமை 
போன்ற இடர்ப்பாடுகளை ஆய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த 
குழுவின் ( Famine Commission ) தலைவராகவும் தொண்டாற்றி 
வந்தார் . தனது நண்பர்களின் உதவியோடு ஒரு ரொட்டி 
உற்பத்திச் சாலையைத் தொடங்கி ஏழை மக்களுக்கு இலவசமாக 
ரொட்டி வகைகளை வழங்கி வந்தார் . தன்னுதவி , ஒருவருக் 
கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் ( Self help and mutual 
help ) என்ற இரு கொள்கைகளைக் கொண்டே வறுமைப் பேயை 


54 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


விரட்ட இயலும் என்பதை நன்கு உணர்ந்த இக்கூட்டுறவாளர் 
இக்கொள்கைகளை அடித்தளமாகக் கொண்ட 

1849 - ஆம் 
ஆண்டு , காலணி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களின் 
நலன் கருதி முதற் கூட்டுறவு அமைப்பைத் தொடங்கினார் . 
உறுப்பினர்களுக்குத் தேவையான மூலப் பொருள்களை மொத்த 
மாகக் கொள்முதல் செய்து தேவையான போது அவர்களுக்கு 
அளிப்பதையே இக்கூட்டுறவுக் கழகம் கொள்கையாகக் கொண்டி 
ருந்தது . 1850 - ஆம் ஆண்டு , இவர் முதன் முதலில் தனது 
சொந்த நகரில் ஒரு கூட்டுறவுக் கடன் சங்கத்தை த் ( Credit Soc . ) 
தொடங்கினார் . தேவையான நிதிவசதிகளைப் பெற்று கழக உறுப் 
பினர்களுக்குத் தேவையான தருணங்களில் கடனுதவிகள் அளிப் 
பதையே முக்கிய நோக்கமாகக் கொண்டிருந்தது இக்கூட்டுறவுச் 
சங்கம் . இவ்வாறு தொடங்கப்பட்ட இக்கூட்டுறவுச் சங்கம் நகர 
மக்களிடையே பெரும் செல்வாக்குப் பெறலாயிற்று . மிகக் குறுகிய 
காலத்தில் , இச்சங்கங்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர 
லாயிற்று . 1859 - ஆம் ஆண்டு இவர் வங்கிகளின் பிரதிநிதிகளை 
அழைத்து ஒரு வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த கருத்தரங்கை நடத் 
தினார் . இக்கூட்ட முடிவில் , ஜெர்மன் தொழிற்சங்கங்களின் 
நலனுக்காக ‘ ஒரு பொது இணைப்புச் சங்கம் ( General Union ) 
அமைக்கப் படவேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டது . இத் 
தீர்மானம் ஏட்டளவில் நில்லாமல் உடனே செயல் படுத்தவும் 
பட்டது . இக்கூட்டுறவு அமைப்பின் தலைவராக இவர் தேர்ந் 
தெடுக்கப்பட்டு , இயற்கை எய்தும் வரை இப்பதவியின் 
பெருமையை உயர்த்திக் காட்டினார் . 1889 - ஆம் ஆண்டு, 
புருசியா நாட்டுக் கூட்டுறவுச் சட்டத்தை இந்நாட்டிற்கும் ஏற்பு 
டையதாக அமைத்தார் . இவர் இயற்கை எய்தும் போது இந் 
நாட்டில் 1926 வலிமையான கூட்டுறவு வங்கிகள் மக்களுக்குத் 
தொண்டாற்றி வந்தன . 


பொது நல நோக்கம் ஒன்றையே தன் குறிக்கோளாகக் 
கொண்டிருந்த இவர் தன் முயற்சியில் பெரு வெற்றி கண்டார் . 
இவரது முயற்சியால் தோன்றிய இவ்வங்கிகளே உலக நாடுகள் 
பலவற்றிற்கும் வழிகாட்டியாக விளங்குகின்றன . 


இனி , இவ்வங்கிகளின் சிறப்பியல்புகளைக் காண்போம் . 


நோக்கங்கள் ( Objects) 
‘ டெலிச் நகரில் வாழ்ந்த மக்களில் பெரும்பாலோர் 
கைத்தொழில்களில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிகளேயாவர் . 
வர்களுக்குத் தேவையான கடன் தொகையை அதிக வட்டிக்குப் 


55 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


பெற்று வந்தமையால் இவர்களது பொருளாதார நிலை உயரவே 
யில்லை . இந்நிலையில் இவர்களுக்குக் குறைந்த வட்டிக்குக் கடனுத 
விகளை அளிப்பதையே நோக்கமாகக் கொண்டிருந்த வங்கியை 
இவர் தொடங்கினார் . உறுப்பினர்களுக்கு மட்டுமே கடனுதவிகள் 
அளிக்கப்பட்டமையால் நகரில் பெரும்பாலோர் உறுப்பினர்களாக 
விளங்கினர் . 


உறுப்பினர் நிலை ( Membership ) 
இவரால் தொடங்கப்பட்ட இவ்வங்கியின் செயற்பாட்டுப் 
பகுதி ( Area of Operation ) அளவில் பெரியதாக விளங்கியதால் 
உறுப்பினர் எண்ணிக்கையும் அதிகமாகவே காணப்பட்டது . சில 
வங்கிகள் 1000 - க்கும் அதிகமான உறுப்பினர்களைக் கொண்டி 
ருந்தன . பல் வேறு பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் உறுப்பினர் 
களாக விளங்கியமையால் , உறுப்பினர்களிடையே நெருங்கிய 
தொடர்பு காணப்படவில்லை . 


நிருவாக அபைப்பு : 
இவ்வங்கியின் நிருவாகம் மக்களாட்சி முறையில் நடை 
பெற்று வந்தது . சங்க நடவடிக்கைகள் யாவும் உறுப்பினர்களால் 
அமைக்கப்பட்ட பொதுமன்றத்தின் ஆணைப்படி நடைபெற்றன . 
இப்பொது மன்றம் வங்கியின் அன்றாட நிருவாகத்தைக் கவனிப் 
பதற்கென ஓர் இயக்குநர் அவையையும் தேர்ந்தெடுத்திருந்தது . 
இவ்வவையில் நிருவாகத் துறையில் நல்ல பயிற்சி பெற்றவர்கள் 
அங்கம் வகித்தனர் . வங்கியின் சிறந்த பணிகளுக்கு இவர்களே 
மூலகாரணமாக விளங்கினர் . செயற்பாடுகளைத் திறம்பட நடத்து 
வதற்கென , இவ்வங்கி மூன்று பிரிவுகளைக் கொண்டிருந்தது 
அவையாவன- ( i ) பணப் பிரிவு ; (ii ) கணக்கர் துறை ; (iii )) 
பொதுப் பிரிவு . வங்கியின் ஒவ்வொரு செயலும் நன்கு கண் 
காணிக்கப்பட்டது . கண்காணிப்புப் பணியைச் செவ்வனே 
செய்வதற்குத் தனியான அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டி 
ருந்தார் . இச்சங்கங்களுக்கென மத்திய வங்கி ( Central Bank ) 
அமைக்கப்படவில்லை. எனினும் , ஒரு ‘மத்தியக் குழு அமைக்கப் 
பட்டிருந்தது . 


Qurgjúy (Liability ) 
1889 - ஆம் ஆண்டுவரை இவ்வங்கிகள் வரையறையற்ற 
பொறுப்பின் அடிப்படையிலேயே தான் இயங்கி வந்தன . 1889 
ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் துணை கொண்டு , 
‘ சூல்ஸ் ‘வரையறுக்கப்பட்ட பொறுப்பின் அடிப்படையில் 


56 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


வங்கிகளை அமைக்கலானார் . இதன் பிறகே இந்நாட்டு மக்கள் 
பெருமளவில் இவ்வங்கிகளின் பால் ஈடுபாடு கொண்டனர் . 


க 


பங்கு மூலதனம் 
வங்கியின் நிதி வசதிகள் பங்கு மூலதனத்தைக் கொண்டே 
பெறப்பட்டது . உறுப்பினராக விரும்பும் நபர் குறைந்தது ஒரு 
பங்கையாவது பெற வேண்டும் . எவருக்கும் ஒரு பங்கிற்கு மேல் 
அளிக்கப்படவில்லை . பங்கின் விலை அதிகமாக நிருணயிக்கப்பட்டி 
ருந்தது . உறுப்பினர்களிடமிருந்து ஒரு சிறிய தொகை நுழைவுக் 
கட்டணமாகப் பெறப்பட்டது . பங்கின் விலை உயர்வாக இருப்பின் 
சிறு தொழில்களை நடத்தும் நபர்கள் உறுப்பினர்களாகச் சேருவ 
தற்குத் தயக்கம் கொள்வர் என்பதை உணர்ந்த இவ்வங்கிகள் 
உறுப்பினர்களாகச் சேர விரும்பும் நபர்களை ஊக்குவிப்பதற்காக 
வேறு வழிமுறைகளைக் கையாளத் தொடங்கின . வங்கிகளிடையே 
பங்குகளின் விலை மாறுபட்டு விளங்கியது . (உதாரணமாக £ 5 
லிருந்து £ 15 வரை பங்குகளின் விலை நிருணயிக்கப்பட்டது ). 
உறுப்பினர்கள் பங்குத் தொகையை தவணை முறையில் அளிக் 
கவும் அனுமதிக்கப்பட்டனர் . நடைமுறை முதலைக் கணிசமாகப் 
பெறுவதற்காகவே பங்குகளின் விலை அதிக அளவில் நிருணயிக் 
கப்பட்டது . பங்குத் தொகையை முழுவதும் செலுத்திய உறுப் 
பினர்களுக்கே ஆண்டு முடிவில் இலாப ஈவு அளிக்கப்பட்டது . 
எனவே , பெரும்பாலான உறுப்பினர்கள் பங்குத் தொகையை 
ஒரே தடவையில் செலுத்தி வந்தனர் . 


காப்புநிதி ( Reserve Fund ) 
வங்கிகளின் இலாபத் தொகையிலிருந்து எழுப்பப்படும் 
காப்பு நிதி நடைமுறை முதலாகவும் பயன் படுத்தப்பட்டது . 
பங்கு மூலதனத்தில் 20 சதவிகிதம் இலாபத் தொகையிலிருந்து 
காப்பு நிதிக்கு அளிக்கப்பட்டது . கடுமையான நிதிப்பற்றாக்குறை 
ஏற்படும் போது மட்டுமே இந்நிதி பயன் படுத்தப்பட்டது . 
நாளடைவில் இலாபத்தில் 20 சதவிகிதம் காப்பு நிதியாக பாது 
காக்கப்பட்டது . உறுப்பினர்கள் வழங்கும் நுழைவுக் கட்டணத் 
தொகையும் இக்காப்பு நிதியுடன் ஒன்றாகச் சேர்க்கப்பட்டது . 


இவ்வங்கிகள் உறுப்பினர்களிடமிருந்தும் , உறுப்பினரல்லா 
தவர்களிடமிருந்தும் வைப்புத் தொகையைப் பெற்றுவந்தன . 
மாற்றுச் சீட்டு தள்ளுபடி செய்தல் ( Discounting bill of 
exchange ) மூலமாகவும் இவ்வங்கிகள் நிதி வசதிகளைக் கணிச 
மாகத் திரட்டி விளங்கின . 


57 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


வங்கிகளின் சாதனைச் சிறப்பு 
‘ சூல்ஸ் என்ற சிறந்த கூட்டுறவாளர் ஒருவரால் தொடங்கப் 
பட்ட இவ்வங்கி மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது . இவ் 
வங்கி காலமறிந்து தொடங்கப்பட்டதாகும் . 


வட்டித் தொழிலர்களின் பிடியில் சிக்கியிருந்ததொழிலாளர்கள் 
பெருமளவில் இவ்வங்கிகளை நாடியதில் வியப்பேதுமில்லை . 
வட்டித் தொழிலர்கள் பெற்ற வட்டித் தொகை மிக அதிகமாக 
இருந்ததால் தொழிலாளப் பெருங்குடி மக்கள் இவ்வங்கிகளை 
விரும்பினர் . வட்டித் தொழிலர்களை அடக்க அவர்களைத் 
தண்டிப்பதில் பயனில்லை ; அவர்கள் தொழிலை மிகச்சிறந்த 
முறையில் செய்யத்தக்க ஓர் அமைப்பை உருவாக்குவதே சாலச் 
சிறந்த வழியாகும் ” என்று நினைத்த ஜெர்மானிய நாட்டின் தலை 
சிறந்த கூட்டுறவாளர் அதைச் செயல் படுத்தியும் காட்டினார் . 


இவ்வங்கிகளின் எண்ணிக்கை உயர 

உயரச் , சிறு 
தொழில்களை நடத்தி வந்த தொழிலாளிகள் , வணிகர்கன் 
போன்றோர் பொருளாதாரத் துறையில் வளம் பெறலாயினர் . 
இதையொட்டி , அவர்களது வாழ்க்கை நிலையும் கணிசமாக உயர 
லாயிற்று . 


ரைபீசன் வங்கிகள் ( Raiffeisen Banks ) 
ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் நன்கு வேரூன்றக் 
காரணமாக இருந்த கூட்டுறவாளர் ரைபீசன் அவர்களேயாவார் . 
வேயர் பச் ( Weyer Busch ) என்ற நகருக்குத் தந்தையாக விளங் 
கிய இவர் வறுமையில் வாடிய விவசாயிகளின் துயர் துடைக்கத் 
தன்னாலான உதவிகளை வழங்கி வந்தார் . இவர் , ஒருபுறம் வறுமை 
யில் வாடிய விவசாயிகளையும் மறுபுறம் குருதியைக் குடிக்கும் 
வட்டித் தொழில்களையும் ஒரு சேரக் கண்டதால் விவசாயிகளைக் 
காப்பதற்கான திட்டங்களை வகுக்கலானார் . அவர் வாழ்ந்த அப் 
பகுதியில், வறுமையொன்றே மக்களின் ஒரே சொத்தாகவும் உடை 
மையாகவும் விளங்கியது . வறுமைப் பேய் ஆட்சி செய்து வந்த 
அப்பகுதியை வளங்கொழிக்கும் பகுதியாக மாற்றம் செய்ய விரும் 
பிய இவர் அரசாங்கத்தை அணுகி ஏழைகளுக்கு வழங்குவதற்காக 
தானிய வகைகளைக் கடனாகப் பெற்று அவர்களுக்கு வழங்கினார் . 
போக்கு வரத்து வசதிகளைப் பெருக்குவதிலும் மிகுந்த கவனம் 
செலுத்தினர் . ரொட்டியை உண்பதற்கேற்றவாறு வாட்டி நன்கு 
தயாரிப்பதற்கென சில அமைப்புகளை உருவாக்கினார் . ஏழைகளுக் 
கென ஒரு குழுவை அமைத்து அதன்மூலம் உண்மையிலேயே 


58 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


வறுமையில் வாடுபவர்களுக்கு உணவுப் பொருள்களை நண்பர் 
களின் உதவியுடன் வழங்கினார் . இவ்வகைத் தற்காலிக உதவிகள் 
மூலம் வறுமையை விரட்ட இயலாது என்பதை உணர்ந்திருந்த 
இவர் , வேறு பல திட்டங்களைத் தீட்டத் தொடங்கினார் . 


இந்நிலையில் இவர் ‘ ப்ளாமர்ஸ்பெல்டு ( Flammersfeld ) 
என்ற வேறு நகருக்கு மாற்றலானார் . இடம் மாறியதால் இவரது 
எண்ணங்களும் கொள்கைகளும் மாறவில்லை . 1849 - ஆம் ஆண்டு 
வறுமையில் வாடும் விவசாயிகளுக்கென ஒரு கழகத்தை ( Union 
in Aid of Impoverished Farmers ) அமைத்தார் . நிதிவசதிகளைப் 
பெற விரும்பிய விவசாயிகள் இக்கழகத்தில் உறுப்பினர்களாகச் 
சேர்ந்தனர் . அப்பகுதியில் வாழ்ந்த பல செல்வர்களின் உதவி 
யுடன் இக்கழகம் தொடங்கப்பட்டது . இக்கழகம் வெகு விரைவில் 
வெற்றிக் கொடியை நாட்டியது . இதன் சிறந்த பணிகளின் மூலம் 
பல விவசாயிகள் யூதர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டனர் . 


இதைத் தொடர்ந்து ‘ ஹெட்டஸ்டார்ப் ( Heddesdorf ) என்ற 
நகரில் ஏழைகளுக்கு நலம் பயக்கும் ஒரு கூட்டுறவுச் சங்கத்தைத் 
( Heddesdorf Beneficient Soc . ) தொடங்கினார் . அப்பகுதியில் 
வாழ்ந்த செல்வந்தர் பலர் இச்சங்கத்தில் உறுப்பினர்களாகச் 
சேர்ந்து தொகை வைப்பும் செய்தனர் . இவ்வைப்புத் தொகைக்கு 
வட்டிப் பணம் அளிக்கப்பட்டது . இவ்வாறு பெறப்பட்ட வைப்புத் 
தொகையைக்கொண்டு தேவை நிரம்பப்பெற்ற விவசாயிகளுக்கும் , 
தொழிலாளிகளுக்கும் குறைந்த வட்டிக்குக் கடன் அளிக்கப்பட் 
டன . தொடங்கப்பட்ட எட்டாண்டுகளுக்குப் பிறகு கணக்குகளை 
ஆராய்ந்ததில் ‘ வராக்கடன்கள் என்ற பிரச்சினையே எழவில்லை . 
இவ்வங்கியின் ‘ செயற்குழு நிருவாகப் பொறுப்புகளைத் திறம்படக் 
கவனித்துக் கொண்டது . வங்கியின் உறுப்பினர்கள் நேர்மையின் 
வடிவங்களாக விளங்கினர் . இக்கூட்டுறவு வங்கியின் வளர்ச்சிக் 
கென உழைத்த வேறு சிலரையும் உறுப்பினர்களாகச் சேர்த்துக் 
கொண்டார் . இதைத் தொடர்ந்து , இதன் பெயர் ஹெட்டஸ் 
டார்ப் கடன் இணைப்புச் சங்கம் என்று மாற்றப்பட்டது . உறுப் 
பினர்கள் எல்லோரும் ஒருவருக்காக, ஒருவர் எல்லோருக்காக 
என்ற கூட்டுறவுக் கொள்கையை மனதில் கொண்டு பணிபுரிந்து 
வந்தனர் . இவ்வாறு தொடங்கப்பட்ட வங்கி நாளடைவில் மாபெ 
ரும் வளர்ச்சியைப் பெற்றது . 1877 - ஆம் ஆண்டு கிராமக் கூட்டு 
றவுச் சங்கங்களின் இணைப்புச் சங்கம் (The Grand Union of 
Rural Co - op . Socs . ) அமைக்கப்பட்டது . நாளடைவில் இவ் 
வமைப்பு ரைபீசன் சங்கம் ( Raiffeisen Union ) என அழைக்கப் 
படலாயிற்று . 


59 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


நல்லோரை நாடிய மக்களில் சிலர் அவரது எண்ணங்களை 
ஐயுற்று வந்தனர் . அறியாமை காரணமாக எழுந்த சில இன்னல் 
களைக்கண்டு மனம் கலங்காமல் இவர் பாடுபட்டதனால் தான் இன்று 
இவரது பெயர் குன்றின் மேலிட்ட தீபம்போல விளங்குகின்றது . 
இவரது அரும்பணியினால் தான் ஜெர்மானிய நாடு உலக நாடுகள் 
அனைத்திற்குமே கூட்டுறவு வங்கி முறையில் வழிகாட்டியாக 
விளங்குகின்றது . கூட்டுப் பொறுப்பு , கூட்டு உழைப்பு , நேர்மை 
ஆகிய மூன்றையுமே இவர் எப்போதும் வற்புறுத்தி வந்தார் . 
இனி , ரைபீசனின் தளரா உழைப்பினால் எழுந்த கூட்டுறவு அமைப் 
புகளின் சிறப்பியல்புகளையும் அவைகளின் அமைப்பு முறையையும் 
காண்போம . 


நோக்கங்கள் : 

உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதே 
முக்கிய நோக்கமாகக் கொண்டு விளங்கின இவரால் அ 
பட்ட சங்கங்கள் . வட்டித் தொழிலர்களின் பிடியிலிருந்து விவ 
சாயிகளைக் காப்பதற்காக , குறைந்த வட்டிக்குக் கடனுதவிகள் 
அளிக்கப்பட்டன . உறுப்பினர்களிடையே சிக்கனத்தைத் தோற்று 
விக்கவும் இச்சங்கங்கள் அரும்பாடுபட்டன . எனவே , சிறுசேமிப் 
புகள் பெருமளவில் ஊக்குவிக்கப்பட்டன . 


உறுப்பினர் நிலை : 

கிராம மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்காகவே 
இச்சங்கங்கள் தொடங்கப்பட்டன. பொருளாதாரத் துறையில் 
மிகவும் பின் தங்கிய நிலையில் வாழ்ந்த விவசாயிகள் அடைமானப் 
பொருளாகத் தர எதையும் பெற்றிருக்கவில்லை . ஒவ்வொரு கூட்டு 
றவுச் சங்கமும் ஒரு கிராமத்தின் தேவைகளைக் கவனித்து வந்தது . 
எனவே , உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாகவே விளங்கியது . 
எண்ணிக்கை குறைவாக இருந்தமையால் உறுப்பினர்களிடையே 
நெருங்கிய நல்லுறவு விளங்கியது . 


நிருவாக அமைப்பு : 

இச்சங்கங்களும் மக்களாட்சி முறையிலேயே நிருவகிக்கப்பட் 
டன . உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு பொதுமன்றம் அமைக்கப் 
பட்டிருக்கிறது . இப்பொது மன்றம் ஆண்டுதோறும் கூடி , அவ் 
வாண்டுக்கான திட்ட முறைகளையும் , எதிர்காலத் திட்டங்களையும் 
ஆராய்ந்தன . அன்றாட நிருவாகத்தைக் கவனிப்பதற்கென ஓர் 
இயக்குநர் அவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது . நிருவாகத் 
திற்குத் தேவையான எல்லாத் திட்டங்களையும் இவ்வவையே 
தீட்டி வந்தது . 


60 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பொறுப்பு : 


பெரும்பாலான சங்கங்கள் வரையறையற்ற பொறுப்பின் 
அடிப்படையில்தான் இயங்கி வந்தன . சுமார் 90 % சங்கங்கள் இப் 
பொறுப்பின் கீழ்தான் பணியாற்றி வந்தன . உறுப்பினர்கள் இப் 
பொறுப்பின் தன்மையறிந்து நடந்து கொண்டனர் . 


பங்கு மூலதனம் : 

இச்சங்கங்கள் பங்கு மூலதனத்தைப் பெற்றிருக்கவில்லை . 
பெரும்பாலான விவசாயிகள் இச்சங்கங்களில் உறுப்பினர்களாக 
விளங்கினர் . எனவே , பங்குத் தொகையை வழங்க அவர்கள் 
வசதியற்று இருந்தனர். எனவே , வைப்புத்தொகையைக் 
கொண்டே இச்சங்கங்கள் நிதிவசதிகளைப் பெற்று விளங்கின . 
1889 - ஆம் ஆண்டு ஏற்பட்ட சட்டத்தின்படி எல்லாச் சங்கங்களும் 
பங்கு மூலதனத்தைப் பெற்றிருக்குமாறு . கட்டாயப் படுத்தப்பட் 
டன . எனவே , ரைபீசன் பங்கு மூலதனத்தைப் பெறுவதற்காக 
பங்குகளை உறுப்பினர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யத் தொடங் 
கினார் . பங்குத்தொகை மிகவும் குறைவாகவே ( Say 5 to 10 German 
Marks ) நிருணயிக்கப்பட்டது . 

இச்சங்கங்கள் காப்பு நிதியையும் பெற்றிருந்தன . இலாபத் 
தில் மூன்றின் இரண்டு பங்கு இந்நிதிக்கு ஒதுக்கப்பட்டது . இக் 
காப்பு நிதித்தொகை உறுப்பினர்களுக்குப் பகிர்ந்தளிக்கப்படுவ 
தில்லை . 


மேலும் , உறுப்பினர்களிடமிருந்து வைப்புத் தொகையையும் 
கணிசமாகப் பெற்றிருந்தன இச்சங்கங்கள் . ‘மாற்றுச் சீட்டு தள்ளு 
படி செய்தல் போன்ற காரியங்களிலும் இவை ஈடுபட்டிருந்தன 


உறுப்பினர்களின் தேவைகளை நன்குணர்ந்து கடனுதவிகள் 
அளிக்கப்பட்டன . குறைந்த வட்டித்தொகையே உறுப்பினர்களிட 
மிருந்து பெறப்பட்டது . எனவே , உறுப்பினர்கள் இச்சங்கங் 
களையே பெரிதும் நாடினர் . கடனுதவிகளைத் தவிர வேறு சில 
காரியங்களிலும் இச்சங்கங்கள் ஈடுபாடு கொண்டிருந்தன . 


உறுப்பினர்கள் பெரும்பாலும் விவசாயிகளாதலால் , அவர் 
களுக்குத்தேவையான விவசாயக் கருவிகள் , விதை , உரம் முதலான 
தேவைப் பொருள்களை மொத்தமாகக் கொள்முதல் செய்து உரிய 
நேரத்தில் அவர்களுக்கு அளித்து வந்தன . எனவே , விவசாயி 
கள் கடனுதவிகள் மட்டுமின்றி , வேறு பல உதவிகளையும் பெற்று 
வந்தனர் . இப்பணிகளே இச்சங்கங்களின் தனிச் சிறப்பாகும் .. 


6i 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


சூல்ஸ் அமைத்த கூட்டுறவுச் சங்கங்கள் இத்தகைய பணிகளில் 
ஈடுபடவில்லை . 

ரைபீசனின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் புரிந்திருக்கும் சாதனைகள் மகத்தானவையாகும் . நகர 
வங்கிகளைப் போல் இச்சங்கங்கள் விவசாயிகளுக்கும் , தொழி 
லாளிகளுக்கும் மாபெரும் முன்னேற்றத்தை அளித்துள்ளன .. 
மொத்த விவசாயிகளில் 50 % தற்போது இச்சங்கங்களில் உறுப் 
பினர்களாக விளங்குகின்றனர் . வட்டித் தொழிலர்களிடமிருந்து 
எளிய மக்களைக் காப்பாற்றிய பெருமை இச்சங்கங்களையும் 
சாரும் . இது இச்சங்கங்கள் ஆற்றிய தொண்டிலெல்லாம் பெரிய 
சிறந்த தொண்டாக உயர்ந்து நிற்கின்றது. ஜெர்மனியின் தென் 
மேற்குப் பகுதியில் இச்சங்கங்கள் 

பெருமளவில் இயங்கி 
வருகின்றன . கடனுதவிகள் மட்டுமின்றி , விவசாயத் தொழி 
லுக்குத் தேவையான பிற பொருள்களையும் இச்சங்கங்கள் 
அளித்து வருகின்றன . இச்சங்கங்களின் வளர்ச்சியையும் , அதன் 
மூலம் மக்களது பொருளாதார உயர்வையும் கண்ட பிறகே உலக 
நாடுகள் பலவும் விழிப்புணர்ச்சி பெற்றன . 


ரைபீசன் சங்கங்களுக்கும் சூல்ஸ் வங்கிகளுக்கும் 
உள்ள தொடர்பினைக் காண்போம் . 


இனி , 


ஒப்பீடு காண்டல் 
( Comparison between Raiffeisen and Schulze 

Deitzsch Banks ) 
இவ்விரு வங்கிகளுமே அடிப்படையில் ஒரே நோக்கங்களைக் 
கொண்டவையாகும் எனினும் , இவ்விரு வங்கிகளின் செயல் 
முறை மாறுபட்டு நிற்கின்றது . இவ்விரு கூட்டுறவாளர்களும் 
தங்கள் பகுதியின் சூழ்நிலைகளுக் கேற்ப இவ்வமைப்புகளை 
உருவாக்கினர். சூழ்நிலைகளுக் கேற்ப மனிதன் மாறுபடுவது 
போல் , இவ்வமைப்புகளும் மாறுபட்டு 

விளங்குகின்றன . 
ரைபீசனின் சங்கங்கள் பெரும்பாலும் கிராமப் புறங்களில். செயல் 
பட்டு வந்தன . ஆனால் , சூல்ஸ் அமைத்த வங்கிகள் நகர்ப் புறங் 
களில் இயங்கி வந்தன . ரைபீசனின் கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப் 
பினர்களின் பொருளாதார நிலையை மட்டும் உயர்த்தப் பாடும் 
வில்லை. மனிதனுக்குத் தேவையான நேர்மை , உழைப்பு , நாணய 
மதிப்பு போன்ற பிற குணங்களையும் உருவாக்க உழைத்தன . 
கடனுதவிகள் மட்டுமின்றி , முக்கியப் பொருள்கள் பலவற்றை 
உறுப்பினர்களுக்கு அளித்து அருந்தொண்டாற்றி வந்தன . 
இனி , இவ்விரு அமைப்புகளையும் ஒப்பிட்டுக் காண்போம் . 


பட 


6 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ரைபீசன் முறை 

சூல்ஸ் முறை 
( Raiffeisen System ) ( Schulze System ) 
1. வரையற்ற பொறுப்பின் 1. வரையறுக்கப்பட்ட பொறுப் 
அடிப்படையில் அமைக்கப் பின் அடிப்படையில் அமைக்கப் 
பட்டன . 

பட்டன . 
2. செயற்பாட்டுப்பகுதி குறு 2. செயற்பாட்டுப் பகுதி பெரி 
கியது . கிராம அளவில் இயங் யது . பல கிராமங்களுக்கும் பணி 
கின . 

யாற்றின . 
3. ஓகு குறிப்பிட்ட பிரிவைச் 3. பெரும்பாலும் நகரங்களில் 
சேர்ந்த கிராம மக்களே உறுப் வாழ்ந்தோரே உறுப்பினர்களாக 
பினர்களாக அனுமதிக்கப்பட்ட விளங்கினர் . பல பிரிவுகளைச் 
னர் . அதாவது , விவசாயிகள் சார்ந்த வணிகர்கள் , சிறு தொழி 
உறுப்பினர்களாக விளங்கி லதிபர்கள் போன்றோர் உறுப்பி 
னர் . 

னர்களாக அனுமதிக்கப் பட்ட 

னர் . 
4. பங்குகளின் விலை மிகக் 4. பங்குகளின் விலை கணிச 
குறைவாக நிர்ணயம் செய்யப் 

மான அளவில் நிர்ணயம் செய் 
பட்டிருந்தது . 

யப்பட்டிருந்தது . 
5. உறுப்பினர்களின் நிகர 5. உறுப்பினர்கள் பெற்றிருக் 
சொத்துக்களின் அடிப்படையி கும் பங்கு மூலதனத்தின் அடிப் 
லும் , அவர்களது நாணய படையில் கடனுதவிகன் செய்யப் 
மதிப்பு , நேர்மை , முன் வர பட்டன . உறுப்பிளர்களது சிறப் 
லாறு போன்றவைகளின் பியல்புகளுக்கு முக்கியத்துவம் 
அடிப்படையிலும் கடனுதவி அளிக்கப்படுவதில்லை . 
கள் அளிக்கப்பட்டன . 
6. உறுப்பினர்களுக்கு 6. உறுப்பினர்களுக்குக் குறு 
நீண்ட காலக் கடன்களே கிய காலக் கடன்களே வழங்கப் 
அளிக்கப்பட்டன . உறுப்பினர் பட்டன ( 3 மாதங்கள் ) உறுப்பி 
கள் கடன் தொகையைப் பல னர்கள் கடன் தொகை முழுவதை 
தவணைகளில் திருப்பிக் யும் ஒரே முறையில் திருப்பி 
கொடுக்க அனுமதிக்கப் பட்ட வழங்க வேண்டும் என்ற விதி 

முறை பின்பற்றப்பட்டது . 
7. கடனுதவிகள் பொருள் 7. உற்பத்தி காலங்களுக்கு மட் 
களின் உற்பத்திக்கு மட்டுமே டுமே கடன் வசதிகள் உறுப்பி 
வழங்கப்பட்டன . பெறப்படும் னர்களுக்கு அளிக்கப்படுகின் 
கடன் தொகை முறையாக உற் றன . வழங்கப்படும் கடன் 


னர் . 


63 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


பத்திக்குப் பயன் படுத்தப் படு தொகை உரிய நோக்கத்திற்குப் 
கின்றதா எனக் கண்காணிக் பயன் படுத்தப் 

படுகின்றதா 
கப் படுகின்றது . 

எனக் கண்காணிக்கப் 

படுவ 

தில்லை . 
8. இலாப நோக்கம் இல்லை 8. பெறப்படும் இலாபத் 
யாதலால் உறுப்பினர்களுக்கு தொகையைக் கொண்டு உறுப்பி 
இலாப ஈவுத் தொகை வழங் னர்களுக்கு இலாப ஈவுத் 
கப்படுவதில்லை . 

தொகை வழங்கப்படுகிறது . 
9. உறுப்பினர்களுக்கு கட 9. கடனுதவிகள் மட்டுமே 
னுதவிகள் மட்டுமின்றி , பிற அளிக்கப்படுகின்றன . அதாவது 
உதவிகளும் வழங்கப் படுகின் வங்கியத் தொழில் மட்டுமே மேற் 
றன . 

கொள்ளப்படுகிறது . 
10. நிருவாகப்பணிகள் 10. நிருவாகப் பணிகள் ஊதியம் 
உழைப்பூதிய மின்றித் திறமை பெறுகின்ற அலுவலர்களால் 
வாய்ந்தவர்களால் செய்யப் திறம்பட நிறைவேற்றப் படுகின் 
படுகின்றன . 

றன . 
11. உறுப்பினர்களின் ஒழுக் 11. உறுப்பினர்களின் 

குண 
கத்திற்கும் , நேர்மை , கண்ணி நலன்கள் கவனிக்கப் படுவ 
யம் போன்ற குணங்களின் தில்லை . பொருளாதார முன் 
வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் னேற்றம் மட்டுமே சிறப்பாகக் 
அளிக்கப்படுகிறது . 

கவனிக்கப் படுகிறது . 
12. வட்டித் தொழில்ர்கள் 12. வட்டித் தொழிலர்கள் வன் 
வன்மையாகக் கண்டிக்கப்பட் மையாகக் கண்டிக்கப்பட்டனர் . 
டனர் . 
13. உறுப்பிளர்கள் சிக்கனத் 13. உறுப்பினர்கள் சிக்கன நட 
தைக் கடைப் பிடிக்குமாறு வடிக்கைகளில் ஈடுபடுமாறு 
ஊக்குவிக்கப்படுகின்றனர் . சிறந்த முறையில் ஊக்குவிக்கப் 

படுகின்றனர் . 


இவ்வாறு , ஜெர்மானிய நாட்டின் இரு கூட்டுறவாளர்களு 
தேவை நிரம்பப் பெற்ற , வசதி குறைந்த ஏழைகளுக்கு உதவு 
தலையே தங்கள் குறிக்கோளாகக் கொண்டு செயல் பட்டனர் . 
‘ சூல்ஸ் முறையான வணிகக் கொள்கைகளையும் கோட்பாடு 
களையும் 

அடிப்படையாக அமைத்து வங்கிகளைச் சிறப்புற 
நடத்திக் காட்டினர் . ரைபீசன் மனிதாபிமான அடிப்படையில் 
வங்கிகளை அமைத்து வாழ்க்கையில் பின் தங்கிய மக்களுக்கு 
அருந்தொண்டாற்றினார் . 


64 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 
இவ்விருவராலும் அமைக்கப்பட்ட இக்கூட்டுறவு அமைப் 
புகளே உலக நாடுகள் அனைத்திற்கும் கலங்கரை விளக்கமெனத் 
திகழ்கின்றன . 


கூட்டுறவு 


ஜெர்மனியின் இக்கூட்டுறவுக் கடன் இயக்கம் முதல் உலகப் 
போரைத் தொடர்ந்து ஏற்பட்ட பணவீக்கத்தின் ( Inflation ) 
காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டது . இச்சூழ்நிலையில் உறுப் 
பினர்களின் வைப்புத் தொகை கணிசமாகக் குறைந்து , உறுப்பி 
னர்களின் கடன் தேவைகள் பெருமளவில் அதிகரித்தன . 
நிலைமையைக் கட்டுப் படுத்துவதற்காக , புருசியாவின் மத்தியக் 
கூட்டுறவு வங்கி தலைமை வங்கியாகச் செயல்படத் தொடங்கியது . 
இதன் சிறப்பான செயற்பாடுகளால் 

மீண்டும் 
வங்கிகள் தங்கள் பழைய வலிவான நிலையை 1930 - ஆம் ஆண்டு 
பெற்றன . இந்நாட்டுச் சர்வாதிகாரியாக விளங்கிய ‘ ஹிட்லர் 
காலத்தில் , இவ்வங்கிகள் பெருமளவில் வளர்ச்சி பெற்றன . 
விவசாயிகளுக்குக் கடனுதவிகள் அளிப்பதில் வாணிக 
வங்கிகள் ( Commercial Banks ) மிகவும் தயக்கம் காட்டவே , 
கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளின் நலனில் அக்கறை காட்ட 
லாயின . 1915 - ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளின் எண்ணிக்கை 
28,458 ஆகும் . 1935 - ஆம் ஆண்டு இவைகளின் எண்ணிக்கை 
40,713 என உயர்ந்தது . 1940 - ஆம் ஆண்டு 38,843 எனக் கணக் 
கிடப் பட்டுள்ளது . 

1945 - ஆம் ஆண்டும் அதன் பின்னரும் 
போர் வெறி கொண்டு அலைந்த ஹிட்லரின் செயல்களால் , 
ஒன்றாக விளங்கிய நாடு 1945 - ஆம் ஆண்டு இரண்டாக 
(German Democratic Republic and Federal Republic of 
Germany ) உடைந்தது . ‘ ஜெர்மன் ஜன நாயகக் குடியரசு 
சோவியத்து நாட்டின் கீழ் வந்தது . எனவே , இங்கு சோவியத்து 
நாட்டில் பின்பற்றப்படும் கூட்டுப் பண்ணை விவசாயம் 
( Collective Farming ) புகுத்தப்பட்டது . இதையொட்டி விவசாய 
உற்பத்திச் சங்கங்கள் அமைக்கப்பட்டன . ஜெர்மனியின் 
மற்றொரு பாகத்தில் கூட்டுறவு இயக்கம் நன்கு வளர்ச்சி பெறத் 
தொடங்கியது . இங்குக் ( Federal Republic of Germany) 
கூட்டுறவு இயக்க வளர்ச்சி , நான்கு வகைக் கூட்டுறவுச் சங்கங் 
களின் சிறந்த பணிகளால் , ஊக்குவிக்கப்பட்டது. 


கூட்டுறவு 


இயக்க வளர்ச்சியைக் 


இனி , இப்பகுதியின் 
காண்போம் . 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


65 


ரைபீசன் 


1. கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் : ( Rural Societies ) 

இப்பகுதியின் கூட்டுறவு இயக்கத்தில் கிராமப் பல நோக்குச் 
சங்கங்களே ( Rural Multi - Purpose Socs . ) மிக முக்கியத்துவம் 
வாய்ந்தவையாகும் . இச்சங்கங்கள் உறுப்பினர்களுக்குத் தேவை 
யான கடனுதவிகள் மட்டுமின்றி , விவசாயத்திற்குத் தேவையான 
விவசாய இயந்திரங்கள் , பிற கருவிகள் , விதை , உரம் முதலான 
பல பொருள்களை நியாய விலைக்கு அளிக்கின்றன . இச்சங்கங்கள் 
அமைத்த சங்கங்களை 

முன்னோடியாகக் கொண்டு 
அமைக்கப்பட்டவையாகும் . பொருள்களுக்குரிய விற்பனையேற் 
பாட்டையும் இச்சங்கங்கள் செய்து வருவதால் உறுப்பினர்கள் 
பல பிரச்சினைகளிலிருந்து விடுபட முடிகின்றது .. 

1966 - ஆம் 
ஆண்டு இச்சங்கங்களின் எண்ணிக்கை 22,000 ஆகும் . உறுப் 
பினர் எண்ணிக்கை 4-4 மிலியனாகும் . பெரும்பாலானச் சங்கங்கள் 
கிராமப் புறங்களிலேயே அமைக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு 
கிராமமும் , ஏறக்குறைய , இச்சங்கங்களைப் பெற்றிருக்கிறது . 
1965-66 ஆம் ஆண்டு இச்சங்கங்களின் மொத்த விற்பனை சுமார் 
42 பிலியன் ரூபாயாகும் ( DM 21 Billion ) . 


- 


2. நகர்ப்புறச் சங்கங்கள் : ( Urban Socs . ) 

நகர்ப்புறங்களில் , சூல்ஸ் சங்கங்களை முன் மாதிரியாகக் 
கொண்டு அமைக்கப்பட்ட பல கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்கி 
வருகின்றன . சில்லறை விற்பனையாளர்கள் , உண்டிச் சாலை 
உரிமையாளர்கள் , மருத்துவர்கள் , மருந்து தயாரிப்பவர்கள் 
போன்றோர் உறுப்பினர்களாக உள்ளனர் . சில்லறை விற்பனை 
யில் ஈடுபட்டிருப்போர் கூட்டுறவு மொத்த விற்பனையில் ஈடுபட்டி 
ருப்பது மேற்கு ஜெர்மனியின் தனிச் சிறப்பாகும் . இச்சங்கங்கள் 
யாவும் ஒரு மத்திய அமைப்பைப் ( Edaka ) பெற்றுள்ளன . 

உறுப் 
பினர் சங்கங்கள் தங்கள் உறுப்பினர்களுக்குத் 

உறுப்பினர்களுக்குத் தேவையான 
எல்லாப் பொருள்களையும் இம்மத்திய அமைப்பின் மூலமே பெறு 
கின்றன . விவசாயத்தில் ஈடுபடாதவர்களும் கடனுதவிகள் பெறு 
கின்றனர் . கைத்தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்களுக் 
கும் , விற்பனை யேற்பாட்டிற்கும் தனித் தனியாகச் சங்கங்கள் 
உள்ளன. 1965-66 - ஆம் ஆண்டு , இக்கூட்டுறவுச் சங்கங்களின் 
மொத்த விற்பனை 20 பிலியன் ரூபாயாகும் . 1965 - ஆம் ஆண்டு 
இறுதியில் 13,41,000 உறுப்பினர்களைக் கொண்ட 706 ‘ மக்கள் 
வங்கி களும் ( Peoples Banks ) 15,300 உறுப்பினர்களைக் கொண்ட 
33 கடன் வங்கி களும் ( Credit Banks ) , 5,90,000 உறுப்பினர்களைக் 
கொண்ட 16 சேமிப்பு- கடன் சங்கங்களும் ( Rail - Road Employees 
Savings and Loan Associations ) , 3,19,000 உறுப்பினர்களைக் 

5 


66 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கொண்ட 21 தபால் ஊழியர்கள் சேமிப்பு - கடன் சங்கங்களும் 
( Postal Employees Savings and Loan Associations ) இயங்கி 
வந்தன . கடன் சங்கங்கள் சுமார் 32 பிலியன் ரூபாய் ( DM 16 
Billion ) நடைமுறை முதலாகப் பெற்றுள்ளன . 


வணிக வங்கிகள் அளித்துவரும் எல்லா வசதிகளையும் சேவை 
களையும் சூல்ஸ் , ரைபீசன் வங்கிகள் அளித்து வருகின்றன . உறுப் 
பினர்களிடையே சிக்கன நடவடிக்கைகள் நன்கு வலியுறுத்தப் 
படுகின்றன . இவ்வங்கிகளில் உறுப்பினர்கள் தங்கள் சேமிப்புப் 
பணத்தை வைப்புத் தொகையாக வைத்துள்ளனர் . வைப்புத் 
தொகைக்கு ஓரு கணிசமான தொகை வட்டியாக வழங்கப்படு 
கின்றது . உறுப்பினர்களின் வீடுகளுக்கும் , பண்ணைகளுக்கும் 
வங்கி ஊழியர்கள் நேரில் சென்று சேமிப்புப் பணத்தைப் பெறு 
கின்றனர் . ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உண்டியல் ஒன்றும் வைக் 
கப்படுவதால் சிக்கன நடவடிக்கை உறுப்பினர்கள் மனதில் நன்கு 
பதிகின்றது . ஒவ்வொரு உண்டியலின்மீதும் உறுப்பினரது வங்கிக் 
கணக்கு எண் குறிக்கப்பட்டுள்ளது . நாள்தோறும் இவ்வுண்டி 
யல் காசு வங்கி ஊழியர் ஒருவரால் எடுக்கப்பட்டுக் கணக்கேடு 
களில் குறிக்கப்படுகிறது . வைப்புத் தொகை வைத்திருக்கும் நபர் , 
வங்கியினால் அளிக்கப்பட்டிருக்கும் ‘ செல்லுப் புத்தகம் ( Pass 
Book ) மூலம் மேற்கு ஜெர்மனியின் எந்தப் பகுதியில் இயங்கும் 
வங்கியிடமிருந்தும் தேவையான பணத்தைப் பெறலாம் . 
இந்நாட்டின் மற்றொரு தனிச் சிறப்பாகும் . இவ்வங்கியின் மூலம் 
உறுப்பினர்கள் பெரும் பயன் அடைகின்றனர் . 


3 , வீடளிப்புச் சங்கங்கள் : ( Housing Societies ) 

மேற்கு ஜெர்மனியில் இயங்கும் மூன்றாவது வகைச் சங்கங்கள் 
இவைகளேயாகும் . இச்சங்கங்கள் உறுப்பினர்களின் மனம் 
மகிழும் வண்ணம் வீடுகளைக் கட்டி வழங்குகின்றன . மனைகளை 
உருவாக்குவதற்குத் தேவையான பணத்தை உறுப்பினர்களிட 
மிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் பெறுகின்றன . பெர்லினில் 
( Berlin ) இச்சங்கங்கள் பெருமளவில் இயங்கி வருகின்றன . மேற்கு , 
ஜெர்மனியில் மிக உயரமாக விளங்கும் ஒரு கட்டடம் ஒரு வீட 
ளிப்புச் சங்கத்திற்கு உரிமையானதாகும் . இத்துறையில் கூட்டு 
றவுச் சங்கங்களின் பங்கு 10 சதவிகிதமாகும் . 


4 , நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் : ( Consumers Societies ) 

மக்களுக்குத் தேவையான நுகர்வுப் பொருள்களை இச்சங்கங் 
கள் விற்பனை செய்கின்றன . பொருள்களின் தரம்உயர்ந்தும் விலை 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


67 


குறைந்தும் காணப்படுகிறது . சுமார் 212 நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் இயங்கி வருகின்றன . உறுப்பினர் எண்ணிக்கை 2.5 
மிலியனாகும் . இச்சங்கங்களின் விற்பனை 3 பிலியனுக்கும் ( DM 4 
Billion ) அதிகமாக உள்ளது . இச்சங்கங்கள் 8000 - க்கும் அதிக 
மான விற்பனைக் கடைகளைப் பெற்றுள்ளன . ஹாம்பர்க் கில் 
( Hamburg) இயங்கிவரும் உற்பத்தி ( Production ) என்ற நுகர் 
வோர் சங்கமே மிகப்பெரிய சங்கமாகத் திகழ்கிறது . இதன் உறுப் 
பினர் எண்ணிக்கை 2 இலட்சமாகும் . 


கூட்டமைப்புகள் : ( Federations ) 
மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு வகைக் கூட்டுறவுச் 
சங்கங்களுமே தங்களின் நலனுக்காகக் கூட்டமைப்புகளைப் பெற் 
றுள்ளன . தேவையான நிதி வசதிகளைப் பெறும் பொருட்டு , 
தொடக்கக் கூட்டுறவுச் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து 13 பிரதேச 
மத்திய வங்கி களை ( Regional Central Banks ) அமைத்துள்ளன . 
இப்பிரதேச மத்திய வங்கிகள் ஒன்று சேர்ந்து தேசிய அளவில் 
ஒரு கூட்டமைப்பை ( German Co - op . Banks ) உருவாக்கியுள்ளன . 
இவ்வங்கியின் தலைமை அலுவலகம் பிராங்பர்ட் ( Frankfurt ) 
என்ற நகரில் இயங்கி வருகின்றது . இவ்வங்கியின் மூலதனத்தில் 
அரசிற்கும் பங்குண்டு . மொத்த மூலதனத்தில் 15 % அரசாங்கத் 
தைச் சேர்ந்ததாகும் . ஜெர்மன் கூட்டுறவுச் சட்டத்தின் விதிமுறை 
களின்படி , மாநில அரசுகள் வங்கிகளின் பங்குகளில் 42 % வைத் 
திருக்க அனுமதியளிக்கப்பட்டுள்ளது . தொடக்கக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் தணிக்கை ( Audit ) காரியங்களுக்காக 12 பிரதேச 
கூட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளன . கூட்டுறவுச் சட்டத்தின் 
படி , கூட்டுறவுச் சங்கங்கள் இணைப்புச் சங்கங்களால் தணிக்கை 
செய்யப்படுவதை அரசு தடுப்பதில்லை . இந்த 12 பிரதேசக் கூட்ட 
மைப்புகள் ஒன்றுகூடி ஒரு தலைமைக் கூட்டமைப்பை ( Raiffeisen 
Federation ) உருவாக்கியுள்ளன. 


பொதுத் தன்மைகள் 
இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் , பொதுவாக நான்கு 
வகைக் கூட்டுறவு சங்கங்களைப் பெற்றுள்ளது . இப் பலவகைச் 
சங்கங்கள் பொதுவான சில அம்சங்களைப் பெற்றுள்ளன . அவை 


யாவன 


1. அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களும் தன்னுதவி ( Self 
Help ) , ஒருவருக்கொருவர் உதவி புரிதல் ( Mutual Help ) சுயப் 
பொறுப்பு , சுய நிர்வாகம் போன்ற எல்லாக் கூட்டுறவுக் கொள் 


68 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கைகளையும் சிறப்பியல்புகளையும் தவறாமல் கொண்டுள்ளன . இக் 
கொள் கைகனை அடித்தளமாகக் கொண்டு செயல்படுவதால்தான் , 
இவைகள் வெற்றிமேல் வெற்றி பெறுகின்றன . 


2. எல்லா வகைக் கூட்டுறவுச் சங்கங்களும் ஒரே கூட்டுறவுச் 
சட்டத்தின் கீழ் இயங்குபவையாகும் . இச்சட்டத்தின் விதிமுறை 
கள் எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களையும் கட்டுப்படுத்தவல்லவை 
யாகும் . 


3. அரசாங்க அளவில் , எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களும் 
ஒரே அமைச்சரவையின் கீழ் இயங்கி வருகின்றன ( Ministry of 
Economic Affairs). 


4. அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களும் சிறந்த முறையில் 
ஜெர்மன் கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் தேவை 
யான நிதிவசதிகளை அவ்வப்போது பெற முடிகிறது . 


6. கூட்டுறவுப் பயிற்சி நிலையங்கள் எல்லாக் கூட்டுறவுச் 
சங்கங்களின் ஊழியர்களுக்கும் முறையான பயிற்சியையும் , கல்வி 
யையும் அளிக்கின்றன . 
டாக்டர் ஹாஸ் ( Dr. Hass ) ஆற்றிய பணி 

S 
பரந்து கிடந்த ஜெர்மானிய நாட்டின் எல்லாப் பாகங் 
களிலும் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்க ரைபீசன் , சூல்ஸ் 
ஆகிய இருவரைத் தவிர வேறு சிலரும் பெருமுயற்சி எடுத்துக் 
கொண்டனர் . அவர்களுள் ஒருவரே டாக்டர் ஹாஸ் எனப்படும் 
கூட்டுறவாளர் . தொடக்கத்தில் ரைபீசனுக்கு வலக்கையாக 
விளங்கிய இவர் , ரைபீசனின் மதப்பற்றுக் காரணமாக இவரிட 
மிருந்து பிரிந்து சென்று தனியராக உழைக்கலானார் . ரைபீசனிட 
மிருந்து தான் பிரிந்து சென்றாரே ஒழிய அவரது கருத்துக்களி 
னின்றும் பிரியவில்லை . இவரும் விவசாயிகளின் நலன் கருதி பல 
கூட்டுறவுச் சங்கங்களைத் தொடங்கினார் . அவைகள் பெரும்பாலும் 
ரை பீசனின் அடிச்சுவட்டையே பின்பற்றி அமைக்கப்பட்டவை . 
யாகும் . இவைகள் பெரும்பாலும் சற்று வசதி நிறைந்த விவசாயி 

அமைக்கப்பட்டவையாகும் . இச்சங்கங்கள் 
வாணிகம் , வங்கியல் போன்ற பல துறைகளில் பணியாற்றி 
வந்தன . 


களுக்கென 


இனி இச்சங்கங்களுக்கும் ரை பீசன் சங்கங்களுக்கும் உள்ள 
வேறுபாடுகளைக் காண்போம் . 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


69 


1. ரைபீசன் சங்கங்கள் ( Credit Socs . ) கடன் வழங்குவ 
துடன் வேறு காரியங்களிலும் உறுப்பினர் நலன் கருதி ஈடுபட்டு 
வந்தன . எனவே , நிருவாகச் செலவு கணிசமாகக் குறைய 
வழியேற்பட்டது . 


ஹாஸ் கூட்டுறவுச் சங்கங்களும் இதே போல் பணியாற்றி 
வந்தாலும் , வாணிகத்தின் அளவில் விரிவடைந்தால் ஒவ்வொரு 
துறைக்கும் தனித்தனியாகச் சங்கங்கள் அமைக்கப்பட்டன . 


2. ரைபீசன் சங்கங்கன் ஒரே மத்திய வங்கியைப் பெற்றி 
ருந்தன . இம்மத்திய வங்கி 13 

வங்கி 13 கிளை அலுவலகங்களை நாடு 
முழுவதும் பெற்றிருந்தது . 


ஹாஸ் கூட்டுறவுச் சங்கங்கள் ஒரு மத்திய வங்கியையும் , 
அளிப்பு -விற்பனை போன்ற பணிகளுக்கு மற்றொரு சங்கத் 
தையும் பெற்றிருந்தன . தலைமை வங்கியாக இயங்கி வந்த புருசிய 
மத்திய வங்கி யையே இக்கூட்டுறவு அமைப்பு பெரிதும் நம்பி 
யிருந்தது . 


3. ரைபீசன் கூட்டுறவுச் சங்கங்கள் வசதி குறைந்த சிறு 
விவசாயிகளின் நலன் கருதி அமைக்கப்பட்டவையாகும் . ஆனால் , 
சற்று வசதி நிறைந்த விவசாயிகளுக்காக டாக்டர் ஹாஸ் 
கூட்டுறவுச் சங்கங்களைத் தொடங்கினார் . ரைபீசனின் கூட்டுறவுச் 
சங்கங்கள் அரசாங்க ஆதரவையும் பெற்று வறுமையில் வாடிக் 
கிடந்த ஏழை விவசாயிகளுக்குக் கணிசமான 

உதவிகளை 
வழங்கின . ஆனால் ஹாஸ் உருவாக்கிய சங்கங்கள் ஏழைகளின் 
நல்வாழ்விற்காகப் பாடுபடவில்லை . 


4. ஹா ஸ் கூட்டுறவுச் சங்கங்களின் பங்குகளின் விலை 
அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்ததால் வரையறை அற்ற 
பொறுப்பு வற்புறுத்தப்படவில்லை . பங்குகளின் விலையில் இரு 
மடங்கு அல்லது மூன்று மடங்கு என்று கணக்கிடப்படும் 
பொறுப்பின் அடிப்படையில் ( Proportional Liability ) இச் 
சங்கங்கள் இயங்கி வந்தன . ரைபீசன் சங்கங்கள் ‘ வரையறை 
அற்ற பொறுப்பின் அடிப்படையில் இயங்கி வந்தவையாகும் . 


5. ரைபீசன் சங்கங்கள் பால் பண்ணைகளை ஏற்று நடத்த 
வில்லை . ஆனால் , வணிகக் காரியங்களையும் ஒரு சேரக் கவனித்து 
வந்த ஹாஸ் கூட்டுறவுச் சங்கங்கள் இத்தகைய பால் பண்ணை 
களைத் தனியாக நடத்தி வந்தன . 


70 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ஹாஸ் கூட்டுறவுச் சங்கங்கள் உற்பத்திச் சங்கங்களைத் தளி 
நிருவாகத்தின் கீழ் நடத்தி வந்தன ஏனெனில் 


எனவே 


(i) அளிப்புச் சங்கங்கள் தொழில் நுட்ப அடிப்படையில் 
இயங்குபவையாகும் . 

இச்சங்கங்களின் 

விவசாயப் 
பொருள்களை ஆராய்வதற்குத் தொழில் அறிவு தேவைப்படும் . 
கடன் சங்கத்தில் மிகத்திறமையுடன் பணியாற்றும் ஒரு நிர்வாகி 
அளிப்புச் சங்கத்தில் பயனற்றுப் போவதற்கு வாய்ப்புகள் 
உண்டு. 


* 


( ii ) குறைந்த அளவு தொழில்கள் உள்ள சில கிராமங்களில் 
இருக்கும் கடன் சங்கங்களின் உறுப்பினர்கள் அளிப்புச் சங்கங் 
களுடன் தொடர்பற்று இருப்பர் . இந்நிலையில் அவர்களை ‘வரை 
யறையற்ற பொறுப்பு என்ற இடர்ப்பாட்டில் ஈடுபடுத்துவது 
முறையாகாது . 

(ii ) கடன் வழங்கும் சங்கத்தின் செயற்பாட்டுப் பகுதி 
பெரும்பாலும் ஒரு கிராமமேயாகும் . ஆனால் , அளிப்புச் சங்கத்தின் 
( Supply ) செயற்பாட்டுப் பகுதி பெரியதாகையால் இவ்விரு 
சங்கங்களையும் ஒரே குடையில் கொண்டு வருவதற்கு ஹாஸ் 
விரும்பவில்லை . 


இன்றைய நிலை 
வறுமையில் வாடிக் கிடந்த ஏழை விவசாயிகளையும் , சிறு 
தொழிலதிபர்களையும் வட்டித் தொழிலர்களிடமிருந்து காப்பாற்று 
வதற்காகவே ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவுக் கடன் இயக்கம் 
தொடங்கப்பட்டது . கடன் இயக்கமாகத் தோன்றிய இவ்வியக்கம் 
தற்போது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உறுதுணையாய் 
நிற்கின்ற எல்லாத் துறைகளிலுமே பரந்து நிற்கின்றது 
குறிப்பாக , கிராமப் புறங்களில் மக்களின் நலன் கருதி கூட்டுறவு 
இயக்க வளர்ச்சி நன்கு துரிதப்படுத்தப் பட்டுள்ளது . உறுப்பினர் 
களுக்குத் தேவையான 

தேவையான கடனுதவிகளை அளிப்பதோடு , 
உற்பத்திச் செலவைக் குறைப்பதிலும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
பேருதவி புரிகின்றன . குடும்பத்திற்குரிய பொருள்களையும் , 
விவசாயத் தொழிலுக்குத் தேவையான பொருள்களையும் 
கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு வழங்குகின்றன . 
உற்பத்திப் பொருள்களுக்குத் தகுந்த முறையில் விற்பனையேற் 
பாட்டைச் செய்வதிலும் கூட்டுறவுச் சங்கங்கள் கவனம் செலுத்தி 
வருகின்றன . தற்போது , கூட்டுறவுச் சங்கங்கள் நாட்டின் 
பொருளாதாரத்தை உயர்த்தும் எண்ணத்துடன் கூட்டு உற்பத் 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

71 
தியிலும் இறங்கியுள்ளன . இதன் மூலம் உற்பத்திச் செலவைக் 
கணிசமாக குறைக்க முடியும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது . 
நவீன முறையில் சங்கங்களை மாற்றியமைத்து அதன் மூலம் உறுப் 
பினர் எண்ணிக்கையையும் . மொத்த விற்பனையையும் உயர்த்து 
வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன . சிறு சங்கங்க 
ளிடையே ஏற்படும் கடும் போட்டியைத் தவிர்ப்பதற்காக நிறுவன 
இணைப்பு ( Amalgamation ) முறை பின்பற்றப்படுகிறது . இதன் 
மூலம் , வலிவான மத்திய அமைப்புகள் உருவாக வாய்ப்புகள் 
பெருகுகின்றன . 


நம் நாட்டைப் பொறுத்தவரை , ஜெர்மானிய நாடு 50 ஆண்டு 
களுக்கு முன் பெற்றிருந்த இடர்ப்பாடுகளை நாம் தற்போது 
பெற்றுள்ளோம் . அதே சூழ்நிலைகள் , ஏறக்குறைய அதே பிரச் 
சினைகள் நம் நாட்டிலும் நிலவுகின்றன . எனவே , ஜெர்மானிய 
நாட்டின் கூட்டுறவு இயக்க வெற்றி வரலாற்றை நாம் கூர்ந்து 
நோக்கி , மனவலிமையுடன் கூட்டுறவு முறையில் உழைத்தோ 
மானால் ஜெர்மனிக்கு ஈடாக உயர்வது திண்ணம் ! இதை 
உணர்ந்து தான் , நம் நாட்டுப் பல கூட்டுறவு அமைப்புகள் 
ரைபீசன் சங்கங்களின் அடிச்சுவட்டைப் பின்பற்றி அமைக்கப் 
படுகின்றன . 


இந்தியாவில் சிறந்த கூட்டுறவு இயக்கத்தை உருவாக்கும் 
எண்ணத்துடன் முயற்சிகள் மேற் கொள்ளப்பட்டபோது , 
‘ பிரடெரிக் நிக்கல்சன் ( Mr. Fredrick Nicholson ) தயாரித் 
தளித்த அறிக்கையின் அடிப்படையில் தான் திட்டங்கள் உருவாக் 
கப்பட்டன . இவ்வறிஞர் , இந்தியாவில் கூட்டுறவுச் சங்கங்கள் 
ரைபீசன் சங்கங்களை ஒட்டி அமைக்கப் படுவதையே பெரிதும் 
ஆதரித்தார் . தற்போது பல கடன் சங்கங்கள் ஜெர்மானிய 
நாட்டுச் சங்கங்களை முன் மாதிரியாகக் கொண்டு அமைக்கப் பட்டு 
வருகின்றன . எனவே , ஜெர்மனியைப் போல் நாம் உயர்வது 
உறுதி ! 


இனி, ஜெர்மானிய நாட்டில் இயங்கி வரும் சில கூட்டுறவுச் 
சங்கங்களின் அமைப்பை விளக்க அட்டவணையின் ( Chart ) மூலம் 
காண்போம் . 


72 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


I. நகர்ப்புற வங்கியின் பொது அமைப்பு 
நகரச் சங்கம் : - கடன் வங்கி கட்டிடப் பண்டகசாலைச் 

லைச் } 

உற்பத்திச் 
சங்கங்கள் 

சங்கங்கள் 


V 
இடைநிலைச் மாநிலச் சங்கம் 

சங்கம் : ( VERBAN DE ) 


♡ 
மாநிலச் சங்கம் 
( VERBAN DE ) 


V 


V 


V 


பொது இணைப்புச் சங்கம் ; 


பொது இணைப்புச் சங்கம் 
( ALLEGEMEINER VERBAN DE ) 


II . கிராமக் கூட்டுறவுச் சங்கங்களின் அமைப்பு : 

பொது நிர்வாக அமைப்பு 


- 


( 1 ) ( 2 ) ( 1 ) ( 2 ) 

( 3 ) 
கிராமச் சங்கம் : ரை பீசன் உற்பத்திச் ஹாஸ் விற்பனை உற்பத்திச் 
கடன் 

கடன் அளிப்புச் 
வங்கி சங்கம் சங்கம் சங்கம் சங்கம் 


இடைநிலைச் 

சங்கம் 


மா நிலச் 
சங்கம் 


} 


மாநிலச் 
சங்கம் ) 


பொது 


பொதுச் சங்கம் 


பொதுச் சங்கம் 


இணைப்புச் 
சங்கம் 


( GENERAL VERBAN DE ) 


( REICHS VERBAN DE 


73 


ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


III . மேற்கு ஜெர்மனி கூட்டுறவு இயக்க அமைப்பு : 
ரைபீசன் கூட்டமைப்பு 

ஜெர்மன் கூட்டுறவு வங்கி 
( மேற்பார்வைக்கு ) 

( நிசவசதி அளிக்க ) 


12 பிரதேச கூட்டமைப்புகள் 


13 பிரதேச மத்திய வங்கிகள் 


கிராமக் கூட்டுறவு 

வங்கிகள் , 


4. இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

( Co - operative Movement in Italy ) 


கூட்டுறவின் தொடக்கம் 
வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த இத்தாலி நாடு ஒரு காலத்தில் 
உலக நாடுகள் அனைத்திற்குமே வழிகாட்டியாக விளங்கியது . 
சிறந்த அரசியல் முறை , அரசியல் அமைப்பு போன்றவை இத்தாலி 
நாடு பிறநாடுகளுக்கு அளித்த நன்கொடைகளாகும் . மக்களுக் 
கும் அரசாங்கத்திற்குமிடையே நல்லதொரு தொடர்பைச் சட்டங் 
கள் வாயிலாக ஏற்படுத்த முடியும் என்பதை உலகிற்கு எடுத்துக் 
காட்டியதே இத்தாலியாகும் . அரசியல் துறையில் மட்டுமின்றி , 
பொருளாதாரத் துறையிலும் இந்நாடு நிகரற்று விளங்கியது . 
இந்நாட்டு மக்களின் வேலைத்திறன் உலக அரங்கில் ஈடு இணை 
யற்று விளங்கியது . கைத்தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெற்றி 
ருந்தன . உணவுத் துறையில் தன்னிறைவு பெற்றுத் திகழ்ந்தது . 
அண்டை நாடுகளுக்கு மட்டுமின்றி , அனைத்து நாடுகளுக்கும் 
வழிகாட்டியாக விளங்கியது இத்தாலி. இது பழங் கதை . 


+ 


நாளொரு மாற்றம் பெற்றுவரும் உலகில் இத்தாலி நாடு 
நிரந்தரமாக ஒளிவிடவில்லை . தொடக்கத்தில் மிக வலிவுடன் 
திகழ்ந்த இத்தாலி பிற்காலத்தில் பெற்ற வளர்ச்சியை இழக்கத் 
தெதாடங்கியது . ஏனைய நாடுகள் அறிவியல் துணைகொண்டு 
மாபெரும் சாதனைகளைச் செய்ய முற்பட்டபோது , இத்தாலி எல் 
லாத் துறைகளிலும் பழைய வழிமுறைகளையேக் கடைப்பிடித்து 
வந்தது . விவசாயத்துறை , தொழில் துறை , வாணிபம் போன்ற 
வற்றில் எவ்விதப்புதுமைகளையும் , முன்னேற்றக் கருத்துக்களையும் 
புகுத்தத் தவறிவிட்டது . மேலும் , பெற்றிருந்த பல்வகை வளர்ச்சி 
களும் நாளடைவில் குறையலாயின . விவசாய உற்பத்தியும் , 
தொழில் வளர்ச்சியும் ஒரு சேரப் : பலவீனமடைந்தன . இதன் 


. 


75 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


விளைவாக , 


இந்நாட்டுப் பொருளாதாரமே பாதிக்கப்பட்டது . 
தொடர்ந்து ஏற்பட்ட இழப்புகளால் உலகப் புகழ் பெற்ற உரோ 
மானியர்கள் வறுமைப் பிடியில் சிக்கினர் . இத்தாலி நாடு பொரு 
ளாதாரத் துறையில் பின் தங்கி நின்றது . விவசாயிகள் , பிற 
தொழிலாளிகள் , ஏனைய மக்கள் நிதிவசதியற்ற நிலையில் உணவு , 
உடை , இல்லம் போன்ற முக்கியத் தேவைப் பொருள்களுக்கு 
ஏங்கலாயினர் . , தங்களது தொழில்களை ஏற்று நடத்துவதற்குத் 
தேவையான கடன் வசதிகளை வட்டித் தொழிலர் களிடமிருந்து 
( Money Lenders ) பெறத் தொடங்கினர் . உண்மையில் கடன் 
வசதிகள் என்ற பெயரில் கடன் தொல்லைகளைப் பெறத் தொடங் 
கினர் . சூழ்நிலைகனின் காரணமாகப் பாதிக்கப்பட்ட மக்கள் 
வட்டித் தொழிலர்களின் தயவு ஒன்றையே நாடி நின்றனர் . ஒவ் 
வொரு வட்டித் தொழிலரின் இல்லத்திலும் கடன் பெறுவோர் 
வரிசை நீண்டது . பிரச்சினைகளும் உயர்ந்தன . நிதிவசதிகளுக்குக் 
கேட்பு அதிகமாக விளங்கியமையால் வட்டித் தொகையும் மிக 
அதிக அளவில் மக்களிடமிருந்து பெறப்பட்டது . 50 - லிருந்து 
200 சதவிகிதம் வரை வட்டி விகிதம் வசூலிக்கப்பட்டது . கடன் 
வசதிகளைப் பெறவிரும்பிய மக்கள் வட்டித் தொகையைக் கண்டு 
மனங்கலங்கினர் . வட்டித் தொகையைத் தவிர வேறு பல கெடு 

னாலும் இந்நாட்டு மக்களின் செல்வம் கணிசமாகக் 
குறைந்து , பின்பு மறைந்தொழிந்தது . 


வட்டித் தொழிலர்களுக்கு இணையாக நிலமேலாளர்களும் 
( Land Lords ) இந்நாட்டுப் பெருங்குடி மக்களை வாட்டி வதைத் 
தனர் . நில வாரம் ( Rent ) மிக அதிக அளவில் நிருணயிக்கப் 
பட்டிருந்தது . விவசாயப் பணிகளுக்குத் தேவையான விதை , 
உரம் போன்ற பொருள்களை நிலமேலாளர்களே விவசாயிகளுக்கு 
வழங்கினர் . ஆனால் , அறுவடை முடிந்தவுடன் விளைபொருளில் 
பெரும் பகுதியை ( 150 % ) தங்களது நுகர்விற்கென பெற்று வந்த 
னர் . விளைந்ததைக் கொடுத்துவிட்டு, விவசாயிகள் பட்டினியால் 
வாடினர் . இவர்களின் தொல்லைகள் , இன்னல்கள் முதலானவை 
நிலமேலாளர்களுக்கும் வட்டித் தொழிலர்களுக்கும் செல்வமாக 
மாறின . கால் நடைகளாலும் விவசாயிகள் பேரிழப்பிற்கு ஆளா 
யினர் . 1880 - ஆம் ஆண்டு ஏற்பட்ட வியாபார மந்தத்தினால் 
உற்பத்திப் பொருள்களின் விலை சரியத் தொடங்கியது . நாட்டில் 
வேலையில்லாத் திண்டாட்டமும் பெருமளவில் பெருகியது . இதன் 
விளைவாகப் பெற்ற கடன் தொகையை விவசாயிகளால் திருப்பித் 
தர இயலவில்லை . 

இவர்களது நொடிப்பு நிலை ( Insolvency ) 
காரணமாக இவர்களிடம் இருந்த உடைமைப் பொருள்கள் 


76 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அனைத்தும் வட்டித் தொழிலர் , நிலமேலாளர் போன்றவர்களின் 
இல்லங்களில் தஞ்சமடைந்தன . 


இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில்தான் இரு ஒளிவிளக்கு 
கள் இந்நாட்டில் தோன்றின . தாழ்ந்துகிடந்த மக்களை உயர்வுறச் 
செய்வதற்கு அவர்கள் அல்லும் பகலும் உழைக்கத் தொடங்கினர் . 
‘ லுசாட்டி ( Luigi Luzzati ) , உல்லம்பர்க் ( Wollemburg ) என்ற 
இருகூட்டுறவாளர்கள் இந்நாட்டின் விடிவெள்ளியெனத்தோன்றி 
மக்களின் துன்பத்தை அகற்ற முற்பட்டனர் . 


மிலன் ( Milan ) என்ற நகரில் இயங்கிவந்த கல்வி நிறுவனத் 
தில் லுசாட்டி பொருளாதாரப் பேராசிரியராகப் பணியாற்றி வந் 
தார் . இயல்பாகவே பொருளாதாரத்தைப் பயின்றிருந்த இவர் 
இந்நாட்டுப் பொருளாதாரத்தை உயர்த்த முனைந்ததில் வியப் 
பேதுமில்லை . விவசாயிகள் , பிற தொழில்களில் ஈடுபட்டிருந்தோர் 
முதலானவர்களின் வறுமை நிலை கண்டு இவர் வாடினார் . எண்ண 
அளவில் நின்றுவிடாமல் மக்களின் துயர் துடைக்க வழிமுறைகளை 
யும் ஆராயலானார் . கூட்டுறவுத் துறையில் உலகெங்கிலும் வெளி 
யிடப்பட்டிருந்த நூல்களை எல்லாம் கற்கத் தொடங்கினார் . வேண் 
டியதைக் கற்ற இப்பேராசிரியர் வள்ளுவர் வாக்குப்படி அதற்குத் 
தக்கபடி நடக்கலானார் . நூல் அறிவு ஒன்றையே துணையாகக் 
கொள்ளாமல் கூட்டுறவுச் சங்கங்கள் எவ்வாறு செயல்படுகின் 
றன என்பதைக் கண்டறியவும் உறுதி பூண்டார் . கூட்டுறவுக் 
கொள்கைகளின்பால் ஈர்க்கப்பட்ட இவர் ஜெர்மானிய நாட்டுக் 
கூட்டுறவு இயக்கத்தில் பெரும் ஈடுபாடு கொண்டார் . கொண்டி 
ருந்த ஈடுபாடு அவரை அந்நாட்டிற்குக் கொண்டு சென்றது . 
அந்நாட்டில் நன்கு இயங்கிவந்த கூட்டுறவு இயக்கத்தை நேரடி 
யரகவே நன்கு ஆராய்ந்தார் . ‘ சூல்ஸ் முறையில் ( Schulze System ) 
அமைந்திருந்த கூட்டுறவுக் கடன் இயக்கமே இவரைப் பெரிதும் 

இவரது தீவிர ஆராய்ச்சித் தொடர்ந்தபோது , 
சூல்ஸ் என்ற கூட்டுறவாளரால் நடத்தப்பட்டு வந்த கூட்டுறவுச் 
சங்கங்கள் நன்கு வலிமையுடன் திகழ்ந்தன . அச்சங்கங்கள் அப் 
போது வெற்றிப் பாதையில் சென்று கொண்டிருந்தன . எனவே , 
லுசாட்டி இக்கூட்டுறவுச் சங்கங்களின் அமைப்பு , நிருவாகம் , நிதி 
வசதிகள் , உறுப்பினர் நிலை போன்ற பல முக்கியக் கருத்துக்களை 
மனதில் நன்கு இருத்திக் கொண்டு உற்சாகத்துடன் தன் தாய் 
நாடு திரும்பினார் . தன் தாய்நாட்டிலும் கூட்டுறவுக் கொள்கைகளை 
நன்கு பரப்ப வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டார் . வறுமை 
யில் வாடிய மக்களை வாழவைக்க கூட்டுறவைத் தவிர வேறு எது 
வும் இருக்கமுடியாது என்பதை நன்குணர்ந்த லுசாட்டி தன் எண் 


கவர்ந்தது . 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


77 


ணங்களுக்கு உருக்கொடுக்கத் தொடங்கினார் . வட்டித் தொழிலர் 
களிடமிருந்தும் நிலமேலாளர்களிடமிருந்தும் மக்களை விடுவிப்ப 
தற்காக இவர் பெருமுயற்சிகள் எடுத்துக் கொண்டார் . ஜெர்மா 
னிய நாட்டிலிருந்து திரும்பிய இவர் தொழிற்சாலைகளில் பணி 
புரிந்து வந்த தொழிலாளர்களிடையே கூட்டுறவு அமைப்புகளை 
தோற்றுவிக்கத் திட்டங்களைத் தீட்டலானார் . தொழிற்சாலைகள் 
பெரும்பாலும் நகர்ப் புறங்களிலேயே இயங்கி வந்தன . எனவே 
நிலவிய சூழ்நிலைகளுக்கேற்ப லுசாட்டி வழிமுறைகளை வகுக்கத் 
தொடங்கினார் . இவரது சலியா உழைப்பினால் பல வியத்தகு 
மாறுதல்கள் ஏற்படத் தொடங்கின . இவரது முயற்சிகளின் 
பயனாக 

இத்தாலியக் கூட்டுறவு இயக்கம் இந்நாட்டில் நன்கு 
வேரூன்றத் தலைப்பட்டது . பின்னர் ஏற்பட்ட கணிசமான வளர்ச் 
சிக்கு லுசாட்டியின் பணிகள் பெரும்பங்கு வகிக்கின்றன . இவரது 
பொருளாதார அறிவும் , கூட்டுறவுச் சிந்தனையும் பொருளாதார 
உயர்விற்கு உறுதுணையாக விளங்கின . 


லுசாட்டியைப் போலவே உல்லம்பர்க் என்ற சிறந்த கூட்டுற 
வாளரும் இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்கு அரும்பாடு 
பட்டு வந்தார் . செல்வச் சிறப்பு நிறைந்த குடும்பத்தில் உதித்த 
இவர் முறையாகக் கல்வி கற்றவர் . தனது தாய் நாட்டில் மக்கள் 
பட்ட இன்னல்களைக் கண்ட இவர் , தன்னாலியன்ற பணிகளைச் 
செய்ய முற்பட்டார் . எண்ணங்களை அவர் அவசர நிலையில் 
செயல் படுத்த விரும்பவில்லை . வலிவான அடித்தளத்தை நன்கு 
அமைத்துக் கொண்ட பின்னரே 

செயல்களில் இறங்கினார் . 
கூட்டுறவு சம்பந்தப்பட்ட நூல்கள் அனைத்தையும் நன்கு கற்றுத் 
தேர்ந்தார் . இவரது கவனத்தை மிகவும் கவர்ந்தவை ரைபீசன் 
வங்கிகளேயாகும் . ஜெர்மானிய நாட்டுக் கிராமப் புறங்களில் 
இயங்கி வந்த இவ்வங்கிகளின் பால் ஈடுபாடு கொண்ட இவர் 
தன் நாட்டிலும் அது போன்ற வங்கிகளை உருவாக்க விரும்பினார் . 
ஒரு நாட்டின் முதுகெலும்பு அந்நாட்டைச் சார்ந்த கிராமங்களே 
என்பது இவரது ஆழ்ந்த கருத்தாகும் . எனவே இவர் கிராமப் 
புறங்களில் தான் முதன் முதல் கூட்டுறவு அமைப்புகளை அமைக்க 
விரும்பினார் . அவர் இத்தாலிய நாட்டு விவசாயிகளுடன் ஒரு 
சேர உழைக்கத் தொடங்கினார் . தன்னலமற்ற சேவையில் 
ஈடுபட்ட இவர் படிப்படியாக நாளடைவில் 

பெரும் புகழ் 
பெற்றார் . மக்களிடையே இவருக்குச் செல்வாக்கு பெருகத் 
தொடங்கியது. பொதுத் தொண்டிலேயே தன் கவனத்தைச் 
செலுத்தி வந்த இவர் பின்னர் அமைச்சவை யில் ( Cabinet ) 
நியமிக்கப் பட்டார் . ஒரு சில ஆண்டுகளுக்கு இவர் நிதி அமைச் 
சராகப் பணிபுரிந்து நாட்டு மக்களுக்குப் பணியாற்றினார் . 


. 


கடன் வசதிகள் அளிக்கப் பட்டமையால் நாடு முழுமையுமே 
78 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
இவரது காலத்தில் விவசாயிகள் , பிற தொழிலாளர்கள் 
நன்மைகள் பல பெற்றனர் . இவர் கிராமப் புறங்களில் விவசாயி 
களின் நன்மைக் கெனப் பல கூட்டுறவு வங்கிகளைத் தொடங் 
கினார் . இச்சங்கங்களின் வாயிலாக விவசாயப் பெருங்குடி மக்கள் 
கணிசமாகக் கடனுதவிகள் பெற்றனர் . 

மக்கள் வங்கிகள் 
( People s Banks or Popular Banks ) 
ஜெர்மானிய நாட்டிலிருந்து திரும்பிய லுசாட்டி 1864-65 
ஆண்டு லோடி ( Lodi ) என்ற நகரில் முதல் 

கூட்டுறவுச் 
சங்கத்தைத் தொடங்கினார் . தன் எண்ணங்கன் யாவிற்கும் புது 
மெருகு கொடுத்து மக்கள் நலனுக்கு தன் எண்ணங்களைச் 
செலவிட்டார் . இவரது கருத்துக்கள் யாவற்றையும் இவரால் 
தொடங்கப்பட்ட நட்புரிமைக் கூட்டுறவு சங்கம் ( Friendly 
Society ) நன்கு பிரதிபலித்தது . நாளடைவில் இச்சங்கம் 
கூட்டுறவு வங்கியாக மாறியது . தன் செயல் முறைகளிலும் பெரும் 
மாற்றங்கள் பெற்றது இக்கூட்டுறவு வங்கி . இன்றும் இக் 
கூட்டுறவு செயலாற்றி வருகின்றது என்றால் அதன் அடித் 
தளத்தின் வலிமையை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் . 
1866 - ஆம் ஆண்டு , இவர் தனது முதல் கூட்டுறவு வங்கியை 
‘ மிலன் ( Milan ) என்ற நகரில் தொடங்கினார் . இவ்வங்கியின் 
அப்போதைய மூலதனம் 700 லையர் . ( Lire ) ஆகும் . இத்தொகை 
ராக்டேல் பண்டகசாலையின் ( England ) தொடக்க மூலதனத்தை 
( 228 ) ஓத்து காணப்படுகின்றது . இம்மூலதனத்தை லுசாட் 
டியும் அவரது நெருங்கிய நண்பர்களும் அளித்தனர் . உறுப்பினர் 
களுக்குத் தேவையான கடன் வசதிகளை இவ்வங்கி மிகச் சிறந்த 
முறையில் அளித்து வந்தது . வங்கியின் நிருவாகமும் சிறந்த 
முறையில் நடை பெற்றது . இவ்வங்கியின் ( Banca Populare ) 
வெற்றியைக் கண்ட எல்லோரும் வியப்பிலாழ்ந்தனர். இதைத் 
தொடர்ந்து பல கூட்டுறவு வங்கிகள் இத்தாலியில் தோன்ற 
லாயின . உறுங்பினர்களுக்குத் தக்க தருணங்களில் தாமதமின்றிக் 

இவ் 
வங்கிகளின் பால் ஈர்க்கங்பட்டனர் . குறிப்பாக விவசாயிகள் இவ் 
வங்கியை நாடத்தொடங்கினர் . எனினும் இவ்வங்கியின் செயற் 
பாட்டுப் பகுதி நகரவங்கிகளாக விளங்கியமையால் பிரச்சினைகள் 
பல எழுந்தன . எனினும் , நகரங்களில் வாழ்ந்துவந்த தொழிலா 
ளர்கள் இவ்வங்கியின் மூலம் நன்மை பல பெற்றனர் . தற்போது 
இவ்வங்கியின் வங்கியத் தொழில் மிக வலிமையாகக் காணப்படு 


உடைமைகள் 
இத்தாலி நாட்டில் கூட்றவு இயக்கம் 

15 
கின்றது . மூன்றில் ஒரு பங்கு வங்கியல் தொழில் இவ்வங்கியினால் 
நடத்தப்படுகின்றது . 

இனி , இவ்வங்கியின் முக்கியச் சிறப்பியல்புகளையும் , அம்சங் 
களையும் ஆராய்வோம் . 

1 ) லுசாட்டியினால் தொடங்கப்பட்ட வங்கிகள் நகரங்களில் 
வாழ்ந்து வந்தோருக்கு மட்டுமே பயனளித்து வந்தன . 

பெரிய 
விவசாயப் பண்ணை களுக்கு உரிமையாளராக விளங்கியவர்களும் 
கடனுதவிகள் பெற முடிந்தது . இவ்வங்கியின் உறுப்பினர்கள் 
பெரும்பாலும் நடுத்தர வகுப்பைச் சார்ந்தவர்களாகவே விளங் 
கினார் சமுதாயத்தின் கடை நிலையில் வாழந்து வந்த ஏழை மக்கள் 
உறுப்பினராகும் பொருட்டு இவ்வங்கியை அணுகுவதே இல்லை. 

( 2 ) பொதுவாக உறுப்பினர்கள் செல்வச் செழிப்பு நிறைந் 
தவர்களாகவே காணப்பட்டனர் . இவர்களது பொருளாதார 
நிலையைக் கண்ணுற்ற லுசாட்டி தனது வங்கியை ‘ வரையறை 
அற்ற பொறுப்பின் கீழ் அமைக்கவில்லை. ஏழை மக்கள் நிரம்பிய 
கழகங்களுக்கே இத்தகைய பொறுப்பு நிலை தேவை எனக் கருதப் 

ஏனெனில் , ஏழை உறுப்பினர்களது 
மிகக் குறைவே . இதையொட்டி அவர்கள் பொறுப்புடன் நடந்து 
கொள்ள மாட்டார்கள் என்று கருதப்பட்டது . நடுத்தர வகுப்பைச் 
சார்ந்த மக்கள் வரையறை அற்ற பொறுப்பை அறவே வெறுத் 
தனர் . இதைத் தொடர்ந்து லுசாட்டி வரையறுக்கப்பட்ட 
பொறுப்பின் அடிப்படையில் சங்கங்களை அமைக்கத் தொடங் 
கினார் . இச்சூழ் நிலையில் இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்க 
வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பொருட்டு கூட்டுறவுச் சட்டம் அரசாங் 
கத்தால் நிறைவேற்றப்பட்டது . இப்புதிய சட்டம் வரையறை 
அற்ற பொறுப்பு நிலையை அறவே அகற்றியது . எனவே , இச் 
சட்டத்தைத் தொடர்ந்து கூட்டுறவு வங்கிகள் வரையறுக்கப்பட்ட 
பொறுப்பின் அடிப்படையில் இயங்கத் தொடங்கின . சமூகத்தின் 
எல்லா மட்டங்களிலும் வாழ்ந்து வந்தோர் இக்கூட்டுறவு வங்கி 
-களில் உறுப்பினர்களாகச் சேரத் தொடங்கினர் . உறுப்பினர் 
அனைவருக்கும் ஏற்றத் தாழ்வின்றி அவர்களது தேவைக்கேற்பக் 
கடனுதவிகள் அளிக்கப்பட்டன . அவர்களது நாணயத்தகுதி 
நன்கு ஆராயப்பட்ட பின்னரே கடன் தொகை வழங்கப்பட 
லாயிற்று . 


பட்டது . 


( 3 ) பங்குகளின் விலை நிருணயம் ஒரே மாதிரியாகக் காணப் 
பட வில்லை . தனிப்பட்ட வங்கிகள் தங்கள் விருப்பம் போல 


3 . 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


போதுமான 


சூழ்நிலைகளுக் கேற்பப் பங்குகளின் மதிப்பை நிருணயித்தன . 
5 - லிருந்து 50 

லையர் வரை பங்குகளின் மதிப்பு ஏற்றத் 
தாழ்வுடன் காணப்பட்டது . உறுப்பினர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட 
பங்குகளை வாங்க விரும்பினர் . இத்நாலியச் சட்டத்தின்படி 
ஒவ்வொரு சங்கமும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பங்குகளை 
வெளியிட இயலாமல் வழிமுறைகள் செய்யப்பட்டிருந்தன . அதே 
போல் ஒவ்வொரு சங்கத்தின் உறுப்பினரும் 5000 

லையர் 
( £ 200 ) மதிப்புள்ள பங்குகளுக்கு மேல் பெற இயலாது . 
பொதுவாகக் கூட்டுறவுச் 
கூட்டுறவுச் சங்கங்கள் 

பங்கு 
மூலதனத்தைப் பெற்று விளங்கின் . 

( 4 ) நேர்மை நிறைந்தவர்களும் நாணயத் தகுதி உடையவர் 
களுமே உறுப்பினர்களாக அனுமதிக்கப்பட்டனர் . நாணயத் 
தகுதி நிறைந்த உறுப்பினர்களால் " வராக் கடன் 
பேச்சிற்கே இடமேற்படவில்லை. உறுப்பினர்களின் நேர்மையில் 
நம்பிக்கை கொண்ட பொதுமக்களில் பலர் கூட்டுறவு வங்கிகளில் 
தங்கள் சேமிப்புத் தொகையை ‘ வைப்புத் தொகை யாக வழங் 
கினர் . உறுப்பினர்களால்தான் வங்கியின் பெயர் உயரும் 
என்பதை நன்குணர்ந்திருந்த லுசாட்டி அதற்கேற்றவாறு சிறந்த 
முறையில் உறுப்பினர்களைத் தேர்ந்தெடுத்தார் . கீழ்க்கண்ட 
முறைகளையே சங்கத்தில் அவர் பெரும்பாலும் கடைப்பிடித்து 
வந்தார் . 


என்ற 


(i ) தொடக்கத்திலேயே உறுப்பினர்கள் மிகக் கவனமாக 
தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . தகுதி , திறமை , நாணயம் , நன் 
னடத்தை போன்ற குண நலன்கள் நன்கு ஆராயப்பட்ட பின்பே 
உறுப்பினராக ஒருவர் அனுமதிக்கப்படுவார் . 


( ii ) கடன் வசதி பெற்ற உறுப்பினர்கள் தவறாமல் , தாமத 
மின்றிக் கடன் தொகையை உரிய காலத்தில் திருப்பி 
அளிக்குமாறு வற்புறுத்தப் பட்டனர் . எனவே வராக் கடன்கள் 
எழுவதில்லை . 


( iii ) சங்கக் கூட்டங்களுக்குத் தவறாமல் வருகை தருமாறு 
உறுப்பினர்கள் வற்புறுத்தப்பட்டனர் . இத்தகைய ஏற்பாட்டினால் 
சங்க நடவடிக்கைகளில் 

உறுப்பினர் அனைவரும் ஈடுபாடு 
கொண்டு உழைத்தனர் . 


( iv ) சங்க நடவடிக்கைகள் சிறந்த முறையில் கண்காணிக்கப் 
பட்டன . குறிப்பாக , மிகச்சிறந்த முறையில் கணக்கு வைப்பு முறை 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

81 
பின்பற்றப்பட்டது . இதன் பயனாகக் கணக்கு வழக்குகளில் தவறு 
கள் ஏற்படுவது தடுக்கப்பட்டது . 


( v ) உறுப்பினர்களுக்குக் கடன் வசதிகள் தேவையான 
போது அளிக்கப்பட்டாலும் , உறுப்பினர்களது குண நலன்களை 
யும் , உடைமை விவரங்களையும் நன்கு ஆராய்ந்த பிறகே கடன் 
தொகை வழங்கப்பட்டது. எந்த நோக்கத்தின் அடிப்படையில் 
கடன் பெறப்படுகிறதோ , அந்நோக்கம் நிறைவேற்றப்படுகின் 
றதா என்று சங்கத்தால் கண்காணிக்கப் படுகின்றது . எனவே , 
ஒவ்வொரு கட்டத்திலும் உறுப்பினர் களது பொருளாதார நிலை 
மேம்பாடடையச் சங்கம் பெருமுயற்சி எடுத்து வந்தது . 


( vi ) கடன் தொகை அளிக்கப்படுவதற்கு முன்னர் , சம்பந்தப் 
பட்ட உறுப்பினரது பழைய வரலாறு நன்கு ஆராயப்படுகிறது . 
தொடக்கத்திலிருந்தே உறுப்பினர்களும் சங்கமும் ஒரு சேர உயர் 
வதற்கு இம்முறை காரணமாக அமைந்தது . 


( 5 ) லுசாட்டியின் சங்கங்கள் தங்களுக்குத் தேவையான 
பெரும்பகுதி நிதிவசதிகளை உறுப்பினர்களின் வைப்புத்தொகை 
யிலிருந்தே பெற்று வந்தன . நிதி வசதிகளில் தன்னிறைவு பெறத் 
துடித்த லுசாட்டி தன் உறுப்பினர்களுக்குச் சிக்கனத்தின் அவசி 
யத்தை நன்கு வலியுறுத்தி வந்தார் . இதன் பயனாக உறுப்பினர் 
கள் தங்கள் செலவுகளைக் குறைத்து சேமிப்புத் தொகையை 
வைப்புத் தொகையாக மாற்றினர் . 

( 6 ) இக்கூட்டுறவுச் சங்கங்கள் யாவும் மக்களாட்சி முறையில் 
நிருவகிக்கப்பட்டன . சங்கத்தின் பெரிய அவையாகப் பொது 
மன்றம் ( General Body ) இயங்கிவந்தது . சங்கத்தின் உறுப்பினர் 
அனைவரையும் கொண்டு விளங்கியது இப்பொது மன்றம் . அன் 
றாடக் காரியங்கள் யாவும் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 
இயக்குநர்களால் கவனிக்கப்பட்டன . நிருவாக சபையின் உறுப்பி 
னர்கள் யாவரும் ஊதியம் பெறாமல் உழைத்தனர் . ஏனைய காரி 
யங்கள் சங்கத்தின் ஊழியர்களால் நிறைவேற்றப்பட்டன . 
நிருவாகச் சபை சங்கத்தின் வளர்ச்சிக்கெனத் திட்டங்களைத் 
தீட்டி வந்தது . சிறப்புக் காரியங்களைக் கவனிப்பதற்கெனப் பல 
துணைக் குழுக்களும் நியமிக்கப்பட்டன. சுருங்கக்கூறின் , சங்கங் 
களின் நிருவாகம் மிகச்சிறப்பான முறையில் அமைந்திருந்தது . 


( 7 ) கடன் வசதிகள் பொதுவாகக் குறுகிய கால அளவில் 
தான் அளிக்கப்பட்டன . பெருந்தொகை கடனாக அளிக்கப்பட 

6 


82 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


வில்லை . கடன் தொகைக்குக் குறைந்த வட்டித் தொகையையே 
உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்டது . கடன் வசதிகள் ஆட் 
பிணை ( Personal Security ) அடிப்படையில் அளிக்கப்பட்டன . 
குறிப்பிட்ட காலத்தில் கடன் தொகையைத் திருப்பித்தர இயலாத 
உறுப்பினர்களுக்குத் தவணைக்காலம் மேலும் நீட்டித்துத்தரப்பட் 
டது . பெரும்பாலான கடன்கள் மாற்றுச் சீட்டு ( Bill of 
"Exchange ) அடிப்படையில் வழங்கப்பட்டன . சங்கத்திற்கு நிதி 
தேவைப்படும்போது , இருப்பில் இருக்கும் மாற்றுச் சீட்டுகள் 
இயங்கிவந்த ஏனைய வங்கிகளிடம் தள்ளுபடி செய்து நிலைமை சரி 
செய்யப்பட்டது . எனவே , நவீன வங்கியியல் தொழிலில் காணப் 
படும் எல்லா வசதிகளும் இச்சங்கங்களில் சிறப்பாகக் காணப் 
பட்டன . உறுப்பினர்கள் நேர்மை நிறைந்தவர்களாகக் காணப் 
பட்டதால் வராக் கடன் என்ற சொல்லுக்கே இடமின்றித் திகழ்ந் 
தன இச்சங்கங்கள் . 


( 8 ) தொடக்கத்திலிருந்தே லுசாட்டி தனது சங்கங்கள் 
போதிய நிதி வசதிகளைக் கொண்டு விளங்க அரும் பாடுபட்டார் . 
இச்சங்கங்களுக்கு ஆதரவாக மத்திய அமைப்புகள் இயங்குவதை 
அவர் விரும்பவில்லை . எனவே சங்கங்களின் வளர்ச்சிக்கென 
மத்திய அமைப்புகள் தொடங்கப்படவில்லை. நாளடைவில் மத்திய 
அமைப்புகளின் அவசியத்தை நன்குணர்ந்த லுசாட்டி தன் எண் 
ணத்தை மாற்றிக் கொண்டார் . எனினும் , அப்போது நிலவிய 
சூழ்நிலைகளின் காரணமாக மத்திய அமைப்புகள் அமைக்கப்பட 
வில்லை. இது இத்தாலியக் கூட்டுறவுக் கடன் இயக்கத்தின் பெரிய 
குறைபாடாகத் திகழ்ந்தது . 


( 9) இலாபத் தொகை முழுவதும் உறுப்பினர்களுக்கு வழங் 
கப்படவில்லை . இலாபத்தில் ஒரு கணிசமான பங்கு காப்பு நிதியில் 
பாதுகாக்கப்பட்டது . எனினும் தொடக்கத்தில் உறுப்பினர் . 
களுக்கு வரையறையின்றி இலாப ஈவுத்தொகை வழங்கப்பட்டது . : 
நாளடைவில் இது அடியோடு மாறியது . 


லுசாட்டியின் கூட்டுறவு அமைப்புகள் ஜெர்மானிய நாட்டின் 
சூல்ஸ் கூட்டுறவு அமைப்புகளின் அடிச்சுவட்டில் அமைக்கப்பட்ட 
வையாகும் . நேரடியாக ஜெர்மானியச் சங்கங்களின் செயல்முறை 
களைக்கண்ணுற்றுத் திரும்பிய லுசாட்டி தனது நாட்டின் சூழ் நிலை 
களுக்கேற்பக் கூட்டுறவு வங்கிகளை நகர்ப் புறங்களில் தொடங்கி 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


83 


னார் . சூல்ஸ் கூட்டுறவு அமைப்புகளைப் பின்பற்றி லுசாட்டி தனது 
கூட்டுறவு வங்கிகளை அமைத்திருப்பினும் இவ்விரு வங்கிகளுக்கும் 
வேறுபாடுகள் இல்லாமலில்லை . இவ்வேறுபாடுகளுக்கு அந்தந்த 
நாட்டில் நிலவிய சூழ்நிலைகளே காரணமாகும் . மக்களின் துயர் 
துடைக்கவே இவ்விரு அமைப்புகளும் அமைக்கப்பட்டன என்ப 
தில் யாதோர் ஐயமும் எழுவதில்லை . இனி, இவ்விரு கூட்டுறவு 
அமைப்புகளையும் ஒப்புநோக்குவோம் . 


ஒப்புமை காண்டல் : 
ஜெர்மானிய நாட்டில் இயங்கிவந்த சூல்ஸ் கூட்டுறவு அமைப்பு 
களுக்கும் இத்தாலியில் அமைக்கப்பட்ட லுசாட்டி கூட்டுறவு வங்கி 
களுக்குமிடையே காணப்படும் வேற்றுமைகளைக் காண்பது மூலம் 
இவ்விரு அமைப்புகளின் செயற்பாடுகளை நாம் எளிதில் அறிந்து 
கொள்ள முடியும் . 


வேற்றுமைகள் 


சூல்ஸ் வங்கிகள் 


லுசாட்டி வங்கிகள் 


1. உறுப் 

சூல்ஸ் வங்கிகள் ஏழை லுசாட்டியினால் தொடங் 
பினர் உறுப்பினர்களைக் கப்பட்ட மக்கள் வங்கிகள் 
நிலையின் கொண்டு தொடங்கப் நடுத்தர வகுப்பைச் 
தன்மை பட்டன . 

சேர்ந்த உறுப்பினர் 
களைக் கொண்டு விளங் 
கின . ஏழைமக்களை உறுப் 
பினர்களாகக் கொள்ள 
லுசாட்டி வகை ... செய்ய 
வில்லை . 


களை 


2. பொறுப்பு சில வங்கிகள் வரை | லுசாட்டி தனது வங்கி 
யறுக்கப்பட்ட பொறுப் 

வரை நிலைப் 
பின் அடிப்படையில் பொறுப்பின் அடிப்படை 
இயங்கிவந்தன . ஏனைய யில் அமைத்தார் . உறுப் 
சங்கங்கள் வரையறை பினர்கள் 

போதுமான 
அற்ற பொறுப்பின் கீழ் செல்வச் சிறப்பு நிறைந்த 
இயங்கி வந்தன . 

வர்களாக 

இருந்தமை 
யால் இவ்வாறு அமைக் 
கப்பட்டன . 


பங்கு 


றனர் . 


உறுப்பினரல்லாதா 
84 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
சூல்ஸ் வங்கிகள் 

லுசாட்டி வங்கிகள் 
3. பங்கு 

இவ்வங்கிகளின் பங்கு இவ்வங்கிகளின் 
மதிப்பு மதிப்பு உயர்வாகக் மதிப்பு மிகக் குறைவாக 

காணப்பட்டது ( £ 15 | நிர்ணயிக்கப்பட்டிருந் 
and £ 25 ) . பங்குதொகை தது . ( £ 1 to £ 2 ) . தவணை 
யைத் தவணை முறை முறையில் 

பங்குத் 
களில் அளிக்க அனு தொகையை 

அளிக்க 
மதி வழங்கப்பட்டிருந் உறுப்பினர்கள் அனு 
தது . 

உறுப்பினர்கள் மதிக்கப் பட்டிருந்தாலும் 
தங்கள் வசதிக்கேற்ப 10 மாதங்களில் வழங்கிட 
பங்குத் தொகையை 

வேண்டும் என்ற கட்டுப் 
வழங்கினர் . 

பாடு இருந்தது . 
4. நிருவா 

ஊழியர்களும் , இயக்கு நிருவாகத்தில் ஈடுபட்டி 
கம் நர்களும் ஊதியம் பெற் ருந்தவர்களுக்கு ஊதியம் 

வழங்கப்படவில்லை . 
எனவே வட்டி விகிதம் 
மிகக் குறைவாக நிருண 

யிக்கப்பட்டது . 
5. கடன் 

தொகை கடன் தொகை மாற்றுச் 
மாக வழங்கப்பட்டது . சீட்டு தள்ளுபடி செய்யும் 
ரொக்கக்கடன் வழங்கப் முறையில் வழங்கப்பட் 
பட்டது . 

டது . 
6. கடன் நீண்டகாலக் கடன்கள் குறுகிய காலக் 

கடன் 
கால உறுப்பினர்களுக்கு களே உறுப்பினர்களுக்கு 
அளவு வழங்கப்பட்டன . 

வழங்கப்பட்டன . 
7. கடன் பாதுவாக கடன் உறுப்பினர்களின் 
தொகை தொகை அதிகமாக தேவைகள் அதிகமா 

காணப்படுகின்றது . யிருப்பினும் சிறு தொகை 
உறுப்பினர்களின் யே கடனாக வழங்கப் பட் 
தேவைக்கேற்ப அதிகப் டது . 
பணம் கடனாக வழங்கப் 

பட்டது . 
8 கடன் உறுப்பினர்களுக்கு மட் 
பெறு 

டுமே கடன் வசதிகள் ரும் . கடன் வசதிகளைப் 
வோர் அளிக்கப்பட்டன . பெற்றனர் . 
9. வட்டி 

பொதுவாக சந்தை சந்தை விகிதமே இவ்வங் 
விகிதம் விகிதத்தைவிட குறை 

கிகளால் பின்பற்றப்பட் 
வாகவே பெறப்பட்டது . டது . 


பண 


கடன் 


வகை 


85 


8 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


சூல்ஸ் வங்கிகள் 


லுசாட்டி வங்கிகள் 


10. செயற் ஒவ்வொரு நகரிலும் மாவட்டம் ?முழுவதும் 
பாட்டுப் இவ்வங்கி இயங்கி வந் இவ்வங்கியின் செயற் 
பகுதி தது. எனவே நகர பாட்டுப்பகுதியாக விளங் 

அளவே செயற்பாட்டுப் கியது எனவே , இவ்வங்கி 
பகுதியாக விளங்கியது . மாவட்ட அளவில் இயங் 


கியது . 


11. உயர் வங்கிகளின் நலனைக் மத்திய வங்கிகள் லுசாட் 

மட்ட கருதி மத்திய அமைப்பு டியினால் அமைக்கப்பட 
நிதி 

கள் அமைக்கப் பட்டி வில்லை . 
அமைப்பு ருந்தன . 


12. கிராம இவ் வங்கிகள் பிற பிற கூட்டுறவு அமைப்பு 

அமைப் அமைப்புகளுடன் கடும் களுடன் நெருங்கிய 
புகளுடன் போட்டியில் ஈடுபட்டி | தொடர்பு கொண்டு 
தொடர்பு ருந்தன . எனவே | விளங்கின.கிராம அமைப் 

நெருங்கிய தொடர்பு புகளுக்கு பொருளுதவி 
காணப்பட வில்லை . 

களும் வழங்கப்பட்டன . 


13. பங்கு 

வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட விகிதத்தில் 
ஆதாயம் தொகையே பங்கு ஆதா பங்கு ஆதாயம் வழங்கப் 

யமாக வழங்கப்பட்டது . படவில்லை . 


14. பங்கு 

புது உறுப்பினர்களுக்காப்பு நிதியின் அளவிற் 
களின் குப் பங்குகள் வழங்கப் கேற்பச் சில தருணங்க 
மதிப்பீடு படும்போது பங்குத் ளில் பங்குத் தொகையை 
தொகை மட்டுமே பெறப் விட மிகையாக உறுப் 

மிகையாகத் ) பினர்களிடமிருந்து 
தொகை பெறப்பட 

பெறப்பட் பெறப்பட்டது. 
வில்லை . 


பட்டது . 


மைக் 


15. ஓற்று 

அனைத்துச் சங்கங்களும் இத்தகைய ஒரு சிறந்த 

நல்ல முறையில் ஜெர்மா ஒற்றுமை இத்தாலிய 
கொள்கை னிய நாட்டில் இணைக் கூட்டுறவு அமைப்புகளுக் 

பட்டிருந்தமையால் கிடையே காணப்பட 
சிறந்த ஒற்றுமை நிலவி வில்லை . 


யது . 


86 


ை 


க 


- 
உறுப்பி 

: 
அயல் நாடுகளில் கூட்டுறவு 
கிராமக் கடன் இயக்கம் : 
நகரப் பகுதிகளில் வாழ்ந்து வந்த மக்களுக்குக் கடனுதவிகள் 
அளிப்பதற்கென லுசாட்டி கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கு 
முயற்சிகள் மேற்கொண்டிருக்கையில் , கிராமங்களில் வாழ்ந்து 
வந்தார் . 1883 - ஆம் ஆண்டு, லொரிக்கியா ( Loreggia ) என்ற 
தனது சொந்த ஊரில் முதல் கூட்டுறவு வங்கியை இவர் தொடங் 
கினார் . தொடக்கத்தில் இவரது வங்கி 32 உறுப்பினர்களையே 
கொண்டு விளங்கியது . தொடக்கத்தில் இவரது வங்கி பங்கு 
மூலதனத்தைப் பெற்றிருக்கவில்லை . நாளடைவில் நிதிவசதிகளைக் 
கணிசமாக உயர்த்தும் பொருட்டுப் பங்குகள் ( 100 each ) வெளி 
யிடப்பட்டன . இநன் பின்னர்தான் , இவரது வங்கி வெற்றிப் 
பாதை நோக்கிச் செல்லத் தொடங்கியது . நிதி வசதிகளைப் 
பெருக்குவதற்குத் திட்டங்களைத் தீட்டியபோதே செலவுகளைக் 
குறைப்பதற்கான வழிமுறைகளும் தீவிரமாகச் சிந்திக்கப்பட்டன . 
இதன் விளைவாக வங்கியின் செலவினம் கணிசமாகக் குறையத் 
தொடங்கியது . இத்தகைய சிறந்த நடவடிக்கைகளின் காரண 
மாகக் கடன் தொகைக்கு மிகக்குறைந்த வட்டியே வசூலிக்கப்பட் 
டது . குறைந்த வட்டி விகிதத்தின் ( 11 % ) காரணமாக உறுப்பி 
னர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் . சிறந்த நிருவாகத்தையும் 
இவாது வங்கி பெற்றிருந்தது . நாளடைவில் இதைத் தொடர்ந்து 
பல கூட்டுறவு வங்கிகள் இத்தாலியில் தோன்றின . 

இனி, கிராமப் புறங்களில் இயங்கிவந்த வங்கிகளின் முக்கியக் 
குணங்களையும் தன்மைகளையும் ஆராய்வோம் . 

( 1 ) உரிமை வயது வந்த அனைவரும் வங்கியின் உறுப்பின 
ராகச் சேர்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். எனினும் , உறுப்பின 
ராக விரும்புவோரின் குண நலன்கள் நன்கு ஆராயப்பட்ட 

வழங்கப்பட்டது . 
செல்வ நிலையை மட்டும் மனதில் கொள்ளாமல் உறுப்பினர்களது 
நேர்மை , நாணயம் முதலானவற்றையும் நன்கு சீர் தூக்கிப் பார்க் 
கத் தவறவில்லை இவ்வங்கி . குடிப்பழக்கத்திற்கு அடிமையான 
வர்கள் உறுப்பினர்களாக அனுமதிக்கப்படவில்லை . உறுப்பினர் 
களது நன் நடத்தையைப் பெரிதும் விரும்பியது உல்லம் பர்க்கினால் 
அமைக்கப்பட்டிருந்த கூட்டுறவு வங்கி . 





( 2 ) தனி நபர்கள் உறுப்பினர்களாக ஏற்கப்பட்ட பின்பும் 
அவர்களது நடத்தை நன்கு கண்காணிக்கப்பட்டது . நல்ல 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


87 


பழக்க வழக்கங்களைக் கைக்கொள்ளுமாறு அவர்கள் அறிவுறுத்தப் 
பட்டனர் . கல்வியறிவு நிறைந்த உறுப்பினர்களை வங்கி நன்கு 
ஊக்குவித்தது . கூட்டுறவுக் கல்வியின் அவசியத்தை நன்குணர்ந் 
திருந்த இவ்வங்கி உறுப்பினர்களுக்குக் கூட்டுறவுக் கல்வியையும் , 
தகுந்த பயிற்சியையும் சிறந்தமுறையில் அளிக்கத் தவறவில்லை . 
ஒவ்வொரு துறையிலும் கூட்டுறவுக் கொள்கைகள் கடைப்பிடிக்கப் 
பட்டன . கடன் வசதிகளை அளிப்பதோடு நில்லாமல் , கடன் 
தொகை முறையாகச் செலவிடப்படுகின்றதா என்பதையும் இவ் 
வங்கி நன்கு கண்காணித்து வந்தது . நேர்மை நிறைந்த உறுப் 
பினர்களைக்கொண்டு இவ்வங்கி விளங்கியமையால் கடன் தொகை 
யைத் திரும்பப் பெறுவதில் பிரச்சினைகள் எழவில்லை . இதன் 
பயனாக வராக் கடன் வாயிலாக எவ்வித இடர்ப்பாடும் ஏற்பட 
வில்லை . 


( 3 ) நிருவாகச் செலவைக்குறைப்பதிலும் இவ்வங்கிகள் தீவிர 
கவனம் செலுத்தி வத்தன . ஊதியம் பெறாத நபர்களைக்கொண்டே 
நிருவாகம் செம்மையாக நடந்து வந்தது . கணக்கு வழக்குகளையும் 
நிருவாகக் குழுக்களே பெரும்பாலும் கவனித்தமையால் குழுக் 
கூட்டங்கள் அவ்வப்போது நடத்தப்பட்டன . 


( 4 ) உறுப்பினர்கள் சிக்கன நடவடிக்கைகனில் ஈடுபாடு 
கொள்ள வேண்டும் என்று விரும்பிய இவ்வங்கிகள் உறுப்பினர் 
களிடமிருந்து வைப்புத் தொகை யையும் பெற்று வந்தன . உறுப் 
பினர்கள் சேமிப்புப் பழக்கத்தைக் கடைப்பிடிக்கத் தக்கவகையில் 
மிகச்சிறிய தொகையும் வங்கியினால் வைப்புத் தொகையாக அனும 
திக்கப்பட்டது . அரசாங்கத் தபால் நிலையங்களில் வைப்புத் 
தொகை வைக்கும் வசதிகள் இருந்தும் பெரும்பாலான உறுப்பி 
னர்கள் இவ்வங்கிகளையே நாடினர் . உறுப்பினர்களிடையே 
சேமிப்புப் பழக்கத்தை இவ்வங்கிகள் ஏற்படுத்தியமையால் மிகுந்த 
செல்வாக்குப் பெற்றன . 


( 5 ) உறுப்பினர்களது பிணையம் ( Security ) , கடன் பெறும் 
- நோக்கம் , முந்தைய நடவடிக்கைகள் முதலானவற்றை நன்கு 
ஆராய்ந்த பிறகே கடன் வசதிகள் அளிக்கப்பட்டன . முதலில் 
எந்த உறுப்பினருக்கும் மூன்று மாதக் கடன் வசதியே அளிக்கப் 

கடன் பெறும் நோக்கம் உறுப்பினரால் நிறைவேற்றப் 
படுகிறதா என்பதும் நன்கு கண்காணிக்கப்பட்டது . கடன் 
தொகை தவணை முறைகளில் திரும்பப் பெறப்பட்டது . குறிப்பிட்ட 
கால வரையறைக்குள் கடனைச் செலுத்த இயலாதவர்களுக்கு தவ 
ணைக் காலம் நீட்டித்துத் தரப்பட்டது. கடன் தொகையின் பேரில் 


பட்டது . 


88 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கணக்கிடப் 


நியாயமான வட்டி விகிதமே ( பொதுவாக 6 % ) 
பட்டது . 


( 6 ) இலாபத்தொகை முழுவதும் காப்பு நிதியாகப் பாதுகாக் 
கப்பட்டது . உறுப்பினர்களுக்குப் பங்கு ஆதாயம் ] இலாபத் 
தொகையிலிருந்து வழங்கப்படவில்லை. 


( 7 ) அரசியல் , மதம் ஆகிய இரு துறைகளிலும் இவ்வங்கிகள் 
நேர்மை தவறாத நடுநிலைமைக் கொள்கைகளைக் கடைப்பிடித்து 
வந்தன . அரசாங்கத்திடமிருந்து உதவித் தொகையைக்கூட 
இவ்வங்கிகள் பெறவில்லை . இவ்வங்கிகளின் நிருவாகத்தில் 
அரசின் தலையீடும் இல்லாமலிருந்ததால் , இவ்வங்கிகள் தடை . 
யின்றி வளர்ந்தன . 


லுசாட்டி , உல்லம்பர்க் ஆகியோரின் வங்கிகள் மதம் , அரசியல் 
தொடர்பற்று இயங்கிவந்தன என்றாலும் நாளடைவில் கூட்டுறவுத் 
துறையில் பல அடிப்படையில் இயங்கி வந்த வேறு சில அமைப்பு 
கள் தொடர்பு கொள்ளத்தொடங்கின . அரசியல் , பொருளாதாரத் 
துறைகளில் தங்கள் இலக்கினை எட்டிப் பிடிக்கவே இவைகள் 
கூட்டுறவு இயக்கத்தை நாடின . 


1890 - ஆம் ஆண்டு கிருத்துவ மதத்தின் ஒரு பிரிவான கத்தோ 
லிக்கர்கள் தங்கள் நலன் கருதி முதல் கூட்டுறவு வங்கியைத் 
தொடங்கினர் . இவ்வங்கியின் வெற்றியைத் தொடர்ந்து பல 
வங்கிகள் தோன்றலாயின . 1922 - ஆம் ஆண்டு இவ்வங்கிகளின் 
எண்ணிக்கை 3,500 ஆகும் . இக்கத்தோலிக்கக் கூட்டுறவு வங்கி 
களின் பங்கு மதிப்பு சிறிய தொகையாகவே நிர்ணயிக்கப்பட்டி 
ருந்தது . நிர்வாகக் குழுக்களில் அங்கம் வகித்தோர் ஊதியம் 
பெறாமல் உழைத்தனர் . உறுப்பினர் அனைவரும் கடனுதவிகள் 
பெற அனுமதிக்கப்பட்டனர் . 

கடன் தொகையாக 

உறுப்பி 
னர்கள் £ 20 - க்கு மேல் பெற இயலாமல் கட்டுப்பாடு விதிக்கப் 
பட்டிருந்தது . நாளடைவில் இது £ 40 ஆக உயர்த்தப்பட்டது . 
குறிப்பிட்ட கால வரையறைக்குள் கடனைத் திரும்பப் பெற வழி 4 
முறைகள் செய்யப்பட்டிருந்தன . அவ்வாறு குறிப்பிட்ட காலத்தில் 
கடன் தொகையைச் செலுத்துபவர்களுக்கு வட்டித் தொகையில் 
சலுகைகள் காட்டப்பட்டன . இதன் காரணமாகக் கடன் பெற்ற 
உறுப்பினர்கள் நாணயத் தகுதி மிகுந்தவர்களாகக் காணப்பட்ட 
னர் . இச்சங்கங்களின் கணக்கேடுகளில் வராக் கடன் என்ற 
சொல்லே அதிகமாக எழுதப்படவில்லை. உறுப்பினர்களுக்கு 
இலாபத் தொகையிலிருந்து பங்கு ஆதாயம் வழங்கப்படவில்லை, 


89 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


இலாபத் தொகை முழுவதும் காப்பு நிதியாக மாற்றப்பட்டது . 
சில தருணங்களில் இலாபத் தொகை வங்கி உறுப்பினர்களின் 
நல்வாழ்விற்கெனச் செலவிடப்பட்டது . 


இவைகளில் சில சங்கங்கள் உறுப்பினர்களுக்குத் தேவை 
யான முக்கியப் பொருள்களைக் கொள்முதல் செய்து விநியோ 
கித்தது மட்டுமின்றி , உறுப்பினர்களது விளை பொருள்களுக்கு 
விற்பனையேற்பாட்டையும் செய்துவந்தன . இத்தாலியின் பல 
அரசியல் கட்சிகளும் கூட்டுறவுத்துறையில் ஈடுபடத் 
தொடங்கின. சமதருமவாதிகள் ( Socialists ) , 

குடியரசுக் 
கொள்கையாளர்கள் ( Republicans ) , வல்லாண்மைக் கட்சியாளர் 
கள் ( Fascists ) போன்ற பல வகைக் கட்சியாளர்கள் தங்கள் தங்க 
ளுக்குக்கென்றுக் கூட்டுறவுக் கழகங்களை அமைக்கலாயினர் . பல 
சமயங்களில் ஒரே பகுதியில் பல கழகங்கள் இயங்கி வந்தன . 
இதன் விளைவாகக் கடும் போட்டி உருவாகத் தொடங்கியது . 
சங்கங்களிடையே ஏற்பட்ட கடும் போட்டியை இடைநிலையர்கள் 
நன்கு பயன் படுத்திக் கொண்டனர் . போட்டியின் காரணமாகப் 
பல கூட்டுறவு அமைப்புகள் பேரிழப்பிற்கு ஆளாயின . 


வல்லாண்மைக் கட்சியின் ( 1922 - 45 ) 

வளர்ச்சிப் பணிகள் : 
இக்கட்சி ஆட்சிப் பொறுப்பை ஏற்றவுடன் கூட்டுறவு 
இயக்கத்தில் பல புரட்சிகரமான மாறுதல்கள் ஏற்பட்டன . 
முந்தைய அரசாங்கம் அளித்து வந்த சலுகைகள் அடியோடு 
நிறுத்தப்பட்டன . கூட்டுறவுகளுக்கு அளிக்கப் பட்டிருந்த கடன் 
தொகை உடனே திரும்பப் பெறப்பட்டது . கூட்டுறவு இயக்கத்தில் 
அர 

சியல் கட்சிகள் தலையிடா வண்ணம் நிலைமைகள் உருவாக்கப் 
பட்டன . தேசீய அளவில் இயங்கி வந்த தேசீய அமைப்பு கலைக் 
கப்பட்டது . இது போன்ற பல நடவடிக்கைகளின் காரணமாகக் 
கூட்டுறவு இயக்கம் அடியோடு மாற்றியமைக்கப்பட்டது . கீழ்க் 
கண்ட முறைகளில் இயக்கத்தை மாற்றியமைக்கத்தக்க 
ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன . 

( i ) இயங்கி வந்த பல சிறு கழகங்கள் ஒன்று சேர்ந்து 
அளவில் பெரிய கூட்டுறவுச் சங்கங்களென ( Fascist Socs . ) 
உருவாக்குதல் . 


(ii) சங்கங்களின் செயல் முறைகளை அரசு தகுந்த முறையில் 
கட்டுப்படுத்துதல் அல்லது கண்காணித்தல் , 


90 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அரசு 


இத்தகைய 

ணைகளால் இத்தாலி 

இத்தாலி நாட்டில் 
இயங்கி வந்த கூட்டுறவு அமைப்புகளில் மட்டுமின்றி , ஆற்றி 
வந்த பணிகளிலும் மாற்றம் ஏற்பட்டன . மாற்றியமைக்கப்பட்ட 
கூட்டுறவுச் சங்கங்கள் யாவும் ஒன்று சேர்ந்து ஒரு தேசீய 
அமைப்பை ( Fascist National Organisation or Ente ) 
உருவாக்கின . இத்தேசீய அமைப்பின் பணிகள் பலதரப் 
பட்டவையாகும் . 


(i ) மத்தியக் கூட்டுறவு நிலையங்களின் பணிகளை முறையாக 
ஒழுங்கு படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல் ; 


( ii ) புதிய கூட்டுறவு அமைப்புகளைத் தோற்றுவித்தல் ; 


( iii ) சங்கங்களிடையே ஏற்படும் பிணக்குகளைத் தீர்த்து 
வைப்பதில் இசைவுத் தீர்ப்பாளராகப் ( Arbitrator ) பணியாற் 
றுதல் ; 


(iv ) கூட்டுறவுக் கல்வியையும் பயிற்சியையும் நன்கு பரப் 
புதல் ; 


( v ) இணைக்கப்பட்டிருந்தச் சங்கங்களின் கணக்கு வழக்கு 
களைத் தணிக்கை செய்தல் ; 


( vi ) கூட்டுறவு வளர்ச்சிக்குத் தேவையான எல்லாப் புள்ளி 
விவரங்களையும் சேகரித்தல் ; 


( vii ) அன்றாட நடவடிக்கைகளிலும் செயல் முறைகளிலும் 
தவறு நேரா வண்ணம் சங்கங்களை அவ்வப்போது கண் 
காணித்தல் . 


இத்தகைய நடவடிக்கைகளின் 

காரணமாகக் 

கூட்டுறவு 
இயக்கம் அடியோடு அரசாங்கத்தின் கருவியாக மாறியது .. 
இதன் விளைவாகக் கூட்டுறவின் சில அடிப்படைக் கொள்கைகள் 
புறக்கணிக்கப்பட்டன . அரசாங்கத்தின் எண்ணத்திற்கேற்பக் 
கூட்டுறவு அமைப்புகள் இயங்கலாயின . இவ்வாறு இவர்களது 
இரும்புப் பிடியில் சிக்கியிருந்த இத்தாலியக் கூட்டுறவு இயக்கம் 
1944 - ஆம் ஆண்டு இவர்களது ஆட்சி முடிவுற்ற போது விடுதலை 
பெற்றது . கலைக்கப்பட்டிருந்த தேசிய அமைப்புகள் மீண்டும் 
1945 - ஆம் ஆண்டில் புத்துயிர் பெற்றன . தொடக்கக் கூட்டுறவுச் 
சங்கங்களும் பெருமளவு முன்னேறத் தொடங்கின . 20 ஆண்டு 
காலம் வல்லாண்மைக் கட்சியிடம் சிக்கியிருந்த காரணத்தால் , 


91 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


கூட்டுறவு இயக்கம் உடனே தன் பழைய பொலிவைப் பெற இயல 
வில்லை . குறிப்பாக , இயக்கத்தைச் சிறந்த முறையில் தடத்திச் 
செல்லவல்ல பயிற்சி பெற்ற கூட்டுறவாளர்கள் காணப்படவில்லை . 
மேலும் , நேர்மைத் திறனற்ற பல நபர்கள் கூட்டுறவு இயக்கத்தில் 
குடிபுகுந்திருந்தமையால் எண்ணங்கள் எளிதில் ஈடேறவில்லை. 


இக்குறைபாடுகளை அடியோடு களைவதற்கென 1946 - ஆம் 
ஆண்டு ஒரு ‘ கூட்டுறவு பொது இயக்கு நரகம் ( General 
Directorate of Co - operation ) அமைக்கப்பட்டது . கூட்டுறவுச் 
சங்கங்களின் செயற்பாடுகளை நன்கு கண்காணிப்பதற்கு இவ் 
வியக்கு நரகம் வழி முறைகள் வகுத்தது . இதன் விளைவாகச் சங்கங் 
களின் திறமை உயரலாயிற்று . 1947 - ஆம் ஆண்டு கூட்டுறவுக் 
கழகங்களின் செயல்களைக் கட்டுப்படுத்தத்தக்க வகையில் ஒரு 
சட்டம் நிறைவேற்றப்பட்டது . கூட்டுறவுத் துறை தொழிலாளர் 
நல இலாகாவின் கீழ்க் கொண்டு வரப்பட்டது . இதையொட்டி , 
ஒரு மத்தியக் கூட்டுறவுச் செயற் குழு ( Central Co - op . Commis 
sion ) அமைக்கப்பட்டது . இக்குழுவில் 20 நபர்கள் அங்கம் வகித் 
தனர் . பெரும்பாலும் உறுப்பினர்கள் அரசாங்க அலுவலர் 
களாகவே விளங்கினர் . உறுப்பினர்களில் 10 பேர் கூட்டுறவுச் 
சங்கங்களின் பிரதிநிதிகளாவர் . இச்செயற்குழு இயங்கிவந்த 
எல்லாச் சங்கங்களையும் நன்கு ஆராய்ந்து மலிந்து காணப்பட்ட 
குறைபாடுகளை நீக்க ஆலோசனைகளை வழங்கத் தொடங்கியது . 
ஆண்டு முடிவில் அனைத்துச் சங்கங்களின் கணக்கு வழக்குகள் 
தணிக்கை செய்யப்பட்டன . தணிக்கை பெரும்பாலும் கூட்டுறவுச் 
சங்கங்களினாலும் , கண்காணிப்புச் சங்கங்களினாலும் செய்யப் 
பட்டது . இதன் காரணமாக எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களும் 
கூட்டுறவுத் தணிக்கை அமைப்புடன் இணைந்து காணப்பட்டன . 
உறுப்பினர்கள் பெற்றிருக்க வேண்டிய குறைந்த பட்ச தகுதி 
களைச் சட்டம் வரையறுத்துக் காட்டியது . ஒவ்வொரு சங்கமும் 
ஒன்பது நபர்களையாவது 
நபர்களையாவது உறுப்பினர்களாகப் 

உறுப்பினர்களாகப் பெற்றிருக்க 
வேண்டும் என்று விதிமுறை வகுக்கப்பட்டது . தொழிலாளர் 
ஒப்பந்தச் சங்கங்களில் ( Labour Contract Socs .) குறைந்த 
பட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 25 ஆக நிர்ணயிக்கப்பட்டி 
ருந்தது , நுகர்வோர் சங்கங்களின் குறைந்த அளவு உறுப்பினர் 
எண்ணிக்கை 50 ஆகும் . சங்கத்தின் பங்கு 500 லையருக்கு 
( Lire ) குறையாமலிருத்தலவசியம் . சங்கத்தின் உறுப்பினர் 
எவரும் 2,50,000 லையர் ( £ 10 , 000 ) மதிப்புள்ள பங்குகளுக்கு மேல் 
வைத்திருக்க இயலாது . இவ்வாறு வல்லாண்மைக் கட்சியினால் 


92 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சீரழிந்த இத்தாலி நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் புதிய ஆட்சியில் 
மீண்டும் புத்தொளி பெறலாயிற்று , 

புதிய ஆட்சியின் திறமையான நடவடிக்கைகளால் கூட்டுறவு 
இயக்கம் இத்தாலியில் நன்கு வேரூன்றத் தொடங்கியது . நாள் 
தோறும் இவ்வியக்கம் புது மெருகு பெற்று வலிமையுடன் விளங்க 
லாயிற்று . 

எனினும் சில பிரச்சினைகள் , இடர்ப்பாடுகள் இவ் 
வியக்கத்தில் இல்லாமலில்லை . 


தற்போதைய நிலையில் இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் இரு 
பெரும் பிரிவுகளாகக் காணப்படுகின்றன ; 1947 - ஆம் ஆண்டு 
அமைக்கப்பட்ட தேசீயக் கூட்டுறவு அமைப்பு ( National 
League of Co - operation ) 3 மிலியன் உறுப்பினர்களைக் 
கொண்ட 10,641 கூட்டுறவுக் கழகங்களை இணைப்புச் சங்கங்க 
ளாகப் பெற்றுள்ளது . இதற்கு இணையாக இயங்கி வரும் 
இத்தாலியக் கூட்டுறவு கூட்டிணைப்பு ( Italian Co - op . Confe 
deration ) 1.8 மிலியன் உறுப்பினர்களைக் கொண்ட 8,635 சங்கங் 
களைப் பெற்றுள்ளது . 

இவற்றிற்கிடையே ஒரு நல்லுறவு 
காணப்படவில்லை . இதன் காரணமாக இந்நாட்டுக் கூட்டுறவு 
இயக்கம் போதிய வளர்ச்சியைப் பெற இயலவில்லை . 


கூட்டுறவு இயக்கத்தை வழி நடத்திச் செல்ல தகுதி வாய்ந்த 
பயிற்சி பெற்ற கூட்டுறவாளர்களின் எண்ணிக்கை குறைந்து 
காணப்படுவதால் வளர்ச்சி தடைப்படலாயிற்று . தற்போது இந் 
நிலையை மாற்றியமைக்கத் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 
வருகின்றன . பல பயிற்சிக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன . 

இயக்க வளர்ச்சிக்கு நிதிப்பற்றாக் குறையும் பெரியதொரு 
தடையாக விளங்குகின்றது . போதிய நிதிவசதிகளைப் பெருக்கு 
வதற்காகப் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன . நிதி 
வசதிகளைக் கூட்டுறவுக் கழகங்களுக்கு வழங்கும் பொருட்டு 2.5 
மிலியன் லயரைக் 

கொண்ட ஒரு சிறப்புப்பிரிவு தேசீயத் 
தொழிலாளர் வங்கி யினால் ( National Labour Bank ) தொடங்கப் 
பட்டுள்ளது 1953 - ஆம் ஆண்டு இறுதியில் இச்சிறப்புப்பிரிவு 
கூட்டுறவுச் சங்கங்களுக்குக் கணிசமான கடன் உதவிகளை 
( 1.7 Million Lire ) வழங்கியுள்ளது . இவ்வங்கியைத் தவிர தேசீய 
முன்னாள் படைவீரர் அமைப்பு ம் ( National Ex - Soldiers 
Organisation ) கடனுதவிகள் ( 0.35 மிலியன் ) அளித்து 
வருகின்றன . இருப்பினும் இப்பிரச்சினை அறவே அகற்றப்பட்டு 


93 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


விடவில்லை . இந் நாட்டுக் கூட்டுறவு இயக்க வளர்ச்சியைக் 
கீழ்க்கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிவிவரங்கள் மூலம் அறியலாம் . 


சங்க வகை 


சங்க 

சங்க 
எண்ணிக்கை எண்ணிக்கை 
1953 

1956 


3410 


4170 


1. நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
2. தொழிலாளர், உற்பத்தியாளர் 

சங்கங்கள் 
3 விவசாயச் சங்கங்கள் 
4. கட்டிடச் சங்கங்கள் 


4619 
2318 
4350 


5762 
3301 
8465 


ஏனைய கூட்டுறவு அமைப்புகளும் நன்கு வளர்ச்சி பெற்று 
வருகின்றன . 1962 - ஆம் ஆண்டு இத்தாலியில் இயங்கி வந்த 
கூட்டுறவுச் சங்கங்களின் எண்ணிக்கை 18,791 ஆகும் . இச்சங் 
கங்களின் உறுப்பினர் எண்ணிக்கை சுமார் 4-5 மிலியனாகும் . ஒரு 
நோக்குக் கூட்டுறவுக் கழகங்களும் , பல நோக்குக் கூட்டுறவு 
அமைப்புகளும் கணிசமாகத் தொடங்கப்பட்டுள்ளன . 

பெரும் 
பாலும் கூட்டுறவுச் சங்கங்கள் வணிகத் துறையில் தான் தங்கள் 
வேனத்தைச் செலுத்தி வருகின்றன . பால் , குடிவகைகள் ( குறிப் 
பாக ஒயின் ( Wine ) போன்ற பொருள்களின் விற்பனைத் துறையில் 
தான் பெரும்பாலானச் சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன . இப்பொருள் 
களின் மொத்த உற்பத்தியில் 30 சதவிகிதம் இச்சங்கங்களால் 
கையாளப்படுகிறது . சமீப காலமாக , ஆலிவ் பொருள்கள் ( olive 
Products ), இறைச்சி , முட்டை போன்ற பொருள்களுக்கெனப் 
பல உற்பத்திச் சங்கங்கள் , விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் , 
பொருள்களைப் பக்குவப் படுத்தத் தக்க கூட்டுறவு அமைப்புகள் 
அமைக்கப்பட்டுள்ளன . காய்கறி வகைகள் , உணவுப் பொருள்கள் 
முதலானவற்றிற்கும் தனிச்சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 
கால்நடை வளர்ப்புச் சங்கங்களும் கணிசமாக இயங்கி வரு 


கின்றன . 


பலவகைக் கூட்டுறவுச் சங்கங்கள் தங்களுக்கெனக் கூட்ட 
மைப்புகளையும் பெற்றுள்ளன . உதாரணமாக , ஓயின் உற்பத்தி 
யாளர் சங்கக் கூட்டிணைப்பு ( Italian Federation of Wine 
Producers Co - operatives ) , பால் பண்ணைச் சங்கங்களின் கூட்டி 
ணைப்பு ( National Federation of Co - op. Dairies ), காய்கறி , 
பழவகை விற்பனைச் சங்கங்களின் கூட்டிணைப்பு ஆகிய பல கூட்டி 
ணைப்புகள் இத்தாலியின் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்தி 
வருகின்றன. இக்கூட்டமைப்புகள் யாவும் இத்தாலியக் கூட்டு 
றவுப்பெருங் கூட்டிணைப்பின் ( C.C.I. )உறுப்பினர்களாக விளங்கு 


( 
94 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
கின்றன . எனவே , ஒவ்வொரு மட்டத்திலும் கூட்டுறவு அமைப்பு 
கள் அமைக்கப்பட்டுள்ளன . இவையாவும் ஒரு சங்கிலித் தொடர் 
போல் காட்சியளிக்கின்றன . 

தொழிலாளர் சங்கங்கள் ( Labour Socs . ) 
இத்தொழிலாளர் சங்கங்கள் இத்தாலியின் தனிச் சிறப்பு 
வாய்ந்தவையாகும் . உலகக் கூட்டுறவு அரங்கில் இத்தாலிக்கு 
ஒரு சிறப்பிடத்தை 
சிறப்பிடத்தைப் பெற்றுத் 

தைப் பெற்றுத் தந்தவை இச்சங்கங்களே ! 
இத்தகைய அமைப்புகளை அமைத்து உலக நாடுகளுக்கு இத்தாலி 
ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறது . 

19 - ம் நூற்றாண்டின் இடையில் ஏற்பட்ட வியாபார மந்தத்தின் 
காரணமாக இந்நாட்டுப் பொருளாதாரம் மிகவும் சீர்கேடடையத் 
தொடங் கியது . இப் மந்த நிலை காரணமாக பல்வேறு பொருள் 
களின் உற்பத்தியாளர்கள் தங்களது செயல்களைச் சுருக்கிக் 
கொண்டனர் . இதன் விளைவாக , வேலை வாய்ப்புக்களை இழந்த 
தொழிலாளப் பெருமக்கள் தொடர்ந்து பல இன்னல்களுக்கு 
ஆளாயினர் . அவர்களது வருமானம் மிகவும் குறைந்து காணப் 
பட்டது . மேலும் , இவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளித்த 
ஒப்பந்தக்காரர்கள் இவர்களது குறைந்த வருவாயில் பங்கு பெற் 
றனர் . ஒப்பந்தக்காரர்களின் பிடியில் சிக்குண்டு தவித்த தொழி 
லாளர்கள் செய்வதறியாது திகைத்தனர் . 

தொழிலாளர்களின் துயர் துடைக்கப் பல திட்டங்கள் தீட்டப் 
பட்டன . ஒப்பந்தக்காரர்களின் பிடியிலிருந்து விடுபடக் கூட்டு 
றவுக் கொள்கைகளே அவர்களுக்கு கைலாகு கொடுத்தன . தொழி 
லாளர்கள் ஒன்றுசேர்ந்து ஒருகூட்டுறவு அமைப்பை உருவாக்கித் 
தங்களது பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாண விழைந்தனர் . தங்களிட 
மிருந்த சிறு தொகையை ஒன்றாகச் சேர்த்து இத்தகைய கூட்டு 
றவுச்சங்கங்களை உருவாக்கித் தாங்களே ஒப்பந்தக்காரர்களாகவும் 
பணியாற்றத் திட்டங்களைத் தீட்டலாயினர் . அதாவது நேரடியாக 
தாங்களே வேலை ஒப்பந்தங்களைப் பெறுவதற்கு ஏற்பாடு செய்யத் 
தொடங்கினர் . இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்களை அமைப்பதற்கு 
மஜினி 

( Mazzini ) என்ற தொழிலாளர் அரும்பாடுபட்டார். 
அவரது முயற்சிகளின் பலனாகத் தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கங் 
கள் தொடங்கலாயின . இடை நிலையர்களும் அகற்றப்படலாயினர் . 
1883. ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர் கூட்டுறவுச் 

சங்கம் 
பேரசியன்டி ( Braceianti ) என்பவரால் 
தொடக்கத்தில் இச்சங்கம் போதிய உறுப்பினர்களைக் கொண்டு 


ர 


தொடக்கத்தில் இச்சங்கம் போதிய உறுப்பினர்களைக் 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

95 
இயங்காவிடினும் நாளடைவில் உறுப்பினர் எண்ணிக்கை கணிச 
மாக உயரலாயிற்று . மிகக்குறைந்த காலத்திற்குள் இச்சங்கத்தின் 
உறுப்பினர் எண்ணிக்கை 303 - ஆக உயர்ந்தது . பலவகைத் 
தொழிலாளர்களும் இச்சங்கத்தில் உறுப்பினர்களாக விளங்கினர் . 
கட்டிட ஒப்பந்தங்களையும் , பிற ஒப்பந்தங்களையும் நேரடியாகப் 
பெற்று உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளிப்பதையே 
முக்கிய நோக்கமாகக் கொண்டு விளங்கியது இக்கூட்டுறவுத் 
தொழிலாளர் சங்கம் . தொடக்க நிலையில் போதிய நிதிவசதி 
அற்ற காரணத்தினால் சிறு சிறு ஒப்பந்தங்களையே இவர்களால் 
பெறமுடிந்தது . நாளடைவில் இவர்களது பணிகள் பெருமளவில் 
விரிவடைந்தன . இத்தாலியில் கட்டிடங்களை எழுப்ப இயலாது 
என்று ஓதுக் கப்பட்ட பகுதிகளில் கூட மிக வலிமையான கட்டிடங் 
களை மிக அழகாக உருவாக்கி வரலாற்றில் ஒரு தனி இடத்தைப் 
பிடித்தது இக்கூட்டுறவுத் தொழிலாளர் சங்கம் . குறிப்பாக 
இத்தாலியின் ஒரு பகுதியான ஓஸ்டியா’வில் ( Ostia ) பல பிரம் 
மாண்டமான கட்டிடங்களைக் கட்டி எல்லோரையும் வியப்பில் 
ஆழ்த்தியது இச்சங்கம் . மனித சக்தி சாதனைகளைப் புரிவதில் 
விந்தையே துமில்லை ! இக்கூட்டுறவுத் தொழிலாளர் சங்கம். 
தேசீயக் கூட்டுறவுச் சங்கத்துடன் ( Lega -Nazionale Delle 
Co - operative ) நாளடைவில் இணைந்தது . ரோமன் லிடோ 
என்று இன்றும் அழைக்கப்படும் இத்தாலியின் மிகச்சிறந்த பகுதி 
1883 - ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட தொழிலாளர் சங்கத்தினால் 
உருவானதேயாகும் . 


1886 - ஆம் ஆண்டு கட்டிடத் தொழிலாளர்களுக்கென மேலும் 
கூட்டுறவு அமைப்பு ( Masons and Labourers Co - operative of 
Ceggio) தொடங்கப்பட்டது . 1897 - ஆம் ஆண்டு மிலன் ( Milan ) 
நகரில் ஒரு தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது . இச்சங்கங் 
களுக்கும் பிரச்சினைகள் எழாமலில்லை . தனியார் துறையில் இயங்கி 
வந்த ஒப்பந்தக்காரர்கள் இவர்களுக்குக் கடும் போட்டியை 
உருவாக்கினர் . நிதிப்பற்றாக்குறை, உறுப்பினர்களின் நாணய 
மற்ற செயல் , பொறுப்பின்மை முதலான பிரச்சினைகளையும் இச் 
சங்கங்கள். சமாளிக்க வேண்டியிருந்தன . ஆயினும் இவ்விடர்ப் 
பாடுகளால் இச்சங்கங்கள் மறைந்துவிடவில்லை . அவ்வப்போது 
அரசாங்க ஆதரவு கணிசமாகக் கிடைத்தமையால் பிரச்சினைகளை 
நீக்கி இச்சங்கங்கள் வெற்றி நடை போட்டன . லுசாட்டி , உல்லம் 
பர்க் ஆகிய இருவரும் அமைச்சரவையில் இருக்கும்போது இச்சங் 
கங்கள் பல வசதிகளைப் பெற்றன , 


தொழிலாளர் கூட்டுறவு அமைப்பு தேவையான சலுகைகளை 
அரசாங்கத்திடமிருந்து பெறுவதிலும் பல இன்னல்களை ஏற்க 


96 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


வேண்டியிருந்தது . நாளடைவில் அரசாங்கக் கட்டிடங்களைக் 
கட்டுதலுக்கான ஒப்பந்தங்களையும் பெற்றது . இதற்கான சட்டம் 
அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டது . 


இச்சட்டத்தின் பயனாக அரசாங்கக் கட்டிட ஒப்பந்தங்கள் இச் 
சங்கங்களுக்கு அளிப்பு முனைவு பெறாமலேயே வழங்கப்படுவ 
தற்கு வழி முறைகள் ஏற்பட்டன. (பொதுவாக அரசாங்கத் 
துறையில் அளிப்பு முனைவு ( Tender ) பெற்ற பின்பே ஒப்பந் 
தங்கள் அளிக்கப்படும் ) . 1900 - ஆம் ஆண்டு இத்தாலியில் இயங்கி 
வந்த இச்சங்கங்களின் எண்ணிக்கை 600 ஆகும் . நாளடைவில் 
இச்சங்கங்கள் தங்களுக்கென்று ஒரு கூட்டிணைப்பை விரும்பின . 
இதையொட்டி 1903 - ஆம் ஆண்டு மிலன் நகரில் இச்சங்கங்களின் 
கூட்டிணைப்பு ( Federation ) உருவாக்கப்ட்ட்டது . 1904 - ஆம் 
ஆண்டு நிறைவேற்றப்பட்ட லுசாட்டிச் சட்டம் ( Luzzati Act ) 
இச்சங்கங்களின் வளர்ச்சிக்குப் பெரிதும் உதவியாக விளங்கியது . 
இச்சங்கங்களைத் தவிர சில விவசாயச் சங்கங்களும் ஒப்பந்தங் 
களைப் பெற்றன . 1909 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 
சட்டத்தின் பயனாக பெரிய ஒப்பந்தங்களைப் பெறும் போது 
கூட்டுறவுச் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்புக் களை 
( Consortium ) உருவாக்கத் தொடங்கின . முதல் உலகப் போர் 
தொடங்கிய போது இச்சங்கங்களின் வளர்ச்சி தடைப் பட்டாலும் 
நாளடைவில் மீண்டும் வலிமையுடன் திகழலாயின . 1921 - ஆம் 
ஆண்டு இயங்கி வந்த கூட்டுறவுத் தொழிலாளர் சங்கங்களின் 
எண்ணிக்கை சுமார் 8,830 ஆகும் . இத்தாலி நாட்டை 
வல்லாண்மைக் கட்சி ஆட்சி செய்து வந்த போது இச்சங்கங்கள் 
பெருமளவு வளர்ச்சிக் குன்றிக் காணப்பட்டன . பல சங்கங்கள் 
கலைக்கப்பட்டன . மத்திய அமைப்புகளும் மறைந்தன . அரசு 
அளித்து வந்த 

ஆதரவும் , 

சலுகைகளும் அடியோடு 
நிறுத்தப்பட்டன . எனினும் இவ்வியக்கம் அடியோடு மறைந்து 
விடவில்லை . புதிய ஆட்சியில் இழந்த வளர்ச்சியை மீண்டும் 
பெற்றது . இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய போதும் இச் 
சங்கங்களின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டது . எழுந்த 
இடர்ப்பாடுகள் எண்ணிக்கையில் அதிகமாகக் காணப்பட்டன . 
திறமை வாய்ந்த இயக்கு நர்கள் இல்லாமையால் நிருவாகம் சீர் 
கெட்டது. போதிய நிதிவசதிகளையும் இச்சங்கங்கள் பெற்றிருக்க 
வில்லை . எனினும் , அரசாங்க அரவணைப்பில் இச்சங்கங்கள் 
உயிர் பிழைத்தன . 1954 - ஆம் ஆண்டு 60 மிலியன் லயர் வரை 
உள்ள ஓப்பந்தங்களை இச்சங்கங்கள் பெறுவதற்கு அனுமதி வழங் 
கப்பட்டது . சங்கங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட கூட் 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


91 


டிணைப்புகளுக்கு 300 மிலியன் லயர் வரை அனுமதி அளிக்கப் 
பட்டது . 1956 - ஆம் ஆண்டு 60,000 உறுப்பினர்களைக் கொண்ட 
15,000 தொழிலாளர் சங்கங்கள் இந் நாட்டில் பணியாற்றி 
வந்தன . 30,000 மிலியன் லயர் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் வெற்றி 
கரமாக இச்சங்கங்களால் இதே ஆண்டு நிறைவேற்றப்பட்டன . 
4000 மிலியன் லயர் மதிப்புள்ள கருவிகளை இச்சங்கங்கள் பெற்றி 
ருந்தன . தற்போது இச்சங்கங்களின் கருவிகள் மிக மதிப்பு 
வாய்ந்தவையாகக் காணப்படுகின்றன . 


இனி , இச்சங்கங்கள் என்ன பணியாற்றுகின்றன என்பதைக் 
காண்போம் . 


கட்டிடக் கலையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களுக்கு வேலை 
வாய்ப்புகளை ஏற்படுத்துதலையே தங்கள் நோக்கமாகக் கொண்டு 
விளங்கின இச்சங்கங்கள் . எனவே சாலைகள் அமைத்தல் , கட்டி 
டங்கள் சமைத்தல் , கழிவு நீர்ப்பாதைகளைக்கட்டல் போன்ற பல 
துறைகளில் ஒப்பந்தங்களைப் பெற்று சிறப்புடன் அவற்றை 
நிறைவேற்றி வந்தன . சிறு சிறு பாலங்களும் இச்சங்கங்களால் 
கட்டப்படுகின்றன . சிறந்த முறையில் . ஒப்பந்தங்களை நிறைவேற் 
றுவதற்காகப் பல வல்லுனர்களை நியமித்துள்ளன இச்சங்கங்கள் . 
இவர்கள் ஒப்பந்தங்களை நன்கு அறிந்து கொண்ட பின்னரே 
ஆக்க வேலைகளில் ஈடுபடுகின்றனர் . கட்டிடங்களைத் தொடங்கு 
வதற்கு முன்னர்ச் சரியான அளவு முறைகள் இவ்வல்லுணர் 
களால் ஆராயப்படுகின்றன . ஒப்பந்தத்தை நிறைவேற்ற 
உறுதுணையாக விளங்கும் வேலையாட்களுக்குக் (உறுப்பினர்கள் ) 
கூலி அல்லது ஊதியம் தொடக்கத்திலேயே நிருணயம் செய்யப் 
படுகிறது . அதன் பிறகே பணி தொடங்கப் படுகிறது , 


சராசரியாக 15 உறுப்பினர்களைக் கொண்ட குழுமங்கள் 
முதலில் அமைக்கப்படுகின்றது . சிறந்த கட்டுப்பாட்டை ஏற்படுத் 
துவதற்காக ஒவ்வொரு குழுமத்திற்கும் ஒரு தலைவர் நியமிக்கப் 
படுகிறார் . அவருக்குக் கூலியைத் தவிர ஒரு சிறு தொகை ( 0.5 % 
of the Wages Paid ) மிகையூதியமாக வழங்கப்படும் . எல்லாக் 
காரியங்களையும் ஒரு பொது இயக்குநர் ( General Director ) 
சிறப்புறக் கவனித்துக் கொள்கிறார் , வேலைப் பகுப்பு முறை 
சிறந்த முறையில் கையாளப்படுகின்றது . 


எல்லா உறுப்பினர்களுக்கும் ஏற்றத் தாழ்வின்றி அவர்களது 
திறமைக் கேற்பப் பணிகள் இடப்படுகின்றன . தேவை ஏற்படும் 
போது , உ.றுப்பினரல்லாதாரின் உழைப்பும் பயன் படுத்தப் 

7 


98 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
படுகின்றது , ஒப்பந்தங்களின் மதிப்பு கணிசமாக உயர்ந்து 
காணப்படுகையில் இந்நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன . 

ஏனைய கூட்டுறவுச் சங்கங்களைப் போலவே தொழிலாளர் 
சங்கங்களும் மக்களாட்சி முறையில்தான் நிருவாகத்தைப் 
பெற்றுள்ளன . பொது மன்ற உறுப்பினர்களால் சிறு நிருவாகக் 
குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன . அன்றாட நிருவாகக் 
காரியங்களை இக்குழுக்கள் நிறைவேற்றுகின்றன . 

உறுப்பினர் நிலையிலும் இச்சங்கங்கள் பிற சங்கங்களை 
ஒத்தே விளங்குகின்றன . 1947 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப் 
பட்டச் சட்டத்தின்படி ஒவ்வொரு சங்கமும் குறைந்த பட்சம் 25 
உறுப்பினர்களையாவது பெற்றிருத்தலவசியம் என்ற விதிமுறை 
வகுக்கப்பட்டது . சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் 25 நபர் 
களுக்கும் குறைவான உறுப்பினர்களைக் கொண்டும் சங்கங்கள் 
அமைக்கப்படுகின்றன . இவ்வாறு தொடங்கப்படுமுன் அரசின் 
முன் அனுமதி பெறுதல் வேண்டும் . ஆனால் , தொழிலாளர் சங்கம் 
எக்காரணத்தைக் கொண்டும் 9 உறுப்பினர்களுக்குக் குறைவாகப் 
பெற்றிருத்தல் கூடாது . பொதுவாகப் பங்கின் மதிப்பு 50 லயர் 
என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . உறுப்பினர் ஒவ்வொருவரும் 
2,50,000 லயர் மதிப்புள்ள பங்குகளுக்கு மேல் பெற்றிருத்தல் 
இயலாது . இச்சங்கங்கள் நிதி வசதிகளில் தன்னிறைவு பெற்றுத் 
திகழ்கின்றன . தவிர்க்க இயலாத ஒரு சில சமயங்களில் மட்டுமே 
கடன் வசதிகள் பெறப்படுகின்றன . பங்கு மூலதனமும் உறுப் 
பினர்களின் வைப்புத் தொகையுமே இவர்களது நடைமுறை 
முதலாகப் பயன்படுகின்றன . 


ஆண்டு இறுதியில் , இலாபத் தொகை முழுவதுமே உறுட் 
பினர்களுக்குப் பங்கு ஆதாயமாக வழங்கப்படுவதில்லை . ஒரு சிறு 
தொகையே உறுப்பினர்களுக்கு இலாப ஈவுத் தொகையாக அளிச் 
கப்படுகின்றது . இலாபத்தின் பெரும் பகுதி உறுப்பினர்களின் 
நலனுக்காகவே செலவிடப்படுகின்றது . ஆக்க வேலையில் ஈடுபட்டி 
ருக்கும் தொழிலாளிகள் விபத்து காரணமாகப் பாதிக்கப்பட்டால் 
தகுந்த நட்ட ஈடு எனும் நிறையீடு ( Compensation ) அளிக்கப்படு 
வதற்கென இலாபத்தில் சரிபாதி பாதுகாக்கப்படுகின்றது 
வயது முதிர்ந்து 

முதிர்ந்து உழைக்கத் திறனற்ற உறுப்பினர்களுக்கு 
இலாபத்தின் ஒரு பகுதி உதவிப் பணமாக வழங்கப்படுகின்றது 
இவ்வாறு உறுப்பினர்களின் நன்மைக்கெனப் பல நிதிகள் 
உருவாக்கப்படுகின்றன . எஞ்சியுள்ள 

தொகை 

உறுப்பின 
களுக்குப் பங்கு ஆதாயமாக வழங்கப்படுகிறது . இலாப ஈவு 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


99 


ஒரே 


தொகை உறுப்பினர்கள் பெறும் ஊதிய அடிப்படையில் வழங்கப் 
படுகின்றது . 

கூட்டிணைப்புகள் ( Federations) 
இன்னலுற்ற மக்கள் ஒன்று கூடிக் கூட்டுறவு அமைப்புகளை 
உருவாக்குவது போல , மக்களால் அமைக்கப்பட்ட கூட்டுறவுச் 
சங்கங்கள் தங்கள் நலன் கருதிக் கூட்டிணைப்புகளை உருவாக்கு 
கின்றன . கூட்டிணைப்பின் வாயிலாக 

மாதிரியான 
திட்டங்கள் ஏற்றத் தாழ்வின்றி வகுக்கப்படுகின்றன . கூட்டிணைப் 
புகளின் மூலம் போதிய நிதி வசதிகளையும் உறுப்பினர்களாக 
விளங்கும் கூட்டுறவு அமைப்புகன் பெற வாய்ப்புகள் ஏற்படு 
கின்றன . ஒவ்வொரு பகுதியிலும் இயங்கும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
தங்களின் செயற்பாடுகளின் அடிப்படையில் ஒன்று கூடிக் 
கூட்டிணைப்புகளை உருவாக்குகின் றன . ஒவ்வொரு சங்கமும் 
தனது பங்கு மூலதனத்தில் 20 சத விகிதத்தைக் கூட்டிணைப்பின் 
பங்குகளில் முதலீடு செய்கின்றன . ஒவ்வொரு நூறு உறுப்பினர் 
களுக்கும் மேலும் ஒரு பங்கு சங்கத்தால் வாங்கப்படுகிறது . இம் 
முறையினால் அளவில் பெரிய சங்கங்கள் நன்கு ஊக்குவிக்கப்படு 
கின்றன . இணைப்புச் சங்கத்தின் பங்கு மதிப்பு பொதுவாக 100 
லயர் என நிருணயிக்கப்பட்டுள்ளது . 


கூட்டுறவுச் சங்கங்களினால் உருவாக்கப்பட்டிருக்கும் 
கூட்டிணைப்புகள் யாவும் ஒன்று சேர்ந்து ஒரு தேசீய அமைப்பு 
உருவாக உறுதுணையாக விளங்குகின்றன . அனைத்துத் தொழி 
லாளர் சங்கங்களுக்கும் இத்தேசீய அமைப்பு தலைமைச் சங்கமாகத் 
திகழ்கின்றது . எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் பொதுவான 
திட்டங்கள் இத்தேசீய அமைப்பின் மூலமாகத்தான் தீட்டப்படு 
கின்றன . திட்டங்களைச் செயல்படுத்துவதற்கும் இது ஏனைய 
சங்கங்களுக்கு ஆலோசனைகளும் , ஆதரவும் அளிக்கின்றது . இச் 
சங்கங்களின் சார்பாக அரசாங்கத்துடன் பேச்சு வார்த்தை 
நடத்துவதும் இத்தேசீய அமைப்பேயாகும் . சங்கங்களின் பிரச் 
சினைகளைத் தீர்த்துவைப்பதும் இத்தலைமைக் கூட்டுறவுச் சங்கமே 
யாகும் . எனவே , இத்தலைமை அமைப்பு உறுப்பினர்களாக 
விளங்கும் கூட்டிணைப்புகளுக்கும் , பிற கூட்டுறவுத் தொழிலாளர் 
சங்கங்களுக்கும் உற்ற துணையாக விளங்குகின்றது . 


இத்தாலியின் இவ்வியக்கம் உலக நாடுகள் அனைத்திற்கும் 
வழிகாட்டியாக விளங்குகிறது . சில தருணங்களில் ஒப்பந்தத் 
தொகை மிக அதிகமாக இருப்பின் தனி ஒரு சங்கத்தினால் அதை 
வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலாது . எனவே , கூட்டுறவுச் 


1189 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சங்கங்கள்யாவும் ஒன்றுசேர்ந்து கூட்டமைப்பு களை ( Consortiums ) 
உருவாக்குகின்றன . இது , பொதுவாகத் தற்காலிக உடன்பாடே 
யாகும் . ஒப்பந்தப்பணி நிறைவேறியவுடன் இக்கூட்டமைப்பு 
கலைக்கப்பட்டுவிடும் . இத்தகையக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
கூட்டுறவு இத்தாலி நாட்டுத் தொழிலாளர் இயக்கத்தின் தனிச் 
சிறப்பாகும் . கூட்டமைப்பின் காரணமாகப் போதிய நிதிவசதி , 
தொழில் நுட்ப அறிவு , தேவையான விலையுயர்ந்த இயந்திரங்கள் 
முதலானவை எளிதாகச் சேகரிக்கப்படுகின்றன . ஒப்பந்தத்தில் 
கண்டுள்ள படி பணிகள் வெற்றிகரமாகத் தாமதமின்றி நிறைவேற் 
றப்படுவதற்கு இக்கூட்டமைப்புகளே காரணமாகும் . இவ்வாறு 
கூட்டமைப்பு உருவாகியதற்கு அரசின் தூண்டுதலே காரண 
மாகும் . உறுப்பினர்களாக விளங்கும் கூட்டுறவுச் சங்கங்களின் 
பொறுப்பு நிலை யும் சிறந்த முறையில் தொடக்கத்திலேயே 
தீர்மானிக்கப்பட்டுவிடுகிறது . 


ஒவ்வொரு கூட்டமைப்பும் 5 தொழிலாளர் சங்கங்களையாவது 
உறுப்பினர்களாகப் பெற்றிருக்க வேண்டும் . உறுப்பினர்களிள் 
எண்ணிக்கை 250 ஆகும் . கூட்டமைப்பு அளிக்கப்படுவதற்கு 
முன்னர் இத்தகைய அமைப்பை விரும்பும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
தொழிலாளர் நல இலாகாவிடமிருந்து முன் அனுமதி பெறுதல் 
வேண்டும் . ஒவ்வோர் உறுப்பினர் சங்கமும் குறைந்தது 25,000 
லயர் மதிப்புள்ள பங்குகளைக் கூட்டமைப்பிடமிருந்து பெறவேண் 
டும் . கூட்டமைப்பின் மூலதனம் 2,50,000 லயருக்குக் குறைவாக 
இருத்தலாகாது . பொதுத்துறை, தனியார் துறை ஆகிய இரு 
துறைகளிலுமிருந்தும் ஒப்பந்தங்கள் பெறப்படுகின்றன . வேலைப் 
பகுப்பு முறையில் , மொத்தப் பணிகள் யாவும் உறுப்பினர் சங்கங் 
களுக்குப் பகிர்ந்தளிக்கப் படுகின்றன . இவ்வாறு அளிக்கப் 
படுகையில் ஏற்றத் தாழ்வுகள் கடைப்பிடிக்கப்படவில்லை. 
ஒவ்வோர் உறுப்பினர் சங்கமும் தன் பணியைச் செவ்வனே செய்ய 
ஊக்கம் அளிக்கப்படுகின்றது . பல விலையுயர்ந்த இயந்திரங் 
களையும் , கட்டிடக் கருவிகளையும் இக்கூட்டமைப்பு பெற்றிருப்ப 
தால் பணிகள் எளிதாக நிறைவேற்றப்படுகின்றன . பணிகளை 
நிறைவேற்றுவதில் , உறுப்பினர் சங்கங்களுக்கு இக்கூட்டமைப்பு 
அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்கி வருகின்றது . இதன் 
காரணமாக உறுப்பினர்களின் வேலைச்சுமை கணிசமாகக் குறைய 
வாய்ப்பேற்படுகின்றது . பணிகள் நிறைவேற்றப்படும் போது 
இக்கூட்டமைப்பு உறுப்பினர் சங்கங்களை மிகச் சிறந்த முறையில் 
கண்காணித்து வருகின்றது . எனவே , தரமான செயல்களே 
உறுப்பினர்களால் செய்யப்படுகின்றன . சங்கங்களிடையே நல்ல 
தொடர்பும் , நல்லுறவும் ஏற்பட இக்கூட்டமைப்பு பெரிதும் 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

101 
உதவியாக உள்ளது . இக்கூட்டமைப்புத் தற்காலிகமாக இயங்கி 
னாலும் கூட்டுறவுச் சங்கங்களுக்கிடையே 

ஒரு நெருங்கிய , 
நிரந்தரமான தொடர்பை ஏற்படுத்துவதில் மிகுத்த அக்கறை 
காட்டுகின்றன . அரசாங்கமும் இதற்கு ஆதரவு நல்கத் தவறுவ 
தில்லை . 


பொதுவாக , இச்சங்கங்கள் வெற்றிகரமாக இயங்கி வருகின் 
றன என்ற நிலை தற்போது இருப்பினும் சில பிரச்சினைகளும் 
இல்லாமலில்லை . இனி அவற்றைக் காண்போம் . 


உள்ளது . 


முதலாவதாகச் சில சமயங்களில் இத்தொழிலாளர் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கு நிதிப் பற்றாக்குறை பெரியதொரு பிரச்சினையாக 

ஒப்பந்தங்களைக் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறை 
வேற்றிக் கொடுப்பதை இப்பிரச்சினை பெரிதும் பாதிக்கின்றது . 
எனவே இச்சங்கங்களின் வளர்ச்சிக்குத் தடையாக நிதிப் பற்றாக் 
குறை விளங்குகின்றது . பெரிய ஒப்பந்தங்களை ஏற்றவுடன் இச் 
சங்கங்கள் பணியை உடனே தொடர இயலவில்லை . ஏனென்றால் 
இவைகளின் பெரும்பகுதிச் செல்வம் ஏனைய ஒப்பந்தங்களில் 
முடங்கிக் கிடப்பதால் , புதிய பணியைத் தொடர இயலவில்லை. 
குறுகிய காலங்களுக்கென நிதிவசதிகளை இச்சங்கங்கள் பெற 
இயலவில்லை. இயங்கிவரும் வங்கிகள் எல்லாத் தருணங் 
களிலும் இச்சங்கங்களுக்கு ஆதரவுக் கரம் அளிக்க இயலவில்லை . 
இந்நிலையை மாற்றத் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 
வருகின்றன . 

இரண்டாவதாக , இத்தாலியின் இச்சங்கங்கள் பெரும்பாலும் 
அரசாங்க ஒப்பந்தங்களையே நம்பியுள்ளன . அரசு ஒப்பந்தங்கள் 
இச்சங்கங்களினால் அமைக்கப்படும் கூட்டமைப்பு ( Consortium )) 
மூலம் நிறைவேற்றப்படுகின்றன . இச்சங்கங்கள் பெறும் இலாபத் 
திற்கு அரசு ஒப்பந்தங்களே காரணமாகும் . அரசு ஒப்பந்தங்கள் 
இல்லாத சமயங்களில் இச்சங்கங்கள் பெறும் இன்னல்கள் 
கணக்கிலடங்கா . உறுப்பினர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப் 
பதையே நோக்கமாகக் கொண்டு இயங்கிவரும் இச்சங்கங்கள் 
தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற இயலாமல் தவிக்கின்றன . 
இச்சூழ்நிலைகளில் காப்பு நிதியிலிருந்து உறுப்பினர்களுக்கு 
உதவிப்பணம் வழங்கப்படுகின்றது . 


மூன்றாவதாகச் சில சமயங்களில் உறுப்பினர்கள் நேர்மை 
தவறியவர்களாகக் காணப்படுகின்றனர் . தங்களை வாழவைக்கும் 
சங்கங்களை முறையற்ற 

முறையற்ற செய்கைகளால் வீழவைக்கின்றனர் . 
சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க 


102 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இயலாத சூழ்நிலைகளில் சில உறுப்பினர்கள் தனியார் துறையில் 
இயங்கிவரும் ஒப்பந்தக்காரர்களுடன் இரகசிய ஒப்பந்தங்களைச் 
செய்து கொள்கின்றனர் . இத்தகைய பொறுப்பற்ற உறுப்பினர் 
களால் கூட்டுறவுத் தொழிலாளர் சங்கங்கள் சில தருணங்களில் 
இன்னலுறுகின்றன . தனியார் துறையில் இயங்கிவரும் ஒப்பந் 
தக்காரர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளும் உறுப்பினர் 
கள் மீண்டும் சங்கத்தை வேலை நாடிச் செல்வதில்லை . சங்கங்கள் 
இத்தகைய உறுப்பினர்களைப் புதிய ஒப்பந்தங்கள் பெறும் 
போ 

து அழைத்தாலும் அவர்கள் திரும்புவதில்லை . எனவே , 
சங்கத்தின் அரவணைப்பில் பயிற்சி பெற்ற சிறந்த தொழி 
லாளிகள் பிற ஓப்பந்தக்காரர்களுக்குச் சிரமமின்றிக் கிடைக் 
கின்றனர் . 


இத்தகைய நிலையை மாற்றியமைக்கக் கூட்டுறவுத் தொழி 
லாளர் சங்கங்கள் தீவிரத் திட்டங்களை வகுத்து அவற்றைச் 
சிறப்பான முறையில் செயல்படுத்தியும் வருகின்றன . பெரிய 
ஒப்பந்தங்களை விரைவாக நிறைவேற்றிக் கொடுப்பதில் தீவிரக் 
கவனம் . 

செலுத்தப்படுகின்றது . பொதுத் துறையில் மட்டு 
மின்றித் தனியார் துறையிலும் பெரிய ஒப்பந்தங்களைப் பெறு 
வதற்கென இச்சங்கங்கள் பெருமுயற்சி செய்து , தற்போது 
முயற்சிகளில் வெற்றியும் கண்டு வருகின்றன . உறுப்பினர் 
களுக்குப் போதிய கல்வியையும் , பயிற்சியையும் இச்சங்கங்கள் 
தற்போது அளித்து வருகின்றன , சீரான நிர்வாகத்தினால் 
பெரும்பாலும் இச்சங்கங்கள் இலாபத்தையே அடைந்து வரு 

கூட்டுறவு விவசாயச் சங்கங்கள் 
வேளாண்மைத் துறையிலும் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக் 
கப்பட்டுள்ளன . விவசாயப் பொருள்களின் உற்பத்தியை அதி 
கரிக்கும் நோக்கோடு கூட்டுறவு முறையில் விவசாயத் தொழில் 
பல இடங்களில் நடத்தப்படுகின்றது . கூட்டுறவு விவசாயச் 
சங்கங்கள் இருவகையாக விளங்குகின்றன . 


கின் றன . 


(i ) தனியார் விவசாயம் ; 


(ii ) கூட்டு விவசாயம் . 


தனியார் விவசாய முறையில் , மொத்த நிலமும் உறுப்பினர் 
களின் எண்ணிக்கைக் கேற்றவாறு பிரிக்கப்பட்டு அனைவருக்கும் 
வழங்கப்படுகிறது . ஆண் பெண் ஆகிய இரு பாலாரும் இச்சங் 
கங்களில் உறுப்பினராக அனுமதிக்கப்படுகின்றனர் . தேவை 


103 


இத்தாலி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


யான நிலம் உறுப்பினர்க் கேற்றவாறு குத்தகைக்குப் பெறப்படு 
கின்றது . நிலத்திற்குரிய வாரம் பயிர் செய்துவரும் உறுப்பினர் 
களால் சங்கத்திடம் வழங்கப்படுகின்றது . 


கூட்டு விவசாய முறையில் உறுப்பினர்களுக்குத் தனியாகத் 
துண்டு நிலங்கள் வழங்கப்படுவதில்லை. அனைவரும் கூட்டாகப் 
பயிர்த் தொழிலில் ஈடுபடவேண்டும் . அறுவடைக்குப் பின்னர் , 
உற்பத்தித் தானியங்கள் யாவும் ஒன்றாகக் குவிக்கப்பட்டு விற்ப 
னைக்குத் தயார் செய்யப்படுகின்றன . இத்தகைய கூட்டு விவசாய 
முறையைச் செவ்வனே செயல்படுத்துவதற்கெனக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் அமைக்கப்படுகின்றன . இச்சங்கங்களின் முக்கிய 
நோக்கங்களாவன : 


(i ) விவசாயக் காரியங்கள் அனைத்தையும் மேற்கொள்ளல் ; 
(ii ) உறுப்பினர்களுக்குத் தேவையான எல்லா விவசாயக் கருவி 

களையும் கொள்முதல் செய்து விநியோகம் செய்தல் ; 
( iii) உறுப்பினர்களின் வேளாண்மைப் பணியை முன்னேற்றத் 

தக்க வகையில் நிதிவசதிகளைப் பெருக்குதல் ; 
( iv ) உறுப்பினர்களது கொள்முதல் , விற்பனைக் காரியங்களில் 

உறுதுணையாகச் செயல்படுதல் ; 
( v ) உறுப்பினர்களது நிலைக்கேற்ப இல்லங்களை ஏற்படுத்திக் 

கொடுத்தல் ; 
( vi ) உறுப்பினர்களின் குண நலன்களை மேம்பாடு அடையச் 

செய்தல் ; 
( vii ) உறுப்பினர்களின் பொருளாதார நிலை உயரப் பாடுபடுதல் 


இத்தகைய உயரிய நோக்கங்களைக் கொண்டு இச்சங்கா 
செயல்படுவதால் மக்கள் மனதில் இவை நீங்கா வண் 
உள்ளன . 


கூட்டுறவுக் கடன் வழங்கும் சங்கங்கள் , கூட்டுறவுப் 
பண்ணைச் சங்கங்கள் முதலான கூட்டுறவு அமைப்புக 
இத்தாலி நாட்டில் இயங்கி வருகின்றன . 


வரலாற்றுப் புகழ் நிறைந்த இத்தாலி நாடு கூட்டுத் 
துறையிலும் தனது வெற்றி முத்திரையை அழுத்தமாகப் 1 
துள்ளது . தொழிலாளர்கள் நிரம்பிய நம் நாடு இத்தாலி 
கூட்டுறவுத் தொழிலாளர் சங்கங்களைப் பின்பற்றுதல் நலம் , 


5. சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

( Co - operative Movement in Sweden ) 


முன்னுரை 
டென்மார்க்கைப் போலவே சுவீடனும் கூட்டுறவு முறையில் 
முன்னேறிய நாடாகும் . கூட்டுறவுக் கொள்கைகள் வாயிலாக 
முன்னேற்றமடைந்த ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு எவ்விதத் 
திலும் குறையாமல் வளர்ச்சி பெற்ற நாடே சுவீடன் . இத்தகைய 
வியத்தகு முன்னேற்றத்தைக் கண்டதால் , அனைத்துலக 
நாடுகளின் கவனமும் சுவீடன்பால் திரும்பியதில் விந்தையேது 
மில்லை . மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போலவே சுவீடனும் 7.9 
மிலியன் மக்கள் தொகையைக் கொண்ட சிறிய நாடாகும் . 

‘ ஸ்காண்டிநேவியன் நாடுகளில் ( Scandinavian Countries ) 
ஒன்றாகத் திகழ்வதுதான் சுவீடன் . டென்மார்க் , நார்வே ஏனைய 
இரு நாடுகளாகும் . இவ்விரு நாடுகளை விடப் 

நாடுகளை விடப் பரப்பளவில் 
பெரிய நாடாகும் இது . இதன் பரப்பளவு 173,035 சதுர மைல் 
களாகும் . இந்தியாவைப் போலவே சுவீடனும் விவசாயத்தையே 
பெரிதும் நம்பி இருந்தது . மொத்தப் பரப்பளவில் மூன்றில் 
இரண்டு பகுதி வேளாண்மைக்கே பயன்படுத்தப்பட்டது . மக்கள் 
தொகையில் 75 சதவிகிதம் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தனர் . 
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முன் பாதி வரை 

விவசாய 
நாடாகவே விளங்கியது இந்நாடு . விளை நிலத்தில் 52 சதவிகிதம் 
வனங்களின் வளர்ச்சிக்கும் , 9 சதவிகிதம் உழவுத் தொழிலுக்கும் , 
3 சதவிகிதம் புல்வெளிகள் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்பட்டது . 

கூட்டுறவு இயக்கத்தின் தொடக்கம் 
1860 - ஆம் ஆண்டுக்கும் 1870 - ஆம் ஆண்டுக்கும் இடைப் 
பட்ட காலத்தில்தான் சுவீடனில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றத் 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


105 


தொடங்கியது , விவசாய நாடாகவே வெகு நாள் விளங்கி வந்த 
சுவீடன் இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழிற் புரட்சியின் ( Industrial 
Revolution ) காரணமாக பல மாற்றங்களைப் பெறத் தொடங் 
கியது . இத்தொழிற்புரட்சியே சுவீடன் நாட்டுப் பொருளாதாரத் 
துறையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது . இதன் பயனாகப் 
பல பேரளவுத் தொழில்கள் ( Large - Scale Industries ) இந் 
நாட்டில் தோன்றின . விவசாயத்தின்பால் மக்கள் கொண்டி 
ருந்த கவனமும் , ஈடுபாடும் தொழில் துறையில் திரும்பியதன் 
காரணமாக விவசாய நாடாகத் திகழ்ந்து வந்த சுவீடன் தொழில் 
வளம் நிறைந்த நாடாக மாறத் தொடங்கியது . வேளாண்மைத் 
தொழிலில் ஈடுபட்டிருந்த 75 சதவிகித மக்கள் 24 சதவிகிதமாகக் 
குறைந்தனர் . இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தியைப் பெருக்க 
வல்ல தொழில்களில் ஈடுபட்டிருந்தோர் எண்ணிக்கை கணிசமாக 
உயரலாயிற்று . இயற்கைச் செல்வங்கள் பலவும் தொழில் 
வளர்ச்சிக்குப் பெரிதும் உறு துணையாக விளங்கின . எனவே 
இங்கிலாந்து நாட்டின் பொருளாதாரத்தையே மாற்றியமைத்த 
தொழிற் புரட்சியே சுவீடனிலும் பல வியத்தகு பொருளாதார 
மாற்றங்கள் ஏற்படுவதற்குக் காரணமாக அமைந்தது என்பதில் 
எவருக்கும் ஐயமில்லை . மண்ணையே நம்பி வாழ்ந்த சுவீடன் 
மக்களைப் பொருளாதார வளர்ச்சிக்குப் பெரிதும் உதவவல்ல 
தொழில் துறையில் ஈடுபாடு கொள்ளச் செய்த பெருமை இத் 
தொழிற் புரட்சியையே சாரும் . 


நாட்டில் தொழில்வளம் பெருகும்போது வேறு சில இடர்ப் 
பாடுகளும் ஏற்படுவது இயற்கை . பெரும்பாலான விவசாயிகள் 
தொழிற்சாலைகளில் உழைக்கும் தொழிலாளிகளாக மாறினர் . 
அவர்கள் தங்களுக்குத் தேவையான பண்டங்களைப் பெறுவதில் 
பல இன்னல்களைக் கடக்க வேண்டியிருந்தது . அப்பண்டங்களை 
நியாய விலையில் பெற இயலாமல் அவர்கள் தவித்தனர் . அதிக 
இலாபத்தை அடைவதையே தங்கள் குறிக்கோளாகக் கொண்ட 
தனிப்பட்ட வணிகர்களும் தொழிற்சாலை உரிமையாளர்களும் 
ஒன்று சேர்ந்து தொழில் திரட்டுகளை ( Pools ) அமைத்து 
அவர்களே பொருள்களின் விலைகளையும் அதிக அளவில் நிருண 
யித்தனர் . இத்தொழில் திரட்டுகளின் மூலம் பண்டங்கனைப் 
பெற்று , வியாபாரம் செய்துவத்த மொத்த வியாபாரிகளும் , 
சில்லறை வியாபாரிகளும் பண்டங்களின் விலைகளைக் கணிசமாக 
உயர்த்தவே , தொழிலாளிகள் அதிக விலை கொடுத்துப் பண்டங் 
களைப் பெற - இயலாமல் துயருறத் தொடங்கினர் . தனிப்பட்ட 
முதலாளிகளின் இலாப நோக்கத்திற்குத் தொழிலாளிகள் 
பலியாகினர் , 


106 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இவ்வகை இன்னல்களால் சூழப்பட்ட அத்தொழிலாளிகள் 
தங்களின் துயர்களைத் துடைப்பதற்காகவும், சுரண்டலில் 
இருந்து தங்களைத் தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் 
வழிமுறைகளை ஆராயத் தொடங்கினர் . இந்நிலையில்தான் , 
இங்கிலாந்து நாட்டில் ‘ராக்டேல் ( Rochdale ) என்னும் இடத்தில் 
28 நெசவாளர்கள் தோற்றுவிக்கப்பட்ட பண்டகசாலையைப் 
பற்றியும் , அதன் வெற்றிகரமான செயல் முறையைப் பற்றியும் 
சுவீடன் நாட்டுத் தொழிலாளிகள் கேள்வியுற ஆரம்பித்தனர் . 
ராக்டேல் ‘ முன்னோடிகளையே ( Rochdale Pioneers ) தங்கள் வழி 
காட்டியாகக் கொண்டு அவர்களின் அடிச்சுவட்டையே 
பின்பற்றவும் தொடங்கினர் . 


1850 - ஆம் ஆண்டு , முதல் கூட்டுறவு அமைப்பு சுவீடன் 
நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது. தொடக்கத்தில் மாவட்ட 
அளவில் அமைக்கப்பட்ட இக்கூட்டுறவு நிறுவனம் தொழிலாளி 
களுக்குத் தேவையான பண்டங்களைக் கொள்முதல் செய்து 
அவற்றை அவர்களுக்கு நியாய விலையில் விற்கத் தொடங்கியது . 
இதைத் தொடர்ந்து 1867 - ஆம் ஆண்டு இதே நோக்கோடு 
மற்றுமொரு கூட்டுறவுப் பண்டகசாலை டிரால்ஹட்டன் 
( Trollhattan ) என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது . இன்றும் 
இக்கூட்டுறவுப் பண்டகசாலை செவ்வனே செயலாற்றி 
வருகின்றது . இதன் பின்னர்தான் சுவீடன் நாட்டுக் கூட்டுறவு 
இயக்கம் மறுமலர்ச்சி பெற்றது . எண்ணிக்கையில் அதிகமாகக் 
கூட்டுறவுச் சங்கங்களும் செயலாற்றத் தொடங்கின . கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கும் புள்ளி விவரங்களின் மூலம் சுவீடன் 
நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களின் ( Consumers 
Co - operative Societies ) வளர்ச்சியை நாம் நன்கு அறியலாம் . 


1957 


1961 


1964 


1969 


678 


522 


365 


246 


1.10 


1-20 


1.29 


1.53 


சங்கங்களின் 
எண்ணிக்கை 
உறுப்பினர்களின் 
எண்ணிக்கை 
(மிலியனில் ) 
விற்பனைப் பிரிவு 
களின் எண் 
ணிக்கை 
மொத்த விற்பனை 
(மிலியனில் ) 
பணி புரிந்தோர் 
எண்ணிக்கை 


... 7,633 


6,330 


4,479 


2,901 


2,783 


3,643 


4,700 


7,237 


41,600 


40,000 


35,000 


சுவிடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம 


107 


இங்கிலாந்தைப் போலவே - சுவீடனும் கூட்டுறவுச் சங்கங் 
களின் எண்ணிக்கையை உயர்த்தாமல் செயலாற்றி வந்த சங்கங் 
களை ஒன்று சேர்த்து ஓர் ஐக்கிய அமைப்பு உருவாக்குவதிலேயே 
தன் கவனத்தைச் செலுத்தியது . இதன் விளைவாக , 1957 - ஆம் 
ஆண்டு 7633 விற்பனைப் பிரிவுகளாக விளங்கிய கூட்டுறவுச் 
சங்கங்கள் 2901 ஆக 1969 - ஆம் ஆண்டு குறைந்தன . எனினும் 
இச்சங்கங்களின் அளவு , தரம் முதலானவை பெருமளவில் 
உயர்ந்தன . தொழில் ஐக்கியம் ( Amalgamation ) வாயிலாக 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் செவ்வனே மாற்றியமைக்கப் 
பட்டுச் சீரிய முறையில் செயல்படவும் தொடங்கின . கூட்டுறவுச் 
சங்கங்களின் அளவு விரிவாக்கப்பட்டமையால் இத்துறையில் 
வல்லுநர்களாக விளங்கிய கூட்டுறவாளர்களின் உதவியும் 
எளிதில் கிட்டியது . 

தற்போது இந்நாட்டில் 2.8 மிலியன் குடும்பங்களே உள்ளன 
என்றாலும் அதில் 1.53 மிலியன் குடும்பங்கள் ‘ நுகர்வோர் கூட்டு 
றவுப் பண்டகசாலைகளில் உறுப்பினர்களாக உள்ளனர் . உறுப் 
பினர்களில் பெரும்பாலோர் மாத வருமானம் பெற்று வாழ்ந்து 
வரும் தொழிலாளிகளேயாவர் . எனவே இந்நாட்டின் கூட்டுறவு 
இயக்கம் நகரப் பகுதிகளிலேயே முதலில் தொடக்கம் பெற்றது . 


இக்கூட்டுறவுச் சங்கங்கள் அளவில் வேறுபட்டு விளங்கின . 
ஒரு சில சங்கங்கள் குறைந்த உறுப்பினர்களைக் கொண்டு செய 
லாற்றி வருகையில் ‘ ஸ்டாக்ஹோம் ( Stockholm ) என்ற நகரில் 
இயங்கிவரும் கூட்டுறவுச் சங்கம் உலகிலேயே பெரியதொரு 
கூட்டுறவுச் சங்கமாகச் செயலாற்றி வருகின்றது . இதன் உறுப் 
பினர்களின் எண்ணிக்கை 23 இலட்சத்திற்கும் அதிகமாகும் . 
1967 - ஆம் ஆண்டில் , இக்கூட்டுறவுச் சங்கம் 460 விற்பனைப் 
பிரிவுகளை நகரில் பெற்றிருந்தது . அவ்விற்பனைப் பிரிவுகள் 1000 
மிலியன் குரோனர் ( Kroner ) மதிப்பிற்கு விற்பனை செய்தன 
என்றால் இக்கூட்டுறவுச் சங்கத்தின் வெற்றியை நாம் எளிதில் 
புரிந்து கொள்ள முடியும் . மேலும் இந்த ஸ்டாக்ஹோம் நுகர் 
வோர் கூட்டுறவுச் சங்கம் ஒரு பெரிய ‘ பல பிரிவுப் பண்டகசாலை 
யையும் ( Departmental Stores ) நடத்தி வருகின்றது . இதுமட்டு 
மின்றி 15 உண்டிச்சாலைகளுக்கும் ( Restaurants ) , 2 பெரிய 
ரொட்டிக் கிடங்குகளுக்கும் ( Bakeries ) , ஓர் இறைச்சி பதப்படுத் 
தும் தொழிற்சாலைக்கும் உரிமை கொண்டாடி மகிழ்கின்றது 
இக்கூட்டுறவுச் சங்கம் . 


மதுவகைகள் தயாரிக்கும் சில தொழிற்சாலைகளையும் நடத்தி 
வருகின்றது இக்கூட்டுறவுச் சங்கம் . ஏறக்குறைய 10,000 தொழி 


108 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


லாளிகள் இச்சங்கத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் என்றால் 
இச்சங்கத்தின் அளவை நாம் எளிதில் கணக்கிட்டுவிட முடியும் . 


தற்போது சுவீடனில் 2,901 கூட்டுறவு விற்பனைப் பிரிவுகள் 
இயங்கி வருகின்றன . அவற்றுள் 2180 நாமே பொருள்களை 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையில் அமைந்த கடைகளும் , 
156 ‘ பல பிரிவுப் பண்டகசாலைகளும் (Departmental Stores ) 
168 பேரங்காடிகளும் ( Super Markets ) குறிப்பிடத்தக்கன 
வாகும் . இவை மட்டுமின்றி , 92 ‘ உணவு விடுதிகளும் ( Restau 
rants ) இச்சங்கத்தின் பராமரிப்பிலும் , கண்காணிப்பிலும் நடை 
பெற்று வருகின்றன . இந்நாட்டில் இயங்கிவரும் நாமே பொருள் 
களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் முறையில் அமைந்த கடைகள் 
( Self - Service Shops ) தனிச்சிறப்பு வாய்ந்தவையாகும் . சுவீடனில் 
உள்ள மொத்தக்கடைகளில் 50 % கூட்டுறவுச் சங்கங்களினாலேயே 
நடத்தப்படுகின்றன . 


கூட்டுறவுக் கொள்கைகளைத் தன்னுள் கொண்டு செயலாற்றி 
வரும் இவ்விற்பனைப் பிரிவுகளின் விற்பனை ஆண்டுதோறும் 
உயர்ந்து கொண்டே வருகின்றது . 1964 - ஆம் ஆண்டு ஒரு 
விற்பனைப் பிரிவின் மொத்த விற்பனை 1.3 மிலியன் குரோனரா 
கும் . 1969 - ஆண்டு மொத்த விற்பனை 32.5 மிலியனாக உள்ளது 
என்பதைக் காணும்போது கூட்டுறவு இயக்கத்தின் வலிமையை 
நாம் கண்கூடாகக் காணமுடிகின்றது . ஓர் உறுப்பினரின் 
சராசரிக் கொள் முதல் ஆண்டுக்கு 4717 குரோனராகும் . இதே 
ஆண்டில்தான் மொத்தச் சில்லறை வியாபாரத்தில் 20 சதவிகித 
மும் , உணவுப் பொருள் வணிகத்தில் 26 சதவிகிதமும் கூட்டுறவுச் 
சங்கங்களால் வியாபாரம் செய்யப்படுகின்றன என கணக்கிடப் 
பட்டுள்ளது . விற்பனை கணிசமான அளவில் நடைபெறுவதால் 
கூட்டுறவுச் சங்கங்களின் நிதி நிலையும் மகிழ்ச்சி தருவதாகவே 

சங்கத்தின் அளவும் , அது தொண்டாற்றி வரும் 
பிரதேச அளவும் அதிகமாவதால் நன்மை பெறுவோர் எண்ணிக் 
கையும் நன்கு உயர்ந்து வருகின்றது . சுவீடன் நாட்டுப் பெருங் 
குடிமக்கள் தங்களுக்குத் தேவையான பண்டங்களையும் , பிற 
பொருள்களையும் இக்கூட்டுறவு நுகர்வோர் சங்கங்கள் வாயிலாக 
நியாய விலையில் பெறுகின்றனர் . இனி சுவீடன் நாட்டில் செவ் 
வனே செயல்பட்டு வந்த நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களின் 
முக்கியமான சிறப்பு அம்சங்களைக் காண்போம் . 


உள்ளது . 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

109 
சுவீடனின் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களின் 

சிறப்பு அம்சங்கள் 
1. சங்கத்தின் பங்கை ( Share ) வாங்குவதன் மூலம் எவரும் 
சங்கத்தின் உறுப்பினராகச் செயலாற்ற முடியும் . பொதுவாக , 
ஓரு பங்கின் மதிப்பு 150 ‘ குரோனராக உள்ளது . எனவே 
சங்கத்தின் உறுப்பினர்களில் உயர்ந்தவன் , தாழ்ந்தவன் என்ற 
பாகுபாடோ அல்லது உறுப்பினராவதற்குக் கடுமையான விதி 
முறைகளோ நடைமுறையில் இல்லை . சங்கத்தின் மூலம் நன்மை 
பெற விரும்பும் எவரும் எளிதில் உறுப்பினராவதற்கு வழிமுறை 
கள் நன்கு வகுக்கப்பட்டுள்ளன . 

2. பொதுவாக , உறுப்பினர்களாகும் மக்கள் தொடக்கத்தி 
லேயே பங்கு மூலதனத்தை ( Share Capital ) ரொக்கமாகச் சங்கத் 
திற்கு அளிப்பதில்லை. அவர்கள் தங்களுக்குத் தேவையான 
எல்லாப் பொருள்களையும் சங்கத்திடமிருந்து ஆண்டு முழுவதும் 
கொள்முதல் செய்து கொள்வார்கள் . ஆண்டு இறுதியில் அவர் 
கள் சங்கத்திடமிருந்து ‘ இலாப ஈவு த் தொகையைக் பெற்றுக் 
கொள்ளலாம் . இவ்வாறு வழங்கப்படும் இலாப ஈவு ( Dividend ) 
உறுப்பினர்கள் சங்கத்திடமிருந்து செய்யும் கொள்முதலின் அடிப் 
படையிலேயே நிர்ணயிக்கப்படும் . கொள்முதல் அதிகரித்தால் 
உறுப்பினர்கள் பெறும் இலாப ஈவுத் தொகையும் உயரும் . ஆனால் 
இந்த இலாப ஈவுத் தொகை ரொக்கமாக உறுப்பினர்கட்கு 
ஆண்டு இறுதியில் வழங்கப்படுவதில்லை. 

ரொக்கத்திற்குப் 
பதிலாக அதே மதிப்பிற்குச் சங்கத்தின் பங்குகள் உறுப்பினர் 
களுக்கு அளிக்கப்படுகின்றன . 
3. இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்கள் 

பங்கு முதலுக்கு 
இலாப ஈவுத்தொகை அளிப்பதில்லை . இதற்குப் பதிலாகக் , 
குறைந்த சதவிகித வட்டித் தொகை இப்பங்குதாரர்களுக்கு வழங் 
கப்படுகின்றது . பொதுவாக , 5 சதவிகித வட்டியே அவர்களுக்கு 
வழங்கப்படுகின்றது . இதுவே உயர்ந்த அளவு வட்டியாகும். 

பங்குதாரர்களுக்கு வட்டி வழங்கப்பட்டதும் , எஞ்சியிருக்கும் 
இலாபத் தொகையில் 15 சதவிகிதம் ‘ காப்பு நிதி’க்கென ( Reserve 
Fund ) ஓதுக்கப்படுகின்றது . மீதமுள்ள இலாபத் தொகை கொள் 
முதல் அடிப்படையில் 

கணக்கிடப்பட்டு உறுப்பினர்களுக்கு 
வழங்கப்படும் . 


4. இக்கூட்டுறவு நுகர்வோர் சங்கங்களிலேயே குடும்பச் 
சேமிப்புக் கணக்கு ( Family Savings Account ) என்ற நலம் 


tió 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பயக்கவல்லதொரு கணக்கு முறையும் உறுப்பினர்களின் எதிர் 
கால நல் வாழ்வுக்கென நடத்தப்பட்டு வந்தது . உறுப்பினர் 
ஒருவரின் நல்வாழ்வு மட்டுமின்றி , அவரது குடும்பம் முழுவதும் 
இக்கணக்கு முறை மூலம் நன்மை பெற எளிதில் வழிவகுக்கப் 
பட்டது . இலாப ஈவுத் தொகையின் ஒரு பகுதி உறுப்பினர் 
களின் குடும்பச் சேமிப்புக்கணக்கில் வரவு வைக்கப்பட்டு , 
இவ்வாறு சேமிக்கப்படும் தொகை உறுப்பினர்களின் அறுப 
தாவது வயதில் திருப்பிக் கொடுக்கப்படும் . உறுப்பினர்களின் 
தேவைகள் அதிகமாகி அவர்கள் இன்னலுறும் போதும் , உறுப் 
பினர்கள் சங்கம் இயங்கிவரும் இடத்தை விட்டுப் பிரிந்து 
செல்லும் போதும் இச்சேமிப்புத் தொகை திருப்பித் தரப்படு 
கின்றது . 


5. சிறிய கூட்டுறவுப் பண்டகசாலைகளில் ‘பொதுமன்றமே 
( General Body ) தலைமை அதிகாரியாகத் திகழ்கின்றது . இப் 
பொதுமன்றமே பண்டகசாலையைத் திறம்பட நடத்துவதற்கென 
ஒரு நிருவாகக் குழு வையும் (Managing Committee ) நியமிக் 
கின்றது . இவ்வாறு நியமிக்கப்படும் நிருவாகக் குழுவின் முக்கிய 
வேலைகள் இரண்டேயாகும் . நிருவாகத்தைத் திறம்பட நடத்திச் 
செல்லவல்ல நிருவாகியைத் 

நிருவாகியைத் தேர்ந்தெடுத்து நியமித்தலும் , 
அவரது பணிகளைச் சிறப்பான முறையில் கண்காணித்தலுமே 
இக்குழுவின் முக்கியப் பணிகளாகும் . 

6. அளவில் பெரிய கூட்டுறவுச் சங்கங்கள் பிரதேசவாரி 
யாகப் பிரிக்கப்பட்டு நிருவகிக்கப்படுகின்றன . கூட்டுறவுக் கடை 
களின் எண்ணிக்கையைப் போலவே இவைகளின் நிர்வாகத் 
திறனும் உயர்ந்து காணப்படுகின்றது . உறுப்பினர்கள் ஒன்று 
கூடி ஒரு நிர்வாகக் குழுவை மாவட்ட ரீதியில் அமைக்கின்றனர் . 
மேலும் , பிரதேச அடிப்படையில் பொதுச் சபையில் ( General 
Assembly ) அங்கம் வகிக்குமாறு ஒரு பிரதிநிதியும் உறுப்பினர் 
களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் . 

கூட்டுறவுச் 
சங்கங்கள் மாவட்ட ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள நிருவாகக் 
குழுவினால் நிருவகிக்கப்படுகின்றன . பிரதேச அடிப்படையில் 
தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுச் 
சபையை உருவாக்குகின்றனர் . இப்பொதுச்சபை உறுப்பினர்கள் 
ஒரு நிர்வாக ஆலோசனைக் குழுவினை அமைக்கின்றனர் . இந்த 
ஆலோசனைக்குழு 15 - லிருந்து 20 உறுப்பினர்களைக் கொண்டு 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களின் வெற்றிக்காகப் பாடுபடு 
கின்றது . மாதமொரு முறை கூடும் இந்த ஆலோசனை குழுவின் 
முக்கியப் பணி ‘ இயக்குநர் அவையை ( Board of Directors ) 


உள்ளூர் 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

111 
நியமித்தலும் அதன் பணிகளைக் 

கண்காணித்தலுமேயாகும் . 
இவ்வவையின் உறுப்பினர்கள் சம்பளம் பெறும் அலுவலர்களே 
ஆவர் . ஆலோசனைக் குழுவின் உத்தரவுப்படிச் செயலாற்றுவதே 
இவர்களின் கடமையாகும் . 


7. இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் தாங்கள் விற்பனை 
செய்யும் பொருள்களுக்கு , கொள்ளை இலாபத்தைக் கருதாமல் 
நியாயமான அளவில் விலைகளை நிருணயிக்கின்றன . எனினும் , 3 
சதவிகித இலாப ஈவுத் தொகையை உறுப்பினர்களுக்கு வழங்கும் 
வகையில் , குறைந்த அளவு இலாப நோக்கோடு , பொருள்களின் 
விலைகள் நிருணயம் செய்யப்படுகின்றன . எனவே , இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் உறுப்பினர்களின் நன்மையை மனதில் கொண்டே 
விலை நிருணயம் செய்கின்றன . 


8. இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் உறுப்பினர்களுக்குக் 
கடன் விற்பனை செய்வதில்லை . ரொக்க விற்பனையே ஊக்குவிக்கப் 
படுகின்றது . இதன் பயனாக வராக் கடன் ( Bad Debts ) பிரச் 
சினையே எழுவதில்லை . எனவே கூட்டுறவு அமைப்புகளின் நிதி 
நிலையும் உறுப்பினர்களால் பாதிக்கப்படுவதில்லை . உறுப் 
பினர்கள் தங்களின் தேவைப் பொருள்களை வாங்குவதற்கு 
ரொக்கமற்று இருப்பின் , அவர்கள் உள்ளூர்ச் சேமிப்பு வங்கி 
( Local Savings Bank ) மூலம் கடன் பெற்றுத் தங்கள் தேவைகளை 
நிறைவேற்றிக் கொள்ள முடிகின்றது . 


இத்துணை வலிமையான சிறப்பு அம்சங்களைத் தங்கள் 
கொள்கைகளாகக் கொண்டு இயங்கிவரும் நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் வெற்றி பெறுவதில் வியப்பேதுமில்லை . 


தொடக்கத்தில் சுவீடனின் துய்ப்போர் கூட்டுறவு இயக்கம் 
தனிப்பட்ட வணிகர்களும் , ஆலை உரிமையாளர்களும் ஒன்று 
சேர்ந்து அமைத்த தொழில் திரட்டுகளுடன் கடுமையான போட் 
டியில் ஈடுபட வேண்டியிருந்தது . இலாப நோக்கை மட்டுமே 
குறிக்கோளாகக் கொண்டு இயங்கி வந்த இத்தொழில் 
திரட்டுகளின் முன்னால் சேவை செய்யும் எண்ணத்துடன் 
செயலாற்றி வந்த கூட்டுறவுச் சங்கங்கள் வலிமையுடன் செயல்பட 
இயலவில்லை. இந்நிலையில்தான் சுவீடனில் ‘ கூட்டுறவு மொத்த 
விற்பனைச் சங்கம் ( Co - operative wholesale Society ) தோற்று 
விக்கப்பட்டது . 

இனி 

இக்கூட்டுறவு அமைப்பைப் பற்றி 
ஆராய்வோம் . 


112 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


1 . கோ ஆப்பரேட்டிவ் ஃபார்பன்டெட் 

( Co - operative Farbundet ) 
சுவீடனின் துய்ப்போர் கூட்டுறவுச் சங்கங்கள் முக்கியப் 
பொருள்களின் விலைகள் ஓர் அளவிற்கு மேல் உயராவண்ணம் 
தகுந்த நடவடிக்கைகளை உறுப்பினர்களின் நலனுக்காகவும் , 
நாட்டின் நலனுக்காகவும் எடுக்கத் தொடங்கவே பிரச்சினைகள் 
பல தோன்றலாயின . குறிப்பாகத் தனிப்பட்ட வணிகர்களால் 
நடத்தப்பட்டு வந்த தொழில் திரட்டுகளுடன் கடுமையான 
போட்டி ஏற்படலாயிற்று . இச்சூழ்நிலையில் தான் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காகவும் , நல்ல முறையில் 
வலிமை வழங்குவதற்காகவும் ஒரு கூட்டுறவு அமைப்பு 1899 - ஆம் 
ஆண்டு உருவாக்கப்பட்டது . இக்கூட்டுறவு அமைப்பே 
கூட்டுறவு ஃபார்பன்டெட் ( Co - operative Farbundet ) என 
வழங்கப்பட்டது . சுவீடன் நாட்டுக் கூட்டுறவுச் சங்கமும் , மொத்த 
விற்பனைச் சங்கமும் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன . 


முதல் ஐந்து வகுடங்களுக்கு இக்கூட்டுறவு அமைப்பு 
வணிகத் துறையில் ஈடுபடவில்லை . நுகர்வோர் கூட்டுறவு இயக் 
கத்தைப் பலப்படுத்துவதிலும் , மேலும் பல கூட்டுறவுப் பண்டக 
சாலைகளைத் தோற்றுவிப்பதிலுமே தன் முழுக்கவனத்தையும் 
செலுத்தி வந்தது . இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 
ஆலோசனைகள் வழங்கும் ஓர் ஆலோசனைச் சபையாகவே செயல் 
பட்டு வந்தது . 1904 - ஆம் ஆண்டுதான் அதன் செயல் முறையில் 
திருப்பம் ஏற்பட்டது . இவ்வாண்டின் தொடக்கத்திலிருந்துதான் 
முக்கியப் பண்டங்களின் விற்பனையையும் ஏற்றது . இதைத் 
தொடர்ந்து , உற்பத்தித்துறையிலும் இது படிப்படியாக ஈடு 
படத் தொடங்கியது . 


தொடக்கத்தில் , இக்கூட்டுறவு அமைப்பு ( K.F. ) தொடக்கக் 
கூட்டுறவுப் பண்டகசாலைகளுக்குத் தேவையான பண்டங்களைத் 
தேவையான அளவிற்கு நியாய விலையில் அளித்து வந்தது . 
எனவே , தனியார் கம்பெனிகளிடமிருந்து பல முகமைகளைப் 
( Agencies ) பெற்று நல்ல முறையில் பண்டங்களை விற்பனை 
செய்துவந்தது . இவ்வாறு குறுகிய அளவில் செயலாற்றி வந்த 
இக்கூட்டுறவு அமைப்பு ( K.F. ) நாளடைவில் ஒரு சிறந்த மொத்த 
விற்பனைச் சங்கமாக உருமாறியது . 


இதைத் தொடர்ந்தே இக்கூட்டுறவு அமைப்பு உற்பத்தித் 
துறையிலும் தன் கவனத்தைச் செலுத்தத் தொடங்கியது . இத் 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


113 


துறையில் ஈடுபடத் தொடங்கியதற்கு முக்கியமான இரண்டு 
காரணங்கள்- ( 1 ) உற்பத்தித் துறையில் ஈடுபடுவதால் 
கிடைக்கும் இலாபத் தொகை ; ( 2 ) தனிப்பட்ட உற்பத்தியாளர் 
களின் அளவுக்கதிகமான கொள்ளை இலாபம் . 


நாட்டிற்கும் , உறுப்பினர்களுக்கும் சேவை செய்தலே இக் 
கூட்டுறவு அமைப்பின் முக்கியக் குறிக்கோள் ஆயினும் அச் 
சேவையைத் தொடர்ந்து செய்வதற்குப் போதிய நிதியைப் 
பெறுவது அவசியமாகும் . எனவே நிதிநிலையைக் கணிசமாக 
உயர்த்துவதற்கு இக்கூட்டுறவு அமைப்பு உற்பத்திச் செயல் 
களையும் ஏற்கத் துணிந்ததில் விந்தை ஏதுமில்லை . 


தனிப்பட்ட உற்பத்தியாளர்கள் 

எப்போதும் இலாப 
வேட்டையையே எண்ணி இருப்பதால் அவர்களுக்கும் சேவை 
நோக்கத்திற்கும் யாதொரு தொடர்பும் இல்லாமற் போகிறது . 
இத்தகைய உற்பத்தியாளர்கள் எப்போதும் உற்பத்தி அளவைக் 
கட்டுப் படுத்துவதிலும் , விலையை உயர் மட்டத்தில் நிருணயிப் 
பதிலுமே தங்கள் முழுக் கவனத்தையும் , உழைப்பையும் செலுத்து 
வதன் காரணமாக நுகர்வோர் மிகவும் பாதிக்கப்படுவது 
திண்ணம் . குறிப்பாகத் தேவை நெகிழ்ச்சி ( Elasticity of 
Demand ) குறைந்த அவசியப் பண்டங்களின் விற்பனையில் , 
பெரும்பாலும் விற்போர் சந்தை ( Sellers Market ) காணப்படு 
வதால் துய்ப்போர் அவர்களது தேவைப் பொருள்களை அதிக 
விலை கொடுத்தே வாங்க வேண்டியிருக்கும் . நுகர்வோர் ஒன்று 
கூடிப் பொருள்களின் விலை ஏற்றத்தை எதிர்ப்பதற்கும் , தடுப்ப 
தற்கும் கூட்டுறவு அமைப்பு பெரிதும் உதவக் கூடியதொன்றாகும் . 
இப்பணியையே சுவீடன் மொத்த விற்பனைச் சங்கம் ( K.F. ) 
செய்யத் தொடங்கியது . இதன் பயனாகத் தனிப்பட்ட வணிகர் 
களின் விற்பனை முற்றுரிமை ( Monopoly ) முறியடிக்கப்பட்டது . 


மொத்த விற்பனைப் பணிகள் 
- 

( Wholesale Activities) 
சுவீடனின் மொத்த விற்பனைச் சங்கம் ( K.F. ) தொடக்கத்தில் 
குறைந்த அளவிலேயே மொத்த விற்பனைப் பணியைத் தொடங் 
கினாலும் நாளடைவில் பேரளவில் வியாபாரம் செய்யத் தொடங் 
கியது . தற்போது மொத்த விற்பனைப் பணிகள் சுமார் நாற்பது 
விற்பனைப் பிரிவுகள் மூலம் 

மூலம் செய்யப்படுகின்றன . ஒவ்வொரு 
விற்பனைப் பிரிவும் குறிப்பிட்ட பண்டங்களை நியாய விலைக்கு 
விற்பனை செய்கின்றது . ஒவ்வொரு பிரிவுக்கும் தனியாக ஒரு 

8 


, 
114 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
தலைமை அதிகாரி செயல் படுவதால் விற்பனை சீரிய முறையில் 
செய்யப்படுகின்றது . நிருவாகம் முழுவதும் அத்தலைமை 
அதிகாரியின் நேரடிப் பார்வையில் நடைபெறுவதாலும் , அதிக 
அதிகாரங்கள் அத்தலைமைப் பதவிக்கு அளிக்கப்பட்டிருப்ப 
தாலும் ஒவ்வொரு விற்பனைப் பிரிவும் எளிதில் செம்மையாகச் 
செயல்பட இயலுகின்றது . 

ஒவ்வொரு விற்பனைப் பிரிவும் ஒரு சில குறிப்பிட்ட பண்டங் 
களையே விற்பனை செய்வதால் இங்கு நாம் சிறப்பீடுபாட்டை க் 
(Specialisation ) காண முடிகின்றது . மொத்த விற்பனைப் பிரிவு 
களும் நான்கு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு பகுதியும் 
ஓர் இயக்குநரின் நேரடிப் பார்வையில் இயங்கி வருகின்றது . 
ஒவ்வொரு பகுதியின் இயக்கு நரும் ( Director ) விற்பனைப் பிரிவு 
களுக்கும் மத்திய நிர்வாக அவைக்கும் இடையே இணைப்புப் 
பாலமாகச் 

செயல்பட்டு வருகின்றனர் . வார மொரு முறை 
அவையின் 

கூட்டம் நடத்தப்படுகின்றது . இக்கூட்டத்தில் 
விற்பனைப் பிரிவுகளின் வளர்ச்சி , அவைகளின் நிதி நிலை ,, 
வளர்ச்சியைக் குன்றச் செய்யும் பிரச்சினை மிகுந்த இடர்ப்பாடுகள் 
முதலானவை விளக்கமாக விவாதிக்கப்பட்டு அவைகளை நீக்கும் 
பிரிவின் வளர்ச்சியும் குறிப்பு ( Progress Sheet ) வடிவில் 
தயாரிக்கப்பட்டுப் பிற பிரிவுகளுக்கு அனுப்பப்படுவதால் பிரிவு 
களுக்கிடையே விற்பனை செய்வதில் போட்டி ஏற்பட்டு , மொத்த 
விற்பனை உயர்வதற்கு வழி செய்யப்படுகிள்றது . 

அளவான 
போட்டி எத்துறையிலும் தேவைதானே ! 


இக்கூட்டுறவுச் சங்கத்தின் ( K.F. ) தலைமை அலுவலகம் 
‘ ஸ்டாக்ஹோம் ( Stockholm ) நகரில் செயல்பட்டு வருகின்றது 
என்றாலும் கொள்முதல் செய்யப்பட்ட சரக்குகளைப் பிரதேச 
பண்டகங்களில் ( Regional Warehouses ) பத்திரப்படுத்தி 
வைக்கின்றது . இல்வகைப் பண்டகங்கள் 

நாடு 

முழுவதும் 
அமைக்கப்பட்டு நல்ல முறையில் நிருவகிக்கப்படுகின்றன . 
தற்போது 22 பண்டகங்கள் சுவீடன் நாட்டின் பல பகுதிகளில் 
செயலாற்றி வருகின்றன . சரக்குகளை எளிதில் வாடகை வண்டி 
களிலிருந்து இறக்குவதற்கும் , பிறகு அவற்றை வெளியே அனுப் 
புவதற்கும் தக்கவாறு இப்பண்டகங்கள் நிர்மாணிக்கப்படு 
கின்றன . துறைமுகங்களிடமிருந்து நேரடியாகவும் , பிற அளிப் 
பாளர்களிடமிருந்தும் ( Suppliers ) சரக்குகளைப் பெற்று நல்ல 
முறையில் இப்பண்டகங்கள் பத்திரப்படுத்தி வைக்கின்றன . இப் 
பண்டகங்கள் தவீன முறையில் பல வசதிகளைக் கொண்டதாக 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

115 
அமைக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு பண்டத்திற்கும் தனியான 
இடம் இப்பண்டகங்களில் ஒதுக்கப்பட்டுள்ளது . குறுகிய 
காலத்தில் அழியக்கூடிய பொருள்களை நல்ல முறையில் பாது 
காப்பதற்கெனக் குளிர் சாதன வசதிகளைக் கொண்ட தனி அறை 
களும் இப்பண்டகங்களில் உள்ளன . சரக்குகளை நல்ல முறையில் 
கட்டிப் பாதுகாப்பதற்குத் தனிப்பிரிவுகளும் ( Packing Section ) 
இப்பண்டகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன . தானாகவே 
இயங்கும் இயந்திரங்கள் மூலம் இப்பணி செவ்வனே செய்யப்படு 
கின்றது . இது மட்டுமின்றி மற்றக் காரியங்களும் இயந்திரங்கள் 
துணை கொண்டு நடைபெறுவதால் காலம் விரயம் செய்யப் 
படாமல் காக்கப்படுகின்றது . 


‘ தொடக்கக் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Primary Co - op . Socs . ) 
பெரும்பாலும் தங்கள் விற்பனைக்குத் தேவையான எல்லாப் 
பண்டங்களையும் நேரடியாகவே பண்டகங்களிடமிருந்து கொள் 
முதல் செய்து கொள்கின்றன . இம்முறையால் காலதாமதமின்றிப் 
பொருள்களைப் பெற இயலுகின்றது . ஒரு கூட்டுறவு சங்கத்திட 
மிருந்து தேவையான பொருள்களைக் கொள்முதல் செய்வதற்காக 

ணையைப் ( Order ) பெற்றவுடன் , இப்பண்டகம் அப்பொருள் 
களின் இருப்பு நிலையைக் கணக்கிடும் கருவி ( Computer ) மூலம் 
அறிந்து உடனே தாமதமின்றி அவற்றை அனுப்புவதற்கு 
ஏற்பாடு செய்கின்றது . இவ்வாறு அனுப்பப்படும் சரக்குகளுக்குப் 
பட்டியலும் ( Invoice ) கணக்கிடும் கருவி மூலம் தயாரிக்கப்பட்டுச் 
சம்பந்தப்பட்ட கூட்டுறவுச் சங்கத்திற்கு அனுப்பப்படுகின்றது . 
சரக்குகள் நல்ல முறையில் மரப்பெட்டிகளில் நிரப்பப்பட்டு 
மோட்டார் வாகனங்கள் மூலமாக அனுப்பப்படுகின்றன . 
இம்மொத்த விற்பனைச் சங்கம் 

விற்பனைச் சங்கம் (K.F. ) நியாயமான 
விலைகளையே தான் விற்பனை செய்யும் 

பொருள்களுக்கு 
நிருணயம் செய்கிறது . இலாப நோக்கம் குறைந்த அளவில் 
கணக்கிடப்பட்டாலும் , கொள்ளை இலாபம் அறவே கைவிடப் 
பட்டுள்ளது . 

பொருள்களைப் பெறும் கூட்டுறவு சங்கங்கள் 
பொருள்களின் அடக்க விலையுடன் ( Cost Price ), சத்தம் 
( Freight ) , பண்டகச் செலவு ( Cost of Warehouse ) , 
பொருள்கள் பண்டகங்களில் தங்கி இருந்த காலத்திற்கு வட்டி 
போன்ற செலவுகளையும் சேர்த்துக் கொடுக்கவேண்டும் . இதன் 
மூலம் பெறும் ரொக்கத் தொகையைக் கொண்டே மொத்த 
விற்பனைச் சங்கம் கொள்முதலின் அடிப்படையில் வாங்குபவர் 
களுக்கு ஓரு சதவிகித ( 1 % ) இலாப ஈவுத்தொகை வழங்குகின்றது . 
இதன் மூலம் கூட்டுறவுச் சங்கங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன . 


- 


. 
116 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
1956 - ஆம் ஆண்டில் மட்டும் கூட்டுறவுச் சங்கங்களினால் 
கொள்முதல் செய்யப்பட்ட பண்டங்களின் மொத்த மதிப்பு 935 
மிலியன் ‘ குரோனர் களாகும் . 1969 - ஆம் ஆண்டு மொத்த விற் 
பனை 4,156 மிலியன் குரோனர்களாக உயர்ந்துள்ளது என்றால் 
சுவீடன் நாட்டுக் கூட்டுறவு இயக்க வளர்ச்சியை நாம் எளிதில் 
அறிந்து கொள்ளலாம் . கூட்டுறவுச் சங்கங்களும் , மற்ற பண்டக 
சாலைகளும் இம்மொத்த விற்பனைச் சங்கத்திடமிருந்து தான் 
கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப் படுவ 
தில்லை. எனினும் கொள்முதல் இந்தக் கூட்டுறவு விற்பனைச் 
சங்கத்திடமிருந்தே செய்யப்படுவதற்குப் பொருள்களின் நியாய 
விலையே காரணமாகும் . கணிசமான அளவிற்குப் பல்வேறு 
பண்டங்கள் இக்கூட்டுறவுச் சங்கத்தின் மூலம் ஏற்றுமதி செய்யப் 
படுகின்றன . உதாரணமாக , 1969 - ஆம் ஆண்டில் மட்டும் 518 
மிலியன் குரோனர் மதிப்புள்ள பண்டங்கள் ஏற்றுமதி 
செய்யப்பட்டுள்ளன என்றால் இச்சங்கத்தின் பெருமையையும் ,, 
சிறப்பையும் நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் . இனி இச் 
சங்கம் எவ்வாறு உற்பத்தித் துறையிலும் சிறந்து விளங்குகிறது 
என்பதை ஆராய்வோம் . 
உற்பத்தித் துறையில் இச்சங்கத்தின் பணிகள் 

(( Production Activities ) 
குறைந்த அளவு இலாபத்தைப் பெறுவதற்காகவும் , தனிப் 
பட்டவர்களின் விற்பனை முற்றுரிமையை முறியடிப்பதற்காகவுமே 
இக்கூட்டுறவு மொத்த விற்பனைச்சங்கம் ( K.F. ) உற்பத்தித் 
துறையிலும் நுழைந்தது . சுவீடனின் இக்கூட்டுறவுச் சங்கம் 
நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை நிருவகித்து 
வருகின்றது . அவைகளில் பெரும்பாலானவை கூட்டுப் பங்கு 
கம்பெனிகளாகும் . இக்கம்பெனிகளைக் கட்டுப்படுத்துவதற்குத் 
தேவையான , போதுமான பங்குகளை இக்கூட்டுறவு அமைப்பு 
பெற்றிருப்பதால் அக்கம்பெனிகளை எளிதில் இது அடக்கியாள 
முடிகின்றது . மொத்தக் கூட்டுறவுச் சில்லறை விற்பனையில் 33 சத 
விகிதப் பொருள்கள் இக்கூட்டுறவுச் சங்கத்தினால் உற்பத்தி 
செய்யப்பட்டவை ஆகும் . இக்கூட்டுறவுச் சங்கத்தின் மொத்த 
விற்பனையில் 35 % மற்ற கூட்டுறவுச் சங்கங்களுக்கு விற்பனை 
செய்யப்படுகின்றது . 


தற்போது சுவீடனின் இக்கூட்டுறவுச் சங்கம் சுமார் நாற்பது 
தொழிற்சாலைகளை 

நிருவகித்து வருகின்றது . தனிப்பட்ட 


குறிப்பு : ஒரு ரூபாய் = 1,08 சுவீடன் குரோனர் . 


இதன் 


பெற்றுத்திகழ்ந்தது 
சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

117 
வணிகர்களின் தொழிற் திரட்டுகளையும் , 

திரட்டுகளையும் , வணிகச் சேர்க் 
கையையும் ஒழிப்பதே 

குறிக்கோளாக இருந்தது . 
ஏனெனில் , அவசியமான பண்டங்கள் அதிக விலைக்கே இத்தனிப் 
பட்ட வணிகர்களால் விற்கப்பட்டன . உதாரணமாகச் செயற்கை 
முறையில் வெண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ஒன்று 
கூடி ஒரு வலிமையான தொழில் திரட்டை உருவாக்கிக் கொண்டு 
உற்பத்திப் பொருளான செயற்கை வெண்ணெயை ( Margarine ) 
அதிக விலைக்கு விற்று வந்தனர் . இவர்களுக்குப் போட்டியாக 
இக்கூட்டுறவுச் சங்கம் ( K.F. ) 1909 - ஆம் ஆண்டு அளவில் சிறிய 
ஒரு செயற்கை வெண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலையை 
விலைக்குப் பெற்று நல்ல முறையில் நடத்தத் தொடங்கியது . தனிப் 
பட்டவர்களின் தொழில் திரட்டு 1911 - ஆம் ஆண்டு மறைந்து 
போயிற்று . 1914 - ஆம் ஆண்டு இத்தொழிற்சாலையும் கைவிடப் 
பட்டது . இதன் பிறகு 1921 - ஆம் ஆண்டுவரை வேறு எந்தத் 
தொழிலையும் இக்கூட்டுறவுச் சங்கம் ஏற்றுக் கொள்ளவும் இல்லை - 
புதிதாகத் தொடங்கவும் இல்லை . 1921 - ஆம் ஆண்டுக்குப் பின்னர் 
தான் , இக்கூட்டுறவுச் சங்கம் தன் கவனத்தை உற்பத்தித் 
துறையில் முழுவதும் செலுத்தத் தொடங்கியது . பல்வேறு 
உற்பத்திப் பணிகளையும் மேற்கொள்ளத் தொடங்கியது . 
1920 - ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு தொழிற்திரட்டு செயற்கை 
வெண்ணெய் உற்பத்தியில் தோன்றியது . 

வெண்ணெய் 
விலையும் அதிகமாக இருக்கவே , இக்கூட்டுறவுச் சங்கம் இதை 
திர்த்து முறியடிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் 1921 - ஆம் 
ஆண்டு இக்கூட்டுறவுச் சங்கத்திற்குச் சொந்தமான ஒரு தொழிற் 
சாலை தொடங்கப்பட்டது . நவீன கருவிகள் பலவற்றையும் 

இந்த வெண்ணெய்த் தொழிற்சாலை . 
தற்போது சுவீடன் நாட்டிலேயே பெரிய தொழிற்சாலையாகத் 
திகழ்வது இந்தச் செயற்கை வெண்ணெய் தயாரிக்கும் தொழிற் 
சாலையாகும் . அளவில் மட்டுமின்றி , தரமான வெண்ணெய் 
தயாரிப்பிலும் இச்சங்கமே முதலாவதாகத் திகழ்கிறது . சில்லறை 
வியாபாரம் செய்துவந்த கூட்டுறவுச் சங்கங்கள் தங்களுக்குத் 
தேவையான வெண்ணெயைத் தனியார் நிறுவனங்களிடமிருந்து 
கொள் முதல் செய்வதை விடுத்து இக்கூட்டுறவுச் சங்கம் நடத்தி 
வந்த தொழிற்சாலையிடமிருந்தே பெறத் தொடங்கின . இதன் 
விளைவாக , வெண்ணெய் விலை குறையத் தொடங்கியது . 
செயற்கை வெண்ணெய் உற்பத்திக்குத் தேவையான தாவர 
எண்ணெய் வகைகள் அதிக அளவு தேவைப்படவே , இச்சங்கம் 
1931 - ஆம் ஆண்டு தனியொரு தொழிற்சாலையைத் தொடங் 
கியது . மாவுப் பொருட்களின் விலையும் தனிப்பட்ட முதலாளிகள் 


எ 


118 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


உருவாக்கிய தொழில் திரட்டுகளால் அதிக அளவில் நிருணயிக் 
கப்பட்டிருந்தது . இதனால் பாதிக்கப்பட்டோர் நுகர்வோரே . 
இவர்களது இன்னல்களைக்களை வதையே தன் குறிக்கோளாகக் 
கொண்ட சுவீடனின் இக்கூட்டுறவுச் சங்கம் இப்பிரச்சினைக்கும் 
தீர்வு கண்டது . இவ்விரு துறைகளில் பெற்ற வெற்றி ஏனைய 
உற்பத்தித் துறையிலும் இச்சங்கம் ஈடுபடுவதற்கான ஊக்கத் 
தையும் , துணிவையும் அளித்தது . 


தானியங்கள் மூலம் பலவகை மாவுப் பொருள்கள் தயாரித்தல் 
( Flour Milling ), ரொட்டி தயாரித்தல் , உணவுப் பொருட்களைப் 
பக்குவப்படுத்தித் தகர அடைப்புகளில் அடைத்து விற்பனை 
செய்தல் ( Canning ), இறைச்சி தயாரித்தல் , 

தயாரித்தல் , காலணிகள் 
தயாரித்தல் , இரப்பர் டயர் தயாரித்தல் , இடுபணக் கணக்குப் 
பொறி தயாரித்தல் ( Cash Registers ) , மின் விளக்கு தயாரித்தல் , 
பீங்கான் பொருட்கள் தயாரித்தல் ( Ceramics ) , நார்ப் பொருட்கள் 
தயாரித்தல் (Fibres ), ஆடை தயாரித்தல் , ( Clothing ) , தையற் 
பொறி உற்பத்தி செய்தல் , சலவைத் தூள் தயாரித்தல் , உரங்கள் 
தயாரித்தல் ( Fertilisers ) , மெருகு ஏற்றப் பயன்படும் தேய்ப்புப் 
பொருள் தயாரித்தல் ( Polish ) , காற்றுறிஞ்சுதல் மூலம் தூசகற்றும் 
பொறி தயாரித்தல் ( Vaccum Cleaners ) போன்ற பலவகைத் 
தொழில்களிலும் இக்கூட்டுறவுச் சங்கம் ஈடுபட்டுப் பெரு வெற்றி 
யைப் பெறத் தொடங்கியது . 

சுவீடன் நாட்டு மக்கள் அதிகமாகத் தொல்லையுற்றுப் 
புகார் செய்தது 

செய்தது மின்சார விளக்குகளைப் பற்றியேயாகும் . 
மின்சார விளக்குகளின் நன்மைகளை முழுவதும் நன்குணர்ந் 
திருந்த சுவீடன் மக்கள் அவைகளின் விலை ஏற்றத்தினால் மிகவும் 
பாதிக்கப்பட்டிருந்தனர் . மின்சார விளக்குகளின் உற்பத்தி , 
அனைத்து நாடுகள் ஒன்று சேர்ந்து அமைத்த தொழில் 
திரட்டின் கண்காணிப்பில் இருந்தமையால் விலை 

ஏற்றம் 
தவிர்க்க முடியாததொன்றாக இருந்தது . இரண்டு தொழிற் 
சாலைகள் ( ஜெர்மானிய நாட்டைச் சார்ந்தவை) சுவீடன் நாட்டில் 
இயங்கிவந்த தொழிற்சாலையுடன் ஒன்று சேர்ந்து கொள்ளை 
இலாபமடைவதையே குறிக்கோளாகக் கொண்டு மின்சார 
விளக்குகளை விற்பனை செய்துவந்தன . ஓவ்வோர் ஆண்டும் 
சுவீடனில் உற்பத்தி செய்துவந்த தொழிற்சாலையின் செலவுத் 
தொகை கணிசமாக உயர்ந்து வந்ததால் இலாபத்தின் பெரும் 
பகுதி ஜெர்மானிய நாட்டிற்கு ஏற்றுமதியாகி வந்தது . விளக்கு 
களின் விலையும் அதிகமாக இருந்ததால் , தீவிரச் சிந்தனைக்குப் 
பின்னர் ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்துவதென இக்கூட்டுறவு 


119 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


சங்கம் 1928 - ஆம் ஆண்டு தீர்மானித்தது . தொழிற்சாலை 
கட்டுவதற்கெனத் திட்டங்களும் தீட்டப்பட்டன . 

1934 - ஆம் 
ஆண்டு முதன் முதலாக லூமா மின்சார விளக்குத் தொழிற்சாலை 
( Luma Lamp Factory ) தோற்றுவிக்கப்பட்டது , இதைத் 
தொடர்ந்து மேலும் ஒரு தொழிற்சாலை ஓஸ்லோ ( Oslo) 
என்ற நகரில் ஆரம்பிக்கப்பட்டது . லூமா மின்விளக்குத் 
தொழிற்சாலைதான் உலகிலேயே முதன் முதலாக சர்வதேச 
நாடுகளால் கூட்டுறவு அடிப்படையில் அமைக்கப்பட்டதாகும் . 
இத்தொழிற்சாலை சுவீடன் , டென்மார்க் , நார்வே , பின்லாந்து 
( Finland ) என்ற நான்கு நாடுகளின் மத்தியக் கூட்டுறவுச் 
சங்கங்களின் கூட்டமைப்பின் கீழ் இயங்கியது . உற்பத்தி 
செய்யப்பட்ட மின்விளக்குகள் குறைந்த விலையில் விற்பனை 
செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தனிப்பட்டவர்களால் நடத்தப் 
பட்ட தொழில் திரட்டும் விலையைக் குறைக்க வேண்டியதாயிற்று . 
மக்களின் பிரச்சினையும் ஒரு வழியாகத் தீர்ந்தது . 


சுவீடனில் மட்டுமின்றி , அண்டை நாடுகளிலும் இம்மின் 
விளக்குகளுக்கு அதிகக் கேட்பு ( Demand ) இருந்தமையால் , 
அந்நாடுகளுக்கும் இவ்விளக்குகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன . 
குறிப்பாக , இங்கிலாந்தில் சுவீடனின் மின்விளக்குகளுக்கு நல்ல 
வரவேற்பு இருந்தது . மேலும் இரு மின்விளக்குத் தொழிற் 
சாலைகள் ‘கிளாஸ்கோ ( Glasgow ) ‘ஓஸ்லோ ( Oslo ) என்னும் 
நகர்களில் அமைக்கப்பட்டன . இவைமட்டுமின்றி , இக்கூட்டுறவுச் 
சங்கம் 3 காகித ஆலைகளையும் , ஒரு பீங்கான் தொழிற்சாலையையும் 
திறம்பட நடத்தி வந்தது . துய்ப்போரின் நலன் கருதி ஒரு 
சேமிப்பு வங்கி யையும் ( Savings Bank ) நடத்திவந்தது . 


இவ்வாறாக , தனியார் துறையில் மலிந்து காணப்பட்ட 
கொள்ளை இலாப வேட்டை போன்ற குறைகளைக் களைவதற்காக 
இச்சங்கம் உற்பத்தித் துறையிலும் , விநியோகத் துறையிலும் 
ஒரு சேரச்செயலாற்றி வந்தமையால் நாடு - நலம்பெறத் தொடங் 

பொருள்களின் விலை குறைந்தும் , தரம் உயர்ந்தும் 
காணப்பட்டமையால் , இக்கூட்டுறவு அமைப்பு ( K. F. ) நல்லோர் 
எல்லோராலும் பாராட்டப்பட்டது. 1969 - ஆம் ஆண்டில் மட்டும் 
2654 மிலியன் குரோனர் மதிப்புள்ள பொருள்கள் இக்கூட்டுறவு 
அமைப்பின் கண்காணிப்பில் உற்பத்தி செய்யப்பட்டன . 


கியது . 


உற்பத்தித் துறை, விநியோகத்துறை ஆகிய இரண்டிலும் 
ஒரு சேரச் செயலாற்றி வந்த இக்கூட்டுறவு அமைப்பு வேறுபல 
செயல்களிலும் ஈடுபட்டுச் செவ்வனே சேவை செய்து வந்தது . 
இனி அவற்றுள் சிலவற்றைப் பார்ப்போம் , 


120 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


காப்புறுதித் தொண்டு 
இக்கூட்டுறவுச் சங்கம் காப்புறுதித் தொண்டும் ( Insurance ) 
பேரளவில் ஏற்று நலம் பயக்கத்தக்க முறையில் நடத்திவந்தது . 
பெரும்பாலும் , இச்சங்கத்தின் துணைச் சங்கங்களாலேயே இக் 
காப்புறுதி வணிகம் நிறைவேற்றப்பட்டு வந்தது . 1908 - ஆம் 
ஆண்டு சாமர்பெட் ( Samerbete) என்னும் இடத்தில் தொழிலா 
ளிகளின் நலனுக்காக ஒரு பொதுக் காப்புறுதிச் சங்கம் ( General 
Insurance Society ) தோற்றுவிக்கப்பட்டது , இதைத் தொடர்ந்து 
1914 - ஆம் ஆண்டு போல்கெட் ( Folket ) என்னும் இடத்தில் 
மேலும் ஒரு காப்புறுதிச் சங்கம் உருவானது . இது ஓர் ‘ ஆயுள் 
காப்புறுதிச் சங்கமாக ச் செயல்படத் தொடங்கியது . 1949 - ஆம் 
ஆண்டு மேலும் ஒரு சங்கம் இதே துறையில் தோற்றுவிக்கப் 


பட்டது . 


இக்காப்புறுதிச் சங்கங்கள் வெவ்வேறு துறையில் செயற் 
பட்டுவந்தாலும் , ஒரே நேரடி நிருவாகத்தின் கீழ்ச் செயலாற்றி 
வந்தன . ஆண்டுக்காண்டு இவைகள் பெற்றுவந்த கட்டணத் 
தொகையும் ( Premium ) உயர்ந்து வந்தமையால் காப்புறுதி 
வணிகம் சிறப்புடன் வளரத்தலைப்பட்டது . 

கூட்டுறவுக் கல்வியின் வளர்ச்சி 
தொண்டாற்றி வந்த பல்வகைக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
உறுப்பினர்கள் கூட்டுறவுக் கல்வியின் அவசியத்தையும் , நன்மை 
யையும் சரிவர உணர்ந்து செயல்படாமையால் , சுவீடனின் இக் 
கூட்டுறவுச் சங்கம் ( K. F. ) கூட்டுறவுக் கல்வியை நன்கு நாட்டு 
மக்களிடையே பரப்புவதற்குத் தேவையான எல்லா நடவடிக்கை 
களையும் எடுக்கத் தலைப்பட்டது . துண்டு அறிக்கைகள் மூலம் 
கூட்டுறவுக் கொள் கைகள் எங்கும் பரவத் தொடங்கின . நாம் 
( We) என்ற பெயரில் ஒரு வாரப் பத்திரிகை வெளியிடப் 
படுகிறது . நாட்டின் கூட்டுறவுத் துறையில் ஏற்படும் எல்லாப் 
புதிய மாற்றங்களும் , செயல் முறைகளும் இப்பத்திரிகையில் 
வெளியிடப்படுவதால் , மக்கள் கூட்டுறவுச் சங்கங்கள் ஆற்றிவரும் 
பணியை அவ்வப்போது நன்கு உணர வாய்ப்பு ஏற்பட்டது. 
4.3 இலட்சம் பிரதிகள் வாரந்தோறும் விற்பனையாகின்றன. 
பொருளாதார முன்னேற்றத்தையே குறிக்கோளாகக் கொண்டு 
இப்பத்திரிகை செயலாற்றி வருகின்றது . இதுவன்றி , கூட்டுற 
வாளர் ( The Co - operator ) என்ற பத்திரிகையும் மாதமிருமுறை 
வெளியிடப்படுகின்றது . குறிப்பாகக் , கூட்டுறவுச் சங்கங்களில் 
பணியாற்றிவரும் அதிகாரிகளுக்கும் , உறுப்பினர்கட்கும் வழி 
காட்டியாகத் திகழ்கின்றது இப்பத்திரிகை 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


1211 


பல நூலகங்களும் இச்சங்கத்தால் நடத்தப்படுகின்றன . 
ஒவ்வோர் ஆண்டும் சுமார் 300 புதிய நூல்கள் இச்சங்கத்தால் 
வெளியிடப்படுகின்றன. இச்சங்கத்தின் மத்திய நூலகத்தில் சுமார் 
ஓர் இலட்சத்திற்கும் அதிகமான பொருளாதார 

நூல்கள் 
உள்ளன . மேலும் கூட்டுறவுக் கல்வியின் அவசியத்தை வலி 
யுறுத்தும் பொருட்டு , பல திரைப்படங்களும் இச்சங்கத்தால் 
உருவாக்கப்படுகின்றன . இத்திரைப்படங்கள் துணைச்சங்கங் 
களுக்கு வாடகைக்கு வழங்கப்படுகின்றன . திரைப்படக் கருவி 
களும் இச்சங்கங்கட்கு வழங்கப்படுவதால் , இச்சங்க உறுப் 
பினர்கள் கூட்டுறவுக் கொள்கைகளை நன்கு உணர முடிகின்றது . 
குடும்பப் பெண்களுக்கென ஒரு சிறப்புப் பிரிவும் ( Special 
Department for Housewives ) DF1515 Š STIU 

இச்சங்கத்தால் தொடங்கப் 
பட்டுள்ளது . இப்பிரிவு பெண்களின் முன்னேற்றத்திற்காகப் 
பெரிதும் தொண்டாற்றி வருகின்றது 


கூட்டுறவுக் கல்வியின் வளர்ச்சிக்கென , இக்கூட்டுறவுச் 
சங்கம் ஒரு பெரிய கல்லூரியையும் நடத்தி வருகின்றது ( Yar Gard 
College) . சுமார் 150 பலவகைப் பாடப் பிரிவுகள் இக்கல்லூரியில் 
உள்ளன . 3000 - க்கும் அதிகமான மாணவர்கள் கூட்டுறவுப் 
பயிற்சியை ஆண்டுதோறும் இக்கல்லூரியின் மூலம் பெறுகின்றனர் . 
இக்கல்லூரியின் தலையாய நோக்கம் , கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் 
தகுதியான அதிகாரிகளை உருவாக்குவதேயாகும் , தபால் கல்வி 
மூலமாகவும் , கூட்டுறவுக் கொள்கைகள் நாடு முழுவதும் பரப்பப் 
படுகின்றன . 

அனுபவமும் , அறிவும் நிறைந்த ஆசிரியர்கள் 
இக்கல்லூரியில் பணிபுரிவதால் , இக்கல்லூரி பல்வகையிலும் 
சிறப்பாகத் தொண்டாற்றி வருகின்றது , இக்கல்லூரி 1924 - ஆம் 
ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதாகும் . 

சோதனை ஆய்வுக்கூடங்கள் 

( Test Laboratories ) 
சுவீடனின் இக்கூட்டுறவுச் சங்கம் தரமான பொருள்களையே 
- உறுப்பினர்கட்கு விற்பனை செய்துவருகின்றது . விற்பனைக்கு 
முன்னர் , ஒவ்வொரு பொருளின் தரமும் நல்ல பல கோதனை 
களுக்கு உட்பட்டு , அதன் தரம் நிர்ணயிக்கப்படுகின்றது . 
பொருளின் தரம் குறைந்து காணப்படின் , அப்பொருள்கள் 
விற்பனை செய்யப்படுவதில்லை . பொருள்களின் தரத்தை நன்கு 
ஆராயும் பொருட்டுப் பல ஆய்வுக்கூடங்கள் , இயங்கிவருகின்றன . 
உணவுச் சோதனை ஆய்வுக்கூடம் ( Food Test Laboratory ) 
துணி ஆய்வுக்கூடம் ( Textile Laboratory ) போன்றவை 


122 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அவைகளுள் குறிப்பிடத்தக்கவையாகும் . விற்பனை பொருள்களின் 
தரம் நன்கு ஆராயப்படுவதால் , அவைகளை நுகர்வோர் மெத்த 
மகிழ்ச்சி அடைகின்றனர் . கூட்டுறவின்பால் ஈடுபாடும் நம்பிக் 
கையும் கொள்கின்றனர் . 


கூட்டுறவுச் சங்கமும் வேலை வாய்ப்பும் 
சுவீடனின் பெருமை மிக்க இக்கூட்டுறவுச் சங்கம் வேலை 
வாய்ப்புக்களையும் கணிசமாக உயர்த்தி வருகின்றது . 
சங்கத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளிகளின் எண்ணிக்கை 
ஆண்டு தோறும் உயர்ந்து வருகின்றது . 1968 - ஆம் ஆண்டு 
இச்சங்கத்தின் கீழ்ப் பணிபுரிந்தோர் எண்ணிக்கை 22,000 என 
கணக்கிடப் பட்டுள்ளது . எல்லாத் தேவையான வசதிகளையும் 
தொழிலாளிகளுக்கு இக்கூட்டுறவுச் சங்கம் வழங்கி உள்ளதால் 
தொழிலாளிகளிடையே அமைதியான சூழ்நிலை எப்போதும் 
நிலவுகிறது . இக்கூட்டுறவுச் சங்கத்திற்கும் தொழிலாளிகளுக்கு 
மிடையே எப்போதும் பிணக்கு ஏற்படுவதில்லையாதலால் , இச் 
சங்கத்தின் பணி சாதாரணமாகத் தடைப்படுவதில்லை . சுவீடனில் 
‘ 8 மணி நேர வேலை முறை 1919 - ஆம் ஆண்டுதான் சட்டத்தின் 
துணை கொண்டு நடைமுறைக்கு வந்தது . ஆனால் , இம்முறையை 
1906 - ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே இக்கூட்டுறவுச் சங்கம் 
கடைப் பிடிக்கத் தொடங்கியது . 1907 - ஆம் ஆண்டு முதல் , வேறு 
பல புரட்சித் திட்டங்கள் தொழிலாளர் நலன் கருதி வகுக்கப் 
பட்டன . வாரத்தில் இரண்டு நாள் விடுமுறை அனுசரிக்கப் 

சுவீடன் அரசிற்கே இக்கூட்டுறவுச் சங்கம் வழிகாட்டி 
யாகத் திகழ்ந்தது . தொழிலாளிகளின் பிரச்சினைகள் அவ்வப் 
போது நன்கு ஆராயப்பட்டு அவைகட்கு தீர்வும் காணப்பட்டது. 
பணியாளர்களின் தேவைக்கேற்ப ஊதியம் வழங்கப்பட்டமையால் 
அவர்களது வாழ்க்கைத் தரம் உயர்ந்தே காணப்படுகின்றது . 


பட்டது . 


கூட்டுறவுச் சங்கத்தின் அமைப்பு 
இச்சங்கத்தின் தலைமைக் காரியாலயம் , சுவீடனின் தலை நகரா 
கிய ஸ்டாக்ஹோமில் (Stockholm ) உள்ளது . முன் கண்ட 
வாறு பொருள்களின் மொத்த விற்பனை நாற்பது விற்பனைப் 
பிரிவுகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது . ஒவ்வொரு பிரிவும் 
ஒரு தகுதி வாய்ந்த அதிகாரியின் கீழ் செயல்பட்டு வருகின்றது . 
நிரம்ப அதிகாரங்கள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன . மொத்த 
விற்பனைப் பிரிவுகளும் நான்கு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு 
ஒவ்வொரு பகுதியும் ஓர் இயக்கு நரின் நேரடிக் கண்காணிப்பில் 
செயல்பட்டு வருகின்றது . மேலும் இக்கூட்டுறவுச் சங்கம் 12 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


123 


சேமிப்புக் கிடங்குகளையும் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பெற் 
றுள்ளது . எனவே பொருள்களை வேண்டி நிற்கும் உறுப் 
பினர்கள் , தங்களுக்கு அருகாமையில் உள்ள கிடங்கிலிருந்து 
வெகு எளிதில் பொருள்களைக் கொள்முதல் செய்து கொள் 
கின்றனர் . இக்கூட்டுறவுச் சங்கம் , 24 மாவட்டங்களைத் தன் 
தொண்டுக்கரங்கள் கொண்டு அணைத்துச் செல்கின்றது . 
மாவட்டக் குழுக்களும் ( District Committees ) அமைக்கப் 
பட்டுள்ளமையால் நிர்வாகம் செவ்வனே நடைபெற முடிகின்றது . 
உயர் மட்ட அளவில் ஒரு தேசிய அமைப்பும் ( National Congress ) 


உள்ளது . 


இச்சங்கத்தின் வெற்றிக்கு முதற் காரணம் அதன் வலிவான 
நிதி நிலையேயாகும் . 1969- ஆம் ஆண்டு சுமார் 500 மிலியன் 
குரோனர்களை இச்சங்கம் நிதியாகப் பெற்றிருந்தது . அதே 
ஆண்டில் இச்சங்கத்தின் கடன் மூலதனம் ( Loan Capital ) 
1450 மிலியன் குரோனர்களாகவும் , நிலையான சொத்துக்கள் 
( Fixed Assets ) 2034 குரோனர்களாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது . 
இச்சங்கத்தின் மொத்தச் சொத்துக்களின் மதிப்பு 2450 குரோனர் 
களாகும் . இத்தகைய வலிவான நிதி நிலையைக் கொண்டே இக் 
கூட்டுறவுச் சங்கம் எத்துறையிலும் அச்சமின்றி , தயக்கமின்றி ஈடு 
பட்டு வெற்றி கொள்ள முடிகின்றது . 


இனி இக்கூட்டுறவுச் சங்கத்தின் ( K. F. ) வெற்றிக்கான 
காரணங்களை ஆராய்வோம் : 


1. சில்லரை வணிக அமைப்புகளுக்கும் , மொத்த வணிக 
அமைப்புகளுக்குமிடையே நல்ல 

தல்ல ஒற்றுமை நிலவி வந்தது . 
உற்பத்தியாளர் சங்கங்கள் , துய்ப்போர் சங்கங்களுடன் நல்லுறவு 
கொண்டிருந்தமையால் தனிப்பட்ட வணிகர்களின் இலாப 
வேட்டை நசுக்கப்பட்டது . இவ்வகைச் சங்கங்களின் வளர்ச்சிக் 
கென ஓர் இணைப்புக் குழுவும் ( Joint Committee ) ஏற்படுத்தப் 
பட்டது . இவ்விரு சங்கங்களும் தங்களுக்குள் சில உடன் 
படிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டன . அதன்படி , உற்பத்திச் 
சங்கங்கள் சில்லறை வணிகத்தில் ஈடுபட இயலாமற் போயிற்று . 
துய்ப்போர் சங்கங்கள் உற்பத்தித் துறையிலும் , மொத்த 
விற்பனைத் துறையிலும் ஈடுபட முடியா வண்ணம் தடை செய்யப் 
பட்டது . இதன் காரணமாக , ஒன்றுக்கொன்று இணைந்தே 
வளர்ந்து பேரியக்கமாக மாறிற்று . 

மாறிற்று . கூட்டுறவுக் கல்வியும் 
தழைத்து வளர்ந்தமையால் வெற்றி எளிதில் கிட்டியது , 


124 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


2. இக்கூட்டுறவுச் சங்கம் உற்பத்தித் துறையிலும் விநி 
யோகத் துறையிலும் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தியமையால் 
வெற்றி எளிதில் கிட்டியது . பொருள்களின் தரம் உயர்ந்தும் ,, 
அவைகளின் 

விலை குறைந்தும் காணப்பட்டமையால் இக் 
கூட்டுறவுச் சங்கம் மக்களிடையே செல்வாக்குப் பெற்றதில் வியப் 
பேதுமில்லை . 


3. எவ்வகை வணிகத்திற்கும் நிதி நிலை சரிவர அமையா 
விடில் வெற்றி எளிதில் கிட்டுவதில்லை . இக்கூட்டுறவுச் 
சங்கத்தின் வலிவான நிதி நிலையே அதன் வெற்றிக்குப் பெரும் 
காரணமாக உள்ளது . இச்சங்கத்தின் மூலதனம் , நிலையான 
சொத்துக்கள் பற்றி நாம் ஏற்கனவே ஆராய்ந்துள்ளோம் . அப் 
புள்ளி விவரங்களை இங்கு நாம் நினைவு கூர்ந்தால் இச்சங்கத்தின் 
வெற்றி பற்றி வியப்புக்கொள்ள இடமேயில்லை . 
4. இக்கூட்டுறவுச் சங்கம் 

திறமை 

மிக்க , அனுபவம் 
நிறைந்த நபர்களையே அதிகாரிகளாக நியமிப்பதால் முறையான 
நிருவாகம் ஏற்பட வழி செய்யப்படுகின்றது . முறையான 
நிருவாகம் , தரமான விற்பனைப் பொருள்கள் , நியாயமான விலை , 
அரசின் கணிசமான உதவிகள் போன்றவையே இக்கூட்டுறவுச் 
சங்கத்தின் வெற்றிக்கு மூலகாரணங்களாக உள்ளன . 

இக்கூட்டுறவுச் சங்கம் , தனது பணிகளை சுவீடன் நாட்டின் 
எல்லைகளுக்குள் மட்டும் முடக்கிக் கொள்ளவில்லை . பின்தங்கிய 
எல்லா நாடுகட்கும் உதவும் பொருட்டுப் பல திறப்பட்ட செயல் 
முறைகளிலும் இக்கூட்டுறவுச் சங்கம் ஈடுபட்டுள்ளது . குறிப்பாக 
இச்சங்கம் இந்தியாவின் முன்னேற்றத்தில் பெரும் ஈடுபாடு 
கொண்டுள்ளது . 


இக் 


பல 


தில்லியில் மத்தியக் கல்விக் கூடம் 

( Education Centre in Delhi ) 
பின் தங்கிய தென்கிழக்கு ஆசிய நாடுகட்குக் கூட்டுறவு 
முறையில் பலவகை உதவிகளை வழங்கும் பொருட்டு 
கூட்டுறவுச் சங்கம் நடவடிக்கைகளை 

எடுத்துள்ளது . 
1960 - ஆம் ஆண்டு , சுவீடனின் இக்கூட்டுறவுச் சங்கம் இந்தி 
யாவின் தலை நகராகிய ‘தில்லி யில் ஒரு மத்தியக் கல்விக் கூடத்தை 
நிறுவியது . அதே ஆண்டில் சர்வதேசக் கூட்டுறவுச் சங்கம் 
(International Co - operative Alliance ) நம் தலை நகரில் ஒரு 
பிரதேச அலுவலகத்தை யும் ( Regional Office ) தோற்றுவித்தது . 
1963 - ஆம் ஆண்டில் இரு அமைப்புகளும் ஒன்றாக இணைந்தன , 


. 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


125 


இவ்வலுவலகத்தின் மொத்தச் செலவில் மூன்றில் இரண்டு 
பாகத்தை இக்கூட்டுறவுச் சங்கம் ( K. F. ) ஏற்றுக் கொள்கின்றது . 
நிபுணர்களின் கூட்டங்கள் ( Experts Conferences ), பிராந்திய 
கருத்தரங்குகள் ( Regional Seminars ), தேசீய கருத்தரங்குகள் 
( National Seminars ) மாதர் நிகழ்ச்சிகள் ( Women s Programmes ) 
போன்றவை இக்கல்விக் கூடத்தால் தவறாமல் நடத்தப்படு 

ஆண்டு தோறும் மூன்று நபர்கள் தேர்ந்தெடுக்கப் 
பட்டு அவர்கள் ஆராய்ச்சித் துறையில் ஈடுபட வசதிகள் பல 
செய்து தரப்படுகின்றன . பெண்களுக்கெனக் கருத்தரங்குகள் 
நடத்தப்படுவதால் ஆண்களைப் 

போலவே பெண்களும் 
கூட்டுறவுத் துறையில் பங்கு பெற முடிகின்றது . 


கின்றன . 


பல நாடுகளின் கூட்டுறவு இயக்கங்கள் சுவீடனின் இக் 
கூட்டுறவுச் சங்கத்திடமிருந்து தார்மீக உணர்வின் அடிப் 
படையில் பொருளாதார உதவிகள் , தொழில் நுட்ப அறிவுரைகள் 
போன்ற பல வசதிகளைப் பெறுகின்றன . வளர்ந்து வரும் உலக 
நல்லுறவுக்கு இக்கூட்டுறவுச் சங்கம் உரமாகத் திகழ்கின்றது . 
இக்கூட்டுறவுச் சங்கத்தின் தூண்டுதலின் பேரில் பல நாடுகளுக் 
கிடையே வியாபார ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டு , இரு நாடு 
களின் வளர்ச்சியும் ஊக்குவிக்கப்படுகின்றன . 


எனவே , சுவீடனின் இக்கூட்டுறவுச் சங்கம் சுவீடனை மட்டு 
மின்றி பின் தங்கிய எல்லா நாடுகளுக்கும் நேசக்கரம் கொடுத்து 
பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்குப் பாடுபடுகின்றது . 
இவ்வழியில் அனைத்துலக நாடுகளும் செயலாற்றினால் , உலகம் 
முழுவதுமே பொருளாதாரப் பிரச்சினையிலிருந்து விடுபட 
இயலும் என்ற கருத்துக்கு ஒப்பற்ற உதாரணமாக , ஒளி விளக் 
காகத் திகழ்கிறது சுவீடனின் இக்கூட்டுறவுச் சங்கம் . 


இனி சுவீடனின் துய்ப்போர் கூட்டுறவு இயக்கத்தின் சிறப் 
பியல்புகளைக் ( Special Features ) காண்போம் : 


1. இக்கூட்டுறவு இயக்கம் மிகவும் கட்டுக் கோப்பாக 
அமைந்துள்ளது . எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்கட்கும் தனித்தனி 
யாக குறிக்கோள்களும் , கொள்கைகளும் வகுக்கப் பட்டுள்ளன . 
அனைத்துச் சங்கங்களுக்கும் தலைமையாக மொத்த விற்பனைக் 
கூட்டுறவுச் சங்கம் ( K.F. ) விளங்குகின்றது . இது பல்வகைப் 
பண்டங்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர் சங்கமாக வும் 
திகழ்வதால் , எளிதில் ஏனைய கூட்டுறவு அமைப்புகளை நிருவகிக்க 
இயலுகின்றது . இத்தகைய வலிவான , கட்டுக் கோப்பான 


126 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டுறவு இயக்கத்தை உலகில் வேறு எந்த நாடும் பெற்றிருக்க 
வில்லை , 


2. மேலும் , இக்கூட்டுறவு இயக்கம் பலதரப்பட்ட கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கிடையே நல்ல வலுவான ஒற்றுமையைப் பெற்றிருப்ப 
தால் நிர்வாகச் சிக்கல் ஏதுமின்றி ஒரே சீராகச் செயல்படமுடி 
கின்றது . தலைமைக் கூட்டுறவுச் சங்கத்திற்கும் , உள்ளூர்க் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்குமிடையே நிலவும் கட்டுப்பாடான 
ஒற்றுமை ( Solidarity ) சுவீடனின் தனிச்சிறப்பாகும் . 

3. எத்துணைக் கூட்டுறவுச் சங்கங்கள் தோன்றினாலும் , 
மக்கள் கூட்டுறவுக் கொள்கைகளைச் சரிவர அறிந்து கொள்ளா 
விடில் அவை சிறப்புடன் செயல்பட இயலாது என்பதை நன்கு 
அறிந்திருந்த சுவீடனின் கூட்டுறவுச் சங்கம் 

கூட்டுறவுக் 
கொள் கைகளின் சிறப்பியல்புகளைச் செவ்வனே பரப்புவதிலும் 
நாட்டங்கொண்டு அதற்கென விரிவான திட்டங்களையும் 
தீட்டியது- வெற்றியும் கண்டது . 

4 . வணிகத்தின் வெற்றி அதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் 
களின் திறமையைப் பொறுத்துள்ளது . எனவே தகுதி வாய்ந்த 
அதிகாரிகளையும் 

ஏனைய தொழிலாளிகளையும் நியமிப்பதில் 
சுவீடனின் துய்ப்போர் கூட்டுறவு இயக்கம் ஏனைய நாடுகளுக்கு 
வழிகாட்டியாகத் திகழ்கின்றது . இவ்வியக்கத்தின் வெற்றி அதில் 
பணியாற்றி வரும் தொழிலாளர்களால் ஏற்படுவதாகும் . 


5 . கடைசியாக , இக்கூட்டுறவு இயக்கம் நகர்ப்புற மக்களால் 
தோற்றுவிக்கப்பட்டமையால் தடையேதுமின்றி வளர்வதற்கு 
வாய்ப்பு ஏற்பட்டது . பொதுவாக , மாத வருமானத்தையே நம்பி 
வாழும் நடுத்தர வகுப்பு மக்கள் தரமான பொருள்களை நியாய 
விலையில் வாங்குவதற்கே முயல்வார்கள் . இதன் விளைவாக ,, 
அவர்கள் கூட்டுறவுச் சங்கங்களையே 

அணுகத் தலைப்பட்ட 
மையால் சுவீடனின் துய்ப்போர் கூட்டுறவு இயக்கம் பெருமளவில் 
வளரத் தொடங்கியது . இக்கூட்டுறவு இயக்கத்தின் மொத்த 
உறுப்பினர்களில் 17 சதவிகிதமே கிராமப் புறங்களிலிருந்து 
வந்துள்ள மையால் , இவ்வியக்கத்தின் வளர்ச்சியை நாம் எளிதில் 
எடை போட்டுவிட இயலும் . 


இனி , சுவீடனின் விவசாயக் கூட்டுறவு இயக்கத்தின் 
தோற்றம் , வளர்ச்சி , தற்போதைய நிலை 

நிலை ஆகியவற்றைக் 
காண்போம் : 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

121 
II . விவசாயக் கூட்டுறவு இயக்கம் 
( Co - operative Agricultural Movement ) 
மேல் எழுந்த வாரியாகக் காண்கையில் சுவீடன் ஒரு 
விவசாய நாடாக விளங்கினாலும் , மொத்த மக்கள் தொகையில் 
10 சதவிகிதமே வேளாண்மைத் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் . 
தொழில் வளம் நிறைந்த நாடாக சுவீடன் இன்று திகழ்ந்தாலும் , 
இன்றும் விவசாயம் இங்கு சிறந்த இடத்தைப் பெற்றுள்ளது . 
இந்நாட்டின் பொருளாதார நிலையை உயர்த்துவதில் 
விவசாயத்தின் பங்கும் கணிசமாகவே உள்ளது . நாட்டு 
வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு 23 சதவிகிதமாகும் . 


சுவீடனில் தொழிற் கூட்டுறவு தோன்றும் போது கடமை 
உணர்வு நிறைந்த இந்நாட்டு மக்கள் சோம்பி இருந்திடவில்லை . 
விவசாயத் தொழிலையும் கண்போலக் காத்து வந்தனர் . தொழில் 
வளம் பெருகுமுன் சுமார் 60 சதவிகித மக்கள் விவசாயத்தில் 
ஈடுபட்டிருந்தனர் . ஏனைய தொழில்கள் வளர வளர விவசா 
யத்தில் ஈடுபட்டிருந்தோர் எண்ணிக்கை கணிசமாகக் குறைய 
லாயிற்று . எனினும் விவசாயத் தொழில் அறவே அற்றுப் போய் 
விடவில்லை . நவீன விவசாயக் கருவிகள் , தரமான விதைகள் , 
உரங்கள் போன்ற முக்கியப் பொருள்கள் கொண்டு தேவைக்கு 
அதிகமான விவசாயப் பொருள்கள் உற்பத்தி செய்யும் திறனை 
இந்நாட்டு மக்கள் பெற்றுள்ளனர் . மொத்தப் பரப்பளவில் 10 
சதவிகித நிலமே பயிரிடுதலுக்குப் பயன்படுத்தப்படுகிறது . இந் 
நிலத்தில் 50 சதவிகிதம் வனங்களின் வளர்ச்சிக்குப் பயன் 
படுகிறது . எஞ்சிய நிலமே வேளாண்மைக்குப் பயன்படுத்தப் 
படுகிறது . பெரும்பாலும் விவசாயப் பண்ணைகள் அளவில் 
சிறியனவாகவே உள்ளன . நில உரிமையாளர்களே எல்லாக் 
காரியங்களையும் கவனித்துக் கொள்கின்றனர் . மொத்த தொழி 
லாளர்களில் 15 சதவிகிதமே விவசாயத் தொழிலில் கூலிக்கு 
அமர்த்திக் கொள்ளப்படுகின்றனர் . சுவீடனின் மொத்த விவசாய 
வருமானத்தில் 40 சதவிகிதம் பாலிலிருந்தும் , பால் பண்டங்களி 
லிருந்தும் பெறப்படுகின்றது . இதே அளவு வருமானம் பிராணி 
களின் இறைச்சி விற்பனை மூலம் பெறப்படுகின்றது . 
இங்கு கால் நடைகளின் தீவன உற்பத்தியும் கணிசமாக உயர்ந் 
துள்ளது . 


எனவே 


கூட்டுறவு இயக்கமே இந்நாட்டில் முதன் முதலில் விவசாயத் 
துறையில்தான் தோன்றியது . பேரளவு உற்பத்தியின் எல்லா 
நன்மைகளையும் பெறும் பொருட்டு , விவசாயிகள் கூட்டுறவுக் 


128 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கொள்கைகளைக் கையாளத் தொடங்கினர் . இதன் பின்னர்தான் , 
எல்லாத் துறைகளிலும் கூட்டுறவுக் கொள்கைகள் கையாளப் 
பட்டுப் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வழி வகுக்கப் 


பட்டது . 


1870 - ஆம் ஆண்டில்தான் , முதல் 

முதல் கூட்டுறவு 

கூட்டுறவு விவசாயச் 
சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது . அதன் பெயர் கூட்டுறவுப் பாற் 
பண்ணை ( Co - operative Dairy ) என்பதாகும் . வெகு விரைவில் 
இதைத் தொடர்ந்து , பல கூட்டுறவுச் சங்கங்கள் விவசாயப் 
பொருள்களை முறையாக விற்பனை செய்யும் பொருட்டுத் தோற்று 
விக்கப்பட்டன . 

முதல் 

உலகப் போருக்குப் பின்னர் தான் 
விவசாயக் கூட்டுறவு இயக்கம் முறையாக முழுவதுமாக வளர 
லாயிற்று . விவசாயத்திற்குத் தேவையான எல்லாப் பொருள் 
கூட்டுறவுச் சங்கங்கள் மூலம் விற்பனை 

மூலம் விற்பனை செய்யப் 
படலாயின . தற்போது , கீழ்மட்டத்தில் உள்ளூர்க் கூட்டுறவுச் 
சங்கங்களும் , உயர் மட்டத்தில் தேசியக் கூட்டுறவு அமைப்புகளும் 
இயங்கி வருகின்றன . இவை இரண்டையும் இணைக்கும் 
பாலமாகப் பல கூட்டிணைப்புகளும் (Federations ) உள்ளன . 


களுமே 


பொது விவசாயச் சங்கம் 
( The General Agricultural Society ) 
தொடக்கத்தில் இச்சங்கம் ஏனைய கூட்டுறவுச் சங்கங்களுடன் 
எவ்விதத் தொடர்பும் இல்லாமலே இயங்கி வந்தது . மெள்ள 
மெள்ளக் கூட்டுறவுத் துறையிலும் இச்சங்கம் ஈடுபடத் தொடங் 
கியது . விவசாயிகளும் , விவசாயச் சங்கங்களுமே தொடக்கத்தில் 
இப்பொது விவசாயச் சங்கத்தின் உறுப்பினர்களாக விளங் 
கினர் . பின்னர் , உறுப்பினர்கள் யாவரும் ஒருமித்த மனத்துடன் 
பொருளாதாரப் பிரச்சினைகளைக் களைவதிலும் , உற்பத்திப் 
பண்டங்கனைச் சரியான முறையில் விற்பனை 

முறையில் விற்பனை செய்வதிலும் , 
சங்கத்தின் நிதி நிலையை உயர்த்துவதிலும் முழு மூச்சுடன் ஈடு 
படலாயினர் . கூட்டுறவுச் சங்கங்களிடையே நிலவும் போட்டி 
மனப்பான்மை கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்கு உகந்ததன்று 
என்பதை நன்கு புரிந்து கொண்ட இச்சங்க உறுப்பினர்கள் 
இப்போட்டியைத் தவிர்ப்பதில் தங்கள் கவனத்தைக் செலுத்த 
லாயினர் . சிதறுண்டு கிடக்கும் சிறு சிறு கூட்டுறவுச் சங்கங்களை 
ஒன்று சேர்த்து , பெரியதொரு கூட்டுறவுச் சங்கத்தை அமைப்ப 
தற்குத் திட்டங்கள் தீட்டினர் , இவர்களது திட்டத்திற்கு வழி 
காட்டியாகத் திகழ்ந்ததே " துய்ப்போர் மத்தியக் கூட்டுறவு 
அமைப்பு " ஆகும் . ( K.F. ) உலக நாடுகளில் சுவீடனின் 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


129 


நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் சிறப்புற விளங்குவதற்கு இக் 
கூட்டுறவு அமைப்பே காரணமாகும் என்பதை நன்கு புரிந்து 
கொண்ட இம்மத்திய விவசாயச் சங்கம் அது போன்ற மத்தியக் 
கூட்டுறவு அமைப்பை விவசாயத் துறையிலும் உருவாக்க முயற் 
சிகள் எடுக்கலாயிற்று . அதன் பயனாகச் சிதறிக் கிடந்த ‘ விவசாய 
உற்பத்தியாளர் சங்கங்கள் ( Agricultural Producers Societies ) 
ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்க்கப்பட்டு தேசியக் கழகங்களாக 
( National Associations ) மாற்றியமைக்கப்பட்டன . இக்கூட் 
டிணைப்புகளே (Federations ) சுவீடனின் விவசாய வளர்ச்சிக்குப் 
பெரிதும் உறுதுணையாக விளங்கலாயின . இவ்வாறு மாற்றி 
யமைக்கப்பட்ட ஐக்கிய அமைப்புகள் மூலமாக சுவீடனின் ‘ பொது 
விவசாயச் சங்கம் ” தொடர்ந்து தொண்டாற்றத் தலைப்பட்டது . 
இனி , இக்கூட்டிணைப்புகளைப் பற்றி ஆராய்வோம் . 

சுவீடனில் 13 வகைக் கூட்டுறவு விவசாயச் சங்கங்கள் 
தொண்டாற்றி வருகின்றன . அவையாவன 
1. சுவீடனின் பாற் பண்ணைகள் சங்கம் (Swedish Dairies 

Association ) 


2. சுவீடன் விவசாயிகளின் இறைச்சி விற்பனையேற்பாட்டுச் 

சங்கம் (Swedish Farmers Meat Marketing Association ) 


3. சுவீடன் விவசாயிகளின் 

கொள் முதல் , விற்பனைச் 
சங்கங்கள் ( Swedish Farmers selling and purchasing 
Association ) 


4. சுவீடன் முட்டை , கோழி இறைச்சி விற்பனை யேற்பாட்டுச் 

சங்கம் (Swedis Eggs and Poultry Marketing A.ssocia 
tion ) 


5. சுவீடன் வன உரிமையாளர்கள் சங்கம் (Swedish Forest 

Owners Association )) 


6 , கிராமக் கடன் வழங்கும் சங்கங்களின் ஐக்கிய அமைப்பு 

( Association of Rural Credit Societies ) 


7. சுவீடன் பொது அடைமான வங்கி ( General Mortgage 

Bank of Sweden ) 


சங்கம் 


8. சுவீடன் எண்ணெய் விதை பயிரிடுவோர் 

Swedish Oil Seeds Growers Association ) 
9 


130 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


9. சுவீடனின் காய்ச்சி வடிக்கும் தொழிற்சாலை உரிமை 

யாளர்களின் சங்கம் ( Swedish Distillers Association ) 


10. உரோம உற்பத்தியாளர் சங்கம் ( Swedish Fur Breeders 

Association ) 


11. மாவுப் பண்டங்கள் உற்பத்தியாளர் சங்கம் ( Swedish 

Starch Producers Association ) 


12. சணல் உற்பத்தியாளர் சங்கம் ( Swedish Flax and Hemp 

Growers Association ) 


13. கால்நடை வளர்ப்புச் சங்கம் ( Association for Swedish 

Live -stock Breeding and Production ) 


மேற் கூறியுள்ள 13 விவசாயச் சங்கங்களும் , ‘ சுவீடனின் 
குடியானவர் சங்கங்களின் கூட்டிணைப்பின் , ( Federation of 
Swedish Farmers Associations ) கீழ் இயங்கி வருகின்றன . 
ஐக்கிய அமைப்புகள் மாவட்டச் சங்கங்களையும் , மாவட்டச் 
சங்கங்கள் உள்ளூர்ச் சங்கங்களையும் உறுப்பினர்களாகப் பெற் 
றுள்ளன . 1930 - ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வியாபார மந்தமும் , 
தேக்க நிலையும் இக்கூட்டுறவு அமைப்புகளைப் பாதிப்பினும் ,, 
இக்கூட்டுறவுக் கூட்டமைப்புகள் சலியா உழைப்பினால் தப்பிப் 
பிழைத்து , தழைத்தோங்கி வளர்ந்தன . கடன் வழங்குத் துறை , 
இறைச்சி விற்பனை , பால் பண்டங்கள் உற்பத்தி , முதலானவை 
ஒரு சேர இங்கு வளரலாயின . இனி அவற்றுள் சிலவற்றைக் 
காண்போம் : 


1. பாற் பண்ணைகள் (Dairies ) : 

சுவீடனில் , சுமார் 235,000 குடியானவர்கள் பால் உற்பத்தியில் 
ஈடுபட்டுள்ளனர் . அரசு ஆதரவுடன் இவர்கள் 233 பால் 
வழங்கும் சங்கங்களையும் , 396 பாற் பண்ணைகளையும் தோற்றுவித் 
துள்ளனர் . இக்கூட்டுறவுச் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து 16 
பிரதேசக் கூட்டிணைப்புகளை உருவாக்கி உள்ளன . இக்கூட் 
டிணைப்புகள் ( Regional Federations ) சுவீடனின் பாற் பண்ணைச் 
சங்கங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன , சுவீடனின் பொருளா 
தார வளர்ச்சியில் இக்கூட்டுறவுப் பாற் பண்ணைகள் பெரும் பங்கு 
வகிக்கின்றன . இந்நாட்டின் பெரிய தொழிலே பாற் பண்ணைக 
ளாகும் . விநியோகமாகும் மொத்தப் பாலில் 98 சதவிகிதம் 
கூட்டுறவுப் பாற் பண்ணைகள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றது 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


131 


என்றால் இவ்வியக்கத்தின் வலிவை நாம் எளிதில் உணரலாம் . 
இக்கூட்டுறவுச் சங்கங்கள் குடியானவர்களிடமிருந்து பாலை 
நேரடியாகச் சேகரித்து அதைக் கவனமாகப் பக்குவப் படுத்து 
கின்றன . பாலைச் சேகரிப்பதற்கென்று சுமார் 4090 மோட்டார் 
வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன . நாடு முழுவதுமுள்ள 
எல்லாக் 

குடியானவர்களிடமிருந்தும் பால் சேகரிக்கப் படு 
கின்றது . இவ்வாறு சேகரிக்கப்படும் பாலில் சுமார் 25 சதவிகிதம் 
நன்கு தரம் உயர்த்தப்பட்டு மக்கள் நுகர்வுக்காக விநியோகம் 
செய்யப்படுகின்றது . சுமார் 25 சதவிகிதம் வெண்ணெய் தயா 
ரிப்பிற்கும் , சுமார் 10 சதவிகிதம் பாலேடு ( Cream ) தயாரிப்ப 
தற்கும் , எஞ்சியுள்ள பால் பாலாடைக் கட்டி ( Cheese ) , பால் 
பவுடர் தயாரிப்பதற்கும் , பயன்படுகின்றது . உற்பத்தியாகும் 
மொத்தப் பாலில் 98 சதவிகிதம் இக்கூட்டுறவுச் சங்கங்களுக்கே 
வழங்கப்படுகின்றது . பல அண்டை நாடுகளுக்கும் பால் பண் 
டங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . எனவே , இக்கூட்டுறவுப் 
பாற் பண்ணைகள் அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கும் உறு 
துணையாக விளங்குகின்றன . 


2. கூட்டுறவு இறைச்சி விற்பனையேற்பாடு ( Co - operative Meat 

Marketing ) : 

இறைச்சி விற்பனையும் இந்நாட்டின் பொருளாதாரத்தை 
உயர்த்த வல்லதாகவே உள்ளது . இவ்விற்பளை மூலம் குடியான 
வர்கள் நல்ல வருமானத்தைப் பெற்று வளமாக வாழ்கின்றனர் . 
இவர்களது மொத்த வருமானத்தில் சுமார் 25 % இறைச்சி 
விற்பனை மூலம் பெறப்படுகின்றது . கால் நடைகளின் விற் 
பனையும் , பன்றி இறைச்சி விற்பனையும் இவர்களது முக்கிய வியா 
பாரமாக உள்ளது . சுமார் 223,000 குடியானவர்கள் ஒன்றுகூடி 
21 இறைச்சி விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்களை உருவாக்கியுள் 
ளனர் . இச்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய இறைச்சி 
விற்பனையேற்பாட்டுச் சங்கத்தை ( Meat Marketing Association ) 
உருவாக்கியுள்ளன . கால் நடைகளின் இறைச்சியை மொத்த 
விற்பனை செய்வதே இச்சங்கங்களின் முக்கியப் பணியாகும் . 
1933 - ஆம் ஆண்டு, இறைச்சி உற்பத்தி செய்வதற்கென்றே அரசு 
உதவியுடன் ஒரு தேசிய அமைப்பு ( National Slaughter House ) 
உருவாக்கப்பட்டது . பக்குவப்படுத்தப்பட்ட இறைச்சியை விற் 
பனைக் கேற்றவாறு தனித் தனியாக கட்டி வைப்பதற்காக பல 
கூட்டுறவுச் சங்கங்கள் ( Packing Societies ) அமைக்கப்பட்டன . 
இக்கூட்டுறவுச் சங்கங்கள் மொத்த இறைச்சியில் 80 சதவிகிதத்தை 
கையாளுகின்றன . இவ்விறைச்சியின் மொத்த மதிப்பு சுமார் 


132 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
1031 குரோனர்களாகும் . இக்கூட்டுறவுக் 

இக்கூட்டுறவுக் கூட்டிணைப்புகள் 
இறைச்சியின் தேவைக்கேற்ப அங்காடிகளில் பணி புரிகின்றன . 
தேவை 

( Demand ) குறைந்த இடங்களில் விற்பனையைக் 
குறைத்தும் , கேட்பு அதிகமாக இருக்குமிடங்களில் தேவையான 
அளவு விநியோகம் செய்வதும் இறைச்சியின் அங்காடி விலையை 
ஒரே சீராக வைத்துக் 

கொள்கின்றன இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் . குறிப்பாகப் பன்றி இறைச்சிக்கு நல்ல சந்தை 
உள்ளது . சமீப காலமாகத் தயாராகும் பலவகை இறைச்சிகள் 
அயல் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . இறைச்சி 
களின் தரத்திற்கேற்ப விலைகள் குறிக்கப் படுகின்றன . சங்கங் 
களுக்கென முறையான விதி முறைகள் வகுக்கப்பட்டுள்ளன . 
இத்துறையின் வளர்ச்சிக்கெனத் தனியார் அமைப்புகளுடன் 
ஒப்பந்தம் செய்து கொண்டு ஆராய்ச்சிகள் பலவற்றைச் செய்து 
வருகின்றன இக்கூட்டுறவுச் சங்கங்கள் . 


3. முட்டை விற்பனைச் சங்கங்கள் ( Egg Societies ) : 

தற்போது 18 முட்டை விற்பனைச் சங்கங்கள் சுவீடனில் 
இயங்கி வருகின்றன . இச்சங்கங்களின் மொத்த உறுப்பினர் 
களின் எண்ணிக்கை 53,000 எனக் கணக்கிடப் பட்டுள்ளது . 
மொத்த முட்டை விற்பனையில் 65 சதவிகிதம் இக்கூட்டுறவுச் 
சங்கங்களால் விற்பனை செய்யப்படுகின்றது . 1932 - ஆம் ஆண்டு 
முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் ( Swedish Egg Producers 
Association ) அமைக்கப்பட்டது . இத்தலைமைச் சங்கத்தின் கீழ் 
முட்டை சேகரிக்கும் சங்கங்கள் ( Egg Collecting Societies ), 
முட்டைகளின் தரம்படி அவைகளை பிரிப்பதற்கென்று இயங்கி 
வந்த சங்கங்கள் ( Egg sorting and grading Societies ) , இயங்கி 
வந்தன . தரம் பிரிக்கப்பட்ட முட்டைகளின் மேல் சங்கத்தின் 
முத்திரையும் இடப்படுகிறது . இக்கூட்டுறவு அமைப்பு ஒரு 
பெரிய ‘ முட்டை உலர்த்தும் தொழிற்சாலை யையும் ( Egg Drying 
Factory ) பெற்றுள்ளது . தொடர்ந்து முட்டைகளை சேகரித்து , 
விற்பனை செய்து மக்களுக்குத் தொண்டாற்றும் நோக்கோடு இக் 
கூட்டுறவு அமைப்புகள் பல கோழிப் பண்ணைகளையும் நடத்தி 
வருகின்றன . தேவைக்கு அதிகமான முட்டைகள் அயல் நாடு 
களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அந்நியச் செலாவணியும் 
கணிசமாக ஈட்டப்படுகின்றது . 


4. கூட்டுறவுக் கொள்முதல் , விற்பனைச் சங்கங்கள் ( Co - operative 

Sale and Purchase Societies ) : 
இன்றைய கணக்குப்படி , 
கணக்குப்படி , சுவீடனில் 

21 கொள்முதல் 
விற்பனைக் கூட்டுறவுச் சங்கங்கள் பணியாற்றி வருகின்றன . 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


133 


இவைகளின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை சுமார் 145,000 
ஆகும் . இச்சங்கங்கள் ஒன்றுகூடி ஓர் ஐக்கிய அமைப்பை 
( S. L. R. ) உருவாக்கி உள்ளன . இக்கூட்டமைப்பின் முக்கியப் 
பணி உற்பத்திப் பொருளுக்கு விற்பனையேற்பாடு செய்தலும் , 
விவசாயத்திற்குத் தேவையான பொருள்களை கொள்முதல் 
செய்து விநியோகிப்பதுமேயாகும் . பல்வகைத் தானியங்கள் , 
தரமான விதைகள் , உருளைக்கிழங்கு , கால்நடைத் தீவனம் 
போன்ற பல தேவைக்குகந்த பண்டங்கள் இச்சங்கங்களால் 
கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன . மீத 
முள்ள பண்டங்கள் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப் 
படுகின்றன . ஏற்றுமதியாகும் மொத்தத் தானியத்தில் 90 சத 
விகிதம் இச்சங்கங்கள் மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றது . 
இச்சங்கங்களுக்கு உரிமையான பல கிடங்குகளும் உள்ளதால் , 
சேகரிக்கப்படும் தானிய வகைகள் நல்ல முறையில் பாதுகாக்கப் 
படுகின்றன . பல நவீன வசதிகளைக் கொண்டு விளங்குகின்றன 
இக்கூட்டுறவுக் கிடங்குகள் . சிறந்த உரங்கள் , எரிபொருள் , 
எண்ணெய் வகைகள் , இரசாயனப் பொருள்கள் , கட்டிடக் 
கலைக்குத் தேவையான முக்கியப் பொருள்கள் முதலானவற்றையும் 
இக்கூட்டிணைப்புகள் விற்பனை செய்து வருகின்றன . தேவைப் 
படும் மொத்தக் கோதுமை மாவில் ( Wheat Flour ) 35 சதவிகிதம் 
இக்கூட்டுறவு அமைப்பு மூலமாகவே விற்பனை செய்யப்படு 
கின்றது . ஆடுமாடுகள் , கோழிகள் , குதிரைகள் , பன்றி முதலான 
பிராணிகட்குத் தேவையான , தகுதியான தீவனங்களை உற்பத்தி 
செய்யும் பல தொழிற்சாலைகளையும் இந்த அமைப்புகள் பெற்றி 
ருக்கின்றன . விவசாயத்திற்குத் தேவையான கருவிகளை உற்பத்தி 
செய்வதற்கென்று சொந்தமான இயந்திரத் தொழிற்சாலையையும் 
இக்கூட்டுறவு அமைப்பு பெற்றுள்ளது . ஆண்டுதோறும் சுமார் 
1655 குரோனர் மதிப்புள்ள பொருள்கள் விற்பனை செய்யப்படு 
கின்றன . இவ்வாறாக , இக்கூட்டுறவு ஐக்கிய அமைப்புகள் பல 
வகையிலும் குடியானவர்கட்கு உறுதுணையாக விளங்குகின்றன . 
45 . 

வன உரிமையாளர் சங்கம் (Swedish Forest Owners Assn .) : 

மொத்த நிலப்பரப்பில் 56 சதவிகிதம் வனங்களின் வளர்ச்சிக் 
காகவும், பராமரிப்பிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது . 
ஆண்டுதோறும் தச்சு வேலைக்கும் , வீடு கட்டவும் பயன்படும் 
மரங்கள் ஏராளமான அளவில் ( 50 Million Cubic Meters of 
Timber ) வெட்டப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன . பெரும் 
பாலான காடுகள் தனிப்பட்ட குடியானவர்களது உடைமையாக 
இருப்பதால் இயற்கையாக எழும் 

எழும் இடர்ப்பாடுகள் எழத் 


134 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


தொடங்கின . காடுகளைச் சிறப்பாக நிருவகிக்கவும் இயலாமல் , 
வெட்டப்படும் பல்வகை மரங்களுக்கு முறையான விற்பனையேற் 
பாடு செய்யவும் திறனின்றி பேரிழப்புக்கு ஆளாகித் தவித்தனர் . 
மேலும் மரங்களைத் தேவை அதிகமாக இருக்கும் விற்பனைச் 
சந்தைகளுக்குக் கொண்டு செல்வதிலும் தொல்லைகள் 
இருந்தன . போக்குவரத்துச் செலவும் அதிகமாக இருந்ததால் 
குடியானவர்கள் செய்வதறியாது திகைத்தனர் . 


பல 


6.5 மிலியன் எக்டேர் ( Hectare ) * பரப்பளவுள்ள வன நிலங் 
களைப் பெற்றிருந்த 130,000 வன உரிமையாளர்கள் தங்களின் 
நன்மைக்காக 23 ‘ வன உரிமையாளர் சங்கங்களை ( Forest 
Owners Associations ) அமைத்தனர் . அவர்கள் வழங்கும் மூல 
தனம் அவர்களது வனங்களின் அளவைக் கொண்டு கணக்கிடப் 
பட்டுச் சங்கங்களால் பெறப்பட்டது . பெரும்பாலும் இத்தொகை 
மரவிற்பனைத் தொகையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது . 
இச்சங்கங்களின் முக்கியப் பணிகள் பல இருப்பினும் , அவற்றுள் 
சிலவற்றைக் காண்போம் . 


முதலாவதாக , உறுப்பினர்களின் மரங்களுக்கு இலாபம் தரத் 
தக்க வகையில் விற்பனையேற்பாடு செய்வதற்கு இச்சங்கங்கள் 
பேருதவி புரிகின்றன . கேட்பு அதிகமாகவுள்ள அங்காடிகளைத் 
தேர்ந்தெடுத்து , தரமான மரங்களை அங்கு நல்ல , நியாயமான 
விலைக்கு விற்பனை செய்கின்றன இக்கூட்டுறவுச் சங்கங்கள் . 


இரண்டாவதாக , வனங்கள் மூலம் கிடைக்கும் இரப்பர் , தேன் 
முதலான விலையுயர்ந்த பொருள்களை அயல் நாடுகளுக்கு 
ஏற்றுமதி செய்து உறுப்பினர்களுக்கும் , நாட்டிற்கும் ஒருசேரத் 
தொண்டாற்றி வருகின்றன இக்கூட்டுறவுச் சங்கங்கள் . இதன் 
மூலம் , கணிசமான அந்நியச் செலாவணி இந்நாட்டிற்குக் 
கிடைக்கின்றது . 


கடைசியாக , அங்காடிகளில் ஏற்படும் மாற்றங்களை நன்கு 
கண்காணித்து உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது வணிக 
ரீதியில் அறிவுரைகள் வழங்கி வருகின்றன இக்கூட்டுறவு அமைப் 
புகள் . எவ்வகை மரங்களுக்குத் தேவை அதிகமாக உள்ள து , 
தேவைப்படும் மரங்களின் தன்மைகள் , தரம் போன்ற முக்கியச் 
செய்தி விபரங்கள் தவறாமல் . உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப் 
படுவதால் சந்தை நிலைக்கேற்ப உறுப்பினர்கள் செயல்பட இயலு 


குறிப்பு : 1 எக்டேர் = 10,000 சதுரமீட்டர் அல்லது 100 ஏக்கர் 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


135 


கின்றது . இக்கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர்கட்கு உதவும் 
பொருட்டு , பல மரம் அறுக்கும் தொழிற்சாலைகளையும் ( Saw 
Mills ) பெற்றுள்ளன . மரச்சாமான்கள் தயாரிக்கும் பல தொழிற் 
சாலைகளையும் நடத்தி வருகின்றன இக்கூட்டுறவுச் சங்கங்கள் . 


இக்கூட்டுறவு அமைப்புகள் ஒன்றுசேர்ந்து ஒரு தேசிய 
அமைப்பை ( Federation of Swedish Forest Owners Associa 
tions - S . S. R.) உருவாக்கி உள்ளன . விற்பனைத் துறையிலும் , 
ஏற்றுமதித் துறையிலும் இத்தேசிய அமைப்பு ஏனைய கூட்டுறவு 
சங்கங்களுக்கு உறுதுணையாக உள்ளது . இவ்வமைப்பு கூட்டுறவுக் 
கொள்கைகளைப் பரப்பும் வகையில் “ கூட்டுறவு (விவசாயப் ) 
பண்ணை பத்திரிகை ” ( Co - operative Farm Journal ) என்ற வார 
இதழையும் , வெளியிடுகிறது . வாரந்தோறும் 2,50,000 பிரதிகள் 
விற்பனையாகின்றது என்றால் மக்களின் ஆர்வத்தை நாம் எளிதில் 
அறிந்துகொள்ள முடிகின்றதல்லவா ? இதுவன்றி , “ வன உரிமை 
யாளர்கள் ” (Forest Owners ) என்ற மாதப் பத்திரிகையும் உறுப் 
பினர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளும் நோக்கோடு 
இத்தேசியக் கூட்டுறவு அமைப்பால் வெளியிடப்படுகின்றது . 
மேலும் , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் 7 அளவில் பெரிய காகிதத் 
தொழிற்சாலைகளையும் நடத்தி வருவதால் சுவீடனின் காகித 
உற்பத்தியும் கணிசமாக உயர்ந்துள்ள தில் வியப்பேதுமில்லை . 


6. கூட்டுறவுக் கடன் வழங்கும் சங்கங்கள் ( Co - operative Credit 

Associations ) : 

பொதுவாகக் கடன் வாங்குபவர்களே விவசாயிகளெனக் 
கருதப்படுவதை நாம் நன்கறிவோம் . பெரும்பாலும் , கடன் 
வழங்குபவர்களையே பெரிதும் நம்பி வாழவேண்டியுள்ளது இத் 
தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் நிலை . இதற்கு சுவீடனும் விதி 
விலக்கல்ல . தொடக்கத்தில் , விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தோரின் 
இன்னல்களைக் 

களையும் பொருட்டே கூட்டுறவு அமைப்புகள் 
இந்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டன. எனவே , இந்நாட்டில் 
கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்கே விவசாயமே காரணமாக 
அமைந்திருந்தது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை . 


விவசாயிகளின் நிதி நிலையைச் சீர்ப்படுத்துவதற்கென்று 
சுவீடனில் பல கூட்டுறவுக் கடன் வழங்கும் சங்கங்கள் அமைக்கப் 
பட்டன . ஜெர்மானிய நாட்டு ‘ ரைபீசன் சங்கங்களை ( Raiffeisen ) 
வழிகாட்டியாகக் கொண்டு இங்கு கடன் வழங்கும் சங்கங்கள் 
உருவாக்கப்பட்டன . விவசாயிகளுக்குத் தேவையான குறுகிய 
கால ( Short Term ) , மத்தியகாலக் ( Medium Term ) கடன் 


136 


அயல் நாடுகளில் கூட்டுறா 


வசதிகள் இக்கூட்டுறவுச் சங்கங்களால் செய்து தரப்படுகின்றன 
நீண்டகாலக் ( Long Term ) கடன் வசதிகளை நில அடைமான 
வங்கிகள் ( Land Mortgage Banks ) கவனித்துக்கொள்கின்றன 
ஆனால் தற்போது , நீண்டகாலக் கடன் வசதிகளும் கூட்டுறவுச் 
கடன் வழங்கும் சங்கங்களால் குடியானவர்களுக்குச் செய்து தரப் 
படுகின்றன . 

1,73,000 குடியானவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்குத் 
தேவையான குறுகியகால , மத்திய காலக் கடன் வசதிகளைப் 
பெறுவதற்காக 572 கிராமக் கடன் வழங்கும் சங்கங்களைக் 
( Rnral Credit Societies ) கூட்டுறவு அடிப்படையில் அமைத்துள் 
ளனர் . இச்சங்கங்கள் 12 மத்தியக் கடன் வழங்கும் சங்கங் 
களுடன் ( Central Credit Societies ) இணைக்கப்பட்டுள்ளன. 
எல்லாச் சங்கங்களுக்கும் தலைமையாக ஓர் ஐக்கிய அமைப்பு 
தேசிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளதால் சீரான நிருவாகம் 
ஏற்பட்டுள்ளது . 


நீண்டகாலக் கடன் வசதிகளுக்காக , 10 நில அடைமான 
வங்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன . இக்கூட்டுறவு அமைப்புகள் 
யாவும் பொது அடைமான வங்கியின் ( General Mortgage Bank 
of Sweden ) கீழ்ப் பணியாற்றி வருகின்றன . 

இச்சங்கங்கள் 
வழங்கியுள்ள மொத்தக் கடன் மதிப்பு 2 பிலியன் குரோனர் 
களுக்கும் அதிகமாக உள்ளது . சுவீடன் அரசும் இக்கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கும் , வங்கிகளுக்கும் தேவையான அளவு நிதி உதவி 
செய்து வருகின்றது . மொத்த நிர்வாகச் செலவில் கணிசமான 
ஒரு பகுதியை அரசு ஏற்றுக்கொள்வதால் இக்கூட்டுறவு அமைப்பு 
களின் பளு பெருமளவில் குறைகிறது . 


1930 - ஆம் ஆண்டுக்குப் பின்னர்தான் , கூட்டுறவுக் கடன் 
வழங்கும் இயக்கம் சுவீடனில் பெருமளவில் வளரத் தொடங் 
கியது . இவ்வாண்டில் தான் கூட்டுறவுக் கடன் வழங்கும் சங்கங் 
களின் ஐக்கிய அமைப்பு உருவாக்கப்பட்டது . இந்தக் கூட் 
டுறவு ஐக்கிய அமைப்பு தேசிய அளவில் செயல்படுகின்றது . 
அரசு உத்தரவாதத்துடன் பத்திரங்களை சந்தையில் வெளியிட்டு 
நிதி சேகரிக்கின்றது இக்கூட்டுறவு அமைப்பு . சேகரிக்கப்பட்ட 
நிதி விவசாயிகளுக்குக் கடன் தொகையாக நிலத்தின் பேரில் 
வழங்கப்படுகின்றது . சுமார் 50,000 விவசாயிகள் கூட்டுறவு 
வங்கிகளிடமிருந்து கடன் தொகையைப் பெற்றிருக்கின்றனர் . 
1964- ஆம் ஆண்டுக் கணக்குப்படி வரவேண்டிய கடன்களின் 
( Outstanding Loans ) மொத்த மதிப்பு 1500 மிலியன் குரோனர் 
களாகும் . தற்போது , கூட்டுறவுக் கடன் வழங்கும் சங்கங்கள் 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

137 
வெளி நிறுவனங்களிடமிருந்து பெறும் நிதி உதவியைப் 
பெரிதும் குறைத்துக் கொண்டுள்ளன . 


இக்கூட்டுறவுச் சங்கங்களும் , வங்கிகளுமே சுவீடனின் விவ 
சாயத் துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தின என்றால் அது 
மிகையாகாது . விவசாயிகள் பெற்ற உதவிகளும் 
லடங்கா . 


கணக்கி 


இவையன்றி , வேறு பல கூட்டுறவுச் சங்கங்களும் பல்வேறு 
துறையில் 

சுவீடனில் தோற்றுவிக்கப்பட்டன . குறிப்பாக , 
1934 - ஆம் ஆண்டு தேசிய பழ உற்பத்தியாளர்கள் சங்கம் 
( National Association of Fruit Growers ) அமைக்கப்பட்டது . 
பல கிராமக் கனி விற்பனைச் சங்கங்களும் உருவாக்கப்பட்டன . 
இதுவன்றி , எண்ணெய் விதை பயிரிடுவோர் சங்கம் , காய்ச்சி 
வடிக்கும் தொழிற்சாலை உரிமையாளர்களின் சங்கம் , உரோம 
உற்பத்தியாளர் சங்கம் , சணல் உற்பத்தியாளர் சங்கம் போன் 
றவைகளும் சுவீடனின் பொருளாதார வளர்ச்சிக்குப் பெரிதும் 
உறுதுணையாக விளங்கின . 


தேசியக் குடியானவர்கள் சங்கம் 
( National Union of Swedish Farmers ) 
1890 - ஆம் ஆண்டுக்கு முன்னரே குடியானவர்கட்குத் தேவை 
யான உரங்கள் , விதைகள் , விவசாயக் கருவிகள் முதலான 
வற்றை விநியோகம் செய்வதற்காகப் பல விவசாயச் சங்கங்கள் 
கூட்டுறவு அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டன . இச்சங்கங்கள் 
யாவும் ஒன்றுகூடி 1905 - ஆம் ஆண்டில் ஒரு தேசிய அமைப்பை 
விவசாயிகளின் நன்மைக்காக அமைத்தன . அதுமுதல் விவசாயி 
களின் பிரச்சினைகள் , குறைகள் பெருமளவில் குறையத் 
தொடங்கின . 1939 - ஆம் ஆண்டில் இக்கூட்டுறவு அமைப்பு 
மொத்த வணிகத்தில் 35 சதவிகிதத்தைக் கைப்பற்றியது . விவ 
சாயத்திற்குக் கால் நடைகள் பெரிதும் தேவையாதலால் , பல கால் 
நடைச் சங்கங்களும் , கால் நடைத் தீவன உற்பத்திச் சங்கங்களும் 

ருவாக்கப்பட்டன . இத்தேசிய சங்கம் தானியங்களின் விற்பனை 
யேற்பாட்டைச் சிறந்த முறையில் கவனித்துக்கொண்டது . 
மேலும் இறைச்சி உற்பத்தியும் நன்கு ஊக்குவிக்கப்பட்டு ஏற்று 
மதியும் செய்யப்பட்டது. சுவீடன் விவசாயிகளும் நலம் பல 
பெறத் தொடங்கினர் . 


138 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


III . கூட்டுறவு மனை இயக்கம் 
( Co - operative Housing Movement ) 
ஒரு நாட்டின் முன்னேற்றம் , மக்களின் வாழ்க்கைத்தரம் 
முதலியவை மக்களது உணவு , உடை , வீடு என்ற மூன்றைக் 
கொண்டே கணக்கிடப்படுகின்றது என்பதை நாம் நன்கறி 
வோம் . முதல் இரு துறைகளிலும் பெரு வெற்றி ஈட்டிய 
சுவீடனின் கூட்டுறவு இயக்கம் மூன்றாவது தேவையைப் பெருக்கு 
வதில் ஈடுபட்டது என்பதில் விந்தையேது மில்லை . 


மனை வழங்கும் சங்கங்கள் முதன் முதலில் 1917 - ஆம் ஆண்டு 
ஸ்டாக்ஹோமிலும் ( Stockholm ) , கோத்தன் பர்க் கிலும் ( Gothen 
burg ) அமைக்கப்பட்டன . ஆனால் , இச்சங்கங்கள் கூட்டுறவு 
முறையில் அமைந்தவை அல்ல . இச்சங்கங்களே மனைகளைக் 
கட்டி முடித்துத் தங்கள் உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்து 
வந்தன . இம்முறையில் ஊகவாணிகம் ஏற்படுவதற்குவாய்ப்புகள் 
இருந்தமையால் இச்சங்கங்கள் தொடர்ந்து செயல்பட இயலாமற் 
போயிற்று . ஆனால் இச்சங்கங்களே பின்னர் அமைந்த கூட் 
டுறவுச் சங்கங்களுக்கு முன்னோடியாகத் திகழ்ந்தன . இதன் 
பின்னர்தான் , கூட்டுறவுக் குடியிருப்போர் சங்கங்கள் ( Tenants 
Co - operative Societies ) தோன்றின . இச்சங்கங்கள் தங்கள் 
உறுப்பினர்களுக்காகவே வீடுகள் கட்டி அவர்களுக்கு வழங்கின . 
வீட்டின் முழு உரிமையும் சம்பந்தப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப் 
பட்டது . 1922 - ஆம் ஆண்டு தேசியக் குடியிருப்போர் சங்கம் 
( Tenants National Union ) அமைக்கப்பட்டது . இச்சங்கத்தின் 
முக்கியக் குறிக்கோள் நிலமேலாளர் களிடமிருந்து ( Land 
Lord ) குடியிருப்போரைப் பாதுகாத்தலேயாகும் . ஆனால் இந் 
நிலை நீண்ட நாள் நீடிக்கவில்லை . குடியிருப்போர் தங்களுக்கென்று 
சொந்தமான இல்லங்கள் கட்டிக்கொள்ளும்வரை இப்பிரச்சினை 
அகலாது என்பதை நன்கு புரிந்துகொண்ட இத்தேசியச் சங்கம் 
அவர்கட்கு மனைகள் வழங்கு முறையைத் தீவிரமாகச் சிந்திக்க 
லாயிற்று . இதன் விளைவாக 1923 - ஆம் ஆண்டு ஒரு புதிய மனை 
வழங்கு அமைப்பு குடியிருப்போர் சேமிப்பு மனை கட்டும் சங்கம் 
( Tenants Saving and Building Society ) என்ற பெயரில் 
தோற்றுவிக்கப்பட்டது . நாளடைவில் சுவீடனின் எல்லா நகரங் 
களிலும் இச்சங்கங்கள் தோன்றலாயின . 1924 - ஆம் ஆண்டு 
இச்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மத்திய சங்கத்தை உரு 
வாக்கின . இம்மத்திய சங்கம் பல பிரிவுகளைக் கொண்டு விளங் 
கியது . இச்சங்கம் மாநில அரசு அதிகாரிகளுடனும் , நகராட்சி 
அதிகாரிகளுடனும் தொடர்பு கொண்டு மனைகள் கட்டுதற்குத் 


139 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


தேவையான காலி நிலங்களைப் பெற்றது . குடியிருப்போர்களுக் 
கிடையே சேமிப்புப் பழக்கத்தை நன்கு பரப்பியது இம்மத்திய 
சங்கமே . 


இரண்டாம் உலகப் போருக்குப் பின்னர் , சுவீடன் வீட்டு 
வசதி வாரியத்தின் கடமைகள் அதிகரித்தன . தற்போது சுமார் 
30 சதவிகித கட்டடங்கள் இவ்வாரியத்தின் மூலம் கட்டப்படு 
கின்றன . குடியிருப்போர் நலன் கருதி ஒரு சேமிப்பு வங்கியும் 
நடத்தப்படுகின்றது . இதன்மூலம் , மத்தியச் சங்கத்துடன் 
இணைந்துள்ள எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களும் தேவையான 
நிதிவசதியைத் தேவையானபொழுது பெற்றுக்கொள்ள இயலு 
கின்றது . சங்கங்களின் உறுப்பினர்களும் இச்சங்கங்கள் மூலம் 
தரமான வீடுகளைப் பெற்றுத் தங்களது தலையாய தேவையைப் 
பூர்த்தி செய்து கொள்கின்றனர் . சுவீடன் அரசாங்கமும் இவ் 
வியக்கத்துக்குப் பேருதவி செய்து வருகின்றது . குறிப்பாக , நிதி 
உதவி அரசாங்கத்தால் செய்யப்படுகின்றது . 


சுவீடன் கூட்டிணைப்பு ( Swedish Federation ) 

சுவீடனின் இக்கூட்டிணைப்புகள் தனித்தன்மை வாய்ந்தவை 
யாகும் . விவசாயிகளுக்கு நன்மை செய்வதற்கு அமைக்கப்பட்ட 
எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களும் ஒன்றாக இணைந்து சுவீடன் 
விவசாயிகளின் கூட்டிணைப்பு ” என்ற ஓர் ஐக்கிய அமைப்பை 
உருவாக்கியுள்ளன . இக்கூட்டிணைப்பின் முக்கியக் குறிக்கோள் 
களாவன : 


1. விவசாயிகளின் நலனைப் பராமரித்தல் ; 


2 . 


விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களின் நிருவாகத்தைச் 
சீர்ப்படுத்திச் செம்மைப் படுத்துவது ; 


3. நிரந்தரக் கூட்டுறவை விவசாயக் கூட்டுறவுச் சங்கங் 

களுக்கிடையே தோற்றுவித்துக் காத்தல் ; 


4. உறுப்பினர்களின் நலன் கருதி இலாபகரமான , நியாய 

மான வாணிபத்தை மேற்கொள்ளல் . 


குறிக் 


இக்கூட்டிணைப்பு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 
கோள்கள் யாவையும் முறையாகச் செயல்படுத்தப் பெரிதும் 
உதவிற்று . சுவீடனின் இக்கூட்டிணைப்பு சட்ட நுணுக்கங்கள் 
நன்கு அறிந்த நிபுணர்களைக் கொண்டு ஒரு சட்டப் பிரிவையும் 


140 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நடத்தி வருகின்றது . ஆலோசனைகள் வழங்குவதிலும் , கூட்டுறவுச் 
சங்கங்களின் வழக்குகளை வெற்றிகரமாக நடத்துவதிலும் இச் 
சட்டப் பிரிவு மிகவும் உறுதுணையாக உள்ளது . 


இக்கூட்டிணைப்பின் வரி விதிப்புப் பகுதி ( Taxation Depart 
ment ) அவ்வப்போது இணைந்துள்ள கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 
ஆலோசனை வழங்கி வருவதால் வரிவிதிப்புப் பிரச்சினைகள் பெரு 
மளவில் தீர்க்கப்படுகின்றன . 


பொருள்களின் விற்பனையேற்பாடுப் பகுதி அவ்வப்போது 
சந்தை நிலை பற்றியும் , ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் பற்றியும் 
புள்ளி விபரங்களுடன் செய்திகளை வெளியிடுவதால் கூட்டுறவுச் 
சங்கங்கள் மாற்றங்களுக்கேற்பச் செயல்பட முடிகின்றது . 


. 


இக்கூட்டிணைப்பின் கொள் முதல் பகுதி இணைந்துள்ள 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கு விநியோகம் செய்யும் பொருட்டுத் 
தரமான தொழில் இயந்திரங்களையும் , மேசை , நாற்காலி போன்ற 
தட்டுமுட்டுப் பொருள்களையும் கொள்முதல் செய்து நியாய 
விலைக்கு விற்பனை செய்கின்றன . 


இக்கூட்டிணைப்பு சிறந்த கணக்கு வைப்பு முறையை யும் 
கடைப்பிடித்து வருகின்றது . இதற்கென்று தனியாக ஓர் அலு 
வலகமே ( Bureau ) இயங்கி வருகின்றது . வரிவிதிப்பு அலுவலகத் 
திற்குத் தேவையான எல்லா அறிக்கைகளும் இந்த அலுவலகமே 
தயாரிக்கின்றது . இக்கணக்குப் பகுதி 41 தனியான அலுவலகங் 
களைப் பெற்றுள்ளது என்றால் இப்பகுதியின் அளவை நாம் 
எளிதில் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா ? 


சுவீடனின் இக்கூட்டிணைப்பு மக்களுக்குக் கூட்டுறவுக் 
கல்வியையும் , பயிற்சி முறைகளையும் போதிப்பதில் தீவிர கவனம் 
செலுத்தி வருகின்றது . விவசாயிகளுக்கென்று கூட்டுறவுப் 
பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன . பொருளாதாரம் , வனங் 
களின் வளர்ச்சி , விவசாய முன்னேற்றம் போன்ற முக்கியமான 
பாடப் பிரிவுகள் நடத்தப்படுகின்றன . தபால் மூலமாகவும் 
கூட்டுறவுக் கொள்கைகள் போதிக்கப் படுகின்றன 

விவசாயி 
களைக் கொண்டு பல சிறந்த கருத்தரங்குகளும் நடத்தப்படு 
கின்றன . 1946 - ஆம் ஆண்டு , சுவீடனின் இக்கூட்டமைப்பு 
கணக்கு வைப்பிற்கென்றும் , தணிக்கை செய்யும் பொருட்டும் 
தனியாக ஓர் அலுவலகத்தைத் ( The Auditing and Accounting 
Bureau Ltd.) தோற்றுவித்தது . 


14j 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


1941 - ஆம் ஆண்டு ஓர் அலுவலகத்தை இயந்திர நிபுணர் 
களையும் , கட்டட நிபுணர்களையும் கொண்டு தொடங்கியது . இக் 
கூட்டுறவு ஐக்கிய அமைப்பு . இதனுடன் இணைந்திருக்கும் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அவ்வப்போது தேவையான ஆலோ 
சனைகளை வழங்கி வருகின்றது இவ்வலுவலகம் . 


இதுவன்றி , விவசாயப் பொருளாதார ஆராய்ச்சி மன்றம் 
ஒன்றையும் இக்கூட்டமைப்பு தொடங்கியுள்ளது . இம்மன்றம் 
( Agricultural Economics Research Institute ) விவசாயப் பிரச் 
சினைகளையும் . வன வளர்ச்சிக்குத் தடையாக இருக்கும் பல்வேறு 
இடர்ப்பாடுகளையும் நன்கு ஆராய்ந்து , அவற்றைக் களைவதற்கு 
ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றது . 


இவ்வாறாக , சுவீடனின் கூட்டுறவு இயக்கம் பல துறை 
களிலும் பெரு வெற்றியை ஈட்டி , இன்று வலிமையான இயக்க 
மாகத் திகழ்கின்றது . இந்நாட்டின் கூட்டுறவு 

கூட்டுறவு இயக்கத்தை 
மூன்று பகுதிகளாகப் பிரிக்கலாம் . அவையாவன : 


1. துய்ப்போர் கூட்டுறவு இயக்கம் ( Consumers Co- opera 

tive Movement ) 


2. விவசாயக் கூட்டுறவு இயக்கம் ( Agricultural Co- opera 

tive Movement) 


3. கூட்டுறவு வீட்டு வசதி இயக்கம் ( Housing Co - operative 

Movement ) 


இவையன்றிக் கூட்டுறவு கடன் வழங்கு இயக்கமும் 
சுவீடனில் குறிப்பிடத்தக்கதாகும் . கூட்டுறவுக் காப்புறுதி வணிகம் 
( Co - operative Insurance ) துய்ப்போர் , கூட்டுறவு இயக்கத்துடன் 
இணைந்ததொன்றாகும் . இவ்வியக்கங்களின் வெற்றிக்குக் காரணம் 
முறையாகப் போதிக்கப்பட்ட கூட்டுறவுக் கல்வியேயாகும் . 


இளி , சுவீடனின் இரு பெரும் இயக்கங்களிடையே விளங்கி 
வந்த நெருங்கிய தொடர்பினைப் பற்றி ஆராய்வோம் . 


துய்ப்போர் கூட்டுறவிற்கும் உற்பத்தியாளர் கூட்டுறவிற்கும் 
இடையே நிலவிய தொடர்பு குறிப்பிடத்தக்கதொன்றாகும் . இரு 
இயக்கங்களுமே திடமான அடிப்படையில் தோன்றி இயங்கி 
வந்தமையால் ஒன்றை ஒன்று இழப்புக்கு ஆளாக்கிக் கொள்ள 
நேரவில்லை . 


142 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


தொடக்கத்தில் , துய்ப்போர் கூட்டுறவு ப் பண்டங்களை 
உறுப்பினர்களுக்கு விநியோகம் மட்டுமே செய்துவந்தது . 
ஆனால் , மெள்ள மெள்ளப் பண்டங்களின் உற்பத்தித் துறை 
யிலும் ஈடுபடத் தொடங்கியது . தொடக்கத்தில் பண்டங்களைச் 
சேகரிப்பதிலும் , பக்குவப்படுத்திப் பாதுகாப்பதிலும் கவனத்தைச் 
செலுத்தி வந்த உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
நாளடைவில் விநியோகத் துறையிலும் இறங்கத் தொடங்கவே 
பிரச்சினைகள் பல எழலாயின . தேவையற்ற இப்போட்டியைத் 
தவிர்ப்பதற்காக இவ்விரு இயக்கத் தலைவர்களும் ஒன்றுகூடி 
ஒப்பந்தங்கள் சிலவற்றை உருவாக்கி நிலைமையைச் சீராக்கினர். 
அதன்படி , இரு இயக்கங்களின் செயல் முறைகளுக்கு எல்லைகள் 
வகுக்கப்பட்டன . அவைகள் ஈடுபட்டிருந்த பல்வேறு துறைகளும் 
போட்டியைத் தவிர்க்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டன . 
இனி . உருவாக்கப்பட்ட ஒப்பந்தங்களினால் ஏற்பட்ட விளைவுகளை 
ஆராய்வோம் . 

முதலாவதாக , உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
சில்லறை வணிகத்தில் ஈடுபடமுடியாமல் தடை செய்யப்பட்டன . 
பால் பண்ணைகள் , இறைச்சிக் கடைகள் போன்றவையும் நடத்த 
இயலாமல் தடைசெய்யப்பட்டன . இதே போன்று , துய்ப்போர் 
கூட்டுறவுக் கழகங்கள் பால் பண்ணைகள் , இறைச்சிக் கொட் 
டில்கள் போன்றவையும் நடத்த முடியாமல் தடைசெய்யப்பட்டது . 
எனினும் , இறைச்சியைப் பக்குவப் படுத்துவதில் இரு இயக்கங் 
களுமே ஈடுபட ஒப்பந்தத்தில் வழி செய்யப்பட்டிருந்தது . 


இரண்டாவதாகப் பொருள்களின் தரமும் , விலையும் சந்தை 
நிலையை ஒத்து இருக்குமேயானால் , சுவீடனின் மத்தியக் 
கூட்டுறவு மொத்த விற்பனைச் சங்கம் ( K. F. ) . கூட்டுறவு விற்பனை 
யேற்பாட்டுச் சங்கங்களிடமிருந்தே பொருள்களைக் கொள் முதல் 
செய்ய வேண்டும் என முடிவு எடுக்கப்பட்டது . 


தரமான விதைகள் , உரங்கள் போன்ற சில பொருள்கள் 
இருவகைச் சங்கங்களினாலும் விற்பனை செய்யப்பட்டமையால் , 
இரு இயக்கங்களுக்கும் தனித்தனியாக அங்காடிகள் பிரிக்கப் 
பட்டன . இதன் விளைவாக , ஒரே அங்காடியில் இரு இயக்கங் 
க்ளுக்கிடையே ஏற்படும் மோதல் தவிர்க்கப்பட்டது . 

இவ்வாறு , இரு இயக்கங்களுமே செம்மையாகப் பணி புரிந் 
தமையால்தான் சுவீடன் 

சுவீடன் வெகுவேகமாகப் பொருளாதாரத் 
துறையில் முன்னேற்றம் காண முடிந்தது . 


சுவீடன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

i43 
வெற்றியின் இரகசியம் 
இதுவரை , இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கத்தின் தோற்றம் , 
அதன் வளர்ச்சி , தற்போதைய நிலை ஆகியவற்றை ஆராய்ந் 
தோம் . குறுகிய காலத்தில் இவ்வியக்கம் பெற்றிருக்கும் வளர்ச் 
சியைப் பாராட்டாத 

நாடுகளே இல்லை . இதற்கு 
இணையான நாடுகளும் மிகக் குறைவே . இனி இவ்வியக்கம் ஈட்டி 
யுள்ள வெற்றிக்கான காரணங்களைக் காண்போம் . 


உலக 


1. திட்டமான , திடமான கொள்கைகளைக் கொண்டே இவ் 
வியக்கம் தொடங்கப்பட்டது . திட்டமிட்டுத் தொடங்கும் எந்த 
இயக்கமும் வெற்றி பெறுதல் திண்ணம் என்ற வாக்கிற்கு சுவீடன் 
நல்லதோர் எடுத்துக் காட்டாகத் திகழ்கின்றது . 


சங்கங்களுக் 


2. இந்நாட்டின் அனைத்துக் கூட்டுறவுச் 
கிடையே நெருங்கிய தொடர்பும் , நல்லுறவும் காணப்படுகின்றது . 
அவை யாவும் தொடர்பற்றுத் தனித்து நிற்கவில்லை . ஒவ்வொரு 
துறையிலும் ஒரு மத்திய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது . 
இத்தகைய நல்ல தொடர்பும் , கூட்டுறவும் இருப்பதினால் தான் 
வெற்றி இவ்வியக்கத்தை நாடி வருகின்றது . 


3. இவ்வியக்கத்தில் பணிபுரியும் அனைவரும் நிரம்பப் 
பயிற்சி பெற்றவர்களாகவும் , திறமை மிக்கவர்களாகவும் விளங்கு 
வதால் , முறையான 

முறையான நிர்வாகம் ஏற்படுகின்றது . முறையான 
நிர்வாகம் வெற்றியின் முதற்படியல்லவா ! 


4. விற்பனைப் பொருள்களின் விலைகள் நியாயமான 
முறையில் கட்டுப்படுத்தப்படுவதால் , மக்களின் 

ஆதரவு 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கு நிரம்ப உள்ளது . மக்களின் ஆதரவு 
தொடர்ந்து இருக்குமானால் வெற்றியும் உறுதிதானே ! 


5. இந்நாட்டுக் கூட்டுறவுச் சங்கங்கள் ரொக்க விற்பனை 
( Cash Sales ) மட்டுமே செய்வதால் இழப்பு ஏற்படுவதில்லை . 


6. இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் 

வலிவான நிதி 
நிலையைப் பெற்றிருப்பதால் வெற்றி எளிதில் கிட்டியது . 

7. சுவீடனில் துய்ப்போர் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் ,, 
உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் நல்ல ஒற்றுமை 
நிலவுகின்றது . உதாரணமாக , இவ்விரு கூட்டுறவுகளுமே 
இணைந்து ஒரு சுண்ணாம்புத் தொழிற்சாலையையுய் , கால்நடைத் 


144 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
தீவன உற்பத்தித் தொழிற்சாலையையும் நடத்தி வருகின்றன 
என்றால் நிலவுகின்ற நல்லுறவை நாம் எளிதில் புரிந்து கொள்ள 
லாம் . 


8. நிழல் பட்டு நிலம் தேய்வதில்லை . அதுபோல , அளவான 
போட்டி வாணிபத்தை வளர்ச்சி அடையச் செய்யுமேயல்லாமல் 
அழித்து விடாது . இதை நன்குணர்ந்திருந்த சுவீடன் கூட்டுற 
வாளர்கள் கூட்டுறவுச் சங்கங்களுக்கிடையே அளவான 
போட்டியை ஊக்குவித்து , நாட்டின் பொருளாதார நிலையையே 
உயர்த்தினர் . 


இவ்வாறு , தொடக்கம் முதல் விவசாய நாடாகத் திகழ்ந்த 
சுவீடன் , மெள்ள மெள்ளத் தொழில்வளம் நிறைந்த நாடாகவும் 
மாறத் தொடங்கியது . நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் , 
மக்களின் உயர்ந்த வாழ்க்கைத் தரம் போன்றவை கூட்டுறவுக் 
கொள்கைகளின் மூலம் ஏற்படுத்தப்பட்டன . விவசாயமும் , மற்ற 
பல்வேறு தொழில் துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்ட 
மையால் எடுத்த கருமம் எளிதில் முடிந்தது . 


எத்தகைய பின் தங்கிய நாடும் , கூட்டுறவுக் கொள்கைகளைச் 
சரிவர உணர்ந்து செயல்படுமானால் வியத்தகு பொருளாதார 
முன்னேற்றம் ஏற்படுவது 
ஏற்படுவது திண்ணம் . இதற்கு 

எடுத்துக் 
காட்டாகத் திகழ்வதுதான் இன்றைய சுவீடன் . இந்நாட்டின் 
முன்னேற்றம் பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாகும் . தன் நிலையை 
மட்டும் உயர்த்திக் கொள்ளாமல் , பிற நாடுகளின் முன்னேற்றத் 
தையும் கருத்தில் கொண்டு செயல்படும் நாடு சுவீடன் . இவ்வாறு , 
இந்நாடு செயல்படுவதற்கு உறுதுணையாக இருப்பது இந் 
நாட்டின் வலிமையானக் கூட்டுறவு இயக்கமாகும் . 


6. டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்ம் . 
( Co - operative movement in Denmark ) 


டென்மார்க்கைப் பற்றி : 
டென்மார்க் 17,000 சதுரமைல் பரப்பளவுள்ள ஒரு சிறிய 
நாடாகும் . இதன் மக்கள் தொகை 46 இலட்சமாகும் . இச்சிறிய 
நாடு போதிய இயற்கைச் சாதனங்களைப் பெற்றிருக்கவில்லை .. 
தொழில் வளம் பெருகுவதற்குத் தேவையான நிலக்கரி , இரும்பு , 
உலோகங்கள் , எண்ணெய் , பருத்தி . இதர மூலப் பொருட்கள் 
இந்நாட்டில் காணப்படாமையால் தொழில் துறையில் இந்நாடு 
போதிய வளர்ச்சியைப் பெறவில்லை . குறைந்த அளவு இயற்கைச் 
செல்வங்களைக் கொண்ட இந்நாடு மண்வளம் கொழித்து விளங் 
குவதால் , வேளாண்மைத் தொழிலில் சிறந்து விளங்கு கின்றது . 
மொத்த நிலப்பரப்பில் 75 சதவிகிதம் பயிரிடத்தக்க நிலமாக 
விளங்குகின்றது . ஆண்டு தோறும் பொழிகின்ற ‘ மழையளவு 
( Rainfall ) சுமார் 30 அங்குலமாகும் . - இந்நாட்டில் ஆண்டு 
தோறும் மழை பரவலாகப் பெய்கின்றது . கிராமப்புறங்கள் மேடு 
பள்ளங்கள் இன்றிச் 

விளங்குகின்றன . எனவே , 
விவசாயம் இந்நாட்டில் நன்கு நடைபெறுகின்றது . நாட்டின் 
பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயமே உற்ற துணையாக 
விளங்குகின்றது . இயந்திரத் தொழில்கள் முறையாக வளர்ச்சி 
பெறவில்லையாதலால் , தொழில் பொருள்கள் யாவும் இந்நாட்டில் 
இறக்குமதி செய்யப்படுகின்றன - எனினும் , தொழில் பொருள்க 
ளின் ( Industrial Prodncts ) இறக்குமதியை டென்மார்க் 
விவசாயப் பொருள்களின் ஏற்றுமதி ஈடுசெய்து விடுகின்றது . 
தற்போது 

ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களில் 50 % 
டென்மார்க்கின் விவசாயப் பொருள்களேயாகும் . விவசாயத் 
தொழில் டென்மார்க்கில் முக்கியத் தொழிலாகக் கருதப்படினும் , 
மொத்த மக்கள் தொகையில் 25 சதவிகிதமே இத்தொழிலில் ஈடு 

10 


சமமாக 


146 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பட்டுள்ளனர் . எஞ்சியுள்ள 75 சதவிகித மக்கள் 

கைத் 
தொழில்கள் , இயந்திரத் தொழில்கள் , வணிகம் , போக்குவரத்துத் 
தொழில் முதலானவற்றில் ஈடுபட்டு நாட்டுயர்விற்கு நாளும் 
உழைக்கின்றனர் . டென்மார்க் வாணிபக் கப்பல்கள் அயல் நாடு 
களுக்குப் பொருள்களைக் கொண்டு செல்வதால் ஒரு கணிசமான 
தொகையை அந்நியச் செலாவணியாக ஈட்டுகின்றன . 


நாடாகிய 


என்று 


ஜன நாயகக் கூட்டுறவுக் கொள்கைகளைச் சிறந்த முறையில் 
விவசாயத்தில் கடைப்பிடித்தமையால்தான் , இந்நாட்டு விவசாயம் 
உலக நாடுகளிடையே பெரும் பெயர் பெற்று விளங்குகின்றது . 
இதையொட்டியே , சின்னஞ்சிறிய 

டென்மார்க் , 
கூட்டுறவு - டென்மார்க் ( Co - operative Denmark) 
சிறப்புப் பெயர் பெற்றுத் திகழ்கின்றது . இத்தகைய விவசாய 
முன்னேற்றத்தை இந்நாடு நாளில் பெற்றிடவில்லை . 
விவசாயத் துறையில் எழுந்த சமூகப் பொருளாதாரப் பிரச்சினை 
களுக்குத் தீர்வு கண்ட பின்னரே , இத்தொழில் செழித்து வளர 
லாயிற்று . 


இன்றும் டென்மார்க்கே விவசாயத் துறையில் உலக நாடு 
களுக்கு வழி காட்டி யாக ( Torch - Bearer ) விளங்குகின்றது . 
டென்மார்க்கில் இயற்கையாக ஏற்பட்ட பொருளாதார வளர்ச் 
சியில் ஒரு பகுதியே கூட்டுறவு இயக்கத்தின் சிறப்பான வளர்ச்சி 
யாகும் . டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் ஒரு தனிச் சிறப்புடன் 
விளங்குவதற்குக் காரணம் , இவ்வியக்கம் மக்களால் தொடங்கப் 
பட்டதாகும் . ஏனைய நாடுகளில் இவ்வியக்கம் அரசாங்கத்தாலோ 
அல்லது கூட்டுறவுக் கொள்கைகளில் நம்பிக்கையுள்ள தனி 
நபர்களாலோ தொடங்கப்பட்டுள்ளது . ஆனால் டென்மார்க் 
கூட்டுறவு இயக்கம் மக்களால் , மக்களின் நன்மைக்காகத் தொடங் 
கப்பட்டதாகும் . எனவேதான் டென்மார்க் 

கூட்டுறவு 
மக்கள் இயக்க மாகக் கருதப்படுகின்றது . 
இந்நாட்டில் கூட்டுறவு இயக்கம் வலிமையுடன் திகழ்வதற்கு இரு 
காரணங்களை எடுத்துக் கூறலாம் . அவையாவன 


இயக்கம் 


( i ) சிறந்த கல்வி முறை (Good Educational System ) ; 


(ii ) ஒரே அளவுகளைக் கொண்ட ‘ கைப்பற்று நிலம் 

( Holding) . 


சிறந்த கல்வி முறையை அமைத்த பெருமை டென்மார்க்கின் 
அரசாங்கத்தையே சாரும் . இந்நாட்டின் பொருளாதார வளர்ச் 
சிக்கு முதற் காரணம் , அந்நாட்டு மக்களின் கல்வி வளர்ச்சி ! 


. 


டென் மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 

147 
1814 - ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே கட்டாயக் கல்வி 
புகட்டப்பட்டது . இதன் பயனாகச் சாதாரண மக்களும் கல்வியறிவு 
பெற்று விளங்குகின்றனர் . இன்றும் நாம் கிராமப் புறங்களில் 
பல உயர் நிலைப் பள்ளிகள் , விவசாயப் பள்ளிகள் , தொடக்கப் 
பள்ளிகள் முதலானவற்றைக் காண முடிகின்றது . பெண்களுக் 
கென்றும் சில பள்ளிகள் நிறுவப்பட்டுள்ளன ( Rural Schools ) . 
குடும்பப் பொருளாதாரப் பிரச்சினைகளுக்குத் தீர்வு காணத்தக்க 
வகையில் பெண்களுக்கு இப்பள்ளிகள் மூலம் பயிற்சி அளிக்கப் 
படுகின்றது . மக்கள் உயர்நிலைப் பள்ளிகளும் ( Folk High 
Schools ) , விவசாயப் பள்ளிகளும் பொதுக் கல்வியையும் , தொழில் 
கல்வியையும் 

சியையும் மக்களுக்குப் போதிக்கின்றன . மக்களின் அறிவு 
வளர்ச்சிக்கு இப்பள்ளிகளே நாற்றங்கால்க ளாக ( Hot Beds ) 
விளங்குகின்றன . கூட்டுறவுக் கொள்கைகளைச் சரிவர உணர்ந்து , 
அவ்வியக்கத்தைக் தொடங்கத்தக்க வகையில் இப்பள்ளிகள் 
தொடக்கத்தில் சூழ்நிலைகளை உருவாக்கின . டென்மார்க்கின் 
கிராமங்களில் பணியாற்றி வந்த விவசாயிகளின் கழகங்களும் 
கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உறு துணையாக விளங்கின . 
பள்ளிகளைத் தவிர , ஒரு கூட்டுறவுக் கல்லூரியும் 

கல்லூரியும் சிறந்த 
முறையில் இயங்கி வந்தது . இத்தகைய நடவடிக்கைகளால் , கல்வி 
யறிவு நிறைந்த கிராம மக்களைக் கொண்டு விளங்குகின்றது 
இன்றைய டென்மார்க் . உலக நாடுகளில் ஏற்படும் மாற்றங் 
களையும் , நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் இம்மக்கள் தவறாமல் 
கவனிக்கின்றனர் , கல்வியறிவின் காரணமாக , 

விவசாயிகள் 
தங்கள் நலன்களை எவ்வாறு தகுந்த முறையில் பாதுகாத்துக் 
கொள்வது என்பதை நன்கு உணர்ந்துள்ளனர் .. இதன் 
விளைவாக உருவாகியவையே விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்க 
ளாகும் . 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் உருவானதற்கு அந் 
நாட்டின் ஒரே மாதிரியான நில அமைப்பும் ஒரு காரணமாகும் . 
விவசாயிகளின் கைப்பற்று நிலம் மிகப் பெரிய அளவு உள்ள 
தாகவோ அல்லது மிகச் சிறியதாகவோ இல்லாமல் நடுத்தர 
அளவு உள்ளதாக 

விளங்குகின்றது . இத்தகைய விவசாயப் 
பண்ணைகள் ஐரோப்பாவில் வேறு எங்கும் இல்லை என உறுதி 
யாகக் கூறலாம் . இத்தகைய விவசாயப் பண்ணைகள் அமைவ 
தற்கு அரசாங்கமும் உறு துணையாக விளங்கிற்று . 1650- ஆம் 
ஆண்டிலிருந்தே டென்மார்க் அரசு பல நிலச் சட்டங்களை 
விவசாயிகளின் நலன் கருதி இயற்றி வந்தது . இச்சட்டங்கள் 
பெரும் விவசாயிகள் சிறிய விவசாயிகளை அழித்து விடாமல் 


148 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பாதுகாத்தன . முதலில் , அளவில் பெரிதாக விளங்கிய கைப்பற்று 
நிலம் பல சிறு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு 
வழங்கப்பட்டது . ஆயுட்காலம் வரை விவசாயம் செய்வதற்கு 
அவர்களுக்கு உரிமையும் வழங்கப்பட்டது . இதன் விளைவாக 
விவசாயப் பண்ணைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயரத் 
தொடங்கியது . 


விவசாயிகளுக்குத் தேவையான கடன் வசதிகளும் அரசாங் 
கத்தால் அளிக்கப்பட்டன . இவ்வாறு வழங்கப்பட்ட நிதிவசதி 
களைக் கொண்டு , இவ்விவசாயிகள் தங்கள் குத்தகை நிலங்களுக்கு 
உரிமையாளர்களாக மாறினர் . முதல் உலகப் போருக்கு 
முன்னரே , மொத்த விவசாயிகளில் 94 % நடுத்தரப் பண்ணை 
களுக்கு 

உரிமையாளர்களாக விளங்கினர் . பிரிக்கப்பட்ட 
பண்ணை நிலங்கள் மேலும் பிரிக்கப்பட முடியாமல் சட்டங்கள் 
நிறைவேற்றப்பட்டன . இதை யொட்டி , 1925 - ஆம் ஆண்டில் ஒரு 
நிலச்சட்டம் விவசாயிகளின் நலன் கருதி நிறைவேற்றப்பட்டது . 
பெரிய பண்ணைகள் தங்கள் நிலங்களை விற்க அனுமதிக்கப் 
பட்டன . ஆனால் 18 - லிருந்து 25 ஏக்கர் நிலத்தைப் பெற்றிருக்கும் 
பண்ணைகள் தங்கள் நிலத்தை விற்கமுடியாமல் தடை செய்யப் 
பட்டன . நிலத்தின் தரத்தைப் பொறுத்தே பண்ணைகளின் 
செயற்பாடுகள் அமைந்திருத்தன . இவ்வாறு , நடுத்தர விவசாயப் 
பண்ணைகளின் எண்ணிக்கை உயர்ந்தமைக்கு 

டென்மார்க் 
அரசாங்கத்தின் தலையீடே பெரும் காரணமாகத் திகழ்கின்றது . 
இத்தகைய பண்ணைகளின் அமைப்பால் சமுதாயத்தில் விவசா 
யிகள் வேறுபாடின்றி வாழமுடிகின்றது . சமூக வளர்ச்சிக்கும் , 
பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகள் தங்கள் முழு உழைப் 
பையும் நல்கத் தொடங்கினர் . எனவே , டென்மார்க்கில் கூட்டுறவு 
இயக்கம் தோன்றியதற்குச் சிறந்த கல்வி முறை , நடுத்தர 
விவசாயப் பண்ணைகள் ஆகியவையே முக்கியக் காரணங்களாகக் 
கருதப்படுகின்றன . 

டென்மார்க் ஒரு விவசாய நாடாகும் . மக்களில் ஒரு கணிச 
மான பகுதி விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதால் , இத் தொழிலில் 
நவீன விவசாய 

முறைகள் 

கையாளப்படுகின்றன . ஆனால் , 
போதிய நிதி வசதிகளை இவர்கள் பெற்றிருக்கவில்லையாதலால் 
நவீன விவசாயக் கருவிகளை இவர்கள் பெற இயலாமல் தவித் 
தனர் . 


விவசாயிகளின் துயர் துடைக்க , டென்மார்க் அரசாங்கம் 
பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்கியது . அவைகளுள் 
சிலவற்றைக் காண்போம் . 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


149 


1. விவசாயிகளுக்கு நீண்டகாலக் கடன் வசதிகள் அளிப்ப 
தற்காக ஒரு நிதி ( Loan Fund ) அமைக்கப்பட்டது . ஆண்டு 
தோறும் இந்த நிதி அமைப்பிற்கு 2 மிலியன் குரோனர் அளிக் 
கப்பட்டது. இதன் மூலம் விவசாயிகள் தங்களுக்குத் தேவையான 
நிலத்தைக் கொள்முதல் செய்து கொண்டனர் . நிலவளர்ச்சிக் 
2கெனவும் கடன் வசதிகள் அளிக்கப்பட்டன . 


2. அதிக அளவு நிலம் வைத்திருந்தவர்களிடமிருந்து 
அரசாங்கம் நிலத்தைப் பெற்று , நிலமற்றவர்களுக்குப் பகிர்ந்த 


ளித்தது . 


3. சிறந்த விவசாயிகளுக்குப் பரிசுகள் அளிக்கப்பட்டன . 
எனவே , சிறந்த முறையில் விவசாயம் செய்வதற்கு இது ஒரு 
தூண்டுகோலாக இருந்தது ( நம் நாட்டிலும் இது போன்ற 
ஊக்கம் அளிப்பது குறிப்பிடத்தக்கது ) 


4. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் விவசாயிகள் 
முறையாகக் கருத்துப் பரிமாற்றம் செய்து கொள்வதற்கென 
இலவசச்சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன . 


தாக 


5. சிறு விவசாயிகளுக்கு 

டென்மார்க் 

அரசாங்கம் 
பொறுப்புறுதி ( Guarantee ) அளித்து வந்ததால் , அவர்கள் 
‘ ஜட்லேண்டு கூட்டுறவுக்கடன் சங்கத்திடமிருந்து ( Jutland 
Co - op . Credit A.ssociation ) கடன் வசதிகளைப் பெற முடிந்தது . 

டென்மார்க் விவசாயிகளே முதன் முதலில் விவசாயத்தில் 
நவீன கருவிகளைப் பயன்படுத்தி அனைத்துலக நாடுகளுக்கும் 
வழி காட்டினர் . விலை அதிகமான விவசாய இயந்திரங்களை 
வாங்குவதற்கு அவர்களது பொருளாதார நிலை போதுமான 
இல்லையாதலால் கூட்டுறவு அமைப்புகளை நாடினர் . 

. 
இதைத் தொடர்ந்து விவசாயத் தொழிலையும் கூட்டுறவு முறையில் 
செய்யத் தொடங்கினர் . விடாமுயற்சி , சிறந்த அறிவுத் திறன் 
போன்ற பல அரும் பெரும் குணங்களை டென்மார்க் மக்கள் 
பெற்றிருந்தமையால் முயற்சிகள் முழுதும் வெற்றி பெற்றன . 
இவ்வாறு தோற்றம் கண்ட கூட்டுறவு இயக்கம் கொள் முதல் , 
விற்பனை , கடன் வழங்குதல் போன்ற பல துறைகளிலும் ஈடுபட்டு 
அனைவருக்கும் ஆதரவாக விளங்கியது . இவ்வியக்கத்தின் கீழ்ப் 
பால் பண்ணைகள் , நுகர்வோர் பண்டகசாலைகள் , காப்பீடுக் 
கழகங்கள் , முட்டை விற்பனையேற்பாட்டுக் கழகங்கள் முத 
லானவை இயங்கி வந்தன . பல துறைகளில் இவ்வியக்கம் இயங் 


150 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
கினாலும் , பால் பண்ணைகள் மூலமே பெரு வெற்றியை ஈட்டி 
யுள்ளது. பால் பண்ணை என்றதுமே டென்மார்க் என்று 
சொல்லுமளவுக்கு இந்நாடு உயர்வு பெறலாயிற்று . 


பால் பண்ணைத் தொழிலின் தொடக்கம் 
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை டென் 
மார்க் தானிய வகைகளையே பெருமளவில் ஏற்றுமதி செய்து தன் 
பொருளாதாரத்தை உயர்த்தி வந்தது . 1864 - ஆம் ஆண்டு 
ஏற்பட்ட போரின் காரணமாக , டென் மார்க்கின் பொருளாதார 
நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது . டென்மார்க்கைச் சேர்ந்த இரு 
வளமான மா நிலங்கள் ( Schleswig and Holstein ) போரின் 
முடிவில் புருசியா ( Prussia ) என்ற நாடால் கைப்பற்றப்பட்டன . 
இதன் விளைவாக , டென்மார்க்கின் எதிர்காலமே இருண்டு 
காணப்பட்டது . மேலும் , ஜெர்மனியுடன் கொண்டிருந்த 
வாணிபத் தொடர்பு அறவே அழிந்து போயிற்று . ஏனெனில் 
புருசியா ஜெர்மனியின் ஒரு பகுதியாக 

விளங்கியதால் , 
போருக்குப் பின்னர் டென்மார்க் தனது உற்பத்திப் பொருளான 
தானிய வகைகளை ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செய்ய இயலவில்லை. 


இந்நிலையில் , உற்பத்திப் பொருளான தானிய வகைகளை 
ஏற்றுமதி செய்யத் தகுந்த சந்தையினை டென்மார்க் பெற்றிருக்க 
வில்லை. எனவே , டென்மார்க் அங்காடிகளிலேயே தானியங்கள் 
விற்பனை செய்யப்பட்டமையால் , அவைகளின் விலை வீழ்ச்சி 
அடைந்தது . அளிப்பு ( Supply ) அதிகரித்தால் , பொருள்களின் 
விலை குறையத்தானே செய்யும் ? எனவே , தானிய உற்பத்தி 
யாளர்கள் 

செய்வதறியாது திகைத்தனர் . அரசாங்கம் 
நடவடிக்கைகளை எடுத்தும் இழந்த சந்தையை மீண்டும் பெறவே 
முடியவில்லை . 


பல 


பாதிக்கப்பட்ட பொருளாதார 

நிலையை எவ்வாறு சீர் 
படுத்துவது என்று டென்மார்க் மக்கள் தீவிரமாகச் சிந்திக்க 
லாயினர் . துன்பங்கள் சூழும்போது அறிவுத்திறன் அவர்களுக்கு 
நன்கு கைலாகு கொடுத்தது . டென்மார்க்கின் பொருளாதார 
உயர்வுக்கென பல வழி முறைகள் சிந்திக்கப்பட்டன . விவசாயத் 
தொழிலை சூழ்நிலைகளுக்கேற்ப மாற்றியமைக்க உறுதி பூண்டனர் . 
தானிய உற்பத்தியைச் சற்று ஓதுக்கி வைத்துவிட்டு, பால் 
பண்ணைத் தொழிலை அவர்கள் தேர்ந்தெடுத்தனர் . மேலும் , இத் 
தொழிலுடன் சம்பந்தப்பட்ட பன்றி இறைச்சித் தொழில் , 
முட்டை விற்பனை போன்ற வேறு பல தொழில்களையும் கூட்டுறவு 


151 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


அடிப்படையில் அமைக்கலாயினர் . இப்பொருள்களுக்கு இங்கி 
லாந்தில் தேவை அதிகமாக இருந்ததால் , டென்மார்க் இத் 
தொழிலில் தீவிரக் கவனம் செலுத்தத் தொடங்கியது . சிறந்த 
கூட்டுறவு அமைப்பால் திட்டங்கள் சிறந்த முறையில் செயல் 
படுத்தப்பட்டன . தானியங்களை உற்பத்தி செய்து வந்த டென் 
மார்க் , பால் , வெண்ணெய் , பன்றி இறைச்சி , முட்டை போன்ற 
பல பொருள்களை உற்பத்தி செய்யத் தொடங்கியது . 

விலை 
குறைந்த தானிய வகைகளைப் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி 
செய்யத் தொடங்கியது . இத்தானிய வகைகள் ஆடுமாடுகள் 
வளர்ப்பதற்கு நன்கு பயன்படுத்தப்பட்டன . 

நாளடைவில் , 
டென்மார்க்கின் முக்கிய ஏற்றுமதிப் பொருளாக ‘ வெண்ணெய் 
(Butter ) விளங்கலாயிற்று . பொருளாதாரத்தின் ஒரு கதவு 
மூடும்போது மற்றொரு கதவு திறக்கின்றது . மூடிய கதவையே 
பார்த்துப் பெருமூச்சு விடும் நாடாக இல்லாமல் , டென்மார்க் 
திறந்திருந்த வேறு கதவை உடனே பார்க்கத் தொடங்கியது . 
டென்மார்க்கைப் பொறுத்தவரையில் , போரினால் ஏற்பட்ட 
அழிவுத்திறன் ஆக்கத்திறனைத் தூண்டியது ( Destruction 
Boosted up Construction ) . 


பால் பண்ணைத் தொழிலுக்குத் தேவையான கால் நடைத் 
தீவனமும் டென்மார்க்கினால் உற்பத்தி செய்யப்பட்டது . கால் 
நடைகளின் எண்ணிக்கையும் கணிசமாக உயரலாயிற்று . இத் 
தகைய மாற்றம் , டென்மார்க்கின் பொருளாதாரத்தையே மாற்றி 
யமைத்தது என்பதில் எவருக்கும் ஐயமில்லை . பால் பண்ணைத் 
தொழிலில் பல்வேறு நவீனக் கருவிகள் கையாளப்பட்டன . 
1878 - ஆம் ஆண்டு , டென்மார்க் பொறியமைப்பாளர் ( L. C. Niel 
sen ) ஒருவரால் பாலிலிருந்து பாலேட்டை ப் ( Cream ) பிரித் 
தெடுக்கக்கூடிய ஒரு நவீன இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது . 
இதன் பின்னர் தான் , பால் பண்ணைத் தொழிலில் ஒரு திருப்பம் 
ஏற்படத் தொடங்கியது . 


முதல் கூட்டுறவுப் பால் பண்ணை , 1882 - ஆம் ஆண்டு ஆண் 
டர்சென் ( Stilling Andersen ) என்பவரின் துணை கொண்டு 
நிறுவப்பட்டது , அதுமுதல் , பால் பண்ணைத் தொழில் செழித்து 
வளரலாயிற்று . ஆண்டுதோறும் இத்தொழிலில் டென்மார்க் 
பெற்றுவந்த வளர்ச்சியைக் அடுத்தப் பக்கத்தில் கொடுக்கப்பட் 
டிருக்கும் அட்டவணையைக் கொண்டு அறியலாம் . 

கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையைக் கூர்ந்து நோக் 
குவோமானால் , தற்போது பால் பண்ணைகளின் எண்ணிக்கை 


152 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


1881 


1898) 


1914 


1935 


1964 


மொத்தக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் 


0 


1029 1168 | 1404 


858 


தனியார் பால் பண்ணை 
கள் 


319 


266 


328 


--- 


193 


பண்ணையின் பசுக்கள் 
எண்ணிக்கை ( 10,000 ) 


899 


1067 1310 1675 


1370 


பசுவின் 

மூலம் 
கிடைக்கக்கூடிய பால் 
அளவு (கிலோ ) 


1991 | 2658 3078 


3804 


வெண்ணெயின் 
விகிதம் 


சத 


---- 


3.30 


3.50 


3.64 


4.23 


மொத்த பால் உற்பத்தி 
( 1000 மெட்ரிக் டன் ) 


1391 | 2156 | 3500 | 5156 


5210 


மொத்த வெண்ணெய் 
உற்பத்தி ( 1000 மெட் 


ரிக் டன் ) 


49 


84 


117 


173 


155 


மொத்த வெண்ணெய் 
ஏற்றுமதி ( 1000 மெட் 


ரிக் டன் ) 


12 


73 


104 


138 


103 


மொத்த பாலடைக் 
கட்டி உற்பத்தி ( 1000 
மெட்ரிக் டன் ) 


16 


-- 


29 


--- 


123 


மொத்த பாலடைக் 
கட்டி ( Cheese ) ஏற்று 
மதி ( 1000 மெட்ரிக் 
டன் ) 


-- 


1 


0.5 


1 


81 


குறைந்து வருவது நன்கு தெரியும் . டென்மார்க் மக்கள் பண்ணை 
களின் எண்ணிக்கையில் அதிகக் கவனம் செலுத்தாமல் , உற்பத்தி 
செய்யப்படும் பால் , பால் பொருள்கள் முதலானவற்றிலேயே 
அதிகக் கவனம் செலுத்துகின்றனர் . 1967 - ஆம் ஆண்டு பால் 
பண்ணைகளின் எண்ணிக்கை 630 - ஆக குறைந்துள்ளது. பால் 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


153 


பண்ணைகளில் உறுப்பினர்களாக விளங்கியவர்களின் எண் 
ணிக்கை 1967 - ஆம் ஆண்டு 1.3 இலட்சமாகும் . 1955- ஆம் 
ஆண்டு 1966 மிலியன் குரோனராக இருந்த மொத்த விற்பனை 
1967 - ஆம் ஆண்டில் 2420 மிலியன் குரோனராக உயர்ந்துள்ளது . 


19 - ஆம் நூற்றாண்டின் இறுதியில் , டென்மார்க் கோது 
மைக்குப் பதிலாக வெண்ணெய், பன்றி இறைச்சி , முட்டை 
போன்ற பொருள்களையே ஏற்றுமதி செய்து வந்தது . எனினும் , 
தானிய உற்பத்தியை அடியோடு கைவிட்டு விடவில்லை . உண் 
மையில் தானிய உற்பத்தி அதிகரிக்கத் தொடங்கியது . ஏற்றுமதி 
செய்ய இயலாவிடினும் , சிலவகைத் தானியங்கள் கால்நடை 
களுக்குத் தீவனமாகப் பயன்படுத்தப்பட்டன . பால் பண்ணைகள் 
மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு பொருள்களும் இறைச்சி , 
முட்டை போன்ற பொருள்களும் கணிசமாக ஏற்றுமதி செய்யப் 
பட்டன . 1875 - ஆம் ஆண்டிற்கும் 1930 - ஆம் ஆண்டிற்கும் 
இடைப்பட்ட காலத்தில் தான் பால் பொருள்களின் உற்பத்தி 
பெருமளவில் உயரத் தொடங்கியது . தானிய உற்பத்தியும் ஒரு 
சேர உயர்ந்தது எல்லோராலும் பாராட்டப்பட்டது . இவ்வாறு , 
இழந்த சந்தைகளை டென்மார்க் வேறு ஏற்றுமதிப் பொருள்கள் 
மூலம் மீண்டும் தன் வசம் மீட்டுக்கொண்டது . 


பால் பண்ணைத் தொழில் பெருகியதால் , இத் தொழிலில் 
கிடைத்த இடை விளைவுப் பொருள் கள் ( By - Products ) மூலம் 
பன்றி இறைச்சித் தொழில் ( Bacon Industry ) நன்கு வளரத் 
தொடங்கியது . வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் ( Skimmed 
Milk ) பன்றிகளுக்கு சத்துள்ள உணவாக அளிக்கப்பட்டதால் , 
பால் பண்ணைகளுடன் ஒரு சேரப் பன்றி இறைச்சித் தொழிலும் 
நன்கு வளர்ச்சி பெறலாயிற்று . இங்கிலாந்து நாட்டில் பன்றி 
இறைச்சிக்கு அதிகத் தேவை இருந்தது . 1888 - ஆம் ஆண்டில் 
ஜெர்மானிய நாடு பன்றி இறைச்சி இறக்குமதியை அடியோடு 
நிறுத்திவிடவே , டென் மார்க் மக்கள் தங்களின் நலன் கருதித் 
தாங்களே பல கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கி அவற்றின் 
மூலம் பன்றி இறைச்சியை அதிக அளவில் இங்கிலாந்து நாட் 
டிற்கு ஏற்றுமதி செய்யலாயினர் . இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி 
செய்வதற்கென்ற பல கூட்டுறவுப் பன்றி இறைச்சித் தொழிற் 
சாலைகளை அமைத்தனர் . இவ்வாறு , டென்மார்க் கூட்டுறவு 
இயக்கம் ஒன்றன் பின் ஒன்றாகப் பல துறைகளிலும் ஈடுபட்டு 
வெற்றிகளைக் குவிக்கத் தொடங்கியது . 


154 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பால் பண்ணைத் தொழிலும் கூட்டுறவும் 
டென் மார்க் விவசாயிகள் கூட்டுறவுப் பால் பண்ணைத் 
துறையில் மாபெரும் வெற்றியைப் பெற்றுள்ளனர் என்றால் 
அதற்கு அவர்களது விடா முயற்சியும் , சலியா உழைப்புமே கார 
ணங்களாகும் . காலமறிந்து செயல் படுவதில் அவர்களுக்கு 
நிகர் அவர்களே ! கூட்டுறவுக் கொள்கைகளை அடிப்படையாகக் 
கொண்டே கூட்டுறவுப் பால் பண்ணைகள் தொடங்கப்பட்டன . 
1882 - ஆம் ஆண்டில் தான் ; முதல் கூட்டுறவுப் பால் பண்ணை 
தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் 
புதிய புதிய பால் பண்ணைகள் தோன்றலாயின . இனி , .. இப் 
பண்ணைகளின் கொள்கைகளை ஆராய்வோம் . 


1. பால் உற்பத்தியாளர் அனைவரும் உறுப்பினராக அனு 
மதிக்கப்பட்டனர் . உறுப்பினர்கள் பங்கு மூலதனமோ அல்லது 
நுழைவுக் கட்டணமோ செலுத்த வேண்டியதில்லை . 


2. உறுப்பினர்கள் எல்லையற்ற அல்லது வரையறையற்ற 
பொறுப்பின் கீழ் ( Unlimited Liability ) பணியாற்ற வேண்டும் . 


பாலை 


3. தங்கள் சொந்த நுகர்விற்குத் தேவையான 
எடுத்துக்கொண்டு , எஞ்சியுள்ள 

பால் 

முழுவதையும் பால் 
பண்ணையிடம் ஒப்படைக்க வேண்டும் . 

4. கூட்டுத் தனித்தனிப் பொறுப்பின் ( Joint and several 
Liability ) அடிப்படையில் கூட்டுறவுப் பால் பண்ணைக்குத் 
தேவையான மூலதனம் கடன் வசதிகள் மூலம் எழுப்பப்பட்டது . 


5. உறுப்பினர்களின் பால் அளிப்புக்கு ஏற்ப விற்பனைத் 
தொகை சமமாகப் பகிர்ந்தளிக்கப்பட்டது . இம்முறை பின்பு 
கைவிடப்பட்டு , பாலின் தரத்திற்கேற்பத் தொகை வழங்கப் 


பட்டது . 


6. இப்பண்ணைகளின் தலைமை அமைப்பாகப் பொது 
அவை ( General Assembly ) இயங்கி வந்தது . இவ்வவையின் 
உறுப்பினர்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டுள்ளது . 


7. பண்ணையின் அன்றாட நிர்வாகத்திற்கென ஒரு நிர் 
வாகக் குழுவும் பொது அவையால் தேர்ந்தெடுக்கப்படும் .. 


8. உறுப்பினர்களில் ஒருவர் நிர்வாகியாகத் தேர்ந்தெடுக்கப் 
படுவார் . அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை மாத வருமானமாக 


இவ்வுடன் மூலம் 
ஆண்டுகளுக்கு ( உடன்படிக்கையில் குறிப்பிடப் பட்டுள்ளது 
டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 

155 
வழங்கப்படுகிறது . இது தவிர , அவர் அளிக்கும் பாலின் தரத் 
திற்கேற்ப விற்பனைத் தொகையில் ஒரு பங்கும் அளிக்கப்படும் . 

தற்போது இயங்கும் எல்லாப் பால் பண்ணைகளும் இ 
கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டே பணியாற்றி வரு 
கின்றன . டென்மார்க் இத்துறையில் பெற்ற வெற்றியைக் கண்ட 
பின்னரே , ஏனைய நாடுகள் பால் பண்ணைகளை அமைக்கத் 
தொடங்கின . மொத்தப் பால் உற்பத்தியில் 90 சதவிகிதத்திற்கும் 
அதிகமான பாலை இக்கூட்டுறவுப் பண்ணைகள் கையாளுகின்றன . 

பண்ணையின் அமைப்பும் அதன் பணியும் 
ஒரு கூட்டுறவுப் பால் பண்ணையின் செயற்பாட்டு எல்லை , 
( Area of Operation ) மிகவும் சிறியதாகும் . உறுப்பினர்களிட 
மிருந்து காலையிலும் மாலையிலும் எளிதாகப் பாலைப் பெறத் தக்க 
வகையில் பண்ணையின் இருப்பிடம் அமைக்கப்பட்டுள்ளது .. 
பாலை , பண்ணையிடம் எளிதாக ஒப்படைப்பதில் போக்கு வரத்து 
வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன . ஒவ்வொரு பால் பண்ணையும் 
நான்கு அறைகளைக் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது . 
பண்ணையின் மத்தியில் உள்ள நீண்ட அறையில் உறுப்பினர் 
களிடமிருந்து பால் பெறப்படுகின்றது . இரண்டாவது அறையில் 
தயாராகும் வெண்ணெயும் , மூன்றாம் அறையில் பாலடைக் 
கட்டியும் பாதுகாத்து வைக்கப்படுகின்றன . நான்காம் அறை 
இயந்திரங்களைக் கொண்டதாக விளங்குகின்றது . 

உறுப்பினர் ஒவ்வொருவரும் பால் பண்ணையுடன் ஓர் உடன் 
படிக்கை செய்து கொள்கின்றனர் . அவ்வுடன்படிக்கையின்படி , 
தங்கள் உற்பத்திப் பொருளான பால் முழுவதையும் பண்ணை 
யிடம் தவறாமல் அளித்துவிட வேண்டும் . தங்கள் குடும்பத் 
திற்குத் தேவையான பாலை அவர்கள் கொண்டு செல்ல அனு 
மதிக்கப் படுகின்றனர். 
பினர்கள் யாவரும் தங்கள் உற்பத்திப் பொருளான பாலை ஓகு 
சில 
போல் ) பண்ணையிடம் அளிக்கின்றனர் . உறுப்பினர்களுக்கு 
அவ்வப்போது முன் பணமும் அளிக்கப்படுகின்றது . 

பாலின் 
தரத்தை அடிப்படையாகக் கொண்டே விலைகள் நிருணயிக்கப் 
படுகின்றன . 


உறுப்பினர்களிடமிருந்து பால் சேகரிக்கப்பட்டவுடன் , இயந் 
திரங்களின் துணை கொண்டு தயாரிப்புத் தொழில் தொடங்கு 
கின்றது . பண்ணை ஒவ்வொன்றும் நவீன இயந்திரங்களைக் 


156 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கொண்டுள்ளது . பணியாளர்களும் இத்துறையில் நன்கு பயிற்சி 
பெற்றவர்களாக உள்ளனர் . இயந்திரங்களின் உதவியால் பாலி 
லிருந்து வெண்ணெய் பிரித்தெடுக்கப்பட்டு , பிறகு பிரித்தெடுக்கப் 
பட்ட வெண்ணெய் தனியறையில் பாதுகாக்கப் படுகின்றது . 

வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் உறுப்பினர்களுக்கே 
திருப்பித் தரப்படுகின்றது . ஏனெனில் , அது கால் நடைகளுக்குத் 
தீவனமாகப் பயன்படுத்தப் படுகின்றது . பண்ணை யின் நிருவாகி 
பயிற்சி நிறைந்த பணியாளர்களின் உதவியுடன் தன் காரியங் 
களைச் செவ்வனே செய்து வருகின்றார் . சிறந்த பணியாளர்களை 
உருவாக்கும் நோக்கத்துடன் பல பள்ளிகளும் அமைக்கப்பட் 
டுள்ளன . உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படும் மொத்தப் 
பாலில் 95 % வெண்ணெய் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படு 
கின்றது . சுமார் 3 % பால் அருகாமையிலுள்ள நகரங்களுக்கு 
விநியோகிக்கப்படுகின்றது . எஞ்சியுள்ள பாலைக் கொண்டு 
பாலேடுக்கட்டி தயாரிக்கப் படுகின்றது . 


மான 


உள்ளூரில் இயங்கும் ஒவ்வொரு கூட்டுறவுச்சங்கமும் சொந்த 
வெண்ணெய்- பாலேடுக்கட்டி தயாரிக்கும் 

நிறுவ 
னத்தை ப் ( Creamery ) பெற்றுள்ளது . இந்நிறுவனத்தின் 
நிருவாகத்திற்கென ஒரு இயக்குனர் அவை உறுப்பினர்களால் 
அமைக்கப் படுகின்றது , இவ்வவை இத்தொழிற்சாலையைத் 
திறம்பட நடத்துவதற்கென ஒரு திறமை வாய்ந்த நிருவாகியை 
நியமிக்கின்றது . ஒவ்வொரு கூட்டுறவுச் சங்கமும் சராசரியாக 
150 உறுப்பினர்களையும் 1000 பசுக்களையும் கொண்டு விளங்கு 


கின்றது . 


பண 


உறுப்பினர்களுக்கு அவர்கள் அளிக்கும் பாலின் தரத்திற் 
கேற்ப விற்பனைத் தொகை பகிர்ந்தளிக்கப் படுகின்றது . 
வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் உறுப்பினர்களுக்கே திருப்பி 
அளிக்கப்படுவதால் , அதற்கேற்பத் தொகை வழங்கப்படும் . 
உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது உதவிகளும் இச் 
சங்கத்தால் செய்யப் படுகின்றது . உறுப்பினர்களுக்கு ஆலோ 
சனைகளும் வழங்கப்படுகின்றன . கால் நடைகளுக்குத் தேவையான 
மருத்துவ வசதிகளும் அளிக்கப்படுகின்றன . கால் நடை வளர்ப்பு 
பற்றி உறுப்பினர்களுக்கு அறிவுரைகள் அளிக்கப்படுகின்றன . 


அடித்தளத்தில் இயங்கி வரும் கூட்டுறவுப் பால் சங்கங்கள் 
யாவும் ஒன்று சேர்ந்து 24 பிரதேச பால் பண்ணைச் சங்கங்களை 
உருவாக்கியுள்ளன . இவ்வாறு உருவாக்கப்பட்ட 24 பிரதேச 


coin 
டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 

157 
புமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தேசிய அளவில் ஒரு 
Fr. 1.4.2001 mu ( Federation of Danish Dairy Associations) 
உருவாக்கியுள்ளன . இதன் தனிச்சிறப்பு யாதெனில் , தனியார் 
துறையில் இயங்கும் பால் பண்ணைகளும் இத்தேசிய அமைப் 
புடன் இணைக்கப்கட்டுள்ள தேயாகும் . தொடக்க நிலையில் 
பணியாற்றும் தனியார் பால் பண்ணைகளும் 24 பிரதேச கூட் 
டிணைப்புகளை உருவாக்கியுள்ளன . தனியார் பால் பண்ணைகளும் , 
அவைகளின் கூட்டிணைப்புகளும் இத்தேசியக் கூட்டிணைப்பில் 
உறுப்பினர்களாக விளங்குகின்றன . தனியார் பால் பண்ணைகள் 
இயங்குவதால் , அளவான போட்டி அங்காடிகளில் ஏற்பட 
வாய்ப்பேற்படுகின்றது . பொருளாதார முன்னேற்றத்திற்கு அள 
வான போட்டி தேவைதானே ! 

தேசியக்கூட்டிணைப்பு ( National Federation ) உறுப்பினர் 
களாக விளங்கும் எல்லாக் கூட்டுறவுப் பால் பண்ணைகளையும் 
நன்கு கண்காணிக்கின்றது . பால் , 

பால் சம்பந்தப்பட்ட 
பொருள்களின் உற்பத்தியை எவ்வாறு அதிகரிப்பது என்பது 
போன்ற பிரச்சினைகளில் தீர்வுகாண இத்தேசியக் கூட்டிணைப்பு 
பெரிதும் உறுதுணையாக விளங்குகின்றது . கூட்டிணைப்பின் 
நிர்வாகம் முழுமையும் ஒரு பொது அவையின் ( General Assem 
bly ) பால் உள்ளது . இவ்வவையின் உறுப்பினர்கள் கூட் 
டிணைப்பின் உறுப்பினர்களால் இரகசிய ஓட்டெடுப்பு மூலம் 
தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் . ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற 
கொள்கை இங்கு நல்ல முறையில் கடைப்பிடிக்கப்படுகின்றது . 
தீட்டப்படும் திட்டங்களைச் சிறந்த முறையில் செயல் படுத்துவதற் 
கென ஒரு செயலாட்சிக் குழு வும் ( Executive Committee ) நிய 
மிக்கப்பட்டுள்ளது . 

பால் பொருள்களின் விற்பனை 
தயாரிக்கப்படும் பால் பொருள்களில் 70 % பிற நாடுகளுக்கு 
ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் 
களில் வெண்ணெய் , பாலேடுக்கட்டி . பால் பவுடர் , பாலேடு 

முக்கியமானவையாகும் . விற்பனைத் 
துறையில் இடை நிலையர் கள் ( Middlemen ) ஈடுபடா வண்ணம் 
வழி முறைகள் செய்யப்பட்டுள்ளன . ஏற்றுமதி செய்யப்படும் 
பொருள்களில் பெரும்பகுதி இங்கிலாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி 
செய்யப்படுகின்றது . எஞ்சியுள்ள 30 % பால் பொருள்கள் டென் 
மார்க் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படுகின்றன . 


138 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பால் பொருள்கள் அவைகளின் தரம் , மதிப்பு போன்றவை 
களின் அடிப்படையில் விற்பனை செய்யப்படுகின்றன . வெண் 
ணெயின் தரம் , அளவு முதலானவை பாதிக்கப்படாத வகையில் 
விற்பனைக்கேற்றவாறு தனித்தனியாகக் கட்டப்படுகின்றன . 
வியாபாரக் குறியும் பால் பொருள்களின் மேல் இடப்படுகின்றது . 


கென்று 


பல 


இப்பொருள்களின் விற்பனையேற்பாட்டைக் கவனிப்பதற் 

கூட்டமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன . இக் 
கூட்டமைப்புகளே விற்பனைத் துறையில் இடை நிலையர்கள் புகா 
வண்ணம் பாதுகாக்கின்றன . இக்கூட்டமைப்புகள் மூலம் 
விற்பனை செய்யப்படுவதால் விளையும் நன்மைகள் பல . அவற்றுள் 
சிலவற்றைக் காண்போம் 


1. பொருள்களை விற்பனைக்குத் தயாராக இக்கூட்டமைப் 
புகள் குறைந்த செலவில் தனித்தனியாகக் கட்டி வைக்கின்றன . 


2. எல்லாப் பொருள்களும் அவைகளின் தரத்திற்கேற்பப் 
பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன . 


3. விற்பனைத் துறையில் போட்டி தவிர்க்கப்படுவதால் 
விலைகள் ஏற்றத்தாழ்வின்றி நிருணயிக்கப்படுகின்றன . 


4. இடைநிலையர்கள் அகற்றப்படுவதால் இலாபம் முழு 
மையும் கூட்டுறவுச் சங்கங்களையே சேர்கின்றது . 

5. விற்பனையேற்பாடு முகவர்கள் ( Marketing Agents ) 
அகற்றப்படுவதால் விநியோகத் துறையில் ஏற்படும் செலவுகள் 
கணிசமாகக் குறைகின்றன . 


6. அங்காடிகளில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி அவ்வப் 
போது , உறுப்பினர்களாக விளங்கும் கூட்டுறவுச் சங்கங்களுக்குச் 
செய்திகள் தருகின்றன இக்கூட்டமைப்புகள் . 


7. பொருள்களின் தரத்தைக் 

குறிக்கும் 

வகையில் 
‘ வியாபாரக் குறி பயன்படுத்தப்படுவதால் விற்பனை எளிதாக்கப் 
படுகின்றது . 

வெண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுமுன் இக்கூட்டமைப்பு 
களால் நன்கு சோதனை செய்யப்படுகின்றது . தரத்தை நன்கு 
சோதனை செய்வதற்கென்று அரசாங்கம் சில விதி முறைகளை 
ஏற்படுத்தியுள்ளது . இவ்வாறு வெண்ணெயின் தரம் நன்கு 


139 


1 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


பாதுகாக்கப்படுவதால்தான் , இதன் விற்பனை 

விற்பனை பிற நாடுகளில் 
ஓவ்வோர் ஆண்டும் உயர்ந்து வருகின்றது . இங்கிலாந்து டென் 
மார்க் வெண்ணெய், இதர பால் பொருள்களை மிகவும் விரும்புவ 
தற்கு இப்பொருள்களின் தரமே காரணமாகும் . டென்மார்க் 
வெண்ணெயின் வியாபாரக் குறியைக் ( Lur Brand ) கண்ட 
வுடனே , அதன் தரத்தைப் பற்றி எவரும் ஐயப்பாடு கொள்வ 
தில்லை . இத்துணை அளவிற்கு , டென்மார்க் பால் பொருள்கள் 
எல்லோரது நம்பிக்கையையும் பெற்றுள்ளன . 


தங்களது 


டென்மார்க் பால் பண்ணைகள் 

உற்பத்திப் 
பொருளான வெண்ணெயை இங்கிலாந்து சில்லறை வணிகர் 
களுக்கு வாரந்தோறும் டென்மார்க்கில் பணிபுரியும் வெண்ணெய் 
வணிகர்கள் மூலம் அனுப்பி வைக்கின்றன . பெரும்பாலும் 
கப்பல்கள் மூலமாகவே வெண்ணெய் , 

பொருள்கள் 
ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . டென்மார்க்கில் பணி புரிந்து 
வரும் வெண்ணெய் வணிகர்களை மூன்று வகைகளாகப் பிரிக்க 
லாம் , அவையாவன 


( 1 ) கூட்டுறவு வெண்ணெய் ஏற்றுமதிச் சங்கம் ( Co - op . 

Butter Export Association ) ; 


( 2 ) இங்கிலாந்து மொத்த விற்பனைச் சங்கங்கள் ( English 

Wholesale Societies ) 


வியாபாரிகள் 


( Danish 


(( 3 ) டென்மார்க் வெண்ணெய் 

Butter Merchants ) 


இம்மூன்று வகைச் சங்கங்களும் , வெண்ணெய் ஏற்றுமதிச் 
சங்கம் ( Butter Export Association ) என்ற கூட்டமைப்புடன் 
இணைக்கப்பட்டுள்ளன . இக்கூட்டமைப்பே 

டென்மார்க்கின் 
வெண்ணெய் விற்பனைக்குப் பெரிதும் பாடுபடுவதாகும் . இறக்கு 
மதி செய்யும் நாடுகளில் நிலவும் விலைகளுக்கேற்ப இத்தேசியக் 
கூட்டமைப்பு விற்பனை விலை யை ( Selling Price ) நிருணயிக் 
கின்றது கூட்டமைப்பிற்கு ஆதரவாக ஓரு சில ‘ வாரியங்களும் 
( Boards) அமைக்கப்பட்டுள்ளன . தேசிய கூட்டமைப்பு , வாரி 
யங்கள் ஆகிய அமைப்புகளில் இறக்குமதி செய்யும் நாடுகளின் 
பிரதிநிதிகளும் அங்கம் வகிக்கின்றனர் . புதிய அங்காடிகளைப் 
பெறுவதற்கென பல புதிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படு 
கின்றன . ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காகச் செய்முறை விளக் 
கங்கள் ( Demonstrations) , விளம்பரங்கள் , உணவுப் பொருட் 
காட்சிகள் முதலியவை நடத்தப்படுகின்றன. 


ல் கூட்டுறவு 
160 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
டென்மார்க் அங்காடிகளில் விற்கப்படும் 

விற்கப்படும் வெண்ணெய் 
முதலான பால் பொருள்களின் விலைகள் டென்மார்க் விற்பனை 
முற்றுரிமைக் குழுவி னால் ( Danish Monopoly Commission ) 
நிருணயிக்கப்படுகின்றன . இக்குழுவினால் விதிக்கப்படும் எல்லா 
விதிமுறைகளுக்கும் , கூட்டுறவுப் பால் பண்ணைகள் கட்டுப் 
பட்டுச் சிறந்த முறையில் பணியாற்றுகின்றன . 

பொதுவாக , 
உள்ளூர் அங்காடிகளில் சற்று அதிக விலைக்கே இப்பொருள்கள் 
விற்பனை செய்யப்படுகின்றன . 

1903 - ஆம் ஆண்டு, ஒரு சிறப்பு வியாபாரக்குறி ( Lur Brand ) 
விற்பனைத் துறையில் புதிதாகப் புகுத்தப்பட்டது . வெண்ணெயின் 
தரம் அறிய பல சோதனைகள் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக் 
கேற்ப நடத்தப்படுகின்றன . இத்துறையில் அரசாங்கத்தின் தீர் 
மானமே முடிவாகக் கருதப்படுகின்றது . பாலேடுக்கட்டியின் தர 
மும் இது போலவே சோதனை செய்யப்பட்டபின்பே ஏற்றுமதி 
செய்யப்படுகின்றது . தரம் உயர ஏற்றுமதியும் உயரலாயிற்று . 

1964 - ஆம் ஆண்டு, டென்மார்க் பால் பண்ணைச் சங்கம் 
( Dairy Society Denmark ) என்றதொரு கூட்டுறவு அமைப்பு 
அமைக்கப்பட்டுள்ளது . ஏற்றுமதிச் சங்கங்கள் , இதர பால் 
பண்ணைகள் முதலானவை இக்கூட்டிணைப்புச் சங்கத்துடன் - 
இணைக்கப்பட்டுள்ளன . கூட்டுறவுப் பால்பண்ணை வியாபாரத்தில் 
உற்பத்தியையும் விற்பனையேற்பாட்டையும் ஒரு சேர இணைப்ப 
தற்கு இக்கூட்டிணைப்பு உறுதுணையாக விளங்குகிறது . 

வெற்றிக்கான காரணங்கள் : 
டென்மார்க்கின் கூட்டுறவுப் பால் பண்ணைத் தொழில் அடைந் 
திருக்கும் பெருவெற்றிக்கான காரணங்களை இனி ஆராய்வோம் . 

1. டென்மார்க்கின் கூட்டுறவு இயக்கம் தன்னியலான 
இயக்கம் மக்களால் தொடங்கப்பட்ட மக்கள் இயக்கமாகும் . 
அரசாங்கத்தினாலோ அல்லது அரசின் தூண்டுதலினாலோ இவ் 
வியக்கம் இங்கு தொடங்கப்படவில்லை. எனவே , இந்நாட்டுக் 
கூட்டுறவு இயக்கத்தில் அரசின் தலையீடு ஏதும் 

தலையீடு ஏதும் இல்லை . 
மக்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் வெற்றி பெறுதல் இயற்கை 


தானே ! 


2. கூட்டுறவுப் பால் பண்ணைகள் ‘ வரையறாப் பொறுப்பின் 
( Unlimited Liability ) அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன . 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 

161 
இதன் காரணமாகச் செல்வச் செழிப்பு வாய்ந்த உறுப்பினர்கள் 
பார் இப் பால்பண்ணைகளின் உயர்விற்கு உழைத்தனர் . இதன் 
விளைவாக , பால் பண்ணைகளின் நிதி நிலையும் கணிசமாக உயர 
லாயிற்று . 


O 


3. தகுதி வாய்ந்த உறுப்பினர்களைக் கொண்டு கூட்டுறவுச் 
சங்கங்கள் விளங்கியதால் , முறையான நிருவாகம் எளிதாக 
ஏற்பட்டது . நிறுவனத்தின் வெற்றி நிருவாகத்தைப் பொறுத்த 
தல்லவா ? 


4. கீழ்மட்டத்தில் உள்ளூர்க் கூட்டுறவுச் சங்கங்களும் , உயர் 
மட்டத்தில் கூட்டிணைப்பும் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டு 
எல்லாக் 

கூட்டுறவு அமைப்புகளுக்குமிடையே நல்லதோர் 
இணைப்பு டென்மார்க்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது . இத்தகைய 
இணைப்பே டென்மார்க் பால் பண்ணைத் தொழிலில் மறுமலர்ச்சி 
ஏற்படுத்தியது . 


5. நவீன இயந்திரங்களை உற்பத்தித் துறையில் பயன்படுத் 
துவதால் உற்பத்திச் செலவு மிகவும் குறைக்கப்படுகின்றது . 
உற்பத்திப் பொருள்களின் தரமும் இவ்வியந்திரங்களினால் 
கணிசமாக உயர்த்தப்படுகின்றது . இப்பண்ணைகளில் பணிபுரியும் 
பணியாளர்கள் நல்ல முறையில் பயிற்சி பெற்றவர்களாக விளங்கு 
வதால் திட்டங்கள் யாவும் சீரிய முறையில் செயல்படுத்தப்படு 
கின்றன . பல விவசாயக் கல்லூரிகள் நிறுவப்பட்டுள்ளதால் 
உறுப்பினர்கள் தகுந்த முறையில் தொழில் கல்வியும் பெறுகின் 


றனர் . 


6. டென்மார்க் பால் பண்ணைத் தொழில் பன்றி இறைச்சித் 
தொழிலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள தால் , இரு 
தொழில்களுமே நன்கு வளர்ச்சியடைகின்றன . உலகில் வேறு 
எந்த நாட்டிலும் இத்தகைய தொழில் தொடர்பு காணப்பட 
வில்லை . வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் பன்றி இறைச்சித் 
தொழிலுக்குப் பயன்படுத்தப்படுகின்றது . 


7. உற்பத்தித் துறையில் மட்டும் கவனம் செலுத்தாமல் , 
விற்பனைத் துறையிலும் மிகுந்த கவனம் செலுத்தப்படுகின்றது , 
இடைநிலையர்களின் செயல்கள் 

செயல்கள் அறவே அகற்றப்படுவதால் , 
இலாபத் தொகை முழுவதும் கூட்டுறவுச் சங்கங்களையே சேர் 
கின்றது . 

11 


162 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


மேற்கூறிய காரணங்கள் மட்டுமின்றி , கையாளப்பட்ட வேறு 
சில முறைகளும் வெற்றிக்கான காரணங்களாக அமைந்துள்ளன . 


விற்பனைத் தொகையில் ஒரு கணிசமான பகுதி காப்பு 
நிதிக்கு ( Reserve Fund ) அளிக்கப்படுகின்றது . எஞ்சியுள்ள 
தொகை , உறுப்பினர்களுக்கு அவர்கள் அளித்த பாலின் தரத்தின் 
அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப் படுகின்றது . 


பால் பண்ணைக்குத் தேவையான மூலதனம் வங்கிகளிட 
மிருந்து கடன் தொகையாக பெறப்படுகின்றது . நடைமுதல் 
தொகை உறுப்பினர்களின் ‘ வைப்புத் தொகை யின் (Deposit ) 
வாயிலாக இச்சங்கங்கள் பெறுகின்றன . இவ்வைப்புத் தொகைக்கு 
ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டியாக வழங்கப்படுகின்றது . உறுப் 
பினர்களிடமிருந்து நுழைவுக் கட்டணமோ அல்லது பங்கு 
மூலதனமோ இச்சங்கங்கள் பெறுவதில்லை . 


பால் பண்ணைகளுக்கு உறுப்பினர்கள் தங்கள் உற்பத்திப் 
பொருளான பால் முழுவதையும் வழங்குவதால் , பால் பற்றாக் 
குறை எழுவதே இல்லை . உறுப்பினர்கள் தவறாமல் பால் வழங்கு 
வதற்கென ஒப்பந்தங்கள் இச்சங்கங்களால் செய்து கொள்ளப் 
படுகின்றன . குடும்ப நுகர்விற்குத் தேவையான அளவு பால் 
உறுப்பினர்களால் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது . ஒப்பந் 
தங்களை மீறும் உறுப்பினர்கள் கடுமையாகத் தண்டிக்கப்படு 
கிறார்கள் . 


சுருங்கக்கூறின் , போதுமான நிதி வசதிகள் , முறையான நிர் 
வாகம் , உறுப்பினர்களின் சலியா உழைப்பு , அரசாங்கத்தின் 
ஆதரவு முதலான வையே டென்மார்க் பால் பண்ணைத் தொழிலை 
வெற்றிப் பாதையில் வழி நடாத்திச் சென்றன . 


பன்றி இறைச்சித் தொழில் 

( Bacon Industry ) 
டென்மார்க் பன்றி இறைச்சி , முட்டை ஏற்றுமதித் தொழிற் 
சாலைகள் பால் பண்ணைத் தொழிலை ஓட்டியே வளர்ந்தவை 
யாகும் . இவ்விரு தொழில்களும் பால் பண்ணைத் தொழிலின் 
துணைத் தொழில் களாகும் ( Subsidiary Industries ). 
பண்ணைகளின் வளர்ச்சி அதிகரிக்கவே , பன்றி இறைச்சித் 
தொழிலும் தானே வளர்ந்தது . ஏனெனில் , வெண்ணெய் எடுக் 
கப்பட்ட பால் பன்றிகளுக்குச் சத்துள்ள உணவாகக் கொடுக்கப் 


பால் 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


163 


பட்டது . சில வகை தானியங்களும் உணவாகப் பயன்படுத்தப் 
பட்டன . தானிய வகைகளைக் கொண்டு கோழிப் பண்ணைகளும் 
சேரத் தொடங்கப்பட்டன . இதன் 

விளைவாக , 

பால் 
பண்ணைகள் . பன்றி இறைச்சித் தொழிற்சாலைகள் , கோழிப் 
பண்ணைகள் டென்மார்க்கின் முக்கியத் தொழில்களாக விளங்க 
லாயின் . 


டென்மார்க் குடியானவர்கள பால் பண்ணைகளுடன் பன்றித் 
தொழுவங்களையும் ( Piggeries ) தொடங்கினர் . வெண்ணெய் 
பிரிக்கப்பட்ட பாலை இப்பன்றிகளுக்குச் சத்துள்ள உணவாகக் 
கொடுக்கத் தொடங்கியதால் இத்தொழுவங்கள் நன்கு வளர்ச்சி 
பெறலாயின. 


பால் பண்ணைத் தொழில் வளர வளரப் பன்றிகளின் எண் 
ணிக்கையும் அதிக அளவில் பெருகின. 1885 - ஆம் ஆண்டு வரை 
பன்றிகள் ஜெர்மானிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன . 
ஜெர்மானிய நாடு அப்பன்றிகளைக் கொன்று இங்கிலாந்து நாட் 
டிற்கு தரமான இறைச்சியை ஏற்றுமதி செய்து வந்தது . மிகவும் 
குறைந்த அளவில்தான் டென்மார்க் பன்றி இறைச்சியை இங்கி 
ஓலாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது . பன்றி இறைச்சி தயாரிப் 
பதும் ஏற்றுமதி செய்வதும் தனியார் துறையில் இயங்கிவந்த வணி 
கர்களின் கைகளில் தான் இருந்தன . எனவே , விற்பனையின் மூலம் 
கிடைத்த இலாபத்தில் பெரும் பகுதி இடை நிலையர்களால் பறிக் 
கப்பட்டு வந்தது . இடைநிலையர்களின் ஓர் ஆண்டு இலாபத் 
தொகை 30,000 குரோனர் எனக் கணக்கிடப்பட்டது . இச்சூழ் 
நிலையில் தான் , கூட்டுறவு முறையில் ‘ இறைச்சிக் கொட்டில் 
( Slaughter - House ) அமைப்பதற்கான எண்ணம் பிறந்தது . 
விரைவிலேயே எண்ணம் செயல்படுத்தப்பட்டது . 1887 - ஆம் 
ஆண்டில்தான் முதல் பன்றி இறைச்சித் தொழிற்சாலை ஹார் 
சென்ஸ் ( Horsens ) என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது . 


தொடக்கத்தில் செல்வச் சிறப்பு வாய்ந்த தனிப்பட்ட தசை 
வாணிகர் களிடமிருந்து ( Butchers ) இக்கூட்டுறவுத் தொழிற் 
சாலைகள் கடும் போட்டியைச் சமாளிக்கவேண்டியிருந்தது . 
எனவே , இப்போட்டியை வலிவுடன் எதிர்கொள்வதற்கெனக் 
கூட்டிணைப்புகளை உருவாக்கத் தொடங்கின இச்சங்கங்கள் . 
ஒற்றுமையே வலிமை ( In Unity there is Strength ) என்ற 
கொள்கையின் அடிப்படையில் செயலாற்றத் தொடங்கியதால் , 
தனியார் துறையில் இயங்கி வந்த வணிகர்கள் தாங்களாகவே 
கூட்டுறவு அமைப்புகளிடம் சரணடைந்தனர் . 1888 - ஆம் ஆண்டி 


164 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


லிருந்து ஜெர்மனி பன்றிகளை இறக்குமதி செய்வதை அடியோடு 
நிறுத்தவே , மேலும் பல புதிய பன்றி இறைச்சித் தொழிற் 
சாலைகள் தோன்றின . இச்சங்கங்களின் உறுப்பினர்களின் எண் 
ணிக்கை பெருமளவில் உயர்ந்தது . இத்தொழிற்சாலைகளில் 
செய்யப்பட்டிருந்த மூலதனமும் கணிசமாக அதிகரிக்கத் தொடங் 
கியது . நிதி வசதிகள் அதிகமாகத் தேவைப்பட்டபோது , 
கடன்கள் எழுப்பப்பட்டன . இச்சங்கங்களில் உறுப்பினர்களின் 
பொறுப்புடைமை ‘ வரை நிலைப் பொறுப்பாக விளங்கியது . 


உலகப் போரின்போது இத்தொழிற்சாலைகளின் எண் 
ணிக்கை பெருமளவில் அதிகரித்தது . ஏனெனில் , போரின் 
காரணமாக இறைச்சியின் விலை நன்கு உயர்ந்திருந்ததால் , இத் 
தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்கள் புதிய ஊக்கம் பெற்றனர் . 

. 
மொத்தப் பன்றி இறைச்சியில் 85 % இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி 
செய்யப்படுகிறது . டென்மார்க்கில் விற்பனைத் துறையில் இடை 
நிலையர்கள் அறவே அகற்றப்பட்டுள்ளனர் . ஏற்றுமதியாகும் 
இறைச்சியில் பெரும் பகுதி ஏற்றுமதிச் சங்கங்களினால் செய்யப் 
படுகின்றது . சில கூட்டுறவுப் பன்றி இறைச்சிச் சங்கங்கள் ஒன்று 
கூடி ஓர் ஏற்றுமதிச் சங்கத்தையும் கூட்டமைப்பு முறையில் 
( Danish Co - op . Bacon Trading Company ) உருவாக்கியுள்ளன . 
டென்மார்க்கில் உற்பத்தி 

உற்பத்தி செய்யப்படும் மொத்தப் 
இறைச்சியில் 88 % சதவிகிதம் இச்சங்கத்தினால் கையாளப்படு 
கின்றது . 


பன்றி 


இனி , டென் மார்க்கில் இப்பன்றி இறைச்சித் தொழிற்சாலை 
களின் வளர்ச்சியைக் காண்போம் . 


உறுப்பினர் 

சங்கங்கள் 
ஆண்டுகள் | எண்ணிக்கை 

மொத்த விற்பனை 
ஆயிரங்களில் ) எண்ணிக்கை 

(மிலியனில் ) 
19391 194 

70 

5,534 குரோனர் 
1945 198 

71 

5,813 
1946 202 

11 

5,934 
1947 203 

73 

7,076 
1948 204 

73 

7,307 
1949 206 

75 

10,562 
1955 

62 

2,292 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 

165 
1967 - ஆம் ஆண்டில் , இத்தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 
61 ஆகும் . இறைச்சிக்கெனக் கொல்லப்படும் பன்றிகளில் 89 % 
இக்கூட்டுறவுத் தொழிற்சாலைகளால் கையாளப்படுகின்றது . 
1967 - ஆம் ஆண்டின் மொத்த விற்பனை 5,000 மிலியன் குரோன 
ராகும் . ( Rs . 500 Crores ) . சில கூட்டுறவுச் சங்கங்கள் ‘ எலும்புத் 
தூள் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளையும் ( Bone -Meal 
Factories ) உணவுப் பொருள்களைத் தகர அடைப்புக்களில் 
வைத்தடைக்கும் தொழிற்சாலைகளையும் ( Canneries ) , கால் நடை 
களின் கொழுப்பு நெய் சுத்திகரிப்புச் சாலைகளையும் ( Fat 
Refineries ) நடத்தி வருகின்றன . 


கிராமங்களில் இயங்கி வரும் கூட்டுறவுச் சங்கங்கள் யாவும் 
ஒன்று சேர்ந்து , ஒரு தேசியக் கூட்டமைப்பைக் கூட்டுறவுப் பன்றி 
இறைச்சித் தொழிற்சாலைகளின் ( National Federation of Danish 
Co - op . Bacon Factories ) நலன் கருதி அமைத்துள்ளன . இத் 
தேசியக் கூட்டமைப்பு உறுப்பினர்களின் தேவைக்கேற்ப நிதி 
வசதிகளையும் அளித்து வருகின்றது . பன்றி வளர்ப்பு பற்றியும் 
அவ்வப்போது ஆலோசனைகள் அளிக்கப்படுகின்றன . 


வழக்கமாய் உறுப்பினர்கள் 

கூட்டுத் தனித் தனிப் 
பொறுப்பின் கீழ்ப் பணிபுரிந்து வருகின்றனர் . வேறுபாடின்றி, 
அனைவரும் உறுப்பினர்களாக அனுமதிக்கப் படுகின்றனர் . தற் 
போது , டென்மார்க் பன்றி இறைச்சித் தொழிற்சாலைகள் குளிர் 
பதன வசதிகளைக் கொண்ட அறைகளையும் உருவாக்கி வரு 


கின் றன . 


கூட்டுறவு முட்டை ஏற்றுமதிச் சங்கம் 

( Co - op . Egg Export Association ) 
டென்மார்க்கின் முக்கிய விவசாய ஏற்றுமதிப் பொருள்களில் 
முட்டையும் ஒன்றாகும் . டென்மார்க்கில் முட்டை வியாபாரம் 
சென்ற நூற்றாண்டின் இறுதியிலிருந்துதான் வளர்ச்சி பெறத் 
தொடங்கியது . ஏற்றுமதியாகும் மொத்த எண்ணிக்கையில் 
90 % இங்கிலாந்து நாட்டிற்கு அனுப்பப்படுகின்றது . 1946 - ஆம் 
ஆண்டு , 11 மிலியன் கிலோ எடையுள்ள முட்டைகள் ஏற்றுமதி 
செய்யப்பட்டன . பெரும்பாலும் , தனி வணிகர்களே ஏற்று 
மதியைச் செய்து வந்தனர் . அவர்கள் முட்டைகளின் தரத்தில் 
போதுமான கவனம் செலுத்தவில்லை . 1895 - ஆம் ஆண்டு, 
கூட்டுறவு முட்டை ஏற்றுமதிச் சங்கம் அமைக்கப்பட்டது . இச் 
சங்கம் முட்டைகளை நன்கு தரம் பிரித்து , அவைகளில் டென் 


166 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


மார்க்கின் வியாபாரக் குறியை இட்டு நல்ல முறையில் ஏற்றுமதி 
செய்யத் தொடங்கியது . முட்டைகளின் தரத்திற்கேற்பக் கோழிப் 
பண்ணைகளை நடத்தி வரும் குடியானவர்களுக்கு விற்பனைத் 
தொகை வழங்கப்படுகின்றது . தரமான முட்டைகளை ஏற்றுமதி 
செய்வதால் , டென்மார்க் முட்டைகளுக்கு இங்கிலாந்தில் நல்ல 
கிராக்கி உள்ளது , 


1937 - ஆம் ஆண்டு , மொத்தப் பறவைகளின் ( கோழி , வாத்து 
போன்றவை ) எண்ணிக்கை 33 மிலியனாகும் . 1960 - ஆம் ஆண்டு 
டென்மார்க்கில் 7 ஏற்றுமதிச் சங்கங்கள் இயங்கி வந்தன . இவை 
யாவும் டென் மார்க் கூட்டுறவு முட்டை ஏற்றுமதிச்சங்கம் (Danish 
Co - op . Egg Export Association ) என்ற கூட்டமைப்புடன் இணைக் 
கப்பட்டுள்ளன . 1960 - ஆம் ஆண்டு ஏற்றுமதி செய்யப்பட்ட 
முட்டைகளின் மொத்த மதிப்பு 176 மிலியன் குரோனராகும் . 
1962 - ஆம் ஆண்டில் மொத்த விற்பனை 156 மிலியன் குரோன 
ராகவும் , 1967 - ஆம் ஆண்டில் 100 மிலியன் குரோனராகவும் , 
குறைந்துள்ளது . எனினும் , முட்டை ஏற்றுமதி மூலமும் டென் 
மார்க் தன் பொருளாதார நிலையை நன்கு உயர்த்தி வருகின்றது 
என்பதில் ஐயமில்லை . 


கூட்டுறவு அளிப்புச் சங்கங்கள் 

( Supply Societies ) 
கூட்டுறவு விற்பனையேற்பாட்டினால் விளைந்த நன்மைகளைக் 
கண்ட டென்மார்க் மக்கள் , தங்களுக்குத் தேவையான எல்லாப் 
பொருள்களையும் பெறுவதற்கென அளிப்புச் சங்கங்களையும் 
நிறுவத் தொடங்கினர் . இதன் விளைவாகக் கூட்டுறவு அளிப்புச் 
சங்கங்கள் பெருமளவில் வளர்ச்சி பெறத் தொடங்கின . ஒவ் 
வொரு கிராமத்திலும் ஒரு சங்கம் அமைக்கப்பட்டது . இவ்வாறு 
அமைக்கப்பட்ட சுமார் 880 சங்கங்கள் ஒன்றுகூடி , ஒரு மத்திய 
அமைப்பை ( United Co - op . Supply Association ) உருவாக்கின . 
குடியானவர்களுக்குத் தேவையான எல்லாப் பொருள்களையும் 
விற்பனை செய்யத் தொடங்கியது இம்மத்திய அமைப்பு . இம் 
மத்திய அமைப்பு டென்மார்க்கின் தலை நகரான “ கோப்பன் 
ஜெகன் ( Copenhagen ) என்ற நகரில் ஒரு மொத்த விற்பனைப் 
பண்டகசாலையைப் ( Wholesale Store ) பெற்றுள்ளது . இவ்வியக் 
கத்தின் வளர்ச்சிக்கென ஒரு வாரப் பத்திரிகையையும் நடத்தி 
வருகின்றது இம்மத்தியச் சங்கம் . கால்நடைத் தீவனத்தைக் 
குடியானவர்களுக்கு அளிப்பதற்கென்று 

கூட்டுறவுச் 
சங்கங்கள் நடத்தப்படுகின்றன . இவை தவிர , ‘ நிலக்கரி கொள் 


பல 


167 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


- 


முதல் சங்கங்களும் ( Coal Purchasing Societies ) உறுப்பினர் 
களின் நலன் கருதி அமைக்கப்பட்டுள்ளன . உரக் கொள்முதல் 
சங்கங்களும் டென்மார்க்கில் நிறுவப்பட்டன . பால் பண்ணைகள் 
பெருகியதால் கால்நடைத் தீவனம் பெருமளவில் டென்மார்க்கில் 
தேவைப்பட்டது . 

பிண்ணாக்கு ( Oil Cake ), மக்காச்சோளம் 
( Maize ) போன்ற கால் நடைத் தீவனப் பொருள்கள் தனியார் 
துறையில் இயங்கி வந்த வணிகர்களிடமிருந்தே கொள்முதல் 
செய்யப்பட்டு வந்தன . இலாபத்தையே குறிக்கோளாகக் கொண் 
டிருந்த அவ்வணிகர்கள் பொருள்களின் தரத்தைப் பற்றிக் கவலை 
கொள்ள வே இல்லை . இந்நிலையில் , இப்பொருள்களின் தரத்தைக் 
காப்பதற்கென 1898 - ஆம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது , 
எனினும் , நிலைமை சீராகவில்லை . இச்சூழ்நிலையில்தான் , விவசா 
யிகள் ஒன்று சேர்ந்து கூட்டுறவு அளிப்புச் சங்கங்களை அமைத் 
தனர் . இதன் பின்னர்தான் , தரமான கால் நடைத் தீவனப் 
பொருள்கள் கிடைக்கலாயின . 


- 


தனிப்பட்ட குடியானவர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டுறவு 
கொள்முதல் கூட்டிணைப்பு ( Co - op . Purchase Federation ) 
என்ற அமைப்பை ஏற்படுத்தினர் . இக்கூட்டிணைப்பின் மூலம் 
தரமான விதைகள் , எரு , கால் நடைத் தீவனம் போன்ற பல 
முக்கியப் பொருள்கள் விற்பனை செய்யப்படுகின்றன . குடியானவர் 
களிடமிருந்து முட்டை , 

முட்டை , பழவகைகள் , காய்கறி வகைகள் , 
வெண்ணெய் போன்ற பொருள்களை இக்கூட்டிணைப்பு கொள் 
முதல் செய்கின்றது . சுமார் 4000 நபர்களை உறுப்பினர்களாக 
கொண்டு விளங்குகின்றது இக்கூட்டமைப்பு . பண்ணைப் 
பொருள்கள் யாவும் கூட்டுறவு முறையில் விற்பனை செய்யப் 
படுவது போல பண்ணைகளுக்குத் தேவையான பொருள்கள் 
கூட்டுறவு முறையில் கொள் முதல் செய்யப்படுகின்றன . விற்பனைத் 
துறை , கொள்முதல் துறை ஆகிய இரு துறைகளிலுமே கூட்டுறவு 
அமைப்புகள் இயங்குவதால் குடியானவர்கள் பிரச்சினையற்று 
வாழ்கின்றனர் , 


இனி , டென்மார்க்கில் இயங்கி வரும் கூட்டுறவு நுகர்வோர் 
சங்கங்களைக் காண்போம் . ஏனைய கூட்டுறவுச் 

ஏனைய கூட்டுறவுச் சங்கங்களைப் 
போலவே , கூட்டுறவு நுகர்வோர் சங்கங்களும் டென்மார்க்கின் 
பொருளாதாரத்தைக் கணிசமாக உயர்த்தி வருகின்றன . இச் 
சங்கங்கள் மூலம் டென்மார்க் மக்கள் பெற்றுவரும் நன்மைகள் 
கணக்கிலடங்கா , 

" 


பண்டகசாலையைப் பெற்றும் விளங்கின. 
168 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
இங்கிலாந்தைச் சேர்ந்த ராக்டேல் முன்னோடிகள் அமைத்த 
கூட்டுறவுப் பண்டகசாலையைக் கண்ட டென்மார்க் சமூக ஊழியர் 
ஒருவர் ( H. C. Sonne ) டென்மார்க்கிலும் முதன் முதலாகக் 
கூட்டுறவு அமைப்பொன்றை அமைக்க முயற்சி எடுக்கலானார் . 
• திஸ்டெட் ( Thisted ) என்ற இடத்தில் வாழ்ந்து வந்த பலருடன் 
கலந்து பேசி , அவர்களின் ஆதரவுடன் 1886 - ஆம் ஆண்டு 
ஜனவரித் திங்கள் முதல் நாள் திஸ்டெட் தொழிலாளர் சங்கம் 
என்ற கூட்டுறவு அமைப்பைத் தொடங்கினார் . இப்பண்டக 
சாலையின் மொத்த விற்பனை கணிசமாக உயரத் தொடங்கவே , 
ஒரு நூல் நிலையமும் , படிக்கும் அறைகளும் அமைக்கப்பட்டன . 
தொழிலாள உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதிகளும் அளிக்கப் 
பட்டன . இப்பண்டகசாலை பெற்ற பெரு வெற்றியைக் கண்ட 
ஏனைய பகுதி மக்கள் தங்கள் நலன் கருதிப் பல கூட்டுறவுப் 
பண்டகசாலைகளை அமைக்கத் தொடங்கினர் . 1871 - ஆம் ஆண்டு 
இப்பண்டகசாலைகளின் எண்ணிக்கை 86 - ஆகவும் , 1874 - ஆம் 
ஆண்டு 119 - ஆகவும் உயர்ந்தது . நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் 
தனியார் துறையுடன் கடும் போட்டியில் ஈடுபட்டாலும் , முடிவில் 
தனியார் துறையை வெற்றி கொண்டது கூட்டுறவு இயக்கம் . 
1. கூட்டுறவு சில்லறை விற்பனைச் சங்கங்கள் ( Retail societies ) : 

1968 - ஆம் ஆண்டில் 1787 சில்லறை விற்பனைச் சங்கங்கள் 
8.7 இலட்சம் உறுப்பினர்களைக் கொண்டு டென்மார்க்கில் இயங்கி 
வந்தன . இச்சங்கங்களே தற்போது பெருமளவில் இயங்கிவரும் 
விற்பனை அமைப்பாகும் . மொத்தக் குடும்பங்களில் 50 % இச்சங்கங் 
களினால் பெரு நன்மைகள் பெறுகின்றனர் . 1966 - ஆம் ஆண்டு 
செப்டம்பர் மாதம் , இச்சங்கங்கள் யாவும் ஒன்று கூடி ஓர் ஐக்கிய 
அமைப்பை ( Amalgamation ) டென்மார்க் நுகர்வோர் சங்கம் 
( Denmark s Consumer Society ) என்ற பெயரில் அமைத்தன . 
பெரும்பாலான சங்கங்கள் அளவில் சிறியனவாகவும் , ஒரே ஒரு 
கோப்பன் ஹெகனில் இயங்கி 

வரும் நுகர்வோர் சங்கம் 4 
இலட்சம் உறுப்பினர்களைக் கொண்டு விளங்குகின்றது . 

இச்சங்கத்திற்குச் சொந்தமான கடைகள் நகரில் மட்டும் 400 
என கணக்கிடப்பட்டுள்ளன . இவை தவிர , பல சிறப்பு அங்காடி 
களும் நடத்தப்படுகின்றன . 1963 - ஆம் ஆண்டு நுகர்வோர் 
கூட்டுறவுக் கடைகளின் மொத்த விற்பனை கமார் 3670 மிலியன் 


கா 


169 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


குரோனராகும் . மொத்தச் சில்லறை வணிகத்தில் 14 % இக் 
கூட்டுறவுக் கடைகளினால் கையாளப்படுகின்றது . 


கூட்டுறவு மொத்த விற்பனைச் சங்கம் 

( Wholesale Society ) 
1869 - ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே 

சில்லறை 
விற்பனைச் சங்கங்கள் யாவும் ஒரு மொத்த விற்பனைச் சங்கத்தை 
( F.D.B. ) அமைத்தன . அணைத்துக் கூட்டுறவுத் தொடக்கச் சங்கங் 
களும் இம்மொத்த விற்பனைச் சங்கத்துடன் சிறந்த முறையில் 
இணைக்கப்பட்டுள்ளன . இச்சங்கத்தின் முக்கிய நோக்கம் உறுப் 
பினர்களுக்குப் பல துறைகளிலும் உதவி அளிப்பதேயாகும் . 
உறுப்பினர்களாக விளங்கும் கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேவை 
யான பொருள்களை இச்சங்கம் கொள்முதல் செய்தோ அல்லது 
உற்பத்தி செய்தோ விநியோகம் செய்கின்றது . உறுப்பினர் 
சங்கங்களுக்கு வாக்குரிமை இருப்பதால் மொத்த விற்பனைச் 
சங்கத்தின் திட்டங்கள் 

முறையாக வகுக்கப்படுகின்றன . 
ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒரு வாக்கு ( Vote ) அளிக்கப்பட் 
டுள்ளது . மொத்த விற்பனைச் சங்கத்திடமிருந்து 1,00,000 
குரோனர் மதிப்புள்ள பொருள்களைக் கொள் முதல் செய்திருக்கும் 
( கடந்த ஆண்டில் ) எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் 
வாக்குரிமை அளிக்கப்படுகின்றது . இதன் முலம் , 2000 உறுப் 
பினர்களைக் கொண்ட பொதுமன்றம் ( General Body ) அமைக் 
கப்பட்டுள்ளது . இயக்குநர் அவையைத் தேர்ந்தெடுப்பதற்கென 
மொத்தப் பகுதியும் 31 மாவட்டங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
தொடக்கச் சங்கங்களின் 

உறுப்பினர்கள் இரண்டாண்டுகளுக் 
கொருமுறை கூடி , மாவட்ட அளவில் ஒரு பிரதிநிதியைத் தேர்ந் 
தெடுக்கின்றனர் . மாவட்டப் பிரதிநிதிகள் ஒன்றுகூடி ஒரு 
சபையை , அமைக்கின்றனர் . இவ்வவையின் மூலமே இயக்கு நர் 
அவை தேர்ந்தெடுக்கப்படுகின்றது . வியாபார சம்பந்தமான 
எல்லாக் காரியங்களும் , மாவட்டப் பிரதிநிதிகளின் உதவியுடன் 
இயங்கு நர் அவையால் நிறைவேற்றப்படுகின்றன . நிருவாகம் 
செம்மையாக நடைபெற இந்த இயக்கு நர் அவையே காரண 
மாகும் . 


டென்மார்க்கின் இம்மொத்தவிற்பனைச் 

சங்கம் ( F.D.B. ) 
நாட்டின் பல்வேறு இடங்களில் பண்டகங்களைப் பெற்றுள்ளது . 
தற்போது , ஏழு பிரதேச ‘ பண்டகங்கள் ( Ware Houses ) இம் 
மொத்தவிற்பனைச் சங்கத்திற்கு உரிமையானவையாக உள்ளன . 
அந்தந்தப் பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் கூட்டுறவுச் 


170 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சங்கங்களுக்குத் தேவையான பொருள்களைத் தாமதமின்றி 
விநியோகம் செய்வதற்கு இந்த ஏற்பாடு மிகவும் உறுதுணையாக 
விளங்குகின்றது மிகச் சிறந்த முறையில் பொருள்கள் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கு 

வி நியோகம் செய்யப்படுகின்றன . 1968 - ஆம் 
ஆண்டு , இம் மொத்த விற்பனைச்சங்கத்தின் மொத்தவிற்பனை 
2000 மிலியன் குரோனரர்கும் . மொத்த விற்பனையில் 
82 % உணவுப் பொருட்களாகும் . உணவுப் பொருள்களின் 
தரம் நன்கு நிர்ணயிக்கப்பட்ட பின்பே , அவைகள் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன . தரத்தைச் 
சோதனை செய்வதற்கெனப் பல 

ஆய்வுக் கூடங்கள் 
நிறுவப்பட்டுள்ளன . 

தரத்தைச் சோதிப்பதற்கென 

ஒரு 
சமையலறை யும் அமைக்கப்பட்டுள்ளது . வாரத்திற்கொரு முறை 
கூட்டுறவுச் சங்கங்களின் தேவைக்கேற்ப பொருள்கள் விநியோ 
கிக்கப்படுகின் தன . பண்டகசாலைகளில் குழப்பம் ஏற்படாமலிருப் 
பதற்கென இரவு நேரங்களில் பொருள்கள் மோட்டார் வாக 
னங்கள் மூலம் விநியோகம் செய்யப்படுகின்றன . எனவே , பகல் 
நேரங்களில் விற்பனை பாதிக்கப் படுவதில்லை . இம்மொத்த 
விற்பனைச் சங்கம் எப்பொழுதும் செலவுகளைக் குறைப்பதில் 
தீவிரக் கவனம் செலுத்தி வருகின்றது . செயற்பாடுகளில் ஏற்பட் 
டிருக்கும் முன்னேற்றம் காரணமாகச் செலவுத் தொகையின் 
சதவிகிதம் கணிசமாகக் குறைந்து வருகின்றது . 1964 - ஆம் 
ஆண்டு , 24 % எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . 1968 - ஆம் ஆண்டு, 
செலவுத்தொகை 13 % -ஆகக் குறைந்துள்ளது . 


மொத்த விற்பனைச் சங்கத்தால் விற்பனை செய்யப்படும் 
பொருள்களில் நான்கில் ஒரு பங்கு இச்சங்கத்திற்குச் சொந்த 
மான 20 தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன . இத் 
தொழிற்சாலைகளில் பெரியது காப்பிக் கொட்டை பக்குவப் 
படுத்தும் தொழிற்சாலை யேயாகும் . இதர தொழிற்சாலைகள் கயிறு , 
இனிப்பு வகைகள் , சோப்பு , புகையிலை , ஆடைகள் , மதுவகைகள் , 
ரொட்டி வகைகள் , தட்டுமுட்டுப் பொருள்கள் , எண்ணெய் 
வகைகள் நறுமணச் சரக்குகள் (Spices ) முதலானவற்றை 
உற்பத்தி செய்கின்றன . 


இம்மொத்த விற்பனைச் சங்கம் உறுப்பினர்களாக விளங்கும் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அவ்வப்போது தேவையான 
ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றது . குறிப்பாகப் , புதிய 
கடைகளை அமைப்பதில் இதன் கட்டடக்கலைப் பிரிவு உறுப்பினர் 
களுக்குச் கிறந்த முறையில் ஆலோசனைகளை அளிக்கின்றது . 
மேலும் , புதிய பண்டகசாலைகளை அமைப்பதற்குத் தகுந்த இடங் 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


171 


களைத் தேர்ந்தெடுப்பதற்கென ஒரு தேசியச்சுற்றாய்வு 
( National Survey ) இச்சங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது . 
புதிய கடைகள் அமைவதற்கென இச்சங்கம் நிதிவசதிகளையும் 
அளித்து வருகின்றது . 1969 - ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை , 
புதிய கடைகள் அமைப்பதற்கென 102 மிலியன் குரோனர் வழங் 
கப்பட்டுள்ளது . கூட்டுறவுச் சங்கங்களுக்கு இம் மொத்த விற்பனைச் 
சங்கம் தணிக்கை செய்வதிலும் உதவி வருகின்றது . தற்போது 
மொத்தக் கூட்டுறவுச் சங்கங்களில் 34 % இவ்வசதியைப் பெற் 
றுள்ளன . 


இவ்வாறு , டென்மார்க்கின் மொத்த விற்பனைச் சங்கம் 
ஏனைய நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு உற்ற நண்பனாக 
விளங்குகின்றது . 


ஒரு விவசாய 


விவசாயத் துறையில் இயங்கி வரும் 

பிற கூட்டுறவுச் சங்கங்கள் 
டென்மார்க் 

நாடாகையால் , கூட்டுறவுச் 
சங்கங்கள் விவசாயத்துறை முழுவதுமே பரவி அகைக்கப்பட் 
டுள்ளன . இதன் பயனாகக் , கிராமங்களில் வாழும் மக்கள் எளி 
தாகத் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் . பால் 
பண்ணைத் தொழில் , பன்றி இறைச்சித் தொழில், முட்டை 
விற்பனைத் தொழில் ஆகிய மூன்று முக்கியத் தொழில்களுக்கும் 
கூட்டுறவுச் சங்கங்கள் வாயிலாக நன்மைகள் வந்தடைகின்றன . 
இவையன்றி , டென்மார்க் விவசாயத் துறையில் வேறு பல 
கூட்டுறவுச் சங்கங்களும் சேவை புரிந்து வருகின்றன . அவை 
யாவன 


1. கால்நடைக் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Cattle Societies ) : 

டென்மார்க் பால்பண்ணைத் தொழிலின் வெற்றி அந்நாட்டுப் 
பசுக்களையே பொறுத்திருக்கின்றது . 

எனவே , 

கால் நடை 
களின் வளர்ப்புக்கென ( Breeding) இச்சங்கங்கள் அமைக்கப்பட் 
டுள்ளன . பால் பண்ணைத் தொழில் டென்மார்க்கின் முதுகெலும் 
பாகத் திகழ்வதால் , கால்நடைகளை உறுப்பினர்கள் நன்கு பரா 
மரிப்பதற்கு இச்சங்கங்கள் பெரிதும் உறுதுணையாக விளங்கு 
கின்றன . கால் நடைகளின் வளர்ப்பு முறை , இனப் பெருக்கம் 
போன்ற துறைகளில் உறுப்பினர்களுக்கு இச்சங்கங்கள் ஆலோ 
சனைகள் வழங்குகின்றன . கால் நடைகளைச் சார்ந்துள்ள பிரச் 
சினைகளை இனி ஆராய்வோம் . 


முதலாவதாக , ஆடுமாடுகளின் வளர்ப்பு முறை உறுப்பினர் 
ளுக்குப் பெரும் பிரச்சினையாக உள்ளது . 


172 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இரண்டாவதாக , பராமரிக்கத்தக்க வகையில் பசுக்கள் பால் 
தருகின்றனவா என்று பாலின் தரம் , அதன் அளவு முதலான 
வற்றைச் சோதனை செய்தல் எளிதான காரியமன்று . 


மூன்றாவதாக , உற்பத்தி செய்யப்பட்ட பாலுக்கு 

பாலுக்கு நல்ல 
விலையை நிருணயம் செய்தலும் ஒரு பிரச்சினையே ! நான்காவ 
தாக , ஆடு மாடுகள் நோய்களின் காரணமாகவும் , விபத்துக்கள் 
காரணமாகவும் பாதிக்கப்படலாம் . எனவே , அவைகளைக் 
காப்பீடு செய்தல் அவசியமாகின்றது . 


இப்பிரச்சினைகளுக்குத் தீர்வு காண்பதற்காகப் பல வழி 
முறைகள் தீவிரமாகச் சிந்திக்கப்பட்டன . அதன் பயனாக எழுந் 
தவையே பிற கூட்டுறவுச் சங்கங்கள் . 


2 
. 


பசு தேர்வாய்வுச் சங்கங்கள் ( Cow Testing Associations ) : 

இச்சங்கங்களின் உதவியுடன் உறுப்பினர்கள் பசுக்களின் 
பராமரிப்புக் கலையை நன்கு அறிந்து கொள்கின்றனர் . 

ஒரு 
குறிப்பிட்ட பசு பராமரிக்கத்தக்கதா என் பதை இச்சங்கம் மூலம் 
அறிந்துகொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இக் 
காரியத்தை நன்கு திறனாய்வு செய்வதற்கென ஒரு பயிற்சி 
பெற்ற பணியாளர் ( Controller ) நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இவ்வதிகாரி நன்கு பசுக்களைச் சோதனை செய்து உறுப்பினர் 
களுக்கு அறிவுரைகள் வழங்குவார் . ஆனால் வழங்கப்படும் 
ஆலோசனை கள் உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட 
வேண்டும் என்ற கட்டாயமில்லை . இச்சங்கத்தின் செலவை 
உறுப்பினர்களே ஏற்றுக்கொள்கின்றனர் . இவ்வகைச் சங்கங்கள் 
டென்மார்க்கில் பெரு வெற்றி பெற்றுள்ளன . இத்தகைய சங்கம் 
முதன் முதலில் 1895 - ஆம் 

தொடங்கப்பட்டது . 
நாளடைவில் இச்சங்கங்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர 
லாயிற்று . இச்சங்கங்களுக்கு டென்மார்க் அரசாங்கம் உதவித் 
தொகை யும் ( Subsidy ) அவ்வப்போது அளித்து வருகின்றது . 


ஆண்டு 


3. கால்நடை முன்னேற்றச் சங்கங்கள் ( Bull Clubs ) : 

இக்கூட்டுறவுச் சங்கங்களும் விவசாயத் துறையில் பெரும் 
பங்கு வகிக்கின்றன . இச்சங்கங்கள் ( Bull Clubs ) உறுப்பினர் 
களின் பசுக்களின் மூலம் சிறந்த கால் நடைகளைத் தோற்றுவிக்கப் 
பாடுபடுகின்றன . தரமான கால் நடைகள் இச்சங்கங்கள் மூலமாகத் 
தான் உருவாக்கப்படுகின்றன . இதையொட்டிச் , சிறந்த விடை 
எருதுகளை ( Bulls ) இச்சங்கங்கள் பெற்றுள்ளன . உறுப்பினர் 
களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது .. 

1902 - ஆம் 
ஆண்டிலிருந்து இச்சங்கங்கள் அதிகரிக்கத் தொடங்கின . உறுப் 
பினர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக உயரலாயிற்று . 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


193 


4. கால்நடைக் காப்புறுதிச் சங்கங்கள் ( Cattle Insurance Socs . ) : 

டென்மார்க்கில் இவ்வகைச் சங்கங்கள் நன்கு வளர்ச்சி 
பெறவே இல்லை . ஏனெனில் , தனியார் துறையில் இயங்கி வந்த 
காப்பீடுக் கம்பெனிகள் பெற்று வந்த ‘ முனைமத்திற்கும் 
கூட்டுறவுச் சங்கங்கள் வசூலித்த முனைமத்திற்கும் ( Premium ) 
வேறுபாடு இல்லையாதலால் , குடியானவர்கள் தனியார் பங் 
கமைப்புகளையே நாடினர் . 


மேலும் , இத்துறையில் நட்ட அச்சம் ( Risks ) அதிகமாத 
லால் , கூட்டுறவுச் சங்கங்கள் கால்நடைகளுக்குக் காப்புறுதி 
வழங்குவதில் தயக்கம் காட்டின . 


தற்போது , இச்சங்கங்கள் கணிசமாக வளர்ச்சி பெற்று 
வருகின்றன . அதற்குத் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப் 
பட்டு வருகின்றன . 


பிற கூட்டுறவுச் 


டென்மார்க்கில் வளர்ச்சி பெற்றுள்ள 
சங்கங்களாவன 


( i ) கூட்டுறவு இறைச்சிக் கொட்டில் நிலையங்கள் ( Co - op . 

Slaughter Houses ) ; 


( ii ) கூட்டுறவுக் கால் நடை விற்பனைச் சங்கங்கள் ( Co - op , 

Cattle Sale Societies ) ; 


(iii ) கூட்டுறவு விதை அளிப்புச் சங்கங்கள் ( Co - op . Seed 

Supply Societies ) ; 


( iv) கூட்டுறவுப் பழ உற்பத்தியாளர் சங்கங்கள் ( Fruit 

Growers Co - op . Associations ) ; 


( v ) கூட்டுறவுக் கால்நடைத் தீவனச் சங்கங்கள் ( Co - op . 

Feeding - Stuff Societies ); 


( vi ) கூட்டுறவு உரக் கொள்முதல் சங்கம் ( Co - op . Fertilizer 

Purchase Society ) . 


விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களின் வளர்ச்சி 

டென்மார்க் விவசாயத் தொழில் தற்போது நன்கு வளர்ச்சி 
பெற்று விளங்குகின்றது . இதன் வளர்ச்சிக்கு முக்கியக் காரணம் 
கூட்டுறவுச் சங்கங்களேயாகும் . விற்பனைத்துறை , கொள் முதல் 


174 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
துறை , உற்பத்தித்துறை ஆகிய எல்லாத் துறைகளிலுமே 
கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன , 


பால் பொருள்கள் , பன்றி இறைச்சி , முட்டை உற்பத்தி 
முதலானவை சிறப்புடன் வளர்ந்தமைக்கு கூட்டுறவுச் சங்கங்களே 
தலையாய காரணங்களாகும் . டென்மார்க்கில் 

மீன் பிடிப்புத் 
தொழிலும் 

மக்களால் நடத்தப்படுகின்றது . இத்தொழிலின் 
வளர்ச்சிக்கெனக் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 
இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு கூட்டுறவுச் சங்கங் 
களின் சிறந்த பணிகளினால்தான் , டென்மார்க்கின் பொருளா 
தாரம் இன்று கண்டோர் வியக்கும் வண்ணம் உயர்ந்து காணப் 
படுகின்றது . இனி பல்வேறு கூட்டுறவுச் சங்கங்களின் வளர்ச் 
சியைப் புள்ளி விவரங்கள் மூலம் காண்போம் : 

டென்மார்க் விவசாயக் கூட்டுறவு 
சங்கங்களின் நிலை ( 1966 ) : 


சங்கங்களின் உறுப்பினர் மொத்த விற்பனை 
கூட்டுறவுச் சங்கத்தின் வகை 

எண்ணிக்கை எண்ணிக்கை (மிலியன் குரோனில் ) 
கூட்டுறவுப் பால் 
பண்ணைகள் 

910 1,40,000 2,155 
வெண்ணெய் ஏற்றுமதிச் 
சங்கங்கள் 

9 668 

604 
பாலேடுக்கட்டி ஏற்றுமதிச் 
சங்கங்கள் 

1 98 

67 
கூட்டுறவுப் பன்றி இறைச் 
சித் தொழிற்சாலைகள் 

62 1,65,000 2,995 
முட்டை ஏற்றுமதிச் 
சங்கங்கள் 1480 45,000 

176 
கால்நடை ஏற்றுமதிச் 
சங்கங்கள் 

38,000 

180 
கால்நடை விற்பனைச் 
சங்கங்கள் 

58 1,15,000 

307 
கூட்டுறவு இறைச்சிக் 
கொட்டில்கள் 

4 80,000 

120 
கால்நடைத் தீவனக் கொள் 
முதல் சங்கங்கள் 1753 1,02,000 

808 
உரக் கொள்முதல் 
சங்கங்கள் 1550 60,000 

183 
பழவிற்பனை யேற்பாட்டுச் 
சங்கங்கள் 

6 1,557 

12 
மீன் விற்பனை யேற்பாட்டுச் 
சங்கங்கள் 

37 1,418 

80 


21 


175 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


டென்மார்க் கூட்டுறவுப் பால் பண்ணைகள் மொத்தப் பால் 
உற்பத்தியில் 91 % கையாள்கின்றன . 


வெண்ணெய் ஏற்றுமதியில் 65 % ‘ கூட்டுறவு வெண்ணெய் 
ஏற்றுமதிச் சங்கங்களினால் செய்யப்படுகின்றது , 

மொத்த முட்டை ஏற்றுமதியில் 36 % கூட்டுறவுச் சங்கங் 
களினால் செய்யப்படுகின்றது . 

தேவைப்படும் மொத்தக் கால்நடைத் தீவனத்தில் 53 % 
கூட்டுறவுச் சங்கங்களினால் விநியோகிக்கப்படுகின்றது . 

கூட்டுறவு இறைச்சிக் கொட்டில்களில் தான் இறைச்சிக் 
கென்று கொல்லப்படும் கால் நடைகளில் 90 % கொல்லப்படுகிறது . 

மொத்த இறைச்சி , கால்நடை ஏற்றுமதியில் 42 % கூட்டுறவுச் 
சங்கங்களினால் கையாளப்படுகின்றது . 


டென்மார்க்கில் கூட்டுறவு வியாபாரம் ஒவ்வொருவருக்கும் 
216 டாலர் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது உலகிலேயே இது 
அதிகமாகும் . ( அமெரிக்கா - 129 டாலர் ; கனடா -142 டாலர் ). 

கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 

( Credit Associations ) 
டென்மார்க் ஒரு விவசாய நாடாகையால் , குடியானவர்கட்கு 
நிதிவசதிகள் அவ்வப்போது தேவைப்பட்டன 

என்பதில் 
விந்தையேதுமில்லை . ஆனால் விவசாயிகளின் குறுகிய காலக் 
கடன் வசதிகளை நாடவில்லை . பால் பண்ணைத் தொழிற்சாலை 
களிலும் , முட்டை ஏற்றுமதிச் சங்கங்களிலும் உறுப்பினர்களுக்கு 
அவ்வப்போது அவர்களது உற்பத்திப் பொருள்களின் தரத்திற் 
கேற்பத் தொகை வழங்கப்படுவதால் , அவர்கள் தங்களுக்குத் 
தேவையான எல்லாப் பொருள்களையும் தடையின்றி கொள் 
முதல் செய்து வந்தனர் . கூட்டுறவுச் சங்கங்களும் தேவை 

நிதிவசதிகளை வணிக வங்கிகளிடமிருந்து ( Com 
Fmercial Banks ) எளிதாகப் பெற்று வந்தன . 18 - ஆம் நூற் 
றாண்டின் இறுதியிலிருந்து அரசாங்கமும் விவசாயிகளின் நலன் 
கருதிக் கடன் வசதிகளை ( Credit Facilities ) அளிக்கத் தொடங் 
கியது . எனவே , டென்மார்க்கின் கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 
முறையாக வளர்ச்சி பெறவில்லை . 


யான 


1898 - ஆம் ஆண்டு , விவசாயிகளுக்குக் குறுகியகால கடன் 
வசதிகளை அளிப்பதற்கெனக் கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 


1 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


( Loan Societies ) அமைக்கப்பட்டன . 1913 - ஆம் ஆண்டு இச் 
சங்கங்களின் எண்ணிக்கை 168 - ஆக உயர்ந்தது . 1914 - ஆம் 
ஆண்டு ஏற்பட்ட போரின் விளைவாக , விவசாயப் பொருள்களின் 
விலை பன் மடங்கு அதிகரிக்கத் தொடங்கியது . இதன் விளைவாகப் 
கடன் 

சங்கங்கள் மூடப்பட்டன. கொடுக்கப்பட்டிருந்த 
கடன்கள் திருப்பிப் பெறப்பட்டன . 


பல 


1914 - ஆம் ஆண்டு, மீண்டும் கடன் வழங்கும் அமைப்புகளைக் 
கூட்டுறவு அடிப்படையில் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற் 
கொள்ளப்பட்டன . இதன் விளைவாக , டென் மார்க் கூட்டுறவு 
வங்கி , ( Co - op . Bank of Denmark ) தொடங்கப்பட்டது . வரை 
யறையற்ற பொறுப்பின் அடிப்படையில் பல கூட்டுறவுக் கடன் 
சங்கங்கள் கிராமப்புறங்களில் 1915 - ஆம் ஆண்டு அமைக்கப் 
பட்டன . இச்சங்கங்கள் உறுப்பினர்களிடமிருந்து வைப்புத் 
தொகையைப் பெற்று அவர்களுக்குச் சிக்கன நடவடிக்கைகளைக் 
கற்பித்தன . உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது கடன் வசதி 
களையும் அளிக்கத் தொடங்கின . சிறந்த நிர்வாகத்தினால் 
கிடைக்கும் இலாபத் தொகை காப்பு நிதியில் பாதுகாக்கப்படு 
கின்றது . தொடக்கத்தில் டென்மார்க் 

கூட்டுறவு 

வங்கியின் 
நேரடிப் பார்வையில் இயங்கி வந்த இக்கூட்டுறவுக் கடன் 
சங்கங்கள் 1921 - ஆம் ஆண்டிலிருந்து அவ்வங்கியின் தொடர்பை 
அறவே அகற்றின . இக்கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் ஒன்று 
சேர்ந்து , இணைட்புச் சங்கங்களை உருவாக்கிக்கொண்டன . 


டென்மார்க்கில் இயங்கிவரும் டென்மார்க் கூட்டுறவு வங்கி 
ஒரு முக்கிய நிறுவனமாக இன்றும் கருதப்படுகின்றது . இக் 
கூட்டுறவு வங்கியின் கிளை அலுவலகங்கள் நாடு முழுவதும் பரவி 
நிற்கின்றன . 

பெயரளவில் இவ்வங்கி கூட்டுறவு என்ற 
சொல்லைக் கொண்டு விளங்கினாலும் , கூட்டுறவுச் சங்கங்களுடன் 
கடும் போட்டியிலும் ஈடுபடுகின்றது . இவ்வங்கியின் மூலதனத்தில் 
மூன்றில் இரண்டு பங்கு கூட்டுறவு நிறுவனங்களைச் சோந்த 
தாகும் . தனி நபர்களுக்கும் , கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் இக் 
கூட்டுறவு வங்கி கடன் வசதிகளை அளிக்கின்றது . இவ்வங்கியின் 
வட்டி விகிதம் சற்று உயர்வாகக் காணப்படுகின்றது . 


விவசாயிகளின் நிதித் தேவைகளை நிறைவு செய்வதற்காக 
1850 - ஆம் ஆண்டிலேயே கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் தோற்று 
விக்கப்பட்டன . 1850 - ஆம் ஆண்டு ஜுன் மாதம் 20 ஆம் நாள் , 
டென்மார்க் அரசாங்கம் ஒரு சிறப்புச் சட்டத்தை நிறைவேற் 
றியது . இச்சட்டத்தின் பயனாக , விவசாயிகள் தங்களுக்குத் தேவை 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


177 


யான கடன் வசதிகளைக் கூட்டுறவுச் சங்கங்கள் வாயிலாகப் பெறு 
வதற்கு வழிமுறைகள் செய்யப்பட்டன . அதன்படி , நீண்டகாலக் 
கடன் வசதிகளை விவசாயிகளுக்கு அளிப்பதற்கெனக் கணிசமான 
கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் அமைக்கப்பட்டன . இச்சங்கங்கள் 
மூலம் குறைந்த அளவு நிலத்தைப் பெற்றிருந்த விவசாயிகளும் , 
அள 

வில் பெரிய பண்ணைகளின் உரிமையாளர்களாக விளங்கிய 
நில மேலாளர்களும் ஒரு சேர நன்மை பெற்றனர் . தேவையான 
நிலத்தைப் பெறுவதில் சிறு விவசாயிகளுக்கும் , நில முன்னேற் 
றத்திற்குத் தேவையான கடன் வசதிகளை அளிப்பதன் மூலம் நில 
மேலாளர்கட்கும் இச்சங்கங்கள் 

உறுதுணையாக 
விளங்கின . 


பெரிதும் 


இக்கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் (Danish Mortgage Credit 
Associations ) புரு சியா நாட்டில் அமைக்கப்பட்டிருந்த 
சங்கங்களை ( Prussian Model of Landschaften ) மாதிரியாகக் 
கொண்டு அமைக்கப்பட்டன . பெரும்பாலும் இக்கடன் சங்கங்கள் 
டென்மார்க் அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இயங்கி வந்தன . 
இச்சங்கங்கள் பங்கு மூலதனத்தைப் பெற்றிருக்கவில்லை . தங்க 
ளுக்குத் தேவையான நிதி வசதிகளை கடனீட்டுப் பத்திர விற்பனை 
( Debentures ) மூலம் இச்சங்கங்கள் பெறுகின்றன . உறுப்பினர் 
களுக்கு மட்டுமே கடன் வசதிகள் அளிக்கப்படுகின்றன . உறுப் 
பினர்களிடமிருந்து வைப்புத் தொகை யை இச்சங்கங்கள் பெறுவ 
தில்லை . நிலத்தின் மொத்த மதிப்பில் 60 % வரை உறுப்பினர் 
களுக்குக் கடன் வசதிகள் அளிக்கப்படுகின்றன . உறுப்பினர் 
களது விவசாயச் சொத்துக்களின் அடிப்படையில் தான் - கடன் 
வழங்கப்படுகின்றது . உறுப்பினர்கள் இவ்வாறு பெறும் கடன் 
தொகையை 45 - லிருந்து 60 ஆண்டுகளுக்குள் திருப்பி அளித்து 
விடவேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளது . கடன் வசதிகளை 
நாடும் உறுப்பினர்களுக்கு , கடன் தொகை பணமாக அளிக்கப் 
படுவதில்லை ; ‘ பத்திரமாக ( Bond ) அளிக்கப்படுகின்றது . இப் 
பத்திரங்கள் மத்திய நிலவள வங்கி யிடம் உறுப்பினர்களால் 
விற்பனை செய்யப்படுவதால் , உறுப்பினர்கள் கடன் தொகையைப் 
பணமாகப் பெறுகின்றனர் . இவ்வாறு விற்பளை செய்வதில் ,, 
உறுப்பினர்களுக்கு உதவி புரிகின்றன இக்கூட்டுறவுக் கடன் 
சங்கங்கள் . இக்கூட்டு நிறுவனங்கள் உறுப்பினர்களின் நலன் 
கருதிப் பணி புரிபவையாகும் ; இலாப நோக்கம் கொண்டு இயங்கு 
பவை அல்ல . இவ்வாறு வழங்கப்படும் கடன் தொகையைக் 
கொண்டு உறுப்பினர்கள் விவசாயத்திற்குத் தேவையான 
நிலத்தையும் , கட்டடங்களையும் சிறந்த முறையில் மேம்படுத்து 
கின்றனர் . இலாபத்தின் பெரும் பகுதி காப்பு நிதி யில் பாது 

12 


118 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
காக்கப்படுகின்றது . இந்நிதி ஒரு குறிப்பிட்ட தொகையைத் 
தாண்டியவுடன் , கடன் வசதிகளைப் பெற்றிருக்கும் உறுப்பினர் 
களுக்கு மேலூதியப் பங்குகள் ( Bonus Shares ) அளிக்கப்படு 

விவசாய வளர்ச்சிக்கென வழங்கப்படும் மொத்தக் 
கடன் வசதிகளில் 70 % இக்கூட்டுறவுச் சங்கங்களினால் அளிக்கப் 
படுகின்றது . 


கின்றன . 


கூட்டுறவு நில அடை மானச் சங்கங்கள் இருவகைப்படும் . 
முதல்வகை அடைமானச் சங்கங்கள் ( First Mortgage Associa 
tions ) , இரண்டாம் வகை அடைமானச் சங்கங்கள் ( Second 
Mortgage Associations ). 


இருவகைச் சங்கங்களும் பொதுவாக ஒரே பணிகளில்தான் 
ஈடுபட்டுள்ளன . முதல் வகை அடைமானச் சங்கங்கள் 1897 - ஆம் 
ஆண்டு தொடங்கப்பட்டவையாகும் . இரண்டாம் வகைச் 
சங்கங்கள் நிலத்தின் மொத்த மதிப்பில் 75 % வரை உறுப்பினர் 
களுக்குக் கடன் வழங்குகின்றன , வட்டி விகிதம் 43 % அல்லது 5 % 
என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . 1880 - ஆம் ஆண்டு நிறைவேற் 
றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் சிறு நில உரிமையாளர் 
களுக்குக் கடன் வசதிகள் அளிப்பதற்கெனக் ‘ கடன் சங்கங்கள் , 
அமைக்கப்பட்டன . இக்கூட்டுறவுக் கடன் சங்கங்களுக்கு நிதி 
வசதிகளை அளிப்பதற்கும் , அவைகளை நன்கு கண்காணிப்ப 
தற்கும் 1906 - ஆம் ஆண்டு டென்மார்க் அடைமான வங்கி 
( Denmark Mortgage Bank ) தொடங்கப்பட்டது . இவ்வங்கியின் 
தேவைக்கேற்ப டென்மார்க் அரசாங்கம் அவ்வப்போது நிதி 
உதவிகள் நல்கியது . குடியானவர்களுக்கு மட்டுமின்றி , இதர 
வணிகர்களுக்கும் இவ்வங்கி கடன் வசதிகளை அளித்து வந்தது . 
தொடக்கத்தில் கூட்டுறவுக் கடன் சங்கங்களின் நிருவாகச் செலவு 
கணிசமாக உயர்ந்திருந்தாலும் , உறுப்பினர்களது நல்லாதரவின் 
துணைகொண்டு நாளடைவில் நிருவாகச் செலவு - குறைக்கப் 


பட்டது . 


கூட்டுறவுக் கடன் சங்கங்களைத் தவிர , சேமிப்பு வங்கிகளும் 
டென்மார்க்கில் முக்கிய நிறுவனங்களாக விளங்குகின்றன . 
உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படும் வைப்புத் தொகை யைக் 
கொண்டு விவசாய வளர்ச்சிக்கென நிதி வசதிகள் அளிக்கப்படு 

பெரும்பாலும் சொத்துக்களின்பேரில்தான் 
வழங்கப்படுகின்றது . அதாவது , உறுப்பினர்களுக்குப் பிணைக் 
கடன் களே ( Secured Loans ) அளிக்கப்படுகின்றன . வட்டி 
விகிதம் மிகவும் குறைவாகக் கணக்கிடப்படுகின்றது . இலாபத் 


கின்றன . 


கடன் 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


119 


தொகை முழுவதும் காப்பு நிதி’யாகப் பாதுகாக்கப் படுகின்றது . 
தற்போது , இவ்வங்கிகள் வலிமைமிக்க நிறுவனங்களாக விளங்கு 
கின்றன . 

கூட்டுறவுக் கடன் வழங்குத் துறையில் , 1925 - ஆம் ஆண்டு 
ஒரு கூட்டுறவு வங்கி ( Andels Banken ) அமைக்கப்பட்டது . 
இவ்வங்கியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் பிற கூட்டுறவுச் 
சங்கங்களின் உறுப்பினர்களேயாவர் . இவ்வங்கி பங்கமைப்புச் 
சட்டத்தின் ( Companies Act ) கீழ்ப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 
உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை 

வாக்குரிமை அளிக்கப்பட் 
டுள்ளது . ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற கூட்டுறவுக் கொள்கை 
இவ்வங்கியில் கடைப்பிடிக்கப்படுகின்றது . இவ்வங்கியின் நிர் 
வாகம் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ‘இயக்குநர் 
அவை மூலம் நடைபெறுகின்றது . ஒரு குறிப்பிட்ட தொ கையே 
* இலாப ஈவாக ( Dividend ) உறுப்பினர்களுக்கு வழங்கப்படு 
கின்றது . உறுப்பினர்களுக்கு ஆண்டுதோறும் இலாபத் 
தொகையிலிருந்து மேலூதியமும் வழங்கப்படுகின்றது . எனவே , 
டென்மார்க்கின் இக்கூட்டுறவு வங்கி ஏனைய வாணிக வங்கிக 
ளினின்றும் பல செயல்களில் மாறுபட்டு விளங்குகின்றது . 


தனியார் துறையில் இயங்கும் வணிகர்களுக்கும் கடன் 
வசதிகள் அளிக்கப்படுகின்றன . அளிக்கப்படும் கடன் வசதி 
களில் 43 % கூட்டுறவுச் சங்கங்களுக்கு வழங்கப்படுகின்றது . 
பெரும்பாலும் குறுகியகாலக் கடன்களே வழங்கப்படுகின்றன . 
கடன் பெறும் 

பெறும் - நபர்கள் இரண்டாண்டுகளுக்குள் கடன் 
தொகையைத் திருப்பி அளிக்கவேண்டும் . வட்டிவிகிதம் 8 - லிருந்து 
10 சதவிகிதம் என விளங்குகின்றது . இவ்வங்கி கடன் 
விண்ணப்பங்களை த் ( Loan Applications ) தீவிரமாகப் பரிசீலனை 
செய்யாவிடினும் , வராக் கடன் கள் ( Bad Debts ) அதிகமாக 
எழுவதில்லை . வைப்புத் தொகை வைத்திருக்கும் உறுப்பினர் 
களுக்கு மட்டுமே கடன் வசதிகள் அளிக்கப்படுகின்றன . உறுப் 
பினர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகை மேல்வரைப் பற்றா 
கவே ( Overdrafts ) அளிக்கப்படுகின்றன . உறுப்பினர்களின் 
நலன் ஒன்றையே கருதிச் செயலாற்றுவதால் , தற்போது . இவ் 
வங்கி வலிமையுடன் திகழ்கின்றது . 


டென்மார்க் கூட்டிணைப்புகள் 

( Federations ) 
டென்மார்க்கில் இயங்கி வரும் எல்லாக் கூட்டுறவுச் சங்கங் 
களும் கூட்டிணைப்புகளைப் பெற்றுள்ளன . கூட்டுறவுச் சங்கங்களை 
வழி நடத்திச் செல்பவை இக்கூட்டிணைப்புகளே ! 


180 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


டென்மார்க் பால் பண்ணைச் சங்கங்கள் 1912 - ஆம் ஆண்டு 
தங்களுக்குச் சொந்தமான கூட்டமைப்பை 

(Danish - Dairy 
Associations ) அமைத்தன . அரசாங்கத்துடனும் , தனியார் 
நிறுவனங்களுடனும் இக்கூட்டமைப்பு தொடர்பு கொண்டு 
கூட்டுறவுச் சங்கங்களின் வளர்ச்சிக்கென அயராது உழைக் 
கின்றது . உற்பத்தி , கொள்முதல் , விற்பனை போன்ற எல்லாத் 
துறைகளிலும் உறுப்பினர்களின் சார்பாக இக்கூட்டிணைப்பு பணி 
யாற்றி வருகின்றது . பொருள்களின் விலைகளை 

நிர்ணயம் 
செய்வது 

இக்கூட்டமைப்பேயாகும் . இக்கூட்டமைப்பின்கீழ் 
ஆலோசகர்கள் , தணிக்கையாளர்கள் முதலான தகுதி வாய்ந்த 
பணியாளர்கள் இருப்பதால் , கூட்டுறவுச் சங்கங்கள் சிறந்த 
முறையில் வழி நடத்திச் செல்லப்படுகின்றன . 


டென்மார்க்கில் பணிபுரிந்துவரும் 9 ‘ வெண்ணெய் ஏற்று 
மதிச் சங்கங்கள் 1918 - ஆம் ஆண்டு தங்களின் நலன் கருதி ஒரு 
கூட்டிணைப்பை உருவாக்கின . 

இவ்வாறு உருவாக்கப்பட்ட 
கூட்டமைப்பு , ஏற்றுமதிச் சங்கங்களின் சார்பாக அயல் நாட்டு 
வணிகர்களுடன் செயல் தொடர்பு கொண்டு , இலாபம் தரத்தக்க 
வகையில் பணியாற்றி வருகின்றது . 


‘பாலேடுக் கட்டி ஏற்றுமதிச் சங்கங்கள் 1948 - ஆம் ஆண்டு 
விற்பனையை அதிகரிக்கும் நோக்கோடு ஒரு கூட்டமைப்பை 
உருவாக்கியுள்ளன . 


1897 - ஆம் ஆண்டு , கூட்டுறவுப் பன்றி இறைக்சித் தொழிற் 
சாலைகள் இறைச்சியின் தரம் , விற்பனை முதலானவற்றை உயர்த்து 
வதற்கென ஒரு கூட்டமைப்பை உருவாக்கின . இக்கூட்டமைப்பு 
போக்குவரத்து வசதிகளை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தியதால் , 
உறுப்பினர்களாகத் திகழும் பன்றி இறைச்சித் தொழிற்சாலைகள் 
நன்மைகள் பல பெறத் தொடங்கின . 


முட்டை ஏற்றுமதிக் கூட்டிணைப்பு 1895 - ஆம் ஆண்டு 
நிறுவப்பட்டது . அயல்நாட்டு அங்காடிகளில் முட்டை விற் 
பனையை அதிகரிப்பதற்காக இது அமைக்கப்பட்டது . 

தற்போது , டென்மார்க்கில் 36 கூட்டிணைப்புகள் எல்லா 
வகைக் கூட்டுறவுச் சங்கங்களின் முன்னேற்றத்திற்கெனப் பணி 
யாற்றி வருகின்றன . இக்கூட்டமைப்புகளின் உயர்மட்டத்தில் , 
வலிமை வாய்ந்த இரு அமைப்புகள் இயங்கி வருகின்றன . அவை 


யாவ்ன 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


181 


( i ) மத்தியக் கூட்டுறவுக் குழு ( The Central Co - op . 

Committee ) ; 


( ii ) நகர்சார்ந்த கூட்டுறவுச் சங்கங்களின் இணைப்புச் சங்கம் 

( The Union of Urban Co - op . Societies ) . 


டென்மார்க்கில் இயங்கி வரும் அனைத்துக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் , பெரும்பாலும் இக்கூட்டுறவுத் தலைமைச் சங்கங் 
களுடன் இணைக்கப்பட்டுள்ளன . இவ்விரு அமைப்புகளுடன் 
இணையாமல் தனித்துச் செயல்படும் கூட்டுறவுச் சங்கங்களும் 
டென்மார்க்கில் உள்ளன . இவ்விரு தலைமைச் சங்கங்களும் 
பன்னாட்டுக் கூட்டுறவு ஒன்றிப்பு ( International Co - op . Alli . 
ance ) இணைக்கப்பட்டுள்ளன. 


மத்தியக் கூட்டுறவுக் குழு 1899 - ஆம் ஆண்டு , 23 கூட் 
டிணைப்புகளைக் கொண்டு அமைக்கப்பட்டது . நுகர்வோர் கூட் 
டிணைப்புகள் , உற்பத்தியாளர் கூட்டிணைப்புகள் போன்றவை 
இதனுடன் இணைந்துள்ளன . இக்கூட்டிணைப்புகளின் வளர்ச்சிக் 
கெனத் திட்டங்களைத் தீட்டுவது இம்மத்தியக் கூட்டுறவுக் குழுவே 
யாகும் . 


‘ நகர் சார்ந்த சங்கங்களின் இணைப்புச் சங்கம் 1922 - ஆம் 
ஆண்டு தொடங்கப்பட்டதாகும் . நகர்ப்புறங்களில் தொழிலாளர் 
களால் தொடங்கப்பட்டு , வளர்ச்சியடைந்துள்ள கூட்டுறவுச் 
சங்கங்கள் இவ்விணைப்புச் சங்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன . 


டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் நன்கு வளர்ச்சி அடைந்த 
தற்கு முக்கியக் காரணம் கூட்டுறவுச் சங்கங்களால் அமைக்கப் 
பட்ட கூட்டிணைப்புகளே ! 


நகர்சார்ந்த கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Urban Societies ) 
4 டென்மார்க்கின் பெரிய நகரங்களிலும் பல்வேறு கூட்டுறவுச் 
சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . அவற்றுள் சிலவற்றைக் 
காண்போம் . 


( i ) கூட்டுறவு ரொட்டித் தொழிற்சாலைகள் ( Co - op . Bakeries ) : 

தற்போது , சுமார் 40 கூட்டுறவுச் சங்கங்கள் டென்மார்க்கின் 
பல நகரங்களில் பணியாற்றி வருகின்றன . தனியார் துறையில் 
இயங்கி வந்த ரொட்டித் தொழிற்சாலைகள் தரமற்ற ரொட்டி 


182 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


வகைகளை அதிக விலையில் விற்று வந்தனர். இத்தகைய இலாப 
வேட்டையைக் களைவதற்காகவே , கூட்டுறவுச் சங்கங்கள் 
தொடங்கப்பட்டன . கூட்டுறவு தொழிற் சாலைகளில் உற்பத்தி 
செய்யப்படும் தர மான ரொட்டி வகைகள் நியாய விலைக்கு விற்கப் 
படுகின்றன . உறுப்பினர்களுக்கு மட்டுமின்றி , பொது மக்களுக்கும் 
உற்பத்திப் பொருளான ரொட்டி வகைகள் விற்பனை செய்யப்படு 
கின்றன . கூட்டுறவுப் பண்டகசாலைகள் மூலமாகவும் , தனியார் 4 
கடைகள் மூலமாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது . மக்களின் 
இல்லங்களில் நேரடியாகவும் ரொட்டி வகைகள் விற்பனை செய்யப் 
படுகின்றன . இவ்விற்பனைக்கென்று மோட்டார் வாகனங்கள் 
பயன் படுத்தப்படுகின்றன . 


( ii ) கூட்டுறவுக் கட்டிடக் கழகங்கள் ( Building Societies ) 

இக்கூட்டுறவுச் சங்கங்கள் கட்டிடக் கலையில் ஈடுபட்டுள்ளவர் 
களாலும் , மரவேலை செய்பவர்களாலும் அமைக்கப்பட்டுள்ளன . 
பொது மக்களுக்குத் தேவையான கட்டிடங்களை இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டி அவர்களுக்கு 
வழங்குகின்றன . இச்சங்கங்களுக்கு டென்மார்க் அரசாங்கம் நிதி 
உதவிகள் அளிப்பதில்லை . தனியார் துறையுடன் இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் கடும் போட்டியில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகளில் 
தான் இயங்கி வருகின்றன . தற்போது , சுமார் 80 கட்டிடக் 
கழகங்கள் டென்மார்க்கில் பணி புரிந்து வருகின்றன . 
சங்கங்கள் ஒரு கூட்டமைப்பையும் அமைத்துள்ளன .. 
(iii ) ஆக்கவளமுடைய கூட்டுறவுச் சங்கங்ககள் ( Productive Socs .) : 

தையற்கலையை வளர்ப்பதற்கென்றும் , காலணிகளின் வளர்ச் 
சிக்கெனவும் பல கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 
மதுவகைகளைத் தயாரிப்பதற்கென்று பல 

தொழிற்சாலைகள் 
கூட்டுறவு முறையில் தொடங்கப்பட்டுள்ளன . உண்டிச் சாலைகள் , 
எரிபொருள் விற்பனை நிலையங்கள் போன்றவையும் கூட்டுறவு 
முறையில் நடத்தப்படுகின்றன . இவ்வாறு , எல்லாத்துறைகளிலும் 
கூட்டுறவுக் கொள்கைகள் கடைப்பிடிக்கப்படுவதால்தான் டென் . 
மார்க் கூட்டுறவு டென்மார்க் என்ற சிறப்புப் பெயர் கொண்டு 
அழைக்கப்படுகின்றது . 


கூட்டுறவுக் கல்வி ( Co - op . Education ) 
உறுப்பினர்கள் கூட்டுறவுக் கொள் கைகளை நன்கு புரிந்து 
கொள்ளும் பொருட்டுக் கூட்டுறவுக் கல்வி டென்மார்க்கில் நன்கு 
புரப்பப்படுகின்றது . தொடக்கத்திலிருந்தே கூட்டுறவுக் கல்விக்கு 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


183 


டென்மார்க்கில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுவருகின்றது . 
கிராமங்களில் கூட்டுறவு உயர்நிலைப்பள்ளிகள் அமைக்கப்பட் 
டுள்ளன . அவ்வப்போது கூட்டுறவுக் கருத்தரங்குகள் நடத்தப் 
படுகின்றன . உறுப்பினர்களின் கருத்தறிய மா நாடுகளும் நடத்தப் 
படுகின்றன . தேவையான சமயங்களில் பொருட்காட்சிகள் 
நடத்தப்படுகின்றன . 1932 - ஆம் ஆண்டு, டென்மார்க் கூட்டுறவுக் 
கல்லூரி ‘ மிடல் போர்ட் ( Middel Fort ) என்ற இடத்தில் தொடங் 
கப்பட்டது . சிறந்த பணியாளர்களை உருவாக்கும் நோக்கோடு 
பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன . தபால் மூலமாகவும் 
கூட்டுறவுக் கல்வி போதிக்கப் படுகின்றது . 


டென்மார்க் அரசாங்கமும் கூட்டுறவுச் சங்கங்களும் 

டென்மார்க் அரசு கூட்டுறவுச் சங்கங்களைப் பெருமளவு 
ஊக்குவிப்பதுமில்லை ; அவைகளின் வளர்ச்சியைத்தடை செய்வது 
மில்லை . டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் மக்களால் தொடங் 
கப்பட்டதாகும் . அவ்வப்போது , அரசு தேவையான உதவிகளை 
அளிக்கத் தயங்குவதில்லை . சங்கங்கள் பதிவு செய்துகொள்ளும் 
படி கட்டாயப் படுத்தப்படுவதில்லை . கூட்டுறவுச் சங்கங்களைக் 
கட்டுப்படுத்தும் சட்டங்களை டென்மார்க் அரசாங்கம் பெரு 
மளவில் இயற்றுவதில்லை . காப்புறுதிக் கழகங்கள் , கடன் 
சங்கங்கள் போன்றவை சட்டங்களினால் கட்டுப்படுத்தப்பட் 
டுள்ளன . வைப்புத் தொகை பெறும் கூட்டுறவுச் சங்கங்களின் 
நடவடிக்கை அரசாங்கம் கவனிக்கத் தவறுவதில்லை . 


டென்மார்க் கூட்டுறவு இயக்கத்தின் தனிச் 

சிறப்புகள் 
டென்மார்க் கூட்டுறவு இயக்கத்தில் காணப்படும் பல சிறப் 
பியல்புகளே அவ்வியக்கத்தின் பெருவெற்றிக்கான காரணங் 
களாக அமைந்துள்ளன . இனி , இவ்வியக்கத்தின் சிறப்பியல் 
புகளைக் காண்போம் . 


( i ) டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் ‘ தன்னியலான இயக்க 
மாகும் ( Voluntary ) . இந்நாட்டின் பெருங்குடிமக்கள் , சூழ்ந்தி 
ருந்த இன்னல்களிலிருந்து விடுபடுவதற்காக இவ்வியக்கத்தை 
தாங்களாகவே தொடங்கினர் . எத்திசையிலிருந்தும் தூண்டுதல் 
அளிக்கப்படவில்லை. இயற்கையின் அரவணைப்பில் 

வளரும் 
காடுகள் போல , இவ்வியக்கம் மக்களின் உழைப்பினால் , அறிவுத் 
திறனால் நன்கு வளர்ச்சி பெறத் தொடங்கியது . 


184 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


(ii ) இவ்வியக்கம் மக் 

மக்களால் தொடங்கப்பட்டதாகும் . 
எனவே இந்நாட்டு மக்கள் பற்றுறுதிக் கோட்பாடுகளைக் கொண் 
டவர்களாக விளங்கினர் . நாள்தோறும் கூட்டுறவு இயக்க வளர்ச் 
சிக்கெனத் தங்கள் நல்லாதரவையும் , உழைப்பையும் நல்கினர். 
இயல்பாகவே நற்குணங்கள் கொண்டவர்களாக டென்மார்க் 
மக்கள் விளங்குவதால் , தீட்டிய திட்டங்கள் யாவும் சிறந்த 
முறையில் செயல் படுத்தப்பட்டன . வெற்றி இவ்வியக்கத்தை 
நாடி வந்தமைக்கு மனவளம் நிறைந்த மக்களே காரணமாகும் . 


( iii ) டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் அரசாங்கத்தின் 
உதவிகளை நாடுவதில்லை . அரசின் தலையீடு இல்லையாதலால் , 
கூட்டுறவுச் சங்கங்கள் தன்னிச்சையாக வளர்ச்சி பெறலாயின . 
இக்கூட்டுறவு இயக்கம் கல்வியறிவு நிறைந்த மக்களை உறுப்பினர் 
களாகக் கொண்டுள்ளது . கூட்டுறவுக் கல்வி எல்லா மட்டங் 
களிலும் நன்கு பரப்பப்பட்டது . முறையான கல்வி நிறைவான 
வளர்ச்சியைத் தந்தது ! 

(iv ) டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் ‘ சிறப்புத் தேர்ச்சி 
முறையை ( Specialisation ) நன்கு கடைப்பிடித்து வருகின்றது. 
கொள்முதல் , உற்பத்தி ,விற்பனை போன்ற பல துறைகளில் வெவ் 
வேறு கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு 
சங்கத்தின் பணியும் சிறந்த முறையில் வரையறுக்கப்பட்டுள்ளது . 
பணிகள் குறைந்த நிலையில் , எல்லாச் சங்கங்களும் சிறப்பாகப் 
பணியாற்றத் தொடங்கின . 


கீழ் 


( v ) டென்மார்க் கூட்டுறவுச் சங்கங்கள் தேசிய அமைப்பின் 

இயங்குபவையாகும் . இவைகள் தேசியக் கூட்டமைப்பு 
களுடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் , இக்கூட்டமைப்புகள் சங்கங் 
களின் நிருவாகத்தில் தலையிடுவதில்லை . சங்கங்களின் நலனை 
இக்கூட்டிணைப்புகள் நன்கு பாதுகாக்கின்றன . 

எல்லாக் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் பொதுவாக இருக்கும் பிரச்சினை 
களுக்கு இக்கூட்டிணைப்புகள் தீர்வு காணுகின்றன . சுருங்கக் 
கூறின் , டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் எல்லாக் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கும் தன்னிச்சையாக இயங்கும் உரிமையை அளித் 
துள்ளது . எனவே , உரிமைகள் ஒரு முகப்படுத்தப்படாமல் பரவ 
லாக்கப்பட்டுள்ளன. இதனால் , கூட்டுறவுச் சங்கங்கள் சுதந்தர 
மாகச் செயல்பட முடிகின்றது . 


( vi) டென்மார்க் அரசு கூட்டுறவு இயக்கத்திற்குத் தனிச் 
சலுகைகள் அளிப்பதில்லை . கூட்டுறவுச் சங்கங்கள் வளர்ச்சி 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


185 


பெறுவது போலவே , தனியார் துறையிலும் வளர்ச்சிக் கேற்ற 
சூழ்நிலைகள் டென்மார்க்கில் நிலவின . கூட்டுறவு இயக்க வளர்ச் 
சிக்கெனத் , தனியார் துறை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட 
வில்லை . எனவே , இரு துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்பட்டது ; 
போட்டியும் ஏற்பட்டது. அளவான போட்டி பொருளாதாா 
முன்னேற்றத்திற்குத் தேவைதானே ! தனியார் துறையின் 
வளர்ச்சியை மிஞ்சுவதற்காகக் கூட்டுறவுச் சங்கங்கள் பல திட்டங் 
களைத் தீட்டின ; நடவடிக்கைகளை எடுத்தன . முயற்சி திருவினை 
யாக்கியது ! 


( vii ) இக்கூட்டுறவு இயக்கத்தில் உறுப்பினர்கள் தங்கள் 
விருப்பப்படி செயலாற்ற அனுமதிக்கப் பட்டாலும் , சில செயல் 
களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.. உதாரணமாக , 
பால் பண்ணைச் சங்கங்களின் உறுப்பினர்கள் தங்கள் உற்பத்திப் 
பொருளான பால் முழுவதையும் ( குடும்ப நுகர்விற்கு எடுத்துச் 
கொண்டபின் ) சங்கத்திடம் ஒப்பந்தத்தின்படி ஒப்படைக்க 
வேண்டும் . இது போன்ற விதிமுறைகள் , பன்றி இறைச்சித் 
தொழிற்சாலைகளிலும் , முட்டை ஏற்றுமதிச் சங்கங்களிலும் கடைப் 
பிடிக்கப்படுகின்றன . இத்தகைய கட்டுப்பாடுகளினால் கூட்டுறவுச் 
சங்கங்கள் தேவையான உற்பத்திப் பொருள்களைத் தடையின்றி , 
தாமதமின்றிப் பெறுகின்றன . இதையொட்டி ஏற்படுவதே இவ் 
வியக்கத்தின் வெற்றியாகும் . 


( viii ) கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேவையான நீதியும் 
( Finance ) அரசாங்கத்தால் அளிக்கப்படுவதில்லை . கூட்டுறவுச் 
சங்கங்களுக்குத் தேவையான நிதிவசதிகள் பல வழிகளில் , பல 
நிறுவனங்களிடமிருந்து பெறப்படுகின்றன . 


( 1 ) ‘ புருசியா நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள சங்கங்களை 
மாதிரியாகக் கொண்டு பல கூட்டுறவு வங்கிகள் டென்மார்க்கில் 
அமைக்கப்பட்டுள்ளன . இவ்வங்கிகள் உறுப்பினர்களுக்கும் , 
இதர கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் கடன் வசதிகள் அளிக் 
கின்றன . 


( 2 ) தேசிய கூட்டுறவு வங்கி நாடு முழுவதும் பல கிளை 
அலுவலகங்களைக் கொண்டு விளங்குகின்றது . கூட்டுறவுச் சங்கங் 
களுக்குத் தேவையான குறுகிய காலக் கடன் வசதிகளை இத் 
தேசிய வங்கி வழங்குகின்றது . 

( 3 ) தனியார் துறையில் இயங்கும் வணிகர்களின் வங்கி 
களும் கூட்டுறவுச் சங்கங்களுக்குக் கடன் வசதிகள் அளிக்கின்றன . 


. 


186 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


( 4 ) மத்திய மொத்த விற்பனைச் சங்கங்களும் தங்களது 
உறுப்பினர்களாக விளங்கும் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு நிதிவச 
திகள் அளிக்கின் றன . 


இத்தகைய சிறந்த நிதியேற்பாட்டு முறையே டென்மார்க் 
கூட்டுறவு இயக்கத்தை வெற்றி நோக்கி வழி நடத்திச் செல் 


கின்றது . 


(ix ) சிறந்த நிர்வாகத்தைக் கொண்டு விளங்குகின்றது 
டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் . பொருள்களின் தரம் நன்கு 
சோதனை செய்யப்பட்ட பின்னரே , விற்பனை செய்யப்படுகின்றன .. 
நிர்வாகம் முழுமையும் ‘ இயக்குநர் அவை யின் கைகளில் உள்ளது . 


( x ) டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் நல்லதொரு கட்டுக் 
கோப்பான இயக்கமாகும் . எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களும் 
நல்ல முறையில் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மட்டத் 
திலும் , செயற்பாட்டுப் பகுதிக் கேற்ப சங்கங்கள் அமைக்கப் 
பட்டுள்ளன . சங்கங்களிடையே நல்லுறவு நிலவுகின்றது . 
உதாரணமாக , டென்மார்க் பால் பண்ணைத் தொழிலுடன் பன்றி 
இறைச்சித் தொழில் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண் 
டுள்ளது . இது டென்மார்க் கூட்டுறவு இயக்கத்தின் தனிச் சிறப் 
பாகும் . 


( xi ) உறுப்பினர்களின் தேவைக்கேற்பக் குறுகிய காலக் 
கடன்களும் , கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேவையான நீண்ட 
காலக் கடன்களும் டென்மார்க்கில் வழங்கப்படுகின்றன . 
தகைய சிறப்பான கடன் வழங்கும் முறை டென்மார்க் கூட்டுறவு 
இயக்கத்தின் சிறப்பியல்புகளில் ஒன்றாகும் . 


( xii ) பன்றி இறைச்சி , பால் பொருள்கள் 

பால் பொருள்கள் முதலானவை 
சிறந்த முறையில் கூட்டுறவுச் சங்கங்களினால் விற்பனை செய்யப் 
படுகின்றன . இச்சங்கங்களுடன் தொடர்புள்ள கூட்டுறவுக் கால் 
நடைச் சங்கங்களும் , காப்புறுதிச் சங்கங்களும் , கால்நடை முன் 
னேற்றச் சங்கங்களும் டென்மார்க்கில் அமைக்கப்பட்டுள்ளன. 
இத்தகைய முன்னேற்றத்தை நாம் வேறு எங்கும் காண்பது அரி 
தாக உள்ளது . 


ஆலோ 


( xiii ) கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அவ்வப்போது 
சனைகள் வழங்கப்படுகின்றன , நவீனக் கருவிகளை பயன் 
படுத்துவது பற்றி சங்க உறுப்பினர்களுக்குப் பயிற்சி அளிக்கப் 
படுவதும் இவ்வியக்கத்தின் தனிச்சிறப்பாகும் . 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


187 


இத்தகைய சிறப்பியல்புகளைக் கொண்டு விளங்குவதால்தான் , 
டென்மார்க் கூட்டுறவு இயக்கம் ஆல்போல் வளர்ந்துள்ளது . 


வெற்றிக்கான காரணங்கள் 
டென்மார்க் கூட்டுறவு இயக்கத்தின் சிறப்பியல்புகள் யாவும் 
வெற்றிக்கான காரணங்களாயினும் , நாம் சில நேரடிக் காரணங் 
களைக் காண்போம் . 


சர் ஜான் ரசல் ( Sir John Russel ) என்ற சிறந்த கூட்டுற 
வாளர் இயக்கத்தின் வெற்றிக்கான காரணங்களை மிக அழகாகச் 
சுருக்கமாக எடுத்துக் காட்டியுள்ளார் . 


1. டென்மார்க் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் ஒரே 
தன்மை வாய்ந்தவர்களாக விளங்குகின்றனர் . அவர்களிடையே 
சாதி , மத வேறுபாடுகள் இல்லை . எனவே . எண்ணங்கள் எளி 
தாக ஈடேறுகின்றன . 


2. குடியானவர்கள் யாவரும் கல்வியறிவு நிறைந்தவர்களாக 
விளங்குகின்றனர் . 


3. கிராமங்களில் கூட்டுறவுக் கல்வியை நன்கு பரப்புவதற் 
கெனப் பல தொடக்கப் பள்ளிகளையும் , உயர் நிலைப் பள்ளிகளையும் 
நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன . 


4. டென்மார்க் கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர்களின் 
உற்பத்திப் பொருள்களுக்கு விற்பனையேற்பாட்டைமட்டும் செய்வ 
தில்லை . குடும்பத்திற்குத் தேவையான பொருள்களையும் , 
பண்ணைக்குத் தேவையான பொருள்களையும் ஒரு சேரக் கொள் 
முதல் செய்து உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்கின்றன . 
உறுப்பினர்களுக்குக் கடன் வசதிகளையும் வழங்குகின்றன . 
அவ்வப்போது ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றன இக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் . 


5. டென்மார்க் மக்கள் நல்ல உழைப்புத்திறன் நிறைந்தவர் 
களாக விளங்குகின்றனர் . பிற நாடுகளைப்போல நாமும் உயர் 
நிலையை எய்த வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் , உற்சாகத் 
துடனும் உழைக்கின்றனர் . 


6. அரசாங்கமும் அவ்வப்போது கூட்டுறவுச் சங்கங் 
களுக்குத் தேவையான உதவிகளை அளித்து வருகின்றது , 


188 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சீரான நிருவாக அமைப்பு ஏற்பட்டுள்ள தால் , அரசாங்கம் 
கூட்டுறவுச் சங்கங்களைத் தீவிரமாகக் கண்காணிப்பதில்லை . 


வெற்றிக்கான காரணங்கள் பலவாக இருப்பினும் , குறிப்பாக 
டென்மார்க் மக்களின் மனவளமே கூட்டுறவு இயக்கத்தை வெற்றி 
நோக்கி வழிநடத்திச் செல்கிறது . 


நாம் பெற வேண்டியவை 
டென்மார்க்கில் நிலவிய , நிலவும் சூழ்நிலைகள் இந்தியாவில் 
இல்லையாயினும் டென்மார்க்கைக்கண்டு நாம் கற்கவேண்டியவை 
ஏராளம் . டென்மார்க் , கூட்டுறவுக் கொள் கைகளை விவசாய உற் 
பத்தி , விற்பனையேற்பாடு ஆகிய இரு துறைகளிலுமே நன்கு 
கடைப்பிடிக்கின்றது . இந்தியாவில் சிறு நிலங்களைப் பெற்றுள்ள 
விவசாயிகளே எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளனர் . இந்தி 
யாவில் நவீனக் கருவிகள் பெருமளவில் பயன்படுத்தப்படவில்லை. 
இலாபத்தில் ஒரு கணிசமான பகுதி இடை நிலையர்களால் கைப் 
பற்றப்படுகின்றது . எனவே , டென்மார்க்கைப்போலவே நாமும் 
சிறு நில உரிமையாளர்களது பிரச்சினைகளை முதலில் களைய 
வேண்டும் . உற்பத்தித் துறையும் , விற்பனையேற்பாட்டுத் 
துறையும் ஒருசேரக் கவனிக்கப்படவேண்டும் . 


டென்மார்க் தொடக்கத்தில் தானிய வகைகளையே உற்பத்தி 
செய்து வந்தன , நாளடைவில் தானிய ஏற்றுமதி பாதிக்கப் 
பட்டதால் . தாமதமின்றி வேறு பல தொழில்கள் தொடங்கப் 
பட்டன . குறிப்பாகப் , பால் பண்ணைத் தொழில் , பன்றி இறைச்சித் 
தொழில் முதலானவை தொடங்கப்பட்டன . இந்த வரலாறு , 
இந்தியாவிற்கு நல்லதொரு பாடமாக விளங்குகின்றது . இந்தி 
யாவில் புல்வெளிப் பகுதிகள் கணிசமாக உள்ளதால் , இத்தகைய 
துணைத் தொழில்கள் தொடங்கப்படவேண்டும் . 


4 


டென்மார்க்கைப் போலவே இந்தியாவிலும் ஆடு மாடுகளின் 
எண்ணிக்கை உயர்ந்தே காணப்படுகின்றது . எனினும் , இந்தி 
யாவின் கால் நடைப் பிராணிகள் வலிமை குறைந்தவையாக 
உள்ளன . மேலும் , பலவித நோய்களால் ஆடு மாடுகள் மிகவும் 
பாதிக்கப்படுகின்றன . 

டென்மார்க்கில் இருப்பதைப்போல, 
இந்தியாவிலும் கால்நடை வளர்ப்புச் சங்கங்கள் , கால் நடை 
காப்புறுதிக் கழகங்கள் முதலானவை பெருமளவில் தோன்றிட 
வேண்டும் . 


டென்மார்க்கின் பெரு வெற்றிக்குக் காரணம் அந்நாட்டு 
மக்களின் கல்வியறிவே காரணமாகும் . கிராமங்களிலும் , நகரங் 


டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் 


189 


களிலும் பல கூட்டுறவுப் பள்ளிகள் டென்மார்க்கில் நடத்தப்படு 
கின்றன . இம்முறையை நாமும் நன்கு பின்பற்றினால் வெற்றி 
பெறுவது உறுதி . 


எதிர்ப்பட்ட இன்னல்களைக் கண்டு மனங்கலங்காமல் , புதிய 
முறைகளைக் கையாண்டு தன் பொருளாதார நிலையை உயர்த்தி 
யுள்ள நாடு டென்மார்க்காகும் . கூட்டுறவுக் கொள்கைகள் 
கடைப்பிடிக்கப்படாத துறைகளே டென்மார்க்கில் இல்லை . மண் 
வளம் கொண்ட டென்மார்க் மனவளம் நிறைந்த மக்களையும் 
கொண்டு விளங்குகின்றது . இச்சூழ்நிலையில் வெற்றிகள் குவிக்கப் 
படுகின்றன . டென்மார்க் இன்று உலக நாடுகளுக்குக் கூட்டுறவு 
டென்மார்க்காக விளங்குகின்றது . 


7. சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

( Co - operative movement in China ) 


முன்னுரை 
சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்றியதே ஒரு சுவை 
நிறைந்த வரலாறு ஆகும் . இந்நாட்டில் தொடக்கத்தில் 
தொடர்ச்சியாக ஏற்பட்ட வெள்ளம் , பஞ்சம் , உள் நாட்டுக் 
குழப்பம் போன்ற பல பிரச்சினைகளினால் பொருளாதார நிலை 
மிகவும் பாதிக்கப்பட்டது . இயற்கையின் சீற்றத்துடன் செயற்கை 
விளைவுகளும் சேர்ந்தமையால் . மக்களின் இன்னல்கள் பன் 
மடங்காய்ப் 

பெருகலாயிற்று , வாழ்க்கைக்குத் தேவையான 
குறைந்த வசதிகளைக்கூடப் பெற இயலாமல் மக்கள் வறுமை 
நோயினால் பீடிக்கப்பட்டனர் . இந்தியாவைப் போலவே சீனாவும் 
ஒரு விவசாய நாடாகும் . இயற்கையாக எழுந்த இன்னல்களின் 
காரணமாக விவசாயத் தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டது . 
ஜப்பானுடன் ஏற்பட்ட போரினால் இந்நாட்டின் வளம் கொழித்த 
எல்லாத் துறைகளிலுமே கடைநிலை அடைந்தன . 


இப்பிரச்சினைகளுக்கெல்லாம் மாமருந்தாகக் கூட்டுறவு இந் 
நாட்டில் குடியேறியது . இவ்வாறு சீன நாட்டில் இடம் பிடித்த 
கூட்டுறவு நாளடைவில் நல்லதொரு வளர்ச்சியைப் பெற்றது . 
இதன் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கே வழி 
கோலியது . கூட்டுறவு இயக்கத்தைப் பொறுத்தவரை சீனாவும் 
இந்தியாவைப்போன்ற நாடுகளை ஒத்தே உள்ளது . ஏறக்குறைய 
இந்தியாவில் நிலவிய சூழ்நிலைகளைப்போலவே சீனாவிலும் 
நிலவியது ஒருபுறம் இருக்க , மறுபுறம் கூட்டுறவு இயக்கம் இவ்விரு 
நாடுகளிலும் அரசாங்கத்தால் மக்களின் நலன் கருதித் தோற்று 
விக்கப்பட்டதாகும் . ஆனால் , சீனாவில் இவ்வியக்கம் மாபெரும் 
வெற்றியைப் பெற்றுள்ளது . தற்போது சீனா அரசியல் கொள்கை 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


191 


களில் மட்டுமின்றி சமூகம் , பொருளாதாரம் போன்ற அனைத்துத் 
துறைகளிலுமே அடியோடு மாற்றம் கொண்டு அல்லது மாற்றம் 
கண்டு விளங்குகிறது . இன்றைய சீனா பொருளாதாரத் துறையில் 
கணிசமாக உயர்ந்து காணப்படுவதற்கு அந்நாட்டில் கூட்டுறவு 
இயக்கம் பெற்ற வளர்ச்சியே முக்கியக் காரணமாகும் . இவ்வியக்க 
வளர்ச்சிக்குப் பெரிதும் உறுதுணையாக விளங்குகிறது இந்நாட்டு 
அரசியலமைப்பு . 


கூட்டுறவு வரலாறு 
அண்மைக் காலத்தில்தான் சீனாவில் கூட்டுறவு இயக்கம் 
வேரூன்றத் தொடங்கியதென்றாலும் , இவ்வியக்க வளர்ச்சிக்கான 
தேசியத் திட்டம் 1912 - ஆம் ஆண்டு ‘ சன்யாட்சென் அவர்களால் 
சீனக் குடியரசு நிறுவப்பட்டபோதே தீட்டப்பட்டது . கூட்டுறவு 
இயக்கத்திற்கான விதையைச் சீன மண்ணில் முதல் முதல் 
விதைத்தவர் இத்தலைவரேயாவார் . இவர் 

அரசாங்கப் 
பொறுப்பை ஏற்றவுடன் நாட்டில் மலிந்து கிடந்த வறுமையை 
விரட்டக் கூட்டுறவுக் கொள்கைகளையே பெரிதும் நாடினார் . எடுக் 
கப்பட்ட முயற்சிகளின் விளைவாக , 1919 - ஆம் ஆண்டு ஷாங்கை 
- தேசியக் கூட்டுறவுச் சேமிப்பு வங்கி ( Shanghai National Co - op . 
Savings Bank ) பேராசிரியர் * ஹிஸி ( Hsieh ) என்பவரால் 
தொடங்கப்பட்டது . ஏனைய நாடுகளில் கூட்டுறவினால் ஏற்பட் 
டிருந்த நல் விளைவுகளை இவர் உன்னிப்பாகக் கவனித்து அதன் 
படி தன் தாய் நாட்டுக் கூட்டுறவு இயக்கத்தை மாற்றியமைக்க 
அரும்பாடு பட்டு வந்தார் . கூட்டுறவுக் கொள்கைகளை மக்க 
ளிடையே நன்கு பரப்பும் பொருட்டு ஒரு வாரப் பத்திரிகையையும் 
நடத்தினார் . இவ்வங்கி தொடங்கிய மூன்றாண்டுகளுக்குள் பல 
கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் தொடங்கப்பட்டன . இவைகள் 
இந்தியாவில் தொடங்கப்பட்ட கூட்டுறவுச் சங்கங்களையே ஒத்து 
இருந்தன . 1921 - ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக 
நாடு முழுமையுமே பெரிதும் பாதிக்கப்பட்டது . குறிப்பாக விவ 
சாயிகள் பேரிழப்புக்கு ஆளாயினர் . இவ்வறட்சி நிலையில் , 
எங்கும் பயிர்கள் சேதமடைந்ததால் உண்ண உணவின்றி மக்கள் 
தவிக்கலாயினர் . சீன நாட்டில் வாழ்ந்துவந்த அயல் நாட்டுக்காரர் 
களும் , பிற நாட்டவரும் பசியால் வாடிய சீன மக்களுக்கு உணவுப் 
பொருள்களை வழங்கினர் . உணவுப் பொருள்களை வழங்கிய 
அயல் நாட்டார் கூட்டுறவுக் கடன் சங்கங்களை அமைக்குமாறு 
ஆலோசனையையும் வழங்கினர் . இதையொட்டிப் பல கூட்டுறவுச் 
சங்கங்கள் தொடங்கப்பட்டன . 1922 - ஆம் ஆண்டு இறுதியில் 
1200 கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் தொடங்கப்பட்டன . எனினும் , 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


192 


கணிசமான வளர்ச்சி ஏற்படவில்லை . 1922 - ஆம் ஆண்டு அமைக் 
கப்பட்ட பஞ்ச நிவாரண ஆணைக்குமூ ( Chinese International 
Famine Relief Commission ) கூட்டுறவு இயக்கத்திற்குப் 
புத்துணர்வை ஊட்டியது . 1922 - ஆம் ஆண்டிற்குப் பின்னர் 
தான் சீனக் கூட்டுறவு இயக்கம் வேகமாக வளரத் தொடங்கியது . 
இவ்வாணைக்குழு நாட்டில் நிலவிய சூழ்நிலைகளை 
ஆராய்ந்து , முடிவில் 1921 - ஆம் ஆண்டு தன் அறிக்கையைச் 
சமர்ப்பித்தது . நாட்டில் மலிந்து 

வறுமையையும் 
பசியையும் போக்குவதற்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட 
வேண்டுமென்று பரிந்துரைக்கப்பட்டது . 


நன்கு 


கிடந்த 


இவ்வாணைக் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று பல விவசா 
யிகள் கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் வட சீனாவில் அமைக்கப் 
பட்டன . ஜெர்மன் நாட்டில் இயங்கி வந்த ரைபீசன் சங்கங்களை 
மாதிரியாகக் கொண்டு இச்சங்கங்கள் அமைக்கப்பட்டன. 
விவசாயிகளுக்குத் தேவையான நிதிவசதிகளையும் , விவசாயக் 
கருவிகள் , உரம் , விதை போன்ற முக்கியப் பொருள்களை இச் 
சங்கங்கள் விநியோகம் செய்துவந்தன . பஞ்ச நிவாரணக் 
குழுவின் துணையுடன் ‘நான்கிங் பல்கலைக் கழகம் ( University of 
Nanking ) பழ உற்பத்தியாளர்களின் நலன் கருதி பெங்கென் 
கூட்டுறவுக் கடன் சங்கம் ( Fengken Co - op . Credit Society ) 
அமைக்கப்பட்டது. இச்சங்கம் பஞ்ச நிவாரணக் குழிவிலிருந்தும் , 
விவசாயிகளின் வங்கி , சீனாவின் ‘தலைமை வங்கி ( Bank of China ) 
முதலான வங்கிகளிடமிருந்தும் நிதி வசதிகளைப் பெற்றது . இவ் 
வங்கிகள் கூட்டுறவு அடிப்படையில் இயங்கியவையல்ல . 1927 - ஆம் 

ண்டு , பேராசிரியர் ஹிஸி கூட்டுறவுச் சங்கங்களைத் தேசிய 
அளவில் அமைப்பதற்கான திட்டத்தை வகுத்தார் . அப்போதைய 
அரசாங்கம் இத்திட்டத்தை அங்கீகரித்ததென்றாலும் , போதிய 
நிதி வசதிகளற்ற நிலையில் இத்திட்டத்தைச் செயல்படுத்த இயல 
வில்லை . 1927 - ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மாநில 
அரசுகள் கிராமப்புறங்களில் கூட்டுறவுச் சங்கங்களை அமைப் 
பதில் அக்கறை காட்டலாயின . ஒவ்வொரு பகுதியிலும் கூட்டுறவு 
வளர்ச்சிக்கென 

ஒரு குழு அமைக்கப்பட்டது . கூட்டுறவுத் 
துறையில் வல்லுனர்களாக விளங்கியவர்களே இக்குழுவில் உறுப் 
பினர்களாக விளங்கினர் . இது தவிர , அரசாங்கத்தினால் ஓர் 
அலுவலகமும் கூட்டுறவு வளர்ச்சிக்கென 

அமைக்கப்பட்டி 
ருந்தது . இவ்விரு அமைப்புகளுமே விவசாயிகளுக்குத் தேவை 
யான நிதிவசதிகளைப் பெருக்குவதில் கவனம் செலுத்தி வந்தன . 
வணிக வங்கிகளால் குறைந்த வட்டிக்குக் கடனுதவிகள் அளிக் 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


193 


கப்பட்டன . 1928 - ஆம் ஆண்டு ஒரு கூட்டுறவு இணைப்புச் சங்கம் 
தொடங்கப்பட்டது. 1931 - ஆம் ஆண்டு யாங்ட்ஸி ( Yangtse ) 
ஆறில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப் பெருக்கால் விவசாயிகள் 
பெருமளவு பாதிக்கப்பட்டனர் . ஆனால் இச்சூழ்நிலையில்தான் ,, 
சீனாவில் கூட்டுறவுச் சங்கங்கள் பெருமளவு தொடங்கப்பட்டன . 
வெள்ளப் பெருக்கை யொட்டிச் சுமார் 2000 கூட்டுறவுச் சங்கங்கள் 
உடனடியாகத் தொடங்கப்பட்டன . இச்சங்கங்கள் பதிவு பெறு 
வதற்கு முன்பாகவே விவசாயிகளுக்குக் கடனுதவிகளை அளிக்கத் 
தொடங்கின . 1931 - ஆம் ஆண்டு கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 
அரசின் முழு ஆதரவும் கிடைக்கத்தக்க வகையில் ஒரு சட்டம் 
நிறைவேற்றப்பட்டது . இதைத் தொடர்ந்து சீன அரசு கூட்டுறவு 
இயக்கத்தின் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு கொள்ளத் தொடங் 
கியது . 1935 - ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கூட்டுறவு 
இயக்கம் சீனாவில் நன்கு வேரூன்றி நிற்கத் தலைப்பட்டது . 


1938 - ஆம் ஆண்டு இறுதியில் சுமார் 64000 பதிவு செய்யப் 
பட்ட கூட்டுறவுச் சங்கங்கள் சீனாவில் இயங்கி வந்தன . சீனாவின் 
கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்கென ஓர் ஆலோசகரைச் சர்வதேச 
சங்கம் ( League of Nations ) நியமித்தது . தொடக்கத்திலிருந்தே 
கிராமப் பகுதிகளில்தான் கூட்டுறவுச் சங்கங்கள் பெருமளவில் 
அமைக்கப்பட்டன . சீனாவின் கூட்டுறவு இயக்கம் உண்மையில் 
ஓரு விவசாய இயக்கமாகும் . நகர்ப்புறங்களில் கூட்டுறவுச் 
சங்கங்கள் பெருமளவில் அமைக்கப்படவில்லை. வடபகுதியில் 
ஏற்பட்டுவந்த பஞ்சம் , வெள்ளம் போன்ற 

வெள்ளம் போன்ற பிரச்சினைகளின் 
காரணமாக எழுந்ததே சீனாவின் கூட்டுறவு இயக்கம் . இந்நிலையில் 
சீனாவில் ஏற்பட்ட அரசியல் 

அரசியல் கொந்தளிப்புகளும் மக்களின் 
இன்னல்களைக் கணிசமாகப் பெருக்கி வந்தன . 


1935 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் , 
சீனாவின் கூட்டுறவு இயக்கம் நன்கு சீர்படுத்தப்பட்டது . 
கூட்டுறவுச் சங்கங்கள் நான்கு பிரிவுகளாக அவைகளின் 
F திறமையான செயற்பாடுகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டன . 
நான்காம் தரக் கூட்டுறவுச் சங்கங்கள் ( D Class ) கலைக்கப் 
பட்டன . இதன் விளைவாகச் சங்கங்களின் எண்ணிக்கை பெரு 
மளவில் குறைந்தது . 

‘ கியாங்சு ( Kiangsu ) மாநிலத்தில் 
கூட்டுறவுச் சங்கங்கள் பெருமளவில் குறையத் தொடங்கின . 
1936 - ஆம் ஆண்டு சீனாவில் இயங்கி வந்த சங்கங்களின் எண் 
ணிக்கை 37000 ஆகும் . 1937 - ஆம் ஆண்டு இவ்வெண்ணிக்கை 
47000 ஆக உயர்ந்தது . இதன் பின்னர்க் கூட்டுறவுச் சங்கங்கள் 

13 


194 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நாடு முழுவதும் அமைக்கப்படலாயின . 1949 - ஆம் ஆண்டு, 
சங்கங்களின் எண்ணிக்கை சுமார் 1,85,000 ஆகும் . கூட்டுறவுக் 
கடன் சங்கங்கள் 75,850 எனவும் , உற்பத்திச் சங்கங்கள் , நுகர் 
வோர் சங்கங்கள் முறையே 31,430 , 23,050 எனவும் கணக்கிடப்பட் 
டுள்ளன . விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 18,500 ஆகும் . 
சுமார் 9250 தொழிற் கூட்டுறவுச் சங்கங்களும் (Iudus - Cos .) 
1949 - ஆம் ஆண்டு சீனாவில் இயங்கிவந்தன . 
விகள் அளிப்பது மட்டுமின்றி , வேறு துறைகளிலும் 
கூட்டுறவுச் சங்கங்கள் ஈடுபடலாயின . அவைகளின் வளர்ச்சி 
யைப் புள்ளி விவரங்கள் மூலம் பார்ப்போம் . 


எனவே , கடனுத 


பல 


சென்ற 


ஆண்டு 


உறுப்பினர் ஒரு சங்கத் 
எண்ணிக்கை தின் உறுப் ஆண்டை வி 
(மிலியனில் ) பினர்கள் உயர்வு % 


- 


சங்கங்களின் 

சென்ற 
எண்ணிக்கை 

ஆண்டு 
( ஆயிரத்தில்) உயர்வு % 

37 
47 

27.1 
64.5 

37.2 
91 

41.1 
120 


1936 
1937 
1938 
1939 
1940 


|| 


2.1 
3.1 
4.4 
6.0 


44.1 
48.1 
48.4 
50.0 


7.6 
0.6 
3.3 


சுதந்திர சீனா : 


1941 
1944 


107 
160 


|| 


| 


5.9 
15.3 


55.1 
95.7 


10.2 
73.7 


1936 - ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகள் தேசிய , மா நில 
கிராம வங்கிகள் என மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டன . இவ் 
வங்கிகள் அரசாங்கத்திடமிருந்து நிதிவசதிகளைப் பெற்று உறுப் 
பினர்களுக்குக் கடனுதவிகள் 

கடனுதவிகள் அளித்துவந்தன . ஒவ்வொரு 
வங்கியும் குறைந்தது 60 உறுப்பினர்களையாவது பெற்றிருக்க 
வேண்டுமென விதிமுறை வகுக்கப்பட்டது . ஒவ்வோர் உறுப் 
பினரும் ஒரு பங்கையாவது பெற்றிருக்க வேண்டும் . பங்கின் 
மதிப்பில் நாலில் ஒரு பங்கினை உறுப்பினர் தொடக்கத்திலேயே 
செலுத்தியாக வேண்டும் . எஞ்சியுள்ள பங்குத் தொகை தவணை 
முறையில் அளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது . வரையறுக்கப் 
பட்ட பொறுப்பின் அடிப்படையில் வங்கிகள் நடைபெற்றன . 
காப்பு நிதிக்கு இலாபத்தில் ஒரு பங்கு ஒதுக்கப்படுமுன்பே 
உறுப்பினர்களுக்குப் பங்கு ஆதாயம் வழங்கப்பட்டது . இது ஒரு 
தனிச் சிறப்பாகும் . கூட்டுறவுக் கடன் சங்கத்தில் உறுப்பினர் 
களாக இருப்போர் கூட்டுறவு வங்கியிடமிருந்து கடன் பெற வழி 
முறைகள் செய்யப்பட்டிருந்தன . உறுப்பினர்களின் நாணய 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

195 
மதிப்பை நன்கு ஆராய்ந்து பார்த்த பிறகே , வங்கிகள் கடனுத 
விகள் செய்கின்றன . கடன் பெறும் தொகை முறையாக செல 
விடப்பட வேண்டும் என்பதிலும் வங்கிகள் மிகவும் அக்கறை 
காட்டின . 


விளைவாக , 


1937 - ஆம் ஆண்டு சீன நாட்டிற்குக் சில புதிய பிரச்சினைகள் 
தோன்றின . ஜப்பானுடன் ஏற்பட்ட போரின் 
நுகர்வோர் சங்கங்களும் , உற்பத்தியாளர் சங்கங்களும் பெரு 
மளவில் அமைக்கப்பட்டன . போரின் முடிவில் சீனாவின் கடற் 
கரைப் பகுதிகள் ஜப்பான் கைவசம் சென்றன . இதன் விளைவாகக் 
கடற்கரைப் பகுதிகளில் வாழ்ந்திருந்த மக்கள் வீடிழந்து மத்திய 
சீனாவிற்கு அகதிகளாக குடியேறினர் . இவர்களில் பெரும்பாலோர் 
தொழில் துறையில் பணிபுரிந்தவர்களாவர் . கடற்கரைப் பகுதி 
களைக் கைப்பற்றிய ஜப்பான் , சீனாவின் பெரிய தொழிற்சாலை 
களைத் தரைமட்டமாக்கினர் . எனவே , பொருளாதாரப் பிரச் 
சினைகள் சீனாவை வாட்டத் தொடங்கின . மேலும் , அகதிகளாகக் 
குடியேறிய மக்களை எவ்வாறு வாழவைப்பது என்ற பிரச்சினையில் 
சீன நாடு தத்தளித்தது . இந்நிலையில் , அரசாங்கத்திற்கு எழுந்த 
முக்கியப் பிரச்சினைகளாவன 


( 1 ) அகதிகளாகக் குடியேறிய கடற்கரைப் பகுதி மக்களுக்கு 

வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தல் ; 


( 2 ) சீனாவின் போர்ப்படைக்குத் தேவையான பொருள்களை 

விநியோகம் செய்தல் ; 


நுகர்வுப் 


( 3 ) பொது மக்களுக்குத் தேவையான 

பொருள்களை அளித்தல் . 


தாமதமின்றி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன . அகதி 
களாகக் 

குடியேறியவர்களுக்கெனக் கூட்டுறவு அமைப்புகள் 
அமைக்கப்படலாயின . அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை 
ஏற்படுத்திக் கொடுப்பதற்கென்று ஒரு குழு ( Shanghai Promo 
tion Committee) அமைக்கப்பட்டது . நிலைமைளைத் தீர 
ஆராய்ந்த இக்குழு , தொழிற் கூட்டுறவுச் சங்கங்களை அமைப்ப 
தற்கான ஆலோசனைகளை வழங்கியது . அகதிகளை வாழவைப்ப 
தற்கு மட்டுமின்றி , போர்ப் படைக்குத் தேவையான ஆயுதங் 
களையும் இத்தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் மூலமாக உற்பத்தி 
செய்ய வழிமுறைகள் செய்யப்பட்டன . எனவே , ஜப்பான் 
நாட்டினால் எழுந்த நெருக்கடியைச் 

சமாளிப்பதற்காகவும் , 
சீனாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் தொழிற் 


196 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டுறவுச் சங்கங்கள் தொடங்கப்படலாயின . நிலைமையைக் 
கட்டுப்படுத்துவதற்கென அமைக்கப்பட்ட குழு வே ( Shanghai 
Committee ) தற்போது இண்டஸ்கோ ( Indusco ) என அழைக் 
கப்படுகின்றது . 1938 - ஆம் ஆண்டு இவ்வகைச் சங்கங்களின் 
எண்ணிக்கை சுமார் 350 ஆகும் . சுரங்கவேலை , காலணி 
தயாரித்தல் , கனரகத் தொழில்கள் , ஆடை தயாரித்தல் , உணவுப் , 
பொருள்களைத் தயாரித்தல் , காகிதம் தயாரித்தல் 
பல உற்பத்தித் துறைகளில் இச்சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன . இச் 
சங்கங்களின் உறுப்பினர் எண்ணிக்கை சுமார் 4,300 ஆகும் . 
பங்கு மூலதனம் 1-2 இலட்சமாகும் ( Chinese Dollars ). 


போன்ற 


1937 - ஆம் ஆண்டுக்குப் பின் 
1937 - ஆம் ஆண்டுக்குப் பின்னர்தான் கடன் வழங்கும் 
துறையைத் தவிர , பிற துறைகளிலும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஈடுபடலாயின . சங்கங்களின் எண்ணிக்கை பெருமளவில் உயரத் 
தொடங்கினாலும் , அவைகளின் சேவைகள் நாட்டு மக்கள் அனைவ 
ருக்கும் பயன்படவில்லை . சங்கங்களின் வளர்ச்சி எதிர்பார்த்த 
அளவிற்கு ஏற்படவில்லை . இவ்வுண்மையைக் கீழே கொடுக்கப் 
பட்டிருக்கும் அட்டவணையைக் கொண்டு அறியலாம் . 


செயற்கடமை 


சதவிகிதம் 

1940 


87 
8.7 


1. கடன் வழங்குதல் 
2. விவசாய உற்பத்தி 
3. தொழில் உற்பத்தி 
4. அளிப்பு 
5. விற்பனையேற்பாடு 
6. நுகர்வோர் அமைப்பு 
7. பிற சங்கங்கள் 


சங்கங்கள் 
எண்ணிக்கை 

1944 
41.2 
16.8 
5.0 
8.7 
10.6 
13.0 
4.7 


0.4 
2.0 
1.4 
0.5 


1938 - ஆம் ஆண்டு ஒரு மத்தியக் கூட்டுறவுப் பொது நிரு 
வாக அமைப்பு ( Central Co - op . Administration ) தொடங்கப் 
பட்டது . கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சியைத் துரிதப்படுத்து 
வதற்காகவே இவ்வமைப்பு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது . 
கூட்டுறவுக் கல்வியைப் பரப்புவதற்காகவும் , கூட்டுறவுப் பயிற் 
சியை மக்களுக்கு அளிப்பதற்காகவும் நடவடிக்கைகள் எடுக்கப் 
படலாயின . கூட்டுறவுக் கொள் முதல் , விற்பனைச் சங்கங்களை 
அமைப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன . 1939 - ஆம் 


197 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


கினர் . 


ஆண்டு கூட்டுறவு பயிற்சி அளிப்பதற்காக ஒரு மத்தியப் பயிற்சி 
மன்றம் தொடங்கப்பட்டது . இதன் மூலம் கூட்டுறவுத் துறையில் 
பணி புரிந்துவந்த ஊழியர்கள் பெரும் பயன் அடையத் தொடங் 

ஒரு தேசிய மொத்த விற்பனைக் கூட்டுறவு முகமை 
( National Wholesale Co -op . A.gency ) தொழிற் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கும் , நுகர்வோர் சங்கங்களுக்கும் உறுதுணையாக 
விளங்கும் வகையில் தொடங்கப்பட்டது . இவ்வமைப்பின் கிளை 
அலுவலகங்கள் நாடு முழுதும் தொடங்கப்பட்டன . 1940 - ஆம் 
ஆண்டு செயற் திட்டங்களை வகுப்பதற்கென ஒரு கூட்டுறவு 
அமைப்பு ( Co - op . League of China ) தொடங்கப்பட்டது . 
கிராமக் கூட்டுறவுச் சங்கங்களின் செயல்களை முறையாகச் சீர் 
படுத்துவதற்காக 1940 - ஆம் ஆண்டில் ஒரு சட்டமும் நிறைவேற் 
றப்பட்டது . இச்சட்டத்தின் மூலம் கிராமங்களில் பல நோக்குச் 
சங்கங்கள் உருவாக வழிமுறைகள் ஏற்படலாயின . மாவட்ட 
அளவில் கூட்டுறவுப் பலநோக்கு மாவட்டச் சங்கமும் (Multi 
Purpose District Soc . ) பல நோக்குக் கூட்டுறவு இணைப்புச் 
சங்கமும் ( Multi -Purpose Co - op . Union ) தொடங்கப்பட்டன . 
ஒவ்வொரு பல நோக்குக் கூட்டுறவு இணைப்புச் சங்கமும் 40 
மாவட்டங்களின் வளர்ச்சிக்குப் பாடுபட்டு வந்தது . பல நோக்குச் 
( சங்கங்கள் உற்பத்தி , கொள்முதல் , விற்பனையேற்பாடு போன்ற 
பல துறைகளில் பணியாற்றி வந்தன . சீனாவில் பத்துக் குடும்பங் 
களைக் கொண்ட அமைப்பிற்குச் ‘சியா ( Chia ) என்றும் , 100 
குடும்பங்கள் கொண்ட அமைப்புக்கு ‘பாவொஸ் ( Paos ) என்றும் 
பெயர் வழங்கப்படுகிறது . இவ்வமைப்புகளுக்கு நன்மை பயக் 
கின்ற வகையில் பல நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப் 
படுகின்றன . 1951 - ஆம் ஆண்டு சீனாவின் மொத்தக் கூட்டுறவுச் 
சங்கங்களின் எண்ணிக்கை 42,425 . உறுப்பினர் எண்ணிக்கை 
51 மிலியனாகும் . இதர விவரங்கள்- விவசாய அளிப்பு - விற்பனை 
யேற்பாட்டுச் சங்கங்கள் 86-7 % . 


கூட்டுறவுச் சங்கங்களின் அமைப்பு முறை 

( Structure ) 
சீனக் கூட்டுறவுச் சங்கங்களின் அமைப்பு முறை ஏறக்குறைய 
பிற நாடுகளைப் போலவே விளங்குகின்றன . உயர் மட்டத்தில் 
‘சீனக் கூட்டுறவுச் சங்கங்களின் கூட்டமைப்பு ( All China Fede 
ration of Co - operatives ) இயங்கி வருகின்றது . .1950 - ஆம் 
ஆண்டு இக்கூட்டமைப்பு தொடங்கப்பட்டது . அடித்தளத்தில் 
கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . இடை 
நிலையில் மாநில , பிரதேசக் கூட்டமைப்புகள் இயங்கி வருகின்றன . 


198 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டமைப்புகளின் பணிகள் பலதிறப்பட்டவையாகும் . உறுப் 
பினர் சங்கங்களின் செயல்களை ஒருமுகப்படுத்துவதே கூட் 
டமைப்புகளின் முக்கியப் பணியாகும் . 


கிராம அளிப்பு - விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 

1937 - ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே சீனாவின் கூட் 
டுறவு இயக்கம் விரைவாக வளர்ச்சி பெறலாயிற்று . உறுப்பினர் 
எண்ணிக்கை, பங்கு மூலதனம் போன்றவை கணிசமாக உயர 
லாயின . கடன் வழங்குவது மட்டுமின்றி உறுப்பினர்களின் 
தேவைக்கேற்பப் பிற துறைகளிலும் கூட்டுறவுச் சங்கங்கள் பணி 
யாற்றத் தொடங்கின . இன்று உலகிலேயே பெரிய இயக்கமாகத் 
திகழ்வது சீனாவின் கூட்டுறவு இயக்கமேயாகும் . நாட்டின் பெரும் 
பாலான கூட்டுறவாளர்கள் கிராமக் கூட்டுறவு விற்பனையேற் 
பாட்டுச் சங்கங்களின் உறுப்பினர்களாக உள்ளனர் . 1949 - ஆம் 
ஆண்டு 10-75 மிலியன் உறுப்பினர்களைக் கொண்டிருந்த இச் 
சங்கங்கள் 95 மிலியனாக 1952 - ஆம் ஆண்டு உறுப்பினர் பட்டியலை 
தயாரித்துள்ளன . உறுப்பினர் எண்ணிக்கை உயர்விற்கு நிலச் 
சீர்திருத்தமே காரணமாகும் . விற்பனையேற்பாடு , அளிப்பு , நுகர் 
வோர் சங்கங்களில் உறுப்பினர்களாக விளங்கியவர்களின் எண் 
ணிக்கை 153 மிலியனிலிருந்து ( 1953 ) 170 மிலியனாக ( 1954 ) 
உயர்ந்தது . 


நகரங்களுக்கும் கிராமங்களுக்குமிடையே நடைபெற்ற வணி 
கத்தைச் சிறப்புற அமைப்பதற்கு இக்கிராமக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் பெருமளவில் உதவின . உணவுப் பொருள்களின் 
சீரான விநியோகம் , விவசாய உற்பத்திப் பெருக்கம் போன்ற பல 
பணிகளில் இச்சங்கங்கள் செவ்வனே செயல்படுகின்றன . கிராம 
மக்களிடையே கூட்டுறவுக் கல்வியைப் பரப்புவதிலும் இச் 
சங்கங்கள் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன . 
உணவுத் தானியங்கள் , பருத்தி , பட்டு , புகையிலை , கம்பளி , 
ஏற்றுமதிப் பொருள்கள் முதலான பல முக்கியப் பொருள்களைக் 
கொள்முதல் செய்து , அதன்மூலம் பருத்தி ஆடைகள் , உப்பு , 
நிலக்கரி , உரங்கள் , நுகர்வுப் பொருள்கள் போன்றவற்றைப் 
பெறுவதில் இச்சங்கங்கள் அரும்பணியாற்றி வருகின்றன . 
1952 - ஆம் ஆண்டு, அரசாங்கத்தின் விவசாயப் பொருள்களின் 
கொள்முதலில் 70 சதவிகிதம் இச்சங்கங்களினால் கொள்முதல் 
செய்யப்பட்டவையாகும் . இச்சங்கங்கள் பல துணைத் தொழில் 
களையும் நடத்தி வருகின்றன . 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


199 


இச்சங்கங்கள் நான்கு அமைப்புகள் மூலம் பொருள்களைக் 
கையாளுகின் றன . (i ) அரசாங்கப் பண்டகசாலைகள் ; (ii ) மொத்த 
விற்பனைச் சங்கங்கள் ; ( iii ) உள்ளூர் அங்காடிகள் ; ( iv ) உற்பத்தி 
யாளர் சங்கங்கள் . இச்சங்கங்களின் வளர்ச்சியைப் புள்ளி விவ 
ரங்கள் மூலம் காண்போம் . ( 1951-54 ) 


விபரம் 


1951 


1953 | 1954 


1952 
[ 1950-100 ] 

775 
617 


341 
214 


1,124 | 1,585 
1,010 | 1,768 


கொள்முதல் 
சில்லறை விற்பனை 
நுகர்வோர் பொருள் 
விற்பனை 
விவசாயப் பொருள் 
விற்பனை 


--- 


100 


169 


- 


100 


156 


--- 


1955 - ஆம் ஆண்டு இறுதியில் கிராம மக்கள் தொகையில் 
மூன்றில் ஒரு பங்கு இச்சங்கங்களின் உறுப்பினர்களாக விளங் 
கினர் . குடியானவர்களுக்குத் தேவையான பொருள்களில் 80 % 
இச்சங்கங்களால் விற்பனை செய்யப்பட்டன . விவசாயப் பொருள் 
களின் குறிப்பாக பருத்தி , தானிய வகைகளின் விற்பனையேற் 
பாட்டை இவைகள் சிறப்புறக் கவனித்துக் கொள்கின்றன . 


தரமான விதைகள் , உரங்கள் போன்றவற்றையும் இச் 
சங்கங்கள் விவசாய உறுப்பினர்களுக்கு அளிக்கின்றன . அடித் 
தளத்தில் இயங்கினும் , உயர் பணிகளைச் 

செய்வது இச் 
சங்கங்களே . 


கூட்டுறருக் கல்வியை நன்கு பரப்புவதன் மூலம் இச்சங்கங்கள் 
உறுப்பினர்களுக்கு அருந்தொண்டாற்றி வருகின்றன . பயிர் 
களின் தரத்தை உயர்த்துவதில் இச்சங்கங்கள் மிகுந்த கவனம் 
செலுத்தி வருகின்றன . கிராமப்புறங்களில் இயங்கிவரும் மக்கள் 
வங்கிகளில் ( Peoples Bank ) இச்சங்கங்கள் பெரும் செல்வாக்குப் 
பெற்று விளங்குகின்றன . 1952 - ஆம் ஆண்டு , கிராமக் கடன் 
சங்கங்களின் எண்ணிக்கை 19,525,559 ஆகும் . 1956 - ஆம் ஆண்டு 
ஜூலை மாத இறுதியில் மொத்தக் 

இறுதியில் மொத்தக் குடியானவர்களில் 77 
சதவிகிதம் இச்சங்கங்களின் உறுப்பினர்களாக விளங்கினர் . 


நகர நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
சீனாவின் கூட்டுறவு இயக்க வரலாற்றில் நுகர்வோர் கூட் 
டுறவுச் சங்கங்களின் பங்கு கணிசமாகக் காணப்படுகின்றது . 


200 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இரண்டாம் உலகப் போருக்குப் பின்னர் நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் பெருமளவில் அதிகரித்தன . 1952 - ஆம் ஆண்டு இறு 
தியில் 130 நகரங்களில் , 30 மாகாணக் கூட்டமைப்புகள் , 1,32,000 
சில்லறை விற்பனைக் கடைகள் , 5000 மொத்த விற்பனைக் கடைகள் , 
3000 பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் ( Processing Factories ) 
ஆகியவை இயங்கி வந்தன . இவைகளின் உறுப்பினர் எண் 
ணிக்கை 10 மிலியனுக்கும் அதிகமாகக் காணப்பட்டது . மக்களின் 
நலன் கருதிப் பொருள்கள் சந்தை விலையைக்காட்டினும் குறைந்த 
விலைக்கு விற்கப்பட்டன . எனவே நாளடைவில் மக்களிடையே 
நன்மதிப்பைப் பெற்றுத் துரிதமாக வளரத் தொடங்கின . 


கூட்டுறவு முறையில் பல தொழிற்சாலைகளை இச்சங்கங்கள் 
பெற்றிருந்தமையால் உற்பத்திச் செலவு கணிசமாகக் குறைந்து 
காணப்பட்டது . இதன் காரணமாக இச்சங்கங்கள் மக்கள் 
மகிழும் வண்ணம் நியாய விலையில் பொருள்களை விற்க முடிந்தது . 
தரமான பொருள்களே விற்பனை செய்யப்படுகின்றன . எனவே 
மக்களின் தேவையறிந்து இச்சங்கங்கள் தொண்டாற்றுகின்றன . 


தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் (Indus - Cos . ) 

னா - ஜப்பான் போருக்குப் பின்னர் , கைத்தொழில்களில் ஈடு 
பட்டிருந்த கடற்கரைப் பகுதிகளைச் சார்ந்த மக்களைக் கொண்டு 
சிறு சிறு தொழிற்சாலைகளை திறம்பட நிர்மாணித்து , சீனப் 
படைக்குத் தேவையான பல்வேறு போர்க் கருவிகளைத் தயாரிப்ப 
தற்குத் திட்டம் வகுக்கப்பட்டது . ஒவ்வொரு குடிமகனின் பிரச் 
சினைகளையும் தனித்தனியாகத் தீர்ப்பது என்பது இயலாத காரியம் 
என்பதை நன்குணர்ந்து அதற்கேற்ற முறையில் வளர்ச்சித் திட் 
டங்களை உருவாக்கத் தொடங்கியது சீன அரசு . திட்டங்களை 
முறையாக செயல் படுத்தவும் வழிமுறைகள் ஆராயப்பட்டன . 

உற்பத்தித் துறையில் நிரம்ப தேர்ச்சி பெற்ற மக்களைக் 
கொண்டு இக்கூட்டுறவுச் சங்கங்கள் தொடங்கப்பட்டமையால் 
முயற்சிகள் எளிதில் பலனளிக்கத் தொடங்கின . போரினால் 
பாதிக்கப்பட்ட தொழிலாளப் பெருங்குடி மக்கள் இக்கூட்டுறவுச் 
சங்கங்களினால் மறுவாழ்வு பெறத் தொடங்கினர் . 


வூ ( C.F.Wu ) என்ற ஒரு சிறந்த கூட்டுறவாளர் இத்திட் 
டத்தை நன்கு ஆராய்ந்து தொழிற்சாலைகள் தொடங்கப்படுவ 
தற்கு வழிவகுத்தார் . மக்களின் துயர் துடைக்கக் கூட்டுறவுச் 
சங்கங்களை அமைப்பதே ஒரே வழி என எல்லோராலும் வற்புறுத் 
தப்பட்டது . உறுப்பினர்களைக் கொண்டே சங்கங்கள் நடத்தப் 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


படுவதற்கும் தீர்மானங்கள் போடப்பட்டன . பிரித்தானிய நாட்டுத் 
தூதுவரும் நாட்டின் தலைவராக விளங்கிய ‘ ஷியாங்கே ஷேக் 
கி டம் ( Chiangkai - Shek ) தொழிற் கூட்டுறவுச் சங்கங்களைப் பற்றி 
நன்கு விரிவாக எடுத்துக் கூறினார் . 1938 - ஆம் ஆண்டு கூட்டு 
றவுத் தொழிற் சங்கங்களின் வளர்ச்சிக்கென ஒரு கூட்டுறவுக் 
கழகம் அமைக்கப்பட்டது . 


வூ கொல்லர்களின் நல்வாழ்விற்கென ஒரு தொழிற்சாலை 
யைக் கூட்டுறவு அடிப்படையில் முதன் முதலில் தொடங்கினார் . 
அக்கூட்டுறவாளரும் அவர்களுடனேயே வாழ்ந்து , உழைத்துச் 
சங்கத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டார் . இச்சங்கம் 9 உறுப் 
பினர்களைக் கொண்டிருந்தது . அவர்கள் அனைவருமே கடற் 
கரைப் பகுதிகளில் வாழ்ந்து அகதிகளாகக் குடியேறியவர் 
களாவர் . தொடக்கத்தில் அவர்களுக்கு £ 20 முதலீடாகக் கொடுக் 
கப்பட்டது . 14 மாதங்களில் இக்கூட்டுறவுச் சங்கம் இக்கடன் 
தொகையை வட்டியுடன் திருப்பி அளிக்கத்தக்க வகையில் 
செவ்வனே செயல்படலாயிற்று . இதைத் தொடர்ந்து 30 உறுப் 
பினர்களைக் கொண்ட தொழிற் கூட்டுறவுச் சங்கம் தொடங்கப் 
பட்டது . இவ்வுறுப்பினர்கள் வலை பின்னும் தொழிலில் சிறந்தவர் 
களாக விளங்கினர் , இவர்கள் பின்னல் வேலைக்குத் தேவையான 
இயந்திரங்களை முதலில் அமைத்தனர் . எல்லோரும் ஒன்றாக 
உழைக்கும் வகையில் ஒரு தொழிற்சாலையும் உருவாக்கப்பட்டது . 
இவ்வியந்திரங்களை அவர்கள் கடற்கரைப் பகுதிகளை விட்டு 
வெளியேறும் போது எடுத்து வந்தனர் . 


இவ்விரு சங்கங்களைத் தொடர்ந்து , சோப்பு , மெழுகுவர்த்தி 
செய்பவர்கள் , அச்சுக்கலையில் ஈடுபட்டிருந்தவர்கள் முதலான 
பல்வேறு தொழிலாளர்களின் நலன் கருதிப் பல கூட்டுறவுச் 
சங்கங்கள் தொடங்கப்பட்டன . நெசவாளர்களுக்கெனத் தனிப் 
பட்ட தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் தொடங்கப்பட்டன . இச் 
சங்கங்களைக் கொண்டு படைவீரர்களுக்குத் தேவையான 
கம்பளிப் போர்வைகள் பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டன . 
இத்தொழிற்சாலைகளுக்குத் தேவையான எல்லாக் கருவிகளையும் 
( Looms ) மரவேலை செய்பவர்களைக் கொண்டு இயங்கி வந்த 
கூட்டுறவுச் சங்கங்கள் அளித்துவந்தன . 

1932 - ஆம் ஆண்டு சீனாவில் இத்தொழிற் கூட்டுறவுச் 
சங்கங்கள் 350 - க்கும் அதிகமாக இயங்கி வந்தன . இத்தொழிற் 
சாலைகளில் மக்களுக்குத் தேவையான எல்லாப் பொருள்களும் 
உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன . மொத்தச் சங்கங்களில் 50 % 


202 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நெசவாளர்களுக்கென அமைக்கப்பட்ட சங்கங்களாகும் . தோல் 
பொருள்கள் , உலோகப் பாத்திரங்கள் , 

பாத்திரங்கள் , சுரங்கத் 

சுரங்கத் தொழில் 
இரசாயனப் பொருள்கள் , உணவுப் பொருள்கள் , 

காகிதம் 
போன்ற பல்வேறு பொருள்கள் இச்சங்கங்களினால் உற்பத்தி 
செய்யப்பட்டன . இவைகளின் மொத்த உறுப்பினர் கள் 4300 
எனவும் அச்சங்கங்கள் 1.2 இலட்சம் சீன டாலர்களை மூலதன 
மாகப் பெற்றுள்ளன என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது . 

இச்சங்கங்கள் நாளடைவில் நன்கு வளரத் தலைப்பட்ட 
வுடன் , சீன அரசு இத்தொழிற்சாலைகளைப் பாதுகாப்பான 
இடங்களுக்கு மாற்றம் செய்ய விரும்பியது . கனரக இயந்திரத் 
தொழில்கள் யாவும் நாட்டின் உற்பத்திக்கு மாற்றப்பட்டன . 
அவைகளைச் சுற்றி சாதாரண இயந்திரங்களைக் கொண்டு 
இயங்கி வந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன . கூட்டுறவுப் 
போக்குவரத்துச் சங்கங்களும் தொடங்கப்பட்டன . இயந்தி 
ரங்களை வெவ்வேறு இடங்களுக்குக் கொண்டு செல்ல இச்சங் 
கங்கள் பேருதவி புரிந்தன . மூன்றாவது 

மண்டலப் 

பகுதி 
( Zone ) கொரில்லா தொழிற்சங்கங்களை க் ( Guerilla Industrial 
Societies ) கொண்டு அமைக்கப்பட்டது . முன்னணியில் நிற்கும் 
சீனப்படைகளுக்கு ஆதரவாக இச்சங்கங்கள் இரகசியமாகப் பணி 
யாற்றி வந்தன . பெரும்பாலும் எல்லையோரப் பகுதிகளில் தான் 
இவைகள் இயங்கி வந்தன . இச்சங்கங்கள் கொரில்லாப் படைவீரர் 
களுக்குத் தேவையான ஆயுதங்களை அவ்வப்போது அளித்து 
வந்தன . 


1942 - ஆம் ஆண்டு இச்சங்கங்களின் எண்ணிக்கை 1950 
ஆகும் . உறுப்பினர்களின் எண்ணக்கை 22,680 எனக் கணக் 
கிடப்பட்டுள்ளது . இச்சங்கங்களின் பங்கு மூலதனம் 45.5 சீன 
டாலர்களாகும் . ஒவ்வொரு மாதமும் 240 இலட்சம் டாலர் மதிப் 
புள்ள பல்வேறு பொருள்களை இச்சங்கங்கள் உற்பத்தி செய்து 
நாட்டின் பொருளாதாரத்தைக் கணிசமாக உயர்த்தி வரத் 
தொடங்கின. இனி , இச்சங்கங்களுக்கு சீன அரசு எவ்வாறு 
நல்லாதரவு நல்கியது எனக் காண்போம் . 


அரசாங்க ஆதரவு 
1942 - ஆம் ஆண்டிற்குப் பின்னர் பொருள்களின் விலை 
கணிசமாக உயரலாயிற்று . எனவே , இத்தொழிற் சங்கங்கள் 
பொருள்களை உற்பத்தி செய்வதற்குத் தேவையான மூலப் 
பொருள்களில் அதிக முதலீடு செய்ய வேண்டியதாயிற்று . 
ஆனால் , நிதிவசதிகளைக் கணிசமாகப் பெற்றிராத இச்சங்கங்கள் 
போதுமான முதலீடுகளைச் செய்ய இயலவில்லை . 

சீன அரசு 


203 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


நாட்டில் விளைந்த பருத்தி முழுவதையும் கொள்முதல் செய்து 
வந்தமையால் இச்சங்கங்கள் செய்வதறியாது திகைத்தன . ஆடை 
வகைகளின் உற்பத்தி பெருமளவில் ( சுமார் 40 % ) குறையத் 
தொடங்கியது . எனவே , சீன அரசு இக்கட்டான சூழ்நிலையி 
லிருந்து இக்கூட்டுறவுத் தொழிற்சங்கங்களை விடுவிப்பதற்கென 
நடவடிக்கைகளை 

எடுக்கத் தொடங்கியது . ஒரு மத்தியத் 
தலைமைக் காரியாலயம் சங்கிங் ( Chungking ) என்ற இடத்தில் 
சீன அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது . இம்மத்திய அமைப்புக் 
கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்குப் பாடுபடுவதையே தன் தலையாய 
நோக்கமாகக் கொண்டு இயங்கி வந்தது . அரசின் ஆதரவும் 
கணிசமாக இருந்தமையால் எண்ணங்கள் எளிதில் ஈடேற 
லாயின . இம்மத்திய அமைப்பு 7 பிரதேசத் தலைமை அலுவலகங் 
களைப் பெற்றிருந்தது , இவ்வலுவலகங்கள் நாடு முழுமைக்கும் 
பணியாற்றிவந்தன . மா நிலங்களில் பல கிடங்குகளும் தொடங் 
கப்பட்டுள்ளன . பிரதேசத் தலைமை அலுவலக நேரடிப் பார் 
வையில் இக்கிடங்குகள் ( Depots ) இயங்கி வருகின்றன . மத்தியத் 
தலைமை அலுவலகத்தின் முக்கியப் பணிகளாவன : 


( 1 ) புதிய கூட்டுறவுச் சங்கங்களை அமைப்பதில் இத்தலைமை 
அலுவலகம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது . இச்சங்கங் 
களுக்குத் தேவையான நிதிவசதிகளையும் இவ்வலுவலகம் 
ஏற்பாடு செய்கின்றது . இச்சங்கங்களுக்குத் தேவையான இயந்தி 
ரங்களையும் , பிற கருவிகளையும் இவ்வலுவலகம் பெற்றுத் 
தருகின்றது . 


( 2 ) பல இடங்களில் பயிற்சி நிலையங்களை இவ்வமைப்பு 
ஏற்படுத்தியுள்ளது . ஆண் பெண் இரு பாலாருக்கும் முறையான 
பயிற்சி அளிக்கப்படுகின்றது . பயிற்சி பெற்றவர்களே தொழிற் 
கூட்டுறவுச் சங்கங்களில் உறுப்பினர்களாக அனுமதிக்கப் 
பட்டனர் . 


( 3 ) இவ்வமைப்பு அரசிடமிருப்து 5 மிலியன் டாலர்களைப் 
பெற்றுச் சங்கங்களுக்குத் தேவையான நிதிவசதிகளை அளிக் 


கின்றது . 


( 4 ) சங்கங்களினால் உற்பற்தி செய்யப்படும் பொருள் கள் 
பெரும்பாலும் இவ்வலுவலக வாயிலாக அரசாங்கத்தால் கொள் 
முதல் செய்யப்படுகின்றன. 


204 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சங்கங்களின் அமைப்பு ( Constitution of Societies ) 

ஒவ்வொரு தொழிற் கூட்டுறவுச் சங்கமும் தனியாக இயங்கும் 
அமைப்பாகும் . சங்கங்களின் உறுப்பினர்கள் கூட்டாக உற்பத் 
தியில் ஈடுபடுகின்றனர். 


I. ஒவ்வொரு சங்கமும் குறைந்தது 7 உறுப்பினர்களைக் 
கொண்டு விளங்க வேண்டும் . தொழிலாளிகள் அனைவரும் 
உறுப்பினர்களாக அனுமதிக்கப் படுகின்றனர் . ஆனால் சங்கங் 
களின் செயல் முறைகளை 

அவர்கள் நன்கு அறிந்திருக்க 
வேண்டும் . அவர்கள் போதிய பயிற்சி பெற்றவர்களாகவும் 
இருத்தலவசியம் . 


( 1 ) உறுப்பினர்கள் யாவரும் சங்கங்களின் விதிமுறைகளின் 
படி உரிமை வயதினராக ( Age of Majority ) இருக்க வேண்டும் 


( 2 ) உறுப்பினர்களாகப் பணியாற்றுகின்றவர்கள் நன்ன 
டத்தை உள்ளவர்களாகவும் , நாணயம் நிறைந்தவர்களாகவும் 
விளங்குகின் தனர் . பொதுவாக அவர்களின் குண நலன்கள் 
நன்கு ஆராயப்படுகின்றன . 


( 3 ) உறுப்பினர்கள் பெரும்பாலும் ‘ நொடிப்பு நிலையர் 
களாக ( Bankrupt ) 

( Bankrupt ) இருப்பதில்லை . 


( 4 ) சங்கத்தின் செயற்பாட்டுப் பகுதியில் உறுப்பினர்கள் 
வாழ்கின்றனர் . ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கத்தில் எவரும் உறுப் 
பினராக அனுமதிக்கப் படுவதில்லை . 


II . ஒவ்வோர் உறுப்பினரும் குறைந்தது 2 டாலர் மதிப் 
புள்ள பங்கைப் பெற்றிருக்க வேண்டும் . உறுப்பினர் எவரும் 
சங்கத்தின் மொத்த ஒப்பிய பங்கு களில் ( Subscribed Shares ) 
1/15 பாகத்திற்கு மேல் பெற இயலாது . 


III . உறுப்பினர்களது ‘ பொறுப்பு வரையறுக்கப்பட்டுள்ள 
தாகும் . சங்கத்திற்கு இழப்பு ஏற்படும் போது ஒவ்வோர் உறுப் 
பினரும் இழப்பைச் சரி செய்ய ( 20 times of Share value ) தமது 
பங்கு மதிப்பைப் போன்று இருபது மடங்கு தொகையளவுக்குப் 
பொறுப்பேற்க வேண்டும் . 


IV . சங்கத்தின் இயக்குநர் அவை எல்லா உறுப்பினர் 
களையும் கொண்டு விளங்கும் பொதுமன்றத்தால் நியமிக்கப்படு 


205 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


கின்றது . ஒவ்வோர் உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு மட்டுமே 
அளிக்கப்படுகின்றது . அன்றாட நிர்வாகத்திற்கென மேலாண் 
மைக்குழுவும் நியமிக்கப்படுகின்றது . பொதுவாக இக்குழுவின் 
உறுப்பினர்கள் பொது மன்றத்தால் தேர்தல் வழி நியமிக்கப்படு 
கின் றனர் . ஆண்டுக்கொரு முறை சங்கத்தின் பொதுக் கூட்டம் 
( General Meeting ) தவறாமல் நடத்தப்படுகின்றது . இக்கூட்ட 
ஏற்பாட்டை இயக்குநர் அவை செய்கின்றது . இயக்குநர்களுக்கு 
ஊதியம் வழங்கப்படுவதில்லை . 

V. உறுப்பினர்கள் யாவரும் சங்கங்களின் தொழிற்சாலை 
களில் பணிபுரியும் தொழிலாளிகளேயாவர் . உழைப்பிற்கேற்ற 
ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது . உற்பத்திப் பொருள் 
களின் தரமும் நன்கு பரிசீலனை செய்யப்படுகின்றது . பல உறுப் 
பினர்கள் சங்கங்கள் வழங்கும் மூலப் பொருள்களைக் கொண்டு 
தங்கள் இல்லங்களிலேயே பொருள்களை உற்பத்தி செய்கின் 
றனர் . பொருள்களின் உற்பத்தி முடிவடைந்தவுடன் அவர்கள் 
அப்பொருள்களைச் சங்கங்களிடம் தவறாமல் ஒப்படைத்திட 
வேண்டும் . 

VI . ஆண்டு இறுதியில் இலாபத்தொகை தகைமை 
முறை யின் ( Principle of Equity ) அடிப்படையில் உறுப்பினர் 
களுக்குப் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது . பங்குதாரர்களுக்குப் பெரு 
மளவு இலாப ஈவுத் தொகை வழங்கப்படுவதில்லை . பங்கு மூல 
தனத்திற்குக் குறைந்த வட்டித்தொகையே அளிக்கப்படுகின்றது . 
எஞ்சியுள்ள இலாபத் தொகை கீழ்க்கண்டவாறு பிரிக்கப்படு 


கின்றது . 


பொதுக் காப்பு நிதிக்கு ( General Reserve Fund ) இலா 
பத்தில் 20 % ஒதுக்கப்படுகின்றது . 

பொது நல நிதிக்கு 10 % ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது : 
உறுப்பினர்களுக்கு மேலூதியமாக 10 % வழங்கப்படுகின்றது . 
தொழில் வளர்ச்சி நிதிக்கு 10 % அளிக்கப்படுகின்றது . 

இவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டபின் எஞ்சியுள்ள இலாபத் 
தொகை உறுப்பினர்களுக்கும் , உறுப்பினரல்லாதவர்களுக்கும் 
அவர்கள் பெறும் ஊதிய அடிப்படையில் பிரித்தளிக்கப்படு 


கின்றது . 


கூட்டமைப்புகள் 
தொடக்கத்தில் கூட்டுறவுச் சங்கங்கள் உற்பத்திக்குத் தேவை 
யான மூலப் பொருள்களைத் தாங்களாகவே கொள்முதல் 


செய்து 


- 
சிங்கப்பட்டன . 
206 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
வந்தன . உற்பத்திப் பொருள்களைத் தாங்களாகவே சந்தைகளில் 
விற்பனையும் செய்து வந்தன . 1930 - ஆம் ஆண்டு 30 சங்கங்கள் 
ஒன்றுசேர்ந்து கூட்டுக் கொள் முதல் , விற்பனை போன்ற பணி 
களைச் செய்யவல்ல ஒரு கூட்டமைப்பை உருவாக்கின . இதைத் 
தொடர்ந்து பல கூட்டமைப்புகள் தோன்றின . பிரதேச அடிப் 
படையிலும் , தொழில்கள் அடிப்படையிலும் இக்கூட்டமைப்புகள் 
அமைக்கப்பட்டன. தொடக்கக் கூட்டுறவுச் சங்கங்கள் ஒன்றுகூடி 
மாவட்டக் கூட்டமைப்புகளை ( County Unions ) உருவாக்கு 
கின்றன . இம்மாவட்ட அமைப்புகள் மாநிலக் கூட்டமைப்பை 
ஏற்படுத்துகின்றன . இவற்றிற்கெல்லாம் ஒரு தலைமைக் கூட் 
டுறவுச் சங்கமும் ( All - China Federation of Co- operatives ) உரு 
வாக்கப்பட்டுள்ளது . இத்தேசீயக் கூட்டுறவு அமைப்பு 1950 - ஆம் 
ஆண்டு நிறுவப்பட்டது . இக்கூட்டமைப்புகள் உறுப்பினர் 
சங்கங்களுக்குப் பேருதவி புரிந்து வருகின்றன . 

புதிய சீனுவில் தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் 

சீனாவில் புதிய ஆட்சி ஏற்பட்ட பின்னர் தொழிற் கூட்டுறவுச் 
சங்கங்கள் மிகச் சிறந்த முறையில் மாற்றியமைக்கப்பட்டன . 
வலிமை குறைந்த பல கூட்டுறவுச் சங்கங்கள் கலைக்கப்பட்டன . 
கடைப்பிடிக்கப்பட்டுவந்த விதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டன . 
புதிய ஆட்சியின் கீழ் இச்சங்கங்கள் புதிய முறைகளைப் பின்பற்ற 
வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகின . அவற்றிற்கான ஆணை 
களும் பிறப்பிக்கப்பட்டன . கிராமப் புறங்களில் இயங்கிவந்த 
விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் பெருமளவில் மாற்றியமைக்கப் 
பட்டன . இச்சங்கங்களின் எண்ணிக்கையும் வெகு விரைவில் 
உயரத் தொடங்கியது . இச்சங்கங்களின் முக்கியப் பணிக 

( i ) உறுப்பினர்களின் உற்பத்திப் பொருள்களான தானியம் , 
பருத்தி , சணல் , முதலானவற்றிற்கு சிறந்த முறையில் விற்பனை 
யேற்பாட்டைச் செய்தலே இச்சங்கங்களின் முக்கியப் பணியாகும் . 
கைத்தொழில் பொருள்களுக்கும் விற்பனையேற்பாடு செய்யப் 
பட்டது . 

(ii) உறுப்பினர்களுக்குத் தேவையான விவசாயக் கருவிகள் , 
விதை, உரங்கள் போன்றவையும் வழங்கப்பட்டன . அன்றாட 
வாழ்க்கைக்குத் தேவையான பொருள்களும் உறுப்பினர்களுக்கு 

( iii ) அரசாங்கத்திற்குச் சொந்தமான கூட்டுறவுச் சங்கங் 
களுக்கு பொருள்களை வழங்குவதில் சலுகைகள் காட்டப்பட்டன . 


ளாவன 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


201 


விவசாயப் பொருள்களும் , நுகர்வுப் பொருள்களும் குறைந்த 
விலையில் இச்சங்கங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டன . 


( iv ) குறைந்த வட்டிக்கு இக்கூட்டுறவுச் சங்கங்களுக்குக் 
கடனுதவிகள் வழங்கப்பட்டன . 


- 


( v ) வரிவிதிப்பில் இச்சங்கங்களுக்கு 20 % தள்ளுபடி செய்யப் 
பட்டது . இச்சலுகை இதர வாணிகச் சங்கங்களுக்கு அளிக்கப் 
படவில்லை . 


( vi ) இச்சங்கங்கள் காப்பீடு வசதிகளைப் பெறுவதிலும் 
சலுகைகள் காட்டப்பட்டன . இச்சங்கங்களிடமிருந்து குறைந்த 
‘ முனைமத் தொகையே ( Premium ) காப்பீடுச் சங்கங்கள் பெற்றன . 
இவ்வாறு இச்சங்கங்கள் பெற்றுள்ள சலுகைகளைக் கொண்டு 
தங்கள் பணிகளைச் செவ்வனே நிறைவேற்றுகின்றன , 


இந்நாட்டைப் பொதுவுடைமைக் கட்சி கைப்பற்றியவுடன் 
குடிசைத் தொழில்களுக்கும் , சிற்றளவுத் தொழில்களும் ( Small 
Scale Industries ) பெருமளவு ஊக்கம் அளிக்கப்பட்டது . இத் 
தொழில்கள் கூட்டுறவு முறையில் மாற்றியமைக்கப்பட்டன . துரித 
மாகச் செயல்பட்டு வந்த அரசாங்கத்துடன் இச்சங்கங்களும் ஈடு 
கொடுத்து முன்னேறின . 1950 - ஆம் ஆண்டு இச்சங்கங்களின் 
எண்ணிக்கை 311 ஆகும் . 1951 - ஆம் ஆண்டு இத்தொழிற் 
கூட்டுறவுச் சங்கங்களின் எண்ணிக்கை 1321 ஆக உயர்ந்தது . 
உறுப்பினர் எண்ணிக்கை 264,000 ஆகும் . 400 மிலியன் 
உவான் ( 400 Million Yuan ) மதிப்புள்ள பல பொருள்கள் 
உற்பத்தி செய்யப்பட்டன . 1953 - ஆம் ஆண்டு இச்சங்கங்களின் 
எண்ணிக்கை 4813 ஆக உயர்ந்தது . உறுப்பினர் எண்ணிக்கை 
3 இலட்சமாகும் . 1957 - ஆம் ஆண்டு, மொத்த உறுப்பினர்களின் 
எண்ணிக்கை 50 இலட்சத்திற்கும் அதிகமாகக் காணப்படு 


கின்றது . 


காலணி தயாரித்தல் , தச்சு வேலை புரிதல் , ஆடை நெய்தல் , 
தையற்கலை போன்ற பல துறைகளில் இச்சங்கங்கள் ஈடுபட்டு 
வந்தன . கூட்டாக மூலப் பொருள்கனைக் கொள் முதல் செய்வதற் 
கென இச்சங்கங்கள் தொழிலாளர்களால் தொடங்கப்பட்டன . 
உற்பத்திக்குத் தேவையான இயந்திரக் கருவிகளும் கூட்டாகவே 
வாங்கப்பட்டன . சங்கங்களின் ஆலோசனைப்படியே பொருள்கள் 
சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டன . உற்பத்திச் செலவைக் 
கணிசமாகக் குறைத்தல் , உற்பத்தி முறைகளில் பல முன்னேற்ற 


208 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
வழிகளைக் கடைப்பிடித்தல் , விற்பனையைப் பெருக்குதல் போன்ற 
நாக்கங்களைக் கொண்டு இச்சங்கங்கள் செயலாற்றி வந்தன . 
சங்கத்தின் வருமானம் முழுவதும் உறுப்பினர்களின் உழைப்பிற் 
கேற்றவாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது . உறுப்பினரல்லாதவர்களின் 
உழைப்பு சங்கங்களுக்குத் தேவைப்பட்டால் முதலில் அவர்கள் 
உறுப்பினர்களாக மாற்றப்படுகின்றனர் . அதன் பிறகே அவர் 
களது திறமையும் , செயலும் சங்கத்தினால் பெறப்படுகின் 

றன . 
பொதுவாக , உறுப்பினர் எல்லோரும் கூட்டுறவுத் தொழிற் 
சாலையில்தான் உழைக்கின்றனர் . 


சீன அரசு இச்சங்கங்களுக்கு எல்லாவித உதவிகளையும் 
அளித்து வருகின்றது . சங்கங்களுக்குத் தேவையான இயந்தி 
ரங்கள் , கருவிகள் போன்றவை குறைந்த விலையில் அரசாங்கத் 
திற்குச் சொந்தமான தொழிற்சாலைகளினால் விற்பனை செய்யப்படு 
கின்றன . உற்பத்தித் துறையில் அவ்வப்போது ஆலோசனைகள் 
அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றன . நிருவாகப் பொறுப்பிலும் 
அரசாங்கம் தன் பல்வகையில் உதவி செய்கிறது . இச்சங்கங் 
களுக்குத் தேவையான கடன் வசதிகளை அரசாங்க வங்கிகள் 
குறைந்த வட்டி வீதத்தில் வழங்கி வருகின்றன . வரி விதிப்பிலும் 
இச்சங்கங்களுக்குத் தனிச் சலுகைகள் வழங்கப்படுகின்றன . 


சீனாவில் இயங்கி வந்த ‘ கூட்டுறவுக் கைத்தொழில் சங்கங்கள் 
மூன்று வகைப்படும் . அவையாவன 


(i ) உற்பத்தியாளர் குழுமம் ( Producers Team ) 

அளிப்புச் சங்கங்கள் , விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் , 
நுகர்வோர் சங்கங்கள் ஆகியவை துணையுடன் இவ்வுற்பத்தி 
யாளர் சங்கங்கள் அமைக்கப்படுகின்றன . இச்சங்கங்கள் கூட்டாக 
மூலப்பொருள்களைக் கொள்முதல் செய்து உற்பத்திப் பணிகளில் 
ஈடுபடுகின்றன . உற்பத்தியான பொருள்கள் அரசாங்க 
வாணிகச் சங்கங்களிடம் விற்பனை செய்யப்படுகின்றன . 
பொருள்களை விற்பனைக்கேற்றவாறு பக்குவப்படுத்தும் பணி 
யிலும் ஈடுபடுகின்றன . ஒவ்வொரு குழுமமும் மிகக் குறைந்த 
உறுப்பினர்களையே கொண்டுள்ளன . சிறு தொழிற்சாலைகளின் 
உரிமையாளர்கள் , கைத்தொழில்களில் ஈடுபட்டுள்ளோர் , 
குடும்பத் தலைவர்கள் ஆகிய திறமை வாய்ந்த நபர்களே இச் 
சங்கங்களில் உறுப்பினர்களாக விளங்குகின்றனர் . வெவ்வேறு 
இடங்களில் பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன . இக் 
குழுமங்களின் பணிகளால் இடை நிலையர்களின் 
அறவே அகற்றப்படுகின்றது . கூட்டுறவுத் தொழிற் சங்கங் 


சுரண்டல் 


209 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


களுடன் இக்குழுமங்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன . 
அங்காடி விலைகளுக்கேற்பப் பொருள்கள் விற்பனை செய்யப்படு 
கின்றன . அமைப்பில் இவ்வுற்பத்தியாளர் குழுமங்கள் பழமை 
யாக விளங்கினாலும் நவீன முறையில் பணியாற்றி வருகின்றன . 
இன்றும் , இவ்வமைப்புகள் சீனாவில் பெருமளவில் இயங்கி வரு 


கின்றன . 


( ii ) அளிப்பு - விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 

கைத்தொழில்களில் நல்ல பயிற்சி பெற்றவர்களே இச்சங்கங் 
களில் உறுப்பினர்களாக விளங்குகின்றனர் . உறுப்பினர்கள் பல 
குழுமங்களாகப் பிரிக்கப்படுகின்றனர் . எல்லோரும் கூட்டுறவு 
முறையில் உற்பத்திப் பணியில் ஈடுபடுகின்றனர் . உறுப்பினர்கள் 
பலராக விளங்கினாலும் , உற்பத்தித் துறையில் இவர்கள் ஒரு 
முகமாகவே ஈடுபடுகின்றனர் . இச்சங்கங்கள் அரசாங்க வணிகச் 
சங்கங்களுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன . 
சங்கங்கள் மூலப்பொருள்களைக் கூட்டாகக் கொள்முதல் செய்து 
உறுப்பினர்களுக்கு வழங்குகின்றன . பொருள்களைப் பக்குவப் 
படுத்தும் பணியிலும் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஈடுபடு 
கின்றன . தொழிற்சாலை உரிமையாளர்கள் , கைத்தொழிலில் ஈடு 
பட்டிருப்போர் போன்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண் 
டிருந்தாலும் , உற்பத்திக்குப் பயன்படும் இயந்திரங்கள் , கருவிகள் 
போன்றவை இச்சங்கங்களுக்குச் சொந்தமானவை அல்ல . 
சங்கங்களின் நிகர இலாபத்தொகை உறுப்பினர்களுக்குப் பகிர்ந் 
தளிக்கப்படுவதில்லை . இலாபத் தொகை காப்பு நிதியாகப் 
பாதுகாக்கப்படுகின்றது . இந்நிதியைக் கொண்டு உற்பத்திக்குத் 
தேவையான இயந்திரங்கள் , உற்பத்திக் கருவிகள் போன்றவை 
பெறப்படுகின்றன . இச்சங்கங்கள் கூட்டுறவு இயக்கத்தின் 
திருப்பு முனையாக இயங்கி வந்தன , 


இச்சங்கங்கள் யாவும் தன்னியலான அமைப்புகளாகும் . 
பொருள்களின் தரத்தையும் இச்சங்கங்கள் நன்கு உயர்த்தி வரு 
கின்றன . 1952 - ஆம் ஆண்டு முதல் இச்சங்கங்கள் கணிசமாக 
அவளர்ச்சி பெறத் தொடங்கின . 


( iii ) உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Producers Co - opera 

tives ) 

இவைகள் நன்கு வளர்ச்சியடைந்த கூட்டுறவுச் சங்கங்க 
ளாகும் . இச்சங்கங்களில் தொழிற்சாலை உரிமையாளர்கள் , 
குடும்பங்களிலுள்ள எல்லா நபர்கள் , பிற தனி நபர்கள் , ஏனை 
யோர் உறுப்பினர்களாக விளங்குகின்றனர் . இவர்கள் அனை 

14 


210 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ஏற்றவாறு 


வரும் சங்கத்திற்குச் சொந்தமான தொழிற்சாலைகளில் பணி 
புரிகின்றனர் . இல்லங்களில் பொருள் கள் உற்பத்தி செய்யப் 
படுவதில்லை . உற்பத்திப் பணிகள் யாவும் வேலைப் பகுப்பு : 
(Division of Labour ) முறையில் நிறைவேற்றப்படுகின்றன . 
உறுப்பினர்களது திறமைக்கும் 

திறமைக்கும் உழைப்பிற்கும் 
உற்பத்திப் பணிகள் அவர்களுக்குப் பகிர்ந்தளிக்கப் படுகின்றன . 
இச்சங்கங்களுக்கு உறுதுணையாக அளிப்புச் சங்கங்கள் , விற்பனை 
யேற்பாட்டுச் சங்கங்கன் , துய்ப்போர் சங்கங்கள் போன்றவை 
விளங்குகின்றன . அரசாங்க ஆதரவும் இச்சங்கங்களுக்கு அவ்வப் 
போது கிடைத்து வருகின்றது . மூலப் பொருள்கள் மொத்த 
மாகக் கொள்முதல் செய்யப்படுகின்றன . உறுப்பினர்களுக்குப் 
போதிய பயிற்சியும் அளிக்கப்படுவதால் , அவர்கள் அனைவருமே 
கட்டுப்பாடுடன் நடந்துகொள்கின்றனர் . காகிதம் , இரப்பர் , 
நெருப்புப்பெட்டி , சருக்கரை , மருந்து வகைகள் , தட்டுமுட்டுப் 
பொருள்கள் , விவசாயக் கருவிகள் போன்றவை இச்சங்கங்களால் 
உற்பத்தி செய்யப்படுகின்றன . 


சீனாவில் இக்கூட்டுறவுக் கைத்தொழில் சங்கங்கள் தங்களது 
சீரிய பணிகளின் காரணமாக மாபெரும் வெற்றியைப் பெற் 
றுள்ளன . இச்சங்கங்கள் வேலை பகுப்பு முறையில் தொழி 
லாளிகளை ஈடுபடுத்தியுள்ளன . விரிவாக்கப்பட்ட உற்பத்தி : 
பணிகளின் 

காரணமாக வேலை வாய்ப்புகள் பெருகத் 
தலைப்பட்டன . இலாபத் தொகை நல்ல முறையில் பயன்படுத்தப் 
படுகின்றது . மிகச் சிறந்த முறையில் மூலப் பொருள்கள் உற் 
பத்திக் காரியங்களுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன . அரசாங்க 
ஆதரவும் கணிசமாக இருப்பதால் இத்தகைய சங்கங்களின் 
திட்டங்கள் யாவும் எளிதில் நிறைவேறுகின்றன . உறுப்பினர்கள் 
போதிய பயிற்சி பெறுவதால் இவர்களிடையே ஒரு சிறந்த 
கட்டுப்பாடு நிலவுகின்றது . பொருள்களின் தரமும் நன்கு பாது 
காக்கப்படுவதால் நுகர்வோர் மெத்த மன நிறைவடைகின்றனர். 


வேளாண்மைக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
வெகு காலத்திற்கு முன்பாகவே விவசாயக் கூட்டுறவு 
இயக்கம் தொடங்கப்பட்டிருந்தாலும் , 1951- ஆம் ஆண்டிலிருந்து 
தான் சீனாவில் நன்கு வளர்ச்சி பெறத் தொடங்கியது . பொது 
வுடைமைக் கட்சி ஆட்சியைக் கைப்பற்றிய பின்னர் தான் பல 
புரட்சிகரமான மாற்றங்கள் வேளாண்மைத் துறையில் ஏற் 
பட்டன் . விவசாய வளர்ச்சிக்கெனப் பல கூட்டுறவுச் சங்கங்கள் 
தொடங்கப்பட்டன . வளர்ச்சி குறைந்த அண்டை நாடுகள் சீன 


211 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


விவசாய முறையை நன்கு கவனிக்கத் தொடங்கியவுடன் , இந் 
நாட்டு விவசாயச் சங்கங்கள் உலகப் புகழ் பெற்றன . 


விவசாய வளர்ச்சிக்கெனப் பல நிலச் சீர்திருத்தச் சட்டங்கள் 
இயற்றப்பட்டன . 1952 - ஆம் ஆண்டு , நில மேலாளர்களின் 
உடைமையாக விளங்கி வந்த நிலங்கள் யாவும் உழைக்கும் 
விவசாயிகளுக்குப் பகிர்ந்தளிக்கப்பட்டன . மொத்த மக்கள் 
தொகையுடன் ( 500 மிலியன் ) நில அளவை ஓப்பிட்டுப் 
பார்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிகக் குறைந்த அளவு நிலமே 
கிடைத்தது . துண்டு நிலங்களில் விவசாயம் வெற்றிபெற இயல 
வில்லை . உற்பத்தியைப் பெருக்கவல்ல இயந்திரங்களை விவ 
சாயிகள் தங்கள் துண்டு நிலங்களில் பயன்படுத்த முடியவில்லை . 
மேலும் , அவர்கள் நவீன விவசாய முறைகளை நன்கு அறிந்தி 
ருக்கவில்லை . இதன் விளைவாக , விவசாய உற்பத்தி பெருகவே 
இல்லை . இதைக் கண்ணுற்ற பொதுவுடைமை அரசு விவசாயி 
களின் துண்டு நிலங்களைக் கொண்டு பல மக்கள் மன்றங்களை 
(( People s Communes ) அமைத்தன . இவ்வமைப்புகளின் 
நன்மைகள் நன்கு விளக்கப்பட்டன . 


( 1 ) நில அளவு கணிசமாக உயர்ந்தது . துண்டு நிலங்கள் 
யாவும் பல்வேறு மன்றங்களாகச் சூழ்நிலைகளுக்கேற்ப மாற்றி 
யமைக்கப்பட்டன . இதன் விளைவாக , விவசாயத்திற்குத் தேவை 
யான அளவு நிலங்களைக் கொண்ட பண்ணைகள் உருவாகின . 


( 2 ) உறுப்பினர்களது ஏனைய உடைமைகளும் ஒன்றாகச் 
சேர்க்கப்பட்டு நில வளர்ச்சிக்குப் பயன்படுத்தப்பட்டன. 


( 3 ) பண்ணைகளின் அளவு கணிசமாக உயர்ந்தமையால் 
விவசாய இயந்திரங்கள் பெருமளவு பயன்படுத்தப்பட்டன . 


( 4 ) பொதுவுடைமை ஆட்சியின்கீழ் பொதுவுடைமைக் கருத் 
துக்களைக் கொண்ட பண்ணைகளாக அவைகள் விளங்கலாயின . 


( 5 ) தொழில்வளம் நிறைந்த நாடாகச் சீனா வெகு விரைவில் 
மாறியதால் , நகரங்களில் வாழ்ந்து வந்த தொழிலாளர்களுக்கு 
உணவு தானியங்கள் பெருமளவு 

பெருமளவு தேவைப்பட்டன . இத் 
தேவையை இப்பண்ணைகளே நிறைவேற்றி வந்தன . 

( 6) விவசாய வளர்ச்சிக்கெனத் தீட்டப்படும் திட்டங்கள் 
தனியார் விவசாய முறையில் பெருமளவு வெற்றி காண்பதில்லை . 


தொடக்கத்தில் மிக எளிதான அமைப்புகளே இந்நாட்டு 
212 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
ஆனால் , வளர்ச்சித் திட்டங்கள் யாவும் இப்பண்ணைகளில் பெரு 
வெற்றி பெற்றன , 

( 7 ) இத்தகைய கூட்டுப் பண்ணைகளினால் பொதுவுடைமைக் 
கட்சி நன்கு வலிமை பெறலாயிற்று . 

( 8 ) நாடு முழுமைக்கும் இம்மக்கள் மன்றங்களே அடிப்படை 
அமைப்புகளாக விளங்கின . இம்மாற்றம் மூலம் மக்கள் யாவரும் 
நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்குப் பாடுபடத் தொடங்கினர் . 
விவசாயிகள் யாவரும் நாட்டின் பொது நிருவாகத்தின் கீழ் பணி 
புரியவேண்டிய சூழ்நிலை உருவாகியது . மாநில அளவில் பல 
மன்றங்கள் அமைக்கப்பட்டன .. 

அவற்றிடையே நெருங்கிய 
தொடர்பும் காணப்பட்டது . 

( 9 ) இம்மாற்றம் காரணமாகவே நாட்டின் பொருளாதார 
வளர்ச்சி கணிசமாக உயரலாயிற்று . நாட்டின் உடைமையாக 
இம்மன்றங்கள் விளங்கியமையால் அரசாங்கத்தின் திட்டங்கள் 
நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டன . விவசாயிகளும் தங்கள் 
தொல்லைகளிலிருந்து விடுபட்டு ; இப்புரட்சிகரமான மக்கள் 
மன்றங்களை முழு மனதுடன் ஆதரிக்கத் தொடங்கினர் . பொது 
வுடைமைக் கட்சியின் எண்ணங்களும் எளிதில் ஈடேறலாயின . 

கூட்டுப் பண்ணை விவசாய முறையைத் தொடங்க விரும்பிய 
சீன அரசு தன் திட்டங்களை மக்கள் எதிர்க்கா வண்ணம் மெள்ள 
மெள்ள செயல்படுத்தத் தொடங்கியது . இத்தகைய விவசாய 
வளர்ச்சிக்கானத் திட்டங்கள் படிப்படியாக மக்களிடையே செல் 
வாக்குப் பெற்றன . இனி , சீன அரசு எவ்வாறு தன் திட்டங்களை 
மக்களிடையே படிப்படியாகப் புகுத்தி வெற்றி பெற்றது என் 
பதைக் காண்போம் . 
( 1 ) ஒருவருக்கொருவர் உதவிக் குழுமங்கள் ( Mutual - Aid Teams ) 


விவசாய வளர்ச்சிக்கென அமைக்கப்பட்டன . ஒரு குறிப்பிட்ட 
பகுதியில் வாழ்ந்து வந்த விவசாயிகள் இக்குழுமங்களை அமைத் 
தனர் . அவர்கள் தங்கள் நிலங்களில் தனித்தனியாக விவசாயம் 
செய்து உற்பத்திப் பொருள்களை அவர்களது விருப்பம்போல் 
விற்பனை செய்து வந்தனர் . விற்பனை செய்ய விரும்பாத விவ 
சாயிகள் தங்களது சொந்த உபயோகத்திற்கு வைத்துக்கொண் 
டனர் . இருப்பினும் , ஒரு சில காரியங்கள் கூட்டாகச் செய்யப் 
பட்டன . சில செயற்பாடுகளில் கூட்டு முயற்சியே வெற்றி 


213 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


யளிக்கும் என்பதை உணர்ந்திருந்த அவர்கள் சூழ்நிலைகளுக் 
கேற்ப கூட்டாகப் பணி புரிந்து வந்தனர் . உதாரணமாக , 
நிலங்களை உழுவதிலும் , விதை விதைத்தலிலும் அவர்கள் கூட் 
டாகப் பணி புரிந்தனர் . மேலும் , களை நீக்கல் , அறுவடை 
செய்தல் போன்ற முக்கியப் பணிகளிலும் கூட்டாக உழைத்தனர் . 
நிலங்கள் யாவும் ஒன்றாகச் சேர்க்கப்படாவிடினும் , விவசாயக் 
கருவிகள் , இயந்திரங்கள் போன்றவை ஒன்று சேர்க்கப்பட்டு 
பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன . உறுப்பினர்கள் தங்கள் 
நில வளர்ச்சிக்கே உழைத்தாலும் , சிறிய அளவே கூட்டுறவு 
முறையைக் கடைப்பிடித்தும் பெரிதளவு பயனடைந்தனர் . இம் 
முறையினால் பொருள்களின் உற்பத்தி கணிசமாக உயரலாயிற்று . 
கால் நடைகளும் எல்லோர் நன்மைக்காகவும் 

நன்மைக்காகவும் பயன்படுத்தப் 
பட்டன . ஓரளவு நவீன விவசாய முறைகள் கையாளப்பட்டதால் , 
விவசாயத் துறையில் பெருமளவு முன்னேற்றங்கள் ஏற்பட 
லாயின . பின்னால் அமைக்கப்பட்ட அமைப்புகளுக்கு இக் 
குழுமங்களே முன்னோடியாகத் திகழ்ந்தன . ஒருவருக்கொருவர் 
உதவிச்சங்கங்கள் மூன்று வகையாக விளங்கின . உறுப்பினர்கள் 
தங்கள் தகுதிக்கேற்பக் கூட்டாக உழைத்தனர் . 


( i ) தற்காலிகச் சங்கம் ( Temporary Association ) 

ஏழு அல்லது எட்டு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இவ் 
வகைச் சங்கத்தை அமைக்கின்றன . தொடக்கத்தில் இத்தகைய 
சங்கங்கள் சீனாவின் பல பகுதிகளில் இயங்கி வந்தன . விவசாயத் 
தொழிலில் சில சமயங்களில் இச்சங்க உறுப்பினர்கள் கூட்டாகப் 
பணியாற்றி தங்களை உயர்த்திக் கொண்டனர் . 1953 - ஆம் ஆண்டு 
மொத்த விவசாயக் குடும்பங்களில் 70 % இச்சங்கங்களில் உறுப் 
பினர்களாக விளங்கின . 


( ii ) ஆண்டுகாலச் சங்கம் ( Annual Association ) 

ஆறு அல்லது ஏழு விவசாயக் குடும்பங்கள் ஒன்றுசேர்ந்து 
இச்சங்கங்களை உருவாக்கினர் . சில தருணங்களில் இச்சங்கம் 20 
குடும்பங்களையும் பெற்றிருந்தது . இக்குடும்பங்கள் ஒருவருக் 
கொருவர் உதவிகளை நல்கி வந்தமையால் அனைவரது வளர்ச்சியும் 
தடையின்றி உருவாகியது . வேலைப் பகுப்பு முறையில் அனைவரும் 
உழைத்து வந்தனர் . விவசாயத் தொழிலைத் தவிர , பிற தொழில் 
களிலும் இவ்வகைச் சங்கங்கள் இயங்கி வந்தன . ஒரு குறிப்பிட்ட 
பணியைச் செய்வதற்குத் தகுந்த முறையில் ( Ad Hoc Basis ) தற் 
காலிகத் திட்டங்கள் தீட்டப்பட்டுச் சிறப்பாகச் செயல்படுத்தப் 
பட்டன . 1950 - ஆம் ஆண்டு மொத்தக் குடும்பங்களில் 3 விழுக் 
காடு இச்சங்கங்களில் உறுப்பினர்களாக விளங்கின , 1952 - ஆம் 


214 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ஆண்டு 25 சதவிகிதமாக உயர்ந்து காணப்படுகின்றது . வட 
சீனாவில் மொத்தக் குடும்பங்களில் 60 % எனவும் , வடமேற்கு 
சீனாவில் 70 % எனவும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன . 


( iii ) பகுதிக் கூட்டு விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் ( Partially 

Collective Agricultural Producers Co -operatives ) 

இச்சங்கங்களில் ஓரளவு தனியார் விவசாயமும் , கூட்டு 
விவசாயமும் கலந்து காணப்படுகின்றன . உறுப்பினர்களது 
உடைமைகள் , உழைப்பு , உற்பத்திச் சாதனங்கள் முதலானவை 
தனித்தன்மையை இழக்காவண்ணம் பொது முன்னேற்றத்திற் 
கெனப் பயன்படுத்தப்பட்டன . தொடக்கத்தில் இச்சங்கங்களில் 
பத்திலிருந்து இருபது குடும்பங்கள் வரை உறுப்பினர்களாக 
விளங்கின . இருப்பினும் , பெரும்பாலான 

சங்கங்கள் மிகக் 
குறைவான குடும்பங்களையே உறுப்பினர்களாகப் பெற்றிருந்தன . 
ஒவ்வொரு சங்கமும் சராசரி 80 ஏக்கர் நிலத்தைப் பெற்றிருந்தது . 
ஓரு சில சங்கங்கள் 480 - லிருந்து 625 ஏக்கர்களைப் பெற்றிருந்தன . 
இச்சங்கங்கள் சிறப்பாக நிருவகிக்கப்பட்டு வந்தன . 

வந்தன . இச் 
சங்கங்களே பின்னால் அமைந்த வலிவான விவசாயக் கூட்டுறவு 
இயக்கத்திற்கு அடித்தளமாக அமைந்தன . சீன அரசு எவ்வாறு - 
படிப்படியாகப் பொது விவசாய முறைகளை மக்களிடையே 
தோற்றுவித்தது என்பதைக் அடுத்தப் பக்கத்தில் கொடுக்கப் 
பட்டுள்ள அட்டவணையைக் கொண்டு அறியலாம் . 


1953 - ஆம் ஆண்டு பகுதிக் கூட்டுப் பண்ணைகளை ஊக்குவிப் 
பதற்கெனத் தீர்மானங்கள் போடப்பட்டன . 


இவ்வாறு , முதல் கட்டத்திலேயே சீனா வியத்தகு முறையில் 
வளர்ச்சி பெற்றது . இதைத் தொடர்ந்து விவசாய உற்பத்தி 
யாளர் சங்கங்கள் தொடங்கப்பட்டன . 


விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Agricultural Producers Co - operatives ) 
இச்சங்கங்களின் உறுப்பினர்கள் , உழைப்பு , விவசாயக் 
கருவிகள் , கால் நடைகள் முதலானவற்றை ஒன்றுசேர்ப்பதுமட்டு 
மின்றி , தங்களது நிலங்களையும் ஒன்று சேர்த்து உழைத்தனர் . 
தங்களால் இயன்ற நிதிகளையும் ஒன்றாக உருவாக்கினர் . சில 
முக்கிய விவசாயக் கருவிகளை இச்சங்கம் பெற்றிருந்தது . உறுப் 
பினர்களின் உபயோகத்திற்குப் பயன்பட்டன . நில உரிமை 
பொதுவாக்கப்படாமல் உறுப்பினர்களிடமே இருந்தது . உறுப் 


215 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


உற்பத்தி 


பண்ணையின் வகை 


உரிமை 
வகை 


வகை 


( 
1 
) 


1 தனிப்பட்ட 
உற்பத்தி 


தனியார் பண்ணை ஒவ் 
வொரு குடும்பமும் தனித் 
தனியாக விவசாயம் செய்து 
வந்தன . 


( 2 ) ( 3 - லிருந்து ஐந்து குடும்பங் 
கள் குறைந்த 

அளவுக் | 
கூட்டு முயற்சியில் ஈடுபட் 
டன . ஒருவருக்கொருவர் தனியார் 
உதவிகளைப் 

பரிமாறிக் சொத் 
| கொண்டனர் . சொத்துக் துரிமை 
கள் பொதுவாக்கப் பட 
வில்லை . 


( 3 ) 


II ஒருவருக் 
கொருவர் 
உதவி 
அடிப்படை 
யில் உற் 
பத்தி 


தனிப்பட்ட விவசாயப் பண் 
| கணகள் 

ஓர் ஆண்டுக் 
கெனத் திட்டங்களைத் தீட் 
டிச் செயல்பட்டன . 6 - லிரு 
ந்து 7 குடும்பங்கள் உறுப் 
( பினர்களாக விளங்கின . 


( 4 ) [ 20 - லிருந்து 40 குடும்பங்கள் ) 

ஒன்று சேர்ந்து தங்கள் 
உழைப்பு , உடைமைகள் பகுதிக் 
முதலானவற்றை பொது கூட்டுச் 
முன்னேற்றத்திற்கு பயன் சொத் 
படுத்தின . சொத்துரி | | துரிமை 
மையை அவர்களே பெற்றி 
ருந்தனர் . 


| 


( 
5 
) 


III உற்பத்தி 

யில் கூட் 
டுறவு 


கூட்டுப் பண்ணைகள் -100 ) 
குடும்பங்கள் அவற்றிற்கு கூட்டுச் 
மேலான குடும்பங்கள் சொத் 
பொது உயர்விற்கு உழைத் துரிமை 
தன . 


பினர்களது நில அளவு அடிப்படையில் வருமானம் பகிர்ந் 
தளிக்கப்பட்டது . ஏறக்குறைய இச்சங்கங்கள் இந்தியாவில் 
இயங்கும் கூட்டுப் பண்ணை விவசாயச் சங்கங்களை ( Joint Farm 
ing ) ஒத்துள்ளன . 1955 - ஆம் ஆண்டு இறுதியில் இவ்வகைச் 
சங்கங்களின் எண்ணிக்கை 2 மிலியனையும் தாண்டியது . உறுப் 


216 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பினர் எண்ணிக்கை 70 மிலியனாகும் . இச்சங்கங்களின் வெற்றி 
சீனாவின் முன்னேற்றத்திற்கு உறு துணையாக அமைந்தது . 


3. சமதர்மப் பண்ணைகள் (Socialist Farms ) 

விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் நாளடைவில் சமதர்மப் 
பண்ணைகளாக மாற்றப்பட்டன . இச்சங்கங்களிடம் உறுப் 
பினர்கள் தங்கள் நிலங்களையும் பொது முன்னேற்றத்தை மனதில் 
கொண்டு அளித்துவிடுகின்றனர் . இதன் மூலம் , இயற்கையின் 
அளிப்பான நிலம் எல்லோருக்கும் உடைமையாக மாறியது . 
தனியார் சொத்துரிமை என்ற சொல்லுக்கே இடமின்றி இச் 
சங்கங்கள் அமைக்கப்பட்டன . சங்கத்தைச் சேர்ந்த நிலம் 
முழுமையும் எல்லோர் நன்மைக்காகவும் பயன்படுத்தப்பட்டது . 
1958 - ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் முதல் சம 
தர்மச் சங்கம் தொடங்கப்பட்டது . இயங்கிவந்த எல்லா விவசாய 
உற்பத்தியாளர் சங்கங்களும் ஒன்றுசேர்ந்து இவ்வகைச் சங்கங் 
களாக மாற்றப்பட்டன . நிலங்கள் யாவும் சங்கத்திற்கு உடைமை 
யாக மாறின . வீடுகளின் பின்புறம் அமைந்திருந்த தோட்டங் 
களும் இச்சங்கங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இச்சங்கங்கள் 
மிகப் - பெரிய செயற்பாட்டுப் 

பகுதியைப் 

பெற்றுள்ளன . 
ஹிசியாங் ( Hsiang ) என்ற பகுதியில் இருந்த கிராமங்கள் 
யாவும் ஒரு மக்கள் சங்கத்தின் கீழ்க் கொண்டு வரப்பட்டன . 
ஒவ்வொரு சங்கமும் சராசரியாக 4797 குடும்பங்களை உறுப்பினர் 

பெற்றுள்ளன . உறுப்பினர்களின் எண்ணிக்கை 
300,000 - க்கும் அதிகமாகக் காணப்படுகின்றது . இச்சங்கங்கள் 
தங்கள் பகுதிகளில் உள்ள நிலத்தைமட்டுமின்றி , பிற தொழில் 
களையும் ஏற்று நடத்துகின்றன . உறுப்பினர்களின் நலனைக் 
கருதி உறுப்பினர்களின் குழைந்தைகள் கல்வி கற்கத் தக்க வகை 
யில் பள்ளிகளையும் தொடங்கியுள்ளன. இச்சங்கங்களின் பல்வேறு 
பணிகள் பீகிங் மக்கள் தினசரியில் ( Peking People s Daily ) 
நன்கு . விளக்கப்பட்டது . இச்சங்கங்களின் முக்கியப் பணி 
விவசாய உற்பத்தியைப் பெருக்குவதேயாகும் . விவசாயம் தவிர , 
தொழில்கள் , வணிகம் , கல்வி , நாட்டுப் பாதுகாப்பு போன்ற பல் 
வேறு துறைகளில் இச்சங்கங்கள் அருந்தொண்டாற்றி வரு 
கின்றன . அரசியல் , பொருளாதார , கலாச்சாரப் பணிகள் மட்டு 

நாட்டுப் பாதுகாப்பிற்கும் சீனாவில் இயங்கும் இ 
சங்கங்கள் உறு துணையாக விளங்குகின்றன . உ ணவுத் 
துறையில் சீனா தன்னிறைவு பெறுவதற்கு இச்சங்கங்கள் 
பல திட்டங்களைத் தீட்டிச் சிறப்பான முறையில் அவற்றைச் செயல் 
படுத்தியும் வருகின்றன , உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது 


களாக 


மின்றி , 


217 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


விவசாயத் தொழிலில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு ஆலோசனைகள் 
வழங்கப்படுகின்றன . பொதுவாக , இச்சங்கங்களே விவசாயத்தில் 
ஆணிவேராகத் திகழ்கின்றன . 

சீனாவின் இக்கூட்டுச் சங்கம் பெரியதோர் அமைப்பாகத் 
திகழ்கின்றது . சோவியத்து நாட்டில் இயங்கி வரும் கோல்கோஸ் 
( Kolkhoz ) அமைப்பைவிட இது அளவில் பெரிய கூட்டு அமைப் 
பாகும் . இச்சங்கத்தின் உறுப்பினர்கள் ஊதியம் பெறும் தொழி 
லாளிகளாக மட்டும் திகழவில்லை. ஊதியத்தைத் தவிர , உறுப் 
பினர்களுக்கு உண்டியும் அளிக்கப்படுகின்றது . உண்டி வழங்கு 
வதில் ஏற்றத் தாழ்வுகள் காணப்படவில்லை , உணவு வகைகள் 
உறுப்பினர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன . உழைப்பின் 
தன்மையை உயர்த்தும் நோக்கோடு தகுதி வாய்ந்த உறுப்பினர் 
களுக்கு மேலூதியமும் வழங்கப்படுகிறது . பண்ணைகளின் நிர் 
வாகம் மிகச் சிறந்த முறையில் நடத்தப்படுகின்றது . உறுப்பினர் 
ஒவ்வொருவருக்கும் குறைந்த அளவு பணிகளே அளிக்கப்படு 
கின்றன . உற்பத்தித் துறையில் மூலப் பொருள்கள் சேதப் 
படுத்தப்படுவதில்லை . எனவே , உற்பத்திச் செலவு கணிசமாகக் 
குறைக்கப்படுகின்றது . தேவையை 

தவையை நிறைவேற்றுவதற்காக 
மாற்றியமைக்கப்பட்ட விவசாயத் தொழில் நாளடைவில் இலாபம் 
தரத்தக்கத் தொழிலாக மாறியது . அறிவியல் துறையில் ஏற்பட்ட 
முன்னேற்றங்கள் விவசாய வளர்ச்சிக்குப் பயன்படுத்தப்பட்டன . 
விவசாயத்தில் பொறுக்கு விதைகள் , தரமான உரங்கள் , சிறந்த 
விவசாயக் கருவிகள் முதலானவையே பயன்படுத்தப் படுகின்றன . 
விளைபயிர்கள் பூச்சிகளிலிருந்தும் சிறந்த முறையில் பாதுகாக்கப் 

எல்லாப் பண்ணைகளும் போதிய நீர்ப்பாசன 
வசதிகளையும் பெற்றுள்ளன . இத்தகைய நடவடிக்கைகளால் 
விவசாய உற்பத்தி பெருமளவு உயரத் தொடங்கியது . பண்ணை 
களின் நிருவாகத்தைச் சங்கங்களே மேற்கொண்டுள்ளன . 
அரசாங்க ஊழியர்கள் இச்சங்கங்களிலும் உழைக்கின்றனர் . 
நிர்வாக அவையின் கட்டளைகளுக்கேற்ப இவர்கள் பணியாற்று 


படுகின்றன . 


கின்றனர் . 


1958 - ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட முதல் 
சங்கத்தின் ( Commune ) பெயர் ‘ ஸ்புட்னிக் (Sputnik) எனப்படும் . 
இச்சங்கம் 27 விவசாய உற்பத்தியாளர் சங்கங்களைக் கொண்டு 
விளங்கியது . உறுப்பினர் எண்ணிக்கை 9000 குடும்பங்களாகும் . 
இதே ஆண்டில் செப்டம்பர் மாதம் சங்கங்களின் எண்ணிக்கை 
23,397 - ஆக பெருகியது . உறுப்பினர் எண்ணிக்கை 112 மிலிய 
னாகும் . இச்சங்கங்களின் வளர்ச்சியைக் கொண்டே நாம் சில 


218 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


உண்மைகளை உணர முடிகின்றது . அரசாங்க ஆணைகளுக்கும் , 
கட்டுப்பாடுகளுக்குமிடையே தோன்றிய சங்கங்களாகும் . இவை 
அரசாங்க ஆணைகளுக்கும் , விதிகளுக்கும் இந்நாட்டு மக்கள் 
தலை வணங்கினர் . இதன் பயனாக எழுந்தவையே இச்சங்கங்க 
ளாகும் . 


அடியோடு . 


இச்சங்கங்களின் செயல் முறைகளைக் காணும்போது ஒன்றை 
நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் . கூட்டுறவுக் கொள்கைகள் 
இந்நாட்டில் மக்கள் மேல் கட்டாயப்படுத்தித் திணிக்கப்பட் 
டுள்ளன என்பது உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் தெரிகின்றது . 
உற்பத்தியாளர் சங்கங்கள் 

அகற்றப்பட்டன 
என்பதை இந்நாட்டுப் பிரபல பத்திரிகையே 1958 - ஆம் ஆண்டு 
செப்டம்பர் மாதம் 5 - ஆம் தேதி வெளியிட்டுள்ளது . இச்சங்கங்கள் 
கலைக்கப்பட்ட பின்பே சமதர்ம அமைப்புகள் அமைக்கப்பட்டன . 
இந்நாட்டில் கூட்டுறவு என்ற பெயரில் வேறு ஓர் அமைப்பை 
உருவாக்கியுள்ளனர் . கூட்டுறவு என்ற சொல்லுக்கும் கட்டா 
யப்படுத்தல் என்ற சொல்லுக்கும் இடைவெளி மிக அதிகம் 
என்பதை நாம் நன்கு அறிவோம் . 


சீனக் கூட்டுறவு இயக்கத்தின் சிறப்பியல்புகள் 

இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் பெற்றிருக்கும் சிறப்பியல்பு 
களே இவ்வியக்கம் பெற்றிருக்கும் வெற்றிக்கான காரணங்களா 
கவும் விளங்குகின்றன . 


பொதுவுடைமைக் கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் 
விவசாயத் துறையில் வியத்தகு மாற்றங்கள் ஏற்பட்டன. 
கூட்டுறவு விவசாயச் சங்கங்கள் அமைக்கப்பட்ட பின்னரே உலக 
அரங்கில் சீனா ஒரு நிரந்தர இடத்தைப் பிடித்தது . விவசாயத்தைப் 
போலவே பிற தொழில்களும் கூட்டுறவு முறையில் நன்கு வளர 
லாயின . இனி இவ்வியக்கத்தின் சிறப்பியல்புகளைக் காண்போம் . 


( 1 ) தொடக்கம் முதலே சீனா ஒரு விவசாய நாடாகவே 
விளங்குகின்றது . 1937 - ஆம் ஆண்டு முதல் தொழில் துறை 
யிலும் கணிசமாக வளரத் தொடங்கியது . இரு வளர்ச்சி 
களுக்குமே கூட்டுறவு உறுதுணையாக நின்றது . 


( 2 ) இந்நாட்டுக் கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர்களிட 
மிருந்து பங்குத் தொகையை மட்டும் பெறுகின்றன . மிகக் குறை 
வானச் 

சங்கங்களே உறுப்பினர்களிடமிருந்து வைப்புத் 
தொகையைப் பெறுகின்றன . தங்களுக்குத் தேவையான நிதி 


219 


சீன நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


வசதிகளை விவசாய வங்கிகள் , சீன வங்கி , வணிக வங்கிகள் 
முதலான அமைப்புகளிடமிருந்தே பெறுகின்றன . 


( 3 ) வெளியார் எவரும் கூட்டுறவுச் சங்கங்களைத் தணிக்கை 
செய்வதில்லை . கணக்கு வைப்பு முறையைக் கூட்டுறவுச் சங்கங் 
களே மேற்பார்வையிடுகின்றன . 


( 4 ) உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் கடமைகளை 
உணர்ந்து பொறுப்புடன் நடந்து கொள்கின்றனர் . இவ்வியக் 
கத்தின் வெற்றிக்கு இதுவே அடிப்படைக் , காரணமாகும் . 
திட்டங்கள் யாவும் மக்களுக்கு என்பதை இந்நாட்டு மக்கள் 

உணர்ந்துள்ளனர் . இல்லையேல் உணரவைக்கப்படு 
கின்றனர் . உறுப்பினர்களது உழைப்பு சிறந்த முறையில் ஆக்க 
வேலைக்குப் பயன்படுத்தப்படுகின்றது . 


நன்கு 


( 5 ) விவசாயின் பிரச்சினைகளை நன்கு ஆராய்ந்து அதற் 
கேற்ற முறையில் இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் அமைக்கப்பட் 
டுள்ளது . இந்நாட்டுப் பெருந் தலைவர்கள் விவசாயக் குடியில் 
தோன்றியவர்களாவர் . எனவே , விவசாயத் தொழிலில் எழும் 
இடர்ப்பாடுகளை அவர்கள் இயல்பாகவே உணர்ந்திருந்தனர் . 
பிற தொழில்கள் புறக்கணிக்கப்படவில்லை . 


( 6 ) பொறுக்கு விதைகள் , தரமான உரங்கள் , நவீன விவ 
சாயக் கருவிகள் பரவலாகக் கூட்டுறவுச் சங்கங்களால் பயன் 
படுத்தப்பட்டன . உற்பத்திக்குத் தேவையான 
யாவும் மிகச் சிறந்த முறையில் உபயோகப்படுத்தப்பட்டன . 


சாதனங்கள் 


( 7 ) விவசாயப் பொருள்களின் விலை சந்தைகளில் ஒரு சீராக 
விளங்குகின்றது . 

எனவே , நுகர்வோர் பெருமளவு நன்மை 
பெறுகின்றனர் . 


( 8 ) கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்கு முறையான கல்வியறிவு 
தேவை என்பதை நன்குணர்ந்த சீனா பல விவசாயப் பள்ளி 
களையும் , கல்லூரிகளையும் தொடங்கின . உறுப்பினர்கள் இக் 

நிறுவனங்களின் வாயிலாக உயர்ந்த கல்வியைப் 
பெற்றனர் . 


கல்வி 


( 9 ) இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் அரசாங்கத்தின் அர 
வணைப்பில் வளர்ச்சி பெற்றதொன்றாகும் . இவ்வியக்கத்தில் 
அரசாங்கத்தின் தலையீடு அதிகமாகவே உள்ளது . கட்டுப்பாடும் 


220 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அதற்கேற்ற ஆதரவும் இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்கு 
உறு துணையாக விளங்கின . 


( 10 ) கடைசியாக , இச்சங்கங்களின் நிருவாகம் மிகச் சிறந்த 
முறையில் நடத்தப்படுகின்றது . சங்க நிர்வாகத்தில் பொதுவாகத் 
தவறுகள் நடைபெறுவதில்லை . உறுப்பினர்களுக்கு உழைப்பிற் 
கேற்ற ஊதியம் கொடுக்கப்படுவதுடன் இலவச உணவும் 
அளிக்கப்படுகின்றது . தகுதி 

தகுதி வாய்ந்த 

உறுப்பினர்களுக்கு 
மேலூதியமும் ( Bonus ) அளிக்கப்படுகின்றது . 


. 


, 

மாஸ்கோதான் 
8. சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

( Co - operation in U. S. S. R. ) 

வரலாற்றுப் பின்னணி 
உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் விட , நிலப்பரப்பில் 
மிகப் பெரிய நாடு ரஷ்யாவாகும் . உலக மொத்த நிலப்பரப்பில் 
ஆறில் ஒரு பங்கு கொண்ட அந்நாடு , ஆசியா , ஐரோப்பா 
ஆகிய இரு கண்டங்களிலும் தடையேதுமின்றி நன்கு பரவி 
யுள்ளது . இது சுமார் எண்பத்தாறு இலட்சம் சதுர மைல் 
கொண்டது . மிகமிகக் குளிர்ந்த பகுதியிலிருந்து , ஒரே தட்ப 
வெப்ப நிலையில் உள்ள பகுதிகள் வரை இந்நாட்டில் உள்ளன . 
நிலப்பரப்பில் பெரிய நாடாக விளங்கினாலும் , அளவான மக்கள் 
தொகையே பெற்றுள்ள நாடாகும் இது . 

சோவியத்து நாடு பதினைந்து மா நிலங்களாகப் பிரிக்கப்பட் 
டுள்ளது . அதில் ரஷ்யப் பகுதி ஒரு தனி மாநிலமாகும் . இதுவே 
மிகவும் பழமையான மாநிலமாகும் . 60 இலட்சம் சதுரமைல் 
பரப்பளவுள்ள இந்தப் பகுதிக்கு , ஐக்கிய சோவியத் சோஷ 
லிஸ்டுக் குடியரசு நாடுகள் ( Union of Soviet Socialist Repub 
lics ) - என்று பெயரிடப்பட்டுள்ளது . இப்பகுதியின் மக்கள் 
தொகை கணிசமாக உயர்ந்தே உள்ளது . சோவியத் நாட்டு 

மக்கள் எண் 
ணிக்கையில் பாதிக்கு மேலும் இங்குதான் வாழ்கின்றனர் . 
எனவே , மற்ற மாநிலங்கள் யாவும் மிகச் சிறியனவாகவே கருதப் 
படுகின்றன . 

ஏனைய ஐரோப்பிய நாடுகளைப்போலவே சோவியத்து நாடும் 
பழமை மிக்கதாகும் . இதை ஆண்டு வந்த மன்னர்கள் ஜார் 
எனப்பட்டனர் . 1712 - ஆம் ஆண்டு வரை 


. 


0 


நம் 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


( Moscow ) ரஷ்யாவிற்குத் தலை நகராக விளங்கி வந்தது . அதன் 
பின் , தலை நகரை ரஷ்ய மன்னர்களில் புகழ்பெற்ற பீட்டர் மகா 
சக்கரவர்த்தி , வேறொரு நகருக்கு மாற்றி , அந்நகருக்கு பீட்ரோ 
கிராட் என்று பெயர் இட்டார் . 1917 - ஆம் ஆண்டு மாபெரும் 
புரட்சி ஏற்பட்டு , போல்ஷ்விக் கட்சி ( Bolshevik Party ) நிர்வா 
கத்தைக் கைப்பற்றிய போது . மீண்டும் தலை நகரமாக மாஸ்கோ 
மாற்றப்பட்டது . 

சோவியத்துக் குடியரசின் மா நிலங்கள் யாவும் ஒன்று 
சேர்ந்து , எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு மத்திய அரசை 
உருவாக்கி உள்ளன . 

முறையான நிருவாகம் காரணமாக 
நாட்டு நடப்பு செம்மையாக அமைந்துள்ளது . முதன் முதலாக 
மார்க்ஸ் தத்துவ அடிப்படையில் கம்யூனிஸப் பாணியில் அர 
சாங்கம் ஏற்பட்டது ரஷ்யாவில்தான் . புரட்சிக்குப் பின்னர் , 
கம்யூனிஸ்ட் அரசாங்கம் உருவாக்கப்பட்டது . எனினும் , மற்ற 
நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் தொடர்ந்து பல போர்கள் , பிணக் 
குகள் ஏற்பட்டுக்கொண்டேயிருந்தன . இப்பிரச்சினைகளிலிருந்து 
விடுபடவே பல ஆண்டுகள் ஆயின . அதன் பின்னர்தான் , 
பொருளாதார வளர்ச்சிக்குத் திட்டமிட்டு , 

திட்டமிட்டு , பல்வேறு 

நட 
வடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டன . 


கம்யூனிஸ சித்தாந்தத்தை உலகிற்கு அளித்தவர் கார்ல் 
மார்க்ஸ் என்றாலும் , அதை நடைமுறைக்குக் கொண்டுவரப் 
புதியதொரு வழியை முறையாக வகுத்து , வெற்றி கண்டவர் 
லெனின்தான் . இன்றும் சோவியத்து நாட்டின் தந்தையாக 
மக்களால் கொண்டாடப்படுகிறார் லெனின் . ஏசு நாதர் , புத்தர் , 
முகம்மது போன்ற மதத் தலைவர்களை எவ்வாறு அந்தந்த மதத் 
தினர் போற்றிக் கொண்டாடுகின்றனரோ , அதேபோலத்தான் 
இன்றைக்கு கம்யூனிஸ சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்ட 
மக்கள் , லெனினைக் காண்கிறார்கள் . லெனின் சொன்ன பல் 
வேறு கருத்துக்கள் தான் சமுதாயத்தின் அடிப்படைக் கருத்துக் 
களாக இன்று கம்யூனிஸ நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக் 
கின்றன . இக்கருத்துக்களுக்கு விளக்கம் கொடுப்பதில் வேறு 
பாடுகள் இருக்கலாம் ; மதக் , கோட்பாடுகளுக்கு விளக்கம் 
கொடுப்பதில் வேறுபாடுகள் இருப்பதுபோல , எல்லா மக்களும் 
லெனினைத்தான் தங்களுடைய ஆதிகர்த்தாவாகக் கொள்கிறார்கள் . 
முகம்மதியர்களுக்கு ‘ மெக்கா எவ்வளவு உயர்வானதோ , அதே 
போல் கம்யூனிஸ சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு 
ரஷ்யா ஒரு மெக்காவாக விளங்குகின்றது . புதிய ஆட்சி ஏற்பட்ட 
பின்னர்தான் , தொழில் , விவசாயம் , கட்டடம் ஆகிய துறைகளில் 


223 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


பல வியத்தகு முன்னேற்றங்கள் ஏற்படலாயின . இத்துறைகளின் 
மூலம் ஏற்பட்டுள்ள நவீன சாதனங்கள் , பொறி இயல் , தொழில் 
நுட்ப அறிவு முதலானவற்றைக் கொண்டு பல்வேறு பொருள் 
களின் உற்பத்தியும் உயரலாயிற்று . விவசாயமும் , தொழில் 
களும் ஒருசேர வளர அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுக்க 
லாயிற்று . 


! 


ஏனைய ஐரோப்பிய நாடுகளைப் போலவே . சோவியத்து 
நாடும் கூட்டுறவுத் துறையில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ள 
நாடாகும் . பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் 
கூட்டுறவு இயக்கம் இந்நாட்டில் தொடங்கப்பட்டது . ராக்டேல் 
முன்னோடிகள் இங்கிலாந்தில் கூட்டுறவு முறையில் புரிந்த 
சாதனைகளைக் கண்ட பின்னரே இந்நாட்டில் கூட்டுறவுக் 
கொள்கைகள் வேரூன்றத் தொடங்கின . 1864 - ஆம் ஆண்டில் 
தான் கூட்டுறவுச் சங்கங்களை அமைப்பதற்கான முதல் முயற்சிகள் 
மேற் கொள்ளப்பட்டன . இதைத் தொடர்ந்து , கூட்டுறவுப் 
பண்டகசாலைகளும் , கூட்டுறவுக் கடன் வழங்கும் சங்கங்களும் 
அமைக்கப்பட்டன . எனினும் , அப்போதிருந்த ஏகாதிபத்திய 
அரசு (Imperial Government ) ஜன நாயகக் கொள்கைகளில் 
நம்பிக்கை கொண்டிருக்க வில்லையாகையால் 1905 - ஆம் ஆண்டு 
வரை கூட்டுறவு இயக்கம் வளர்ச்சி அடையவே இல்லை . 1914 - ஆம் 
ஆண்டின் தொடக்கத்திலிருந்துதான் இவ்வியக்கம் புத்துயிர் 
பெற்றுக் கூட்டுறவு அமைப்புகள் எல்லாத் துறைகளிலும் 
உருவாக்கப்பட்டன . குறிப்பாக , நுகர்வோர் பண்டகசாலைகள் 
( Consumers Stores ) பெருமளவில் அமைக்கப்பட்டன . 


1917 - ஆம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சியின்போது ( Great 
Revolution ) , தொழிலாளிகள் 

அனைவரும் கூட்டுறவுக் 
கட்டடங்களைக் கைப்பற்றினர் . தொழிலாளிகளை முறையாக வழி 
நடத்தி வந்த லெனின் ( Lenin ) , கூட்டுறவுச் சங்கங்களின் 
பெருமை உணர்ந்து அவற்றை 

மேலும் ஊக்குவிக்கத் 
தொடங்கினார் . அதன் பின்னர்தான் , கூட்டுறவு அமைப்புகள் 
இந் நாட்டின் எல்லாத் துறைகளிலும் உருவாக்கப்பட்டு அரசின் 
ேநரடிக் கண்காணிப்பில் முறையாகச் செயற்படத் தொடங்கின . 
இந்நாடு ஒரு மாறுபட்ட அரசைக் கொண்டு விளங்கினாலும் , 
கூட்டுறவு இயக்க வளர்ச்சியைப் பொறுத்த மட்டில் ஏனைய 
ஜன நாயக நாடுகளைப் போலவே சிறந்து விளங்குகின்றது . 
உலகில் 

உள்ள ஏனைய நாடுகள் பெற்றிராத និសា 
சிறப்பியல்புகளைச் சோவியத்து நாடு பெற்றுள்ளது . 


224 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
சிறப்பியல்புகள் அனைத்தும் கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்குப் 
பெரிதும் உறு துணையாக - விளங்கின . 

அவற்றை 


இனி 


ஆராய்வோம் . 


4 


1. சோவியத்து நாடு சுமார் 86 இலட்சம் சதுரமைல் 
பரப்பளவு கொண்ட மிகப் பெரிய நாடாகும் . அமெரிக்க ஐக்கிய 
நாட்டைக் காட்டிலும் இரு மடங்கு பெரிய நாடாகும் இது . 
எனவே , கூட்டுறவின் ஒவ்வொரு துறையிலும் ஆயிரக்கணக்கான 
உள்ளூர்க் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Local Societies ) அமைக்கப் 
பட்டுள்ளன . இதன் விளைவாக , நிருவாகத் தொல்லைகள் பல 
ஏற்படலாயின . இப் பிரச்சினைக்குத் தீர்வு காணும் பொருட்டு , 
பிரதேச வாரியாகக் கூட்டுறவுச் சங்கங்கள் பிரிக்கப்பட்டுச் சிறத்த 
கண்காணிப்பிலும் , பராமரிப்பிலும் நிர்வகிக்கப் படலாயின . 
முறையான நிர்வாகத்தின் பொருட்டுக் கூட்டுறவுச் சங்கங்கள் பல 
மட்டங்களில் முறையாகப் பிரித்து அமைக்கப்பட்டன . எனினும் , 
எல்லாப் பிரிவுக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் நெருங்கிய நொடர்பு 
ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் , கூட்டுறவுச் சங்கங்கள் யாவும் ஒரு 
சங்கிலித் தொடர் போல் காட்சியளிக்கின்றன . தேசிய , பிரதேச , 
மாவட்ட அளவில் மட்டு மின்றி உள்ளூர் அளவிலும் பல்வேறு 
கூட்டுறவு அமைப்புகள் சிறப்புற அமைக்கப்பட்டுள்ளன . எனவே , 
நிருவாகம் செவ்வனே நடைபெறுகிறது . 


2 . இந்நாட்டில் அரசியல் அமைப்பின்படி நாட்டிலுள்ள 
அனைத்து சொத்துக்களும் அரசாங்கத்தைச் சேர்ந்தவையாகும் . 
தனி உடைமை என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை . ஆனால் , 
கூட்டுறவு அமைப்புகள் பொதுச் சொத்துக்களில் அரசுடன் 
சேர்ந்து 

உரிமை கொண்டாட அனுமதிக்கப்பட்டுள்ளன . 
இவ்வகையில் , கூட்டுறவு அமைப்புகளுக்குப் பெரிதும் பெருமை 
அளிக்கின்ற ஒரே நாடு சோவியத்து நாடேயாகும் , இதன் 
பிளைவாகக் கூட்டுறவு இயக்கம் வெகு வேகத்தில் வளரலாயிற்று . 


3. பொதுவுடைமைத் தத்துவத்தைக் கொண்ட கூட்டுறவு 
யக்கம் - சோவியத்து நாட்டில் விரைவாக முன்னேறியதில் 
பயப்பேதுமில்லை . 

ஜன நாயக நாடுகளில் , பொதுவாகச் 
சல்வந்தர்களின் செய்கைகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுத் 
தவிக்கும் ஏழை மக்களால்தான் கூட்டுறவு இயக்கம் தொடங்கப் 
பட்டு வளர்ச்சி பெறும் . ஆனால் , சோவியத்து நாட்டில் நாட்டு 
மக்கள் அனைவரின் முன்னேற்றம் கருதிக் கூட்டுறவு இயக்கம் நாடு 
முழுமைக்கும் அரசு ஆதரவுடன் , தொடங்கப்பட்டது . கார்ல் 
மார்க்ஸ் , மக்களின் ஏழ்மை நிலையைக் களையக் கூட்டுறவு 


225 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


இயக்கம் நாடு முழுவதிலும் பரவி இருப்பதுடன் மட்டுமின்றி , 
அரசு ஆதரவையும் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் . 
இக்கருத்து இங்கு செவ்வனே கையாளப்பட்டமையால் , வெற்றி 
எளிதில் கிட்டியது . 


4. 1921 - ஆம் ஆண்டு ஏற்பட்ட உள் நாட்டுப் போர் 
( Civil War ) சோவியத்து நாட்டின் பொருளாதாரத்தை மிகவும் 
சீர்குலைத்தது . இப் போரினால் இந்நாடு மிகவும் பின்தங்கிய 
நாடாக மாறியது . விவசாயமும் , தொழில் துறையும் ஒரு சேரச் 
சீர்கேடு அடைந்தன . தனியார் துறைமூலம் இவைகள் வளம் 
பெற முடியாது என்பதை உணர்ந்து , பொதுவுடைமைக் கட்சி 
ஆட்சியைக் கைப்பற்றியவுடன் குடிமக்களின் நலன் கருதிக் 
கூட்டுறவு இயக்கத்தைப் பெரிதும் ஊக்குவிக்கத் தொடங்கியது . 


5. 1923 - ஆம் ஆண்டு நாட்டு முன்னேற்றத்திற்கெனப் பல 
திட்டங்கள் தீட்டப்படலாயின . கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சிக் 
கெனவும் சிறந்த திட்டங்கள் தீட்டப்பட்டமையால் கூட்டுறவுச் 
சங்கங்கள் பெருமளவில் தொடங்கப்பட்டன . விவசாயத் 
துறையிலும் , தொழில் துறையிலும் தொடங்கப்பட்ட கூட்டுறவுச் 
சங்கங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் பெரும் 
பங்கு பெற்றன . இந் நாட்டின் திட்டங்களைக் கண்ட பிறகே , 
உலக நாடுகள் பலவும் திட்டங்கள் தீட்டலாயின . 


எனவே , சோவியத்து நாட்டின் கூட்டுறவு இயக்கம் 
முறையாக வளர்ந்தமைக்கு அந்நாட்டின் சிறப்பியல்புகள் , 
அரசியல் சூழ்நிலைகள் போன்றவையே நேரடிக் காரணங்களாக 
உள்ளன . இந் நாட்டில் தோன்றிய பிரச்சனைகள் யாவற்றிற்கும் 
கூட்டுறவு 

முறையிலேயே தீர்வு காணப்பட்டமையால் 
பொருளாதார முன்னேற்றம் தடையின்றி ஏற்பட்டது . இதன் 
பயனாகக் கூட்டுறவு இயக்கமும் செழித்து வளரலாயிற்று . இனி , 
சோவியத்து நாட்டின் கூட்டுறவு இயக்கம் எவ்வாறு வளர்ச்சி 
பெற்றது என்பதைக் காண்போம் . 

கூட்டுறவு இயக்க வளர்ச்சி வரலாறு 
இந் நாட்டின் கூட்டுறவு இயக்க வரலாறு 
வரலாறுடன் பின்னிப் படர்ந்தே வளர்ந்துள்ளது . ஜார் ( Czar ) 
மன்னர்கள் ஆட்சிக் காலத்திலேயே 

கூட்டுறவு 

இயக்கம் 
தொடங்கப்பட்டாலும் முறையாக வளர்ச்சி பெறவில்லை . 
முடியாட்சியில் இவ்வியக்கம் எவ்வித உதவிகளையும் பெற முடிய 
வில்லை . முதல் உலகப் போர் வரை இந்நாடு மிகவும் பின் தங்கிய 

15 


அரசியல் 


226 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நிலையிலேயே இருந்தது . நாடு முழுவதையும் . ஏழ்மையே 
கோலோச்சி வந்தது . மக்களில் பெரும்பாலோர் கல்வி யறிவு 
அற்ற விவசாயிகளாதலால் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் 
சீரழியலாயிற்று , நவீன 

விவசாய 

முறைகளை இவர்கள் 
அறியாதவர்களாகையால் உற்பத்தி உயர்வதற்குப் பதிலாகக் 
குறையலாயிற்று . போக்குவரத்து வசதிகளும் போதுமானதாக , 

ல்லையாதலால் , உணவுத் தானியங்கள் தேவைப்படும் இடங் 
களுக்குக் கொண்டு செல்லவும் இயலவில்லை . நாடு முழுவதும் 
பஞ்சமும் , பசியும் தலைவிரித்தாடியது . இதன் விளைவாக , வாழப் 
பிறந்த மக்கள் வகையறியாது மாளத் தொடங்கினர். நகரங்களில் 
வாழ்ந்து வத்த தொழிலாளிகளும் இவர்களைப் போலவே 
வறுமையின் கொடிய கரங்களில் சிக்கித் தவித்தனர் . தோன்றிய 
இடர்ப்பாடுகளோ ஏராளம் . ஆனால் , இவற்றைக் களைய 
யாதொரு நடவடிக்கையும் உடனே எடுக்கப்படவில்லை . 


இத் தருணத்தில்தான் , 1864 - ஆம் ஆண்டு கூட்டுறவுக் 
கடன் சங்கங்கள் ( Co - operative Credit Societies ) விவசாயி 
களுக்கு உதவும் பொருட்டுத் தொடங்கப்பட்டன. ராக்டேல் 
முன்னோடிகளை மாதிரியாகக் கொண்டு சில ‘ நுகர்வோர் 
கூட்டுறவுச் சங்கங்கள் ( Consumers Societies ) 1865 - ஆம் ஆண்டு 
அரசு அனுமதியுடன் தொடங்கப்பட்டன . இதன் பின்னர்தான் , 
இந் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றத் தலைப்பட்டது . 


எனினும் , அரசாங்கம் கூட்டுறவு அமைப்புகளுக்கு யாதோர் 
ஆதரவையும் , ஊக்கத்தையும் அளிக்கவே இல்லை . ஆதரவு 
அளிக்காதது மட்டுமின்றி , கூட்டுறவு அமைப்புகளை மிசுவும் 
அதைரியப்படுத்தியமையால் கூட்டுறவுச் சங்கங்கள் எண்ணிக் 
கையில் உயரவே இல்லை . சென்ற நூற்றாண்டின் இறுதிவரை 
கூட்டுறவுச் சங்கங்கள் மிகவும் குறைவாகவே இயங்கி வந்தன . 
அவைகளில் ‘ விவசாயக் கூட்டுறவுக் 

கடன் சங்கங்களே 
எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தன . இதே நிலை 1905 - ஆம் 
ஆண்டு வரை நீடித்தது . இத்தருணத்தில்தான் இந்நாட்டிற்கும் 
ஜப்பானுக்கும் போர் மூண்டது . இப்போர் பொருளாதாரத்தைப் 
பெரிதும் பாதித்தது என்றாலும் கூட்டுறவு இயக்கத்திற்கு ஒரு 
நல்ல வளர்ச்சியையும் , முக்கியத்துவத்தையும் கொடுத்தது 
என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை . போர்க் காலத்தில் 
கூட்டுறவுச் சங்கங்கள் உணவுத் துறையில் அரசாங்கத்திற்குப் 
பெருமளவில் கைலாகு கொடுத்தன . மேலும் , வெண்ணெய்க் 
கூட்டுறவுச் சங்கங்கள் பெருமளவில் தொடங்கப்பட்டுப் பிறநாடு 
களுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு வலிவு அடைந்தன . இவ் 


1914 - ஆம் 


கா 


யாவன : 


உவுப் பொருள்களின் பற்றாக் 
சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

227 
வெண்ணெய்க் கூட்டுறவுச் சங்கங்களுடன் பல கூட்டுறவுப் 
பண்டகசாலைகளும் ஒருங்கே தொடங்கப்பட்டன . தொடக்கத்தி 
லிருந்தே ஒவ்வொரு கூட்டுறவுச் சங்கமும் மக்களுக்கு நலன் 
பயக்கும் பல பணிகளில் செயற்பட்டு வந்தன . 
ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே கூட்டுறவு இயக்கம் நன்கு 
நிலைபெறத் தொடங்கியது . 

இந்நாட்டில் ஏற்பட்ட புரட்சிக்குப் ( Russian Revolution ) 
பின்னர்தான் , கூட்டுறவு இயக்கம் முழு வளர்ச்சியைப் பெற்று 
பொலிவுடன் திகழலாயிற்று . 1917 - ஆம் 

1917 - ஆம் ஆண்டு , மொத்தக் 
கூட்டுறவுச் சங்கங்களின் எண்ணிக்கை 54,500 ஆகும் . அவை 
1. கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 

.....16,500 
( Co - op . Credit Societies) 
2. கூட்டுறவு விவசாயச் சங்கங்கள் ...... 8,000 

( Co - op . Agricultural Societies ) 
3. நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டகசாலைகள் ... 25,000 

( Consumers Co - op . Stores ) 
4 . 

உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் ... 4,500 
5. பிற கூட்டுறவுச் சங்கங்கள் 

...500 
பெரும் புரட்சிக்குப் பின்னர் ஆட்சியைக் கைப்பற்றிய பொது 
உடைமைக் கட்சி , நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் 
எண்ணத்துடன் கூட்டுறவு இயக்கத்தின்பால் தீவிரக்கவனம் 
செலுத்தத் தொடங்கியது . எனினும் , சூழ் நிலைகள் புதிய 
அரசிற்குச் சாதகமாக இல்லாததால் பிரச்சினைகளின் 

. 
குறை மக்களை வாட்டிற்று . ஏனைய தேவைப் பொருட்களும் 
கிடைக்காமல் மக்கள் பெரும் இன்னலுக்குள்ளானார்கள் . 
எனவே , தேவைப் பொருள்களின் உற்பத்தியைப் பெருக்குவதற் 
காகவும் , முறையான விநியோக ஏற்பாட்டை உருவாக்குவதற் 
காகவும் திட்டங்கள் சீரிய முறையில் தீட்டப்பட்டன . திட்டங் 
களின் முதற்படியாக , தொழில்கள் அனைத்தும் நாட்டுடமையாக் 
கப்பட்டன . தேவைக்கதிகமான 

பண்ணைப் பொருள்களை 
அரசாங்கம் கட்டாயப் படுத்திப் பெற்றது . உற்பத்திப் பொருட் 
களை முறையாக விநியோகம் செய்வதற்காகக் கூட்டுறவுப் 
பண்டகசாலைகளை முகவர்களாக ( Agents ) அரசு பயன்படுத்திக் 


228 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கொண்டது . வயது வந்த எல்லோரும் நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்களில் உறுப்பினர்களாகப் பதிவு செய்து கொண்டனர் . 
இதற்கு அரசின் 

தூண்டுதலே காரணமாக இருந்தது . 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் நாடு முழுமைக்கும் சேவை 
புரியத்தக்க வகையில் மாற்றியமைக்கப்பட்டன . இக்கூட்டுறவுச் 
சங்கங்களை முறையாக நிருவகிப்பதற்காக ஒரு தேசிய அமைப்பு 
( The National Union of Consumers Societies or Centrosoyus ) 
உருவாக்கப்பட்டது . இந்தேசிய நிறுவனம் அரசாங்கத்தின் 
ஆணைக்கேற்பப் பணியாற்றி வந்தது . எனவே உறுப்பினர்கள் 
நிருவாக உரிமையை அறவே இழந்தனர். அரசாங்கத்தின் 
ஆணைப்படி , கூட்டுறவுப் பண்டகசாலைகள் நகரங்களுக்குத் 
தேவையான விவசாயப் பொருள்களை கிராமங்களிலிருந்தும் , 
கிராமங்களுக்குத் தேவையான இயந்திரத் தொழில் சம்பந்தமான 
பொருள்களை நகரங்களிலிருந்தும் முறையாக விநியோகம் 
செய்து வந்தன . இச்சிறந்த ஏற்பாட்டிலும் பிரச்சினை எழாம 
லில்லை . நகரங்களுக்குத் தேவையான உணவுப் பொருட்களை 
கல்வியறிவு குறைந்த விவசாயிகளிடமிருந்து எளிதாக பெற 
இயலவில்லை. இப்பிரச்சினைக்குத் தீர்வு காணும் பொருட்டு 
அரசாங்கம் ஒரு புதிய பொருளாதாரக் கொள்கையை ( New 
Economic Policy ) வகுத்து , பழைய உற்பத்தி , 

பழைய உற்பத்தி , விநியோக 
முறைகளை அடியோடு மாற்றியமைக்க விரும்பியது . இத்தரு 
ணத்தில்தான் , நகரங்களில் தொழிற் பெருக்கம் ஏற்பட்டு , 
தொழிலாளிகளின் எண்ணிக்கை பெருமளவில் உயரலாயிற்று 
இத்தொழிலாளர்களுக்குத் தேவையான உணவுப் பொருள்களை 
அளிக்கவும் , தொழிற்சாலைகளுக்குத் தேவையான கச்சாப் 
பொருட்களை ( Raw Materials ) 

( Raw Materials ) விநியோகம் செய்வதற்கும் 
அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கலாயிற்று . 


சோவியத்து நாடு முதன் முதலில் திட்ட அடிப்படையில் 
பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்பாடு செய்தபோது , தங்களுக்கு 
வேண்டிய எல்லா இயந்திரங்களையும் தாங்களாகவே செய்து 
கொள்ளக்கூடிய ஆற்றலைப் பெறுவதற்கு முதலிடம் கொடுத் 
தனர் . அதையொட்டி , உருக்கு முதலிய உலோகங்கள் செய்யக் 
கூடிய கனரகத் தொழில்களை முதலில் ஆரம்பித்தனர் . அடுத்து 
அந்த 

உலோகங்களை உபயோகப்படுத்தி , இயந்திரங்கள் 
உருவாக்குவதற்கான தொழில்கள் தொடங்கப்பட்டன . இவற் 
றிற்கே முழுக்கவனத்தையும் , சக்தியையும் செலுத்த வேண்டி 
இருந்த காரணத்தால் , மக்களது - அன்றாடத் தேவைக்கான 
பொருள்களை உற்பத்தி செய்து கொள்ள அவர்களால் முடிய 
வில்லை. குறிப்பாக, நகரங்களில் வாழ்ந்து வந்த தொழிலாளி 
களுக்குத் தேவையான உணவுப் பொருள்கள் கிடைக்கவில்லை. 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


229 


பொருள்களும் 


தொழில்களுக்குத் தேவையான கச்சாப் 
தேவையான அளவு கிடைக்கவில்லை . 


இப்பிரச்சினைக்குத் தீர்வு காணும் பொருட்டு , விவசாயத்தில் 
கூட்டுப் பண்ணை முறை கூட்டுறவு அடிப்படையில் புகுத்தப் 
பட்டது . இதன் விளைவாக , நிலங்கள் யாவும் அரசாங்கத்திற்குச் 
சொந்தமாயின . தனி நபர்களால் நடத்தபப்ட்டு வந்த விவசா 
யத்தொழில் கூட்டுறவு முறையில் நடக்க வழி வகுக்கப்பட்டது . 
இதன் பயனாகக் கூட்டுறவுக் கொள்கைகள் விவசாயத் துறையிலும் 
கையாளப்பட்டு பெரு வெற்றி பெற்றன . கூட்டுப் பண்ணைகள் 
அமைந்ததை ஓட்டிக் கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் , விற்பனையேற் 
பாட்டுச் சங்கங்கள் , கூட்டுறவு அளிப்புச் சங்கங்கள் ( Supply 
Societies ), நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் போன்றவைகளும் 
பெருமளவில் தொடங்கப்பட்டன . பொருள்களின் விநியோக 
ஏற்பாடு நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களினால் கவனிக்கப்பட்ட 
மையால் , திட்டகாலத்தில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் நாடு 
முழுவதும் விரைவாக நன்கு பரவி வளர்ச்சி பெற்றது . இதற்குப் 
பின்னர்தான் , சோவியத்து நாட்டில் பொருளாதார வளர்ச்சி 
கணிசமாக ஏற்படலாயிற்று . 


திட்டங்களை நல்ல முறையில் நிபுணர்கள் ஒன்றுகூடி வகுத்து 
விட்டாலும் கூட , அத்திட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பு 
மக்களைத்தான் சார்கிறது என்பதை நன்கு புரிந்த சோவியத்து 
அரசாங்கம் அக்கருத்தை மக்களும் புரிந்து கொண்டு செய 
லாற்றுமாறு சூழ்நிலைகளை உருவாக்கியது . ஓவ்வொரு திட்டத் 
தையும் மக்கள் திட்ட மாக்குவதற்கான வழிமுறைகளைச் சோவி 
யத்து அரசு கூட்டுறவு மூலம் வகுத்தது . இதன் விளைவாகக் 
கூட்டுறவு இயக்கமும் செழித்து வளரலாயிற்று . 


இனி , சோவியத்து நாட்டின் பல்வேறு கூட்டுறவு அமைப் 
புகளை ஆராய்வோம் . இந்நாட்டின் பொருளாதாரத் தேவைகளுக் 
கேற்ப , கூட்டுறவு அமைப்புகள் பல வடிவங்களில் 1860 - ஆம் 
| ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே உருவாகத் தொடங்கின . 
அவ்வமைப்புகளைக் கொண்டு நாம் இந்நாட்டின் கூட்டுறவு 
இயக்க வரலாற்றை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் . 
சோவியத்து நாட்டின் கூட்டுறவு அமைப்புகள் 

இப்பொதுவுடமை. " நாட்டின் கூட்டுறவு அமைப்புகள் 
அவ்வப்போது நிலவிய சூழ்நிலைகளுக்கேற்ப தோன்றியவை 
யாகும் . அவையாவன : 


230 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


( 1 ) தொழிலாளர் அமைப்புகள் ( Labour Artels ) 
( 2 ) விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Agricultural Socie 

ties )) 


( 3 ) கடன் வழங்கும் சங்கங்கள் ( Credit and Loan giving 

Societies ) 
( 4 ) கூட்டுறவு இணைப்புச் சங்கங்கள் ( Co - operative Unions ) 
( 5 ) நுகர்வோர் கூட்டுறவுச்சங்கங்கள் ( Consumers Societies ) 


1. தொழிலாளர் அமைப்புகள் : 
இக்கூட்டுறவு அமைப்புகளே 

சோவியத்து 

நாட்டின் 
பழமையான கூட்டுறவுச் செயல்களுக்கு எடுத்துக்காட்டாக 
விளங்குகின்றன . கூட்டுறவுக் கொள்கைகள் முதன் முதலில் 
இவ்வமைப்புகள் மூலமாகத்தான் இந்நாட்டில் குடிபுகுந்தன . 
தொழிலாளிகள் தங்கள் நலன் கருதி உருவாக்கியவையே இவ் 
வமைப்புக்களாகும் . 19 - ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே 
தொழிலாளிகள் முதலாளிகளின் கொடுமைக்கு ஆளாகித் தவித் 
தனர் . தங்களது உழைப்புக் கேற்ற ஊதியம் பெறுவதற்காகவே 
தொழிலாளிகள் இவ்வமைப்புகளை நாடினர் . இனி , இக்கூட்டுறவு 
அமைப்பை எவ்வாறு சோவியத்துச் சட்டம் வரையறுத்துள்ளது 
என்பதைக் காண்போம் . 


“ உறுப்பினர்களின் கூட்டுப் பொறுப்பின் அடிப்படையில் 
கூட்டாகக் 

கணக்கு வைத்துக் கொள்வதன் மூலம் சில 
தொழில்களை நடத்துவதற்காகவோ அல்லது தனி நபர்களின் 
தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவோ அமைக்கப்படும் கூட்டு 
நிறுவனமே ஆர்ட்டல் ( Artel ) எனப்படும் ” . 


( " An Artel is an Association formed to carry on certain 
Industries or render Personal services on the Joint responsi 
bility of the members of the Artel and on their Joint 
account " ) . 


எனவே , தொடக்கத்தில் ஒன்று சேரக்கூடிய பல துறைத் 
தொழிலாளிகள் ஒன்றுகூடி தங்களுக்குள் ஓர் அமைப்பைக் 
கூட்டுறவு அடிப்படையில் உருவாக்கி , அதன் மூலம் தங்களது 
உழைப்பைத் தகுந்த ஊதியத்திற்கு நல்கினர் . அதாவது , 
தங்களது உழைப்பிற்கேற்ற 

ஊதியத்தை இக்கூட்டுறவு 
அமைப்பின் மூலம் பெற்றனர் . எனவே , தொழிலாளிகளின் நலன் 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


231 


முதலாளிகளின் இலாப நோக்குக்குப் பலியாகாமல் இக்கூட்டுறவு 
அமைப்புகளால் பாதுகாக்கப்பட்டது . தொடக்கத்தில் மரவேலை 
செய்வோர் , கட்டட வேலை செய்வோர் , கைத்தொழில்களில் ஈடு 
பட்டவர்கள் , முதலான தொழிலாளிகளே இவ்வமைப்புகளைத் 
தங்களைப் பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கோடு உருவாக்கினர் . 
இத்தொழிலாளிகளின் உழைப்பை நாடுவோர் , முதலில் இக் 
கூட்டுறவுச் சங்கத்தின் தலைவரைச் சந்தித்து ஊதியத்தை 
நிருணயம் செய்து கொள்ள வேண்டும் . அதன் பிறகே , தொழி 
லாளிகள் கூட்டுறவுச் சங்கத்தின் சார்பில் பணியைத் தொடங்கு 
வார்கள் . இக்கூட்டுறவு அமைப்புகள் உறுப்பினர்களிடமிருந்தும் , 
வெளியார்களிடமிருந்தும் கடன் பெற்று , உறுப்பினர்களின் 
நலனுக்காகச் சில தொழில்களையும் சிறப்புற நடத்தி வந்தன . 
இத்தகைய திட்டமிட்ட நடவடிக்கைகளால் தொழிலாளிகளின் 
வாழ்க்கை நிலை மேடுபள்ளமின்றி , ஒரே சீராக அமைந்ததில் வியப் 
பேதுமில்லை . ஆனால் , தொடக்கத்தில் வெற்றி நடை போட்ட இக் 
கூட்டுறவு அமைப்புகள் தொடர்ந்து வெற்றி பெற இயலவில்லை. 
சோவியத்து நாட்டில் பேரளவுத் தொழில் களும் ( Large - Scale 
Industries ) . கனரகத் தொழில் களும் ( Heavy Industries ) 
வேகமாக வளர்ந்தமையால் இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
தன் வலிவையும் , முக்கியத்துவத்தையும் மெள்ள மெள்ள இழக்க 
லாயின . கைத்தொழில் கூட்டுறவு அமைப்புகள் ( Handicrafts 
Artels ) இவ்வகையில் மிகவும் - பெயர் பெற்றவையாகும் . 
அவற்றுள் சில , இன்றும் சோவியத்து நாட்டில் நிலை பெற்று 
உள்ளன . 


2 . 


விவசாயச்கூட்டுறவுச் சங்கங்கள் ( Agricultural Societies ) 

விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்கள் பத்தொன்பதாம் நூற் 
றாண்டின் இறுதியில் விவசாயிகளால் அமைக்கப்பட்டன . இச் 
சங்கங்களுக்கும் கூட்டுப் பண்ணைகளுக்கும் ( Collective Farms ) 
நிரம்ப வேறுபாடு உண்டு , விவசாயிகள் தங்களைச் சூழ்ந்திருந்த 
பிரச்சினைகளைக் களையும் பொருட்டே இச்சங்கங்களை உருவாக் 
கினர் . விவசாயத்திற்குத் தேவையான பொருள்களை இவர்களால் 
இலாபகரமாகக் கொள்முதல் செய்ய முடியவில்லை. எனவே , 
உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டது . இதுமட்டுமின்றி , விளை 
பொருள்களை இவர்களால் முறையாக விற்பனை செய்யவும் இயல 
வில்லை . இச்சூழ்நிலையில்தான் , விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
தொடங்கப்பட்டன . இச்சங்கங்களின் பணிகளாவன : 


( 1 ) விவசாயத்திற்குத் தேவையான தரமான விதைகள் , 
உரங்கள் , விவசாயக் கருவிகள் போன்றவற்றை மொத்தமாகக் 


232 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கொள்முதல் செய்து , உறுப்பினர்களுக்குத் தேவையான அளவு 
அளித்தல் ; 


( 2 ) உ.றுப்பினர்களுக்குத் தேவையான நுகர்வுப் பொருள் 
களைக் கொள்முதல் செய்து , முறையாக விற்பனை செய்தல் ; 


( 3 ) உறுப்பினர்களது விளைபொருளுக்கு முறையான 
விற்பனையேற்பாடு செய்தல் . 

இச்சங்கங்கள் அமைக்கப்படும்போது , நிலம் தனிப்பட்டவர் 
களுக்குச் சொந்தமானதாகவே இருந்தது . எனவே உறுப் 
பினர்கள் யாவரும் தங்கள் விளை பொருளை இச்சங்கங்கள் மூல 
மாகவே விற்பனை செய்து வந்தனர் . ஏனைய நாடுகளில் இயங்கி 
வந்த ‘ விவசாயிகள் கூட்டுறவு விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 
( Farmers Co - operative Marketing Societies ) போலவே இச் 
சங்கங்களும் சோவியத்து நாட்டில் பணியாற்றி வந்தன . ஆனால் , 
இச்சங்கங்கள் உறுப்பினர்களுக்குத் தேவையான 

எல்லாப் 
பொருள்களையும் கொள்முதல் செய்து விநியோகம் செய்தமை 
யால் , தொடக்கத்திலிருந்தே உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு 
இருந்து வந்தது . 


1395.ஆம் ஆண்டு, வெண்ணெய் உற்பத்தியாளர்கள் 
தங்கள் நலன் கருதி இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்களை அமைத் 
தனர் . முதன் முதலில் இச்சங்கங்கள் ‘ சைபீரியா வில் ( Siberia ) 
அமைக்கப்பட்டன . ட்ரான்ஸ் - சைபீரியன் ரயில் 

ரயில் மார்க்கம் 
( Trans - Siberian Railway )உண்டானபின் , வெண்ணெய் வாணி 
பத்தில் கடும் போட்டி ஏற்படலாயிற்று . இக்கடும் போட்டியி 
லிருந்து தங்களைக் காத்துக்கொள்ளும் பொருட்டே , வெண் 
ணெய் வியாபாரிகள் இக்கூட்டுறவுச் சங்கங்களை அமைத்தனர் . 
இவற்றைத் தொடர்ந்து , இச்சங்கங்களின் எண்ணிக்கை விரை 
வாக உயரலாயிற்று . 1908 - ஆம் ஆண்டு, சைபீரியாவின் பால் 
பண்ணைச் சங்கங்களின் இணைப்புச் சங்கம் ( Union of Siberian 
Cremery Association ) அமைக்கப்பட்டது . இத்தலைமைக் 
சங்கத்தின் ‘ நடைமுறை விதி களின்படி ( Articles ), உறுப்பினர் 
களாக விளங்கும் எல்லாச் சங்கங்களும் தங்களின் உற்பத்திப் 
பொருளான வெண்ணெயைத் தலைமைச் சங்கத்திற்கே விற்பனை 
செய்ய வேண்டும் . இதுமட்டுமின்றி , தங்களுக்குத் தேவையான 
எல்லாப் பொருள்களையும் கூட்டாக இச்சங்கத்தின் கூட்டுறவுப் 
பண்டகசாலைகளிலிருந்தே - கொள்முதல் செய்ய வேண்டும் , 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


233 


இன்றும் , இச்சங்கம் சோவியத்து நாட்டில் வலிமை வாய்ந்த 
அமைப்பாக விளங்குகின்றது . 

இவ்விவசாயக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் கல்வித் துறையிலும் , ஆராய்ச்சித் துறையிலும் பெரும் 
பொறுப்புகளை வகித்து வந்தன . மேலும் , விவசாயத்திற்குத் 
தேவையான இயந்திரங்களையும் , மற்ற கருவிகளையும் உறுப்பினர் 
களுக்கு வாடகைக்குக் கொடுத்து உதவின . இனி , இச்சங்கங் 
களின் வளர்ச்சியைக் காண்போம் . 


ஆண்டு 


சங்கங்களின் எண்ணிக்கை 


175 


1876 
1901 


1913 


268 
3,000 
6,000 


1917 


இச்சங்கங்களின் வளர்ச்சிக்குக் காரணம் , 

சோவியத்து 
நாட்டில் நிலவிய சூழ்நிலையே . விவசாயிகள் சுமார் 33 சதவிகித 
நிலத்தையே பெற்றிருந்தனர். எனவே அவர்களது நிலப் பசி 
உச்சகட்டத்தில் இருந்தது . விவசாய உற்பத்தியும் பெருமளவில் 
குறைந்ததால் , விவசாயிகள் பல இன்னல்களுக்குள்ளானார்கள் . 
விவசாயிகளின் சீர்கேடு நாட்டின் பொருளாதாரத்தையே மிகவும் 
பாதித்தது . இத்தகைய பொருளாதார இடர்ப்பாடுகளை களையும் 
பொருட்டே , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் பெருமளவில் தொடங்கப் 
பட்டன . 


கொள்கைப் பிடிப்பு நிறைந்த இக்கூட்டுறவுச் சங்கங்களால் 
விவசாயிகளின் இன்னல்கள் பெருமளவில் குறைந்தன . விவசா 
யத்திற்குத் தேவையான எல்லாப் பொருள்களும் இக்கூட்டுறவுச் 
சங்கங்களால் விநியோகிக்கப்பட்டன . எனவே , விவசாயிகள் 
தங்களுக்குத் தேவையானப் பொருள்களைக் குறைந்த விலையில் , 
தேவையான அளவு பெற முடிந்தது . விவசாயப் பொருள்கள் 
மட்டுமின்றி , ஏனைய தேவைப் பொருள்களும் முறையாக விற்பனை 
செய்யப்பட்டமையால் , உறுப்பினர்கள் நிம்மதியாக வாழ 
முடிந்தது . விளை பொருளுக்குத் தகுந்த சந்தையை ( Market ) 
கண்டுபிடிக்கும் பணியையும் இக்கூட்டுறவுச் சங்கமே மேற் 
கொண்டதால் , விவசாயிகளின் இன்னல்கள் பெரிதும் குறைய 
லாயின . உறுப்பினர்கள் யாவரும் தங்கள் உற்பத்திப் பொருளைக் 
கூட்டுறவுச் சங்கத்திடமே அளித்து விடுகின்றனர் . இக்கூட்டுறவுச் 
சங்கம் தகுந்த முறையில் விற்பனையேற்பாடு செய்து உறுப்பினர் 
களுக்கு உதவுகின்றது . 


234 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இவ்வாறு , விவசாயிகளின் பிரச்சினைகள் இக்கூட்டுறவுச் 
சங்கங்களால் நிவர்த்திக்கப் படுவதால் , விவசாயிகள் தொல்லை 
ஏ துமின்றி விவசாயத்தில் ஈடுபட வழியேற்படுகின்றது . இதன் 
பயனாக , விவசாய உற்பத்தியும் கணிசமாக உயர வாய்ப்பு உண் 
டாக்கப் படுகின்றது . எனவே , இவ்வகைக் கூட்டுறவு விவசாயச் 
சங்கங்கள் இந்நாட்டின் வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றுள்ளன 
என்பதை எவரும் மறுக்க இயலாது . 


3. கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் ( Credit Societies ) 

ரஷ்யப் புரட்சிக்கு முன்னர் இயங்கி வந்த கூட்டுறவு அமைப்பு 
களில் கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந் 
தவையாகும் . விவசாயிகள் போதிய நிதிவசதியின்றி அதிக 
வட்டிக்குப் பணத்தைப் பெற்று வந்தனர் . சீர்கேடு அடைந்து 
கீழ்நிலையில் இருந்த அவர்களது பொருளாதார் நிலை அதிக 
வட்டியினால் மேலும் பாதிக்கப்பட்டது . விதைகள் , உரங்கள் 
போன்ற தேவைப் பொருள்களை வாங்குவதற்கு இவர்கள் போதிய 
நிதிவசதியின்றி அல்லலுற்றனர் . விளைபொருளைத் தகுந்த 
முறையில் விற்பனை செய்வதற்கும் அவர்கள் நிதிவசதியைப் 
பெற்றிருக்கவில்லை . இந்நிலையை மாற்றியமைக்கவே , கூட்டுறவுக் 
கடன் சங்கங்கள் இந்நாட்டில் உருவாக்கப்பட்டன . 


இக்கூட்டுறவுச்சங்கங்களால் விவசாயிகள் பெற்ற நன்மைகள் 
பல . விவசாயிகள் இச்சங்கங்களில் உறுப்பினர்களாக மாறவே , 
உறுப்பினர்களின் நலன் கருதிக் கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் பல 
நல்ல நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்கின . உறுப்பினர் 
களுக்குச் சேமிப்பின் நன்மைகளையும் , சிக்கனத்தின் பெருமை 
களையும் முறையாகப் போதித்தன . இச்சங்கங்கள் சிக்கன நட 
வடிக்கைகளை உறுப்பினர்கள் முறையாகப் பயின்றமையால் , 
அவர்களது பொருளாதார நிலை சற்று முன்னேற்றம் கண்டது . 
மேலும் , உறுப்பினர்களது தேவைக்கேற்ப நிதி வசதிகளும் இக் 
கூட்டுறவுச் சங்கங்களால் அளிக்கப்பட்டமையால் , பொறுக்கு 
விதைகள் , தரமான உரங்கள் , விவசாயக் கருவிகள் போன்ற 
தேவைப் பொருள்களை உறுப்பினர்கள் எளிதாகக் கொள்முதல் 
செய்ய முடிந்தது . இக்கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் இரு வகைப் 
படும் . 


1. கடன் , சேமிப்புச் சங்கங்கள் ( Loan and Savings Society ) 


2. கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் ( Credit Associations ) 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


235 


கடன் , சேமிப்புச் சங்கங்கள் முதலில் உருவாக்கப்பட்டிருந் 
தாலும் , அவைகள் வெற்றிகரமாகத் தொண்டாற்ற இயலவில்லை. 
இச்சங்கங்கள் உறுப்பினர்களிடமிருந்தே ‘ பங்கு மூலதனத்தைப் 
( Share Capital ) பெற்று வந்தன . ஆனால் , விவசாயிகள் பொரு 
ளாதார நிலையில் மிகவும் பின் தங்கி இருந்தமையால் ஒரு சிறு 
தொகையைக்கூட அவர்களால் சங்கத்திற்கு 

அவர்களால் சங்கத்திற்கு அளிக்க முடிய 
வில்லை . பொருள் வசதி படைத்த விவசாயிகள் வாழ்ந்து வந்த 
ஒருசில கிராமங்களில் மட்டுமே இக்கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்க 
முடிந்தன . 


இச்சங்கங்களில் மலிந்து கிடந்த குறைபாடுகளின் காரண 
மாக , கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் ( Credit Associations ) 
மாற்று அமைப்புகளாக அமைக்கப்பட்டன . இச்சங்கங்களின் 
உறுப்பினர்கள் ‘பங்கு மூலதனம் அளிக்கவேண்டியதில்லையாத 
லால் உறுப்பினர்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டனர் . இச்சங்கங்கள் 
தங்களுக்குத் தேவையான நிதியை மாநில வங்கி ( State Bank ) 
மூலம் கடனாகப் பெற்று வந்தன . நாளடைவில் , உறுப்பினர்கள் 
தங்களிடமிருந்த தொகையை ‘ வைப்புக் கணக்கில் ( Deposit ) 
இச்சங்கங்களிடம் அளிக்கத் தொடங்கினர் . இவ்வாறு நல்ல 
நிதி நிலையைப் பெற்ற இக்கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் உறுப் 
பினர்களுக்குத் தேவையான தொகையைக் கடனாக வழங்கி 
வந்தன . இதன்மூலம் , விவசாயத் தொழிலுக்கு ஏற்றம் உண் 
டாகத் தொடங்கியது . சில சமயங்களில் , கூட்டுறவுச் சங்கங்களே 
உறுப்பினர்களின் சார்பாக விதைகள் , உரங்கள் , இயந்திரக் 
கருவிகள் முதலானவற்றைக் கொள்முதல் செய்து உறுப்பினர் 
களுக்கு விநியோகம் செய்து வந்தன . 1905 - ஆம் ஆண்டு, 
சோவியத்து நாட்டில் 1400 கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் தொண் 
டாற்றி வந்தன . 1917 - ஆம் ஆண்டில் ( புரட்சி ஏற்பட்டபோது ) 
சுமார் 15,000 கடன் சங்கங்கள் இயங்கி வந்தன என்றால் இச் 
சங்கங்களின் பெரு வளர்ச்சியை நாம் எளிதில் அறிந்துகொள்ள 
லாம் . 1905 - ஆம் ஆண்டுக்குப் பின்னர் , அரசாங்கம் தன் முழு 
ஆதரவையும் இக்கூட்டுறவுச் சங்கங்களுக்கு நல்கி வந்தமையால் , 
இச்சங்கங்கள் விரைவில் முன்னேறலாயின . உறுப்பினர்களது 
நிதிப் பற்றாக்குறை இச்சங்கங்களால் ஈடு செய்யப்பட்டமையால் , 
உறுப்பினர்களது பிரச்சினைகள் பெருமளவில் குறையலாயின . 
குறிப்பாக , வேளாண்மைத்தொழிலில் ஈடுபட்டிருந்தோர் மிகவும் 
நன்மை பெறலாயினர் . விவசாயத் தொழிலில் பெரும் மாற்றங் 
களைச் செய்த பெருமை இச்சங்கங்களைக் சாரும் . விவசாயிகள் 
நலன் பெற்றமையால் , விவசாயமும் வளம்பெறத் தொடங்கியது . 


236 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
கூட்றவு இணைப்புச் சங்கங்கள் 
இச் சங்கங்கள் தொடக்கத்தில் தோன்றியவை அல்ல ,, 
எல்லாத் துறைகளிலும் கூட்டுறவு அமைப்புகள் ஏற்பட்ட 
பின்னரே , இவ்விணைப்புச் சங்கங்கள் தோன்றலாயின . கடன் 
வழங்கும் சங்கங்கள் , விவசாயச் சங்கங்கள் , நுகர்வோர் சங்கங்கள் 
போன்ற அனைத்துச் சங்கங்களின் வளர்ச்சிக்கு இவ்விணைப்புச் 
சங்கங்கள் பெரிதும் உதவின . ஒவ்வொரு துறையிலும் தனித் 
தனியாக இயங்கி வந்த கூட்டுறவுச் சங்கங்களை ஒருமுகமாக 
நெறிப்படுத்தி , அவற்றை அத்துறைகளின் தன்மைக்கேற்ப உயர் 
மட்ட அமைப்புகளுடன் இணைப்பதில் இச்சங்கங்கள் பெரிதும் 
பாடுபட்டன . இதன் மூலம் , கூட்டுறவுச் சங்கங்களிடையே சீரான 
நிர்வாகமும் , சிறந்த கட்டுப்பாடும் ஏற்பட்டன . சங்கங்களிடையே 
ஏற்பட்ட நல்லுறவு , கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்கும் , வெற்றிக்கும் 
உரமாக அமைந்தது . தோன்றிய நல்லுறவுச்கு இவ்விணைப்புச் 
சங்கங்களே காரணமாகும் . 


மாவட்ட அளவில் பல கூட்டுறவு இணைப்புச் சங்கங்கள் , 
சோவியத்து 

நாட்டில் அமைக்கப்பட்டன . மாவட்ட 
அமைப்புகள் ( District Organisations ) மட்டுமின்றி , மத்திய 
அமைப்புகள் , ( Central Organisations ) பலவும் தொடங்கப் 
பட்டன . இவ்வகையில் , நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களின் 
இணைப்புச் சங்கம் ( The All Russian Union of Consumrs Co 
operatives ) சோவியத்து நாட்டில் இன்றும் சிறந்து விளங்கு 


கின்றது . 


இக்கூட்டுறவு இணைப்புச் சங்கங்கள் பெரும்பாலும் ஜார் 
மன்னர்கள் நாட்டை ஆண்ட பொழுதே தோன்றியவையாகும் . 
இம் முடியாட்சி கூட்டுறவு இயக்கத்திற்கு எவ்வித ஆதரவும் 
அளிக்கவில்லையாகையால் , இணைப்புச் சங்கங்கள் பெருகவில்லை . 
நேரடியாக இச்சங்கங்களுடன் 

இல்லையாயினும் , 
அரசாங்கத்தின் ஆதரவு இல்லையாதலால் வளர்ச்சி எதிர்பார்த்த 
அளவில் ஏற்படவில்லை. 

ஆதரவு இல்லையேல் வளர்ச்சி 
குன்றத்தானே செய்யும் ? புரட்சிக்குப் பின்னரே இச்சங்கங்கள் 
வலிமையுடன் வளரத் தொடங்கின . 


பகை 


நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
இங்கிலாந்தை முன்னோடியாகக் கொண்டே , சோவியத்து 
நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் தொடங்கப்பட்டது . 
ராக்டேல் முன்னோடிகளால் அமைக்கப்பட்ட கூட்டுறவுப்பண்டக 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


231 


சாலையின் பெரு வெற்றியைக் கண்ட சோவியத்து நாடும் 
கொள்கை அளவில் ஈர்க்கப்பட்டு , அதன் விளைவாக நுகர்வோர் 
கூட்டுறவு 

இயக்கம் தொடங்கப்பட்டது . பத்தொன்பதாம் 
நூற்றாண்டின் பிற்பகுதியில்தான் நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் அமைப்பதற்கான முயற்சிகளும் , நடவடிக்கைகளும் 
மேற்கொள்ளப்பட்டன . 


வரை 


சிறந்த கொள்கைகளுடனும் , நோக்கங்களுடனும் இக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் தொடங்கப்பட்டாலும் , 1890 - ஆம் ஆண்டு 
கணிசமான வளர்ச்சியைப் பெறவில்லை. 

அரசின் 
முறையான ஆதரவு இல்லாததே வளர்ச்சிக் குறைவின் 
காரணமாகும் . 1891 - ஆம் ஆண்டின் 

1891 - ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 
இக்கூட்டுறவு நுகர்வோர் சங்கங்கள் பெருமளவில் வளரலாயின . 
இவ்வாண்டின் தொடக்கத்தில்தான் , தேவைப் பொருள்களின் 
விலைகள் பெருமளவில் உயரலாயின . விலைகள் மிகவும் 
உயர்ந்தது மட்டுமின்றி , தேவைப் பொருள்கள் கருப்பு ( கள்ள ) ச் 
சந்தை ( Black Market ) மூலம் விற்பனை செய்யப்பட்டு வந்தன . 
எனவே , தேவைப் பொருள்களின் விற்பனையை முறையாக மாற்றி 
யமைக்கும் பொருட்டும் , பொருள்களின் விலைகளை முறையாகக் 
கட்டுப்படுத்துவதற்காகவும் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
அரசாங்க ஆதரவுடன் எண்ணிக்கையில் அதிகமாக அமைக்கப் 
பட்டன . இவை மூலம் , தேவைப் பொருள்களை மக்கள் நியாய 
விலைக்குப் பெற முடிந்தது . இவ்வாறு , மெள்ள வளர்ந்து வந்த 
‘ நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் ஜப்பானுடன் ஏற்பட்ட போரின் 
போது ( 1906-1911 ) பெருவளர்ச்சி பெறத் தொடங்கியது . 
போரின் போது இயல்பாக எழும் பற்றாக்குறைப் பிரச்சினை 
சோவியத்து நாட்டிலும் ஏற்படவே , மக்களின் தேவைகளை நிறை 
வேற்றுவதற்காகவும் , பொருளாதார இடர்ப்பாடுகளை களைவதற் 
காகவும் , நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் பெருமளவில் 
தொடங்கப்பட்டன . சிறந்த கொள்கைகளைக் கொண்டு இச் 
சங்கங்கள் பணிபுரிந்தமையால் , வெற்றி எளிதில் கிட்டியது . இக் 
கூட்டுறவுச் சங்கங்களில் பெரும்பாலானவை கிராமப் பகுதிகளில் 
தான் முதன் முதலில் தொடங்கப்பட்டன . இதைத் தொடர்ந்தே 
நகர்ப்புறங்களில் இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்கள் தொடங்கப் 
பட்டன . பெரும்பாலான கூட்டுறவுச் சங்கங்கள் பொருள்களின் 
விலைகளை முறையாகக் கட்டுப்படுத்துவதில் தங்களது முழுக் 
கவனத்தையும் செலுத்தியதால் , மக்கள் பெருமகிழ்ச்சி 
கொண்டனர் . இச்சங்கங்கள் எடுத்துக் கொண்ட முயற்சிகள் 
யாவும் பெரு வெற்றி பெற்றமையால் , விலைவாசிகள் முறையாகக் 


* 


சீர்பட்டது 


என்று 


| 
238 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
கட்டுப்படுத்தப்பட்டன . சோவியத்து நாட்டின் வரலாற்றுச் 
சிறப்பு வாய்ந்த புரட்சி ஏற்பட்ட 1917 - ஆம் ஆண்டில் , சுமார் 
25,000 நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்கி வந்தன . 
அக்டோபர் புரட்சிக்குப் பின்னர்தான் , சோவியத்து நாட்டின் 
நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தில் பல வியத்தகு மாற்றங்கள் 
ஏற்படலாயின . 

1865 - ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் 1917 - ஆம் ஆண்டுக்குப் பின்ளர்தான் 
முழுமை பெற்றன என்று உறுதியாகக் கூறலாம் . நுகர்வோரின் 
நலன் கருதித் தொடங்கப்பட்ட இக்கூட்டுறவுச் சங்கங்கள் 
முறையாக ஒன்றுகூடி கூட்டிணைப்பு களையும் 

( Federations ) 
உருவாக்கிக் கொண்டன . இக்கூட்டிணைப்புகளால் , கூட்டுறவுச் 
சங்கங்களின் நிர்வாகம் முறையாக 
சொல்லலாம் . மேலும் சங்கங்களிடையே நிலவிய நல்லுறவுக்கு 
இக்கூட்டமைப்புகளேவித்திட்டன . இவ்வாறு அமைக்கப்பட்ட 
சோவியத்து நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களின் 
கூட்டமைப்பே சென்ட்ரோசோயஸ் ( Centrosoyus ) எனப்பெயர் 
பெற்றது . இக்கூட்டமைப்புகள் சோவியத்து நாட்டின் கூட்டுறவு 
இயக்கத்தைச் செவ்வனே 

சீர்படுத்தத் தொடங்கின . 
இவ்வமைப்புகள் மத்திய அமைப்புகளாகவும் பணியாற்றி 
யமையால் இயங்கி வந்த அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களும் 
சிறந்த கண்காணிப்பில் வளரத் தொடங்கின . குறிப்பாக , 
அக்டோபர் புரட்சிக்குப் பின்னர் இந்நாட்டின் கூட்டுறவு இயக்கம் 
வலிமையுடன் வளரலாயிற்று . புரட்சிக்குப் பின்னர் அமைந்த 
அரசு , இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகளை இன்றியமையாப் 
பொருள்களை மக்களுக்கு முறையாக விநியோகம் செய்யவல்ல 
பதிலி களாகப் ( Agencies ) பயன்படுத்தத் தொடங்கியது . 

ஆணைக்கேற்பச் செயற்படவேண்டிய சூழ்நிலை 
உருவாகியதால் , இந்நாட்டின் கூட்டுறவு இயக்கம் தனது தனித் 
தன்மையையும் , சுதந்திர அமைப்பையும் இழக்கவேண்டியதாயிற்று . 
உறுப்பினர்கள் தங்கள் கருத்தைக்கூடத் தெரிவிக்க முடியாதவாறு 

பிறப்பிக்கப்பட்டன . அரசின் ஆணைகளால் 
உறுப்பினர்கள் யாவரும் நாவடக்கம் பெற்றனர் . அரசின் 
ஆணைகள் நாளொரு வண்ணம் பொழுதொரு 

மேனியாக 
வளர்ந்ததால் , கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சி தடைப்பட்டது . 
இதைக் கண்கூடாகக் கண்ட சோவியத்து நாட்டின் அரசு , 
கூட்டுறவு இயக்கம் நன்கு செழித்து வளர வேண்டுமானால் அதை 
அழுத்திக் கொண்டிருக்கும் பெரும்பாரம் என்ற தீவிரக் 
கட்டுப்பாட்டு முறைகள் நீக்கப்பட வேண்டும் 
பேருண்மையை நன்கு உணர்ந்து கட்டுப்பாடுகளை மெள்ள 


அரசின் 


ஆணைகள் 


என்ற 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


234 


மெள்ளத் தளர்த்தத் தொடங்கியது . இதன் பயனாகப் புதிய 
பொருளாதாரக் கைக்கோளின் ( New Economic Policy ) கீழ்க் 
கூட்டுறவு இயக்கம் புரட்சிக்கு முன்னர் இருந்தது போலவே 
எல்லா உரிமைகளையும் பெற்றுச் சுதந்தரமாக செயற்படத் 
தொடங்கியது . அரசின் தலையீடு குறைந்து , ஆதரவு பெருகியமை 
யால் புதிய இரத்தம் பாய்ச்சப்பட்டுச் செழித்து வளர வாய்ப்பு 
ஏற்பட்டது . குறிப்பாக , முதல் ஐந்தாண்டுத் திட்டக் காலத்தில் 
( 1928 - 32 ) நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் வெகு வேகமாக 
முன்னேறத் தொடங்கியது . 1932 - ஆம் ஆண்டு தனியார் 
வணிகம் அறவே 

அறவே ஒழிக்கப்பட்டமையால் , இவ்வியக்கத்தின் 
பணிகள் பெருமளவில் அதிகரித்தன . 


இரண்டாம் ஐந்தாண்டுத் திட்டக் காலத்திலும் இவ்வியக்கம் 
நன்கு வளர்ந்து வந்தாலும் , மீண்டும் அரசின் தலையீடு 
ஏற்பட்டது . தனியார் துறை அறவே அகற்றப்பட்டதால் , 
மக்களின் நலன் கருதிக் , கூட்டுறவு இயக்கத்தைத் தகுந்த 
முறையில் வழிநடத்திச் செல்ல திட்டங்களை 

வகுக்கத் 
தொடங்கியது அரசு . கிராமப்புற மக்களுக்குத் தேவையான 
எல்லாப் பொருள்களையும் முறையாக விநியோகிக்கும் பொறுப்பு 
நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தின் மீது சுமத்தப்பட்டது . 
1935 - ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இப்பெரும் பணியைப் 
பாங்குடன் செய்து வந்தது இக்கூட்டுறவு இயக்கம் . நகர்ப்புறங் 
களிலும் அரசாங்கப் பண்டகசாலைகள் , கடைகள் முதலானவை 
தொடங்கப்பட்டு மக்களின் அன்றாடத் தேவைகள் முறையாக 
நிறைவேற்றப்பட்டன . 1946 - ஆம் ஆண்டில் தான் , இந்நாட்டுக் 
கூட்டுறவு இயக்கத்தில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டது . அரசின் 
வேண்டுகோளுக்கேற்ப , நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் நகர்ப் 
புறங்களிலும் , தொழிலாளர் குடியிருப்புகளிலும் - ( Workers 
Settlements ) பல பண்டகசாலைகளை நிறுவி மக்களுக்குப் பெரும் 
தொண்டாற்றத் தொடங்கியது . சிறு துளி பெரு வெள்ளம் 
என்ற பழமொழிக் கேற்ப இக்கூட்டுறவு இயக்கம் தனிப்பட்ட பல 
பண்டகசாலைகளைக் கிராமங்களிலும் , நகர்களிலும் நிறுவி 
ஆலமரம் போல் வலிவுடன் வளரலாயிற்று . கீழே கொடுக்கப் 
பட்டிருக்கும் புள்ளி விவரங்கள் மூலம் இக்கூட்டுறவு இயக்கத்தின் 
வளர்ச்சியை நாம் எளிதில் அறிந்து கொள்ள இயலும் . 


- 


240 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ஆண்டு 
( Year) 
1917 
1926 
1929 
1957 
1966 
1970 


சங்கங்களின் எண்ணிக்கை 
( No. of Societies ) 

25,000 
40,000 
72,000 
70,000 
16,200 
16,000 


உறுப்பினர் எண்ணிக்கை 

( Menbership ) 
7-0 மிலியன் 
12-4 மிலியன் 
22-6 மிலியன் 
33-4 மிலியன் 
53.0 மிலியன் 
59.0 மிலியன் 


சோவியத்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் 
நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் பெரும் பங்கு பெற்றுள்ளது . 
நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டகசாலைகள் கிராமங்களிலும் , நகர் 
களிலும் ஒரு சேரப் பணிபுரிந்து வரத்தொடங்கியதால் மக்கள் 
எளிதில் தங்கள் தேவைப் பொருள்களைப் பெற்று நல்வாழ்வு 
பெற்றனர் . ‘கிடைப்பருமை (Scarcity ) நிறைந்த பொருள்கள் 
நியாய விலைக்கு விற்பனை செய்யப்பட்டமையால் கள்ளச் சந்தை 
அறவே ஒழிந்தது . தொழிலாளர் குடியிருப்புகளிலும் பண்டக 
சாலைகள் பல இயங்கி வந்தமையால் , தொழிலாளர் வாழ்க்கைத் 
தரம் உயர்ந்து , அவர்களது உற்பத்தித் திறனும் அதிகரித்தது . 
இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்திலிருந்து அரசின் கண் 
காணிப்பில் நுகர்வோர் கூட்டுறவியக்கம் செயற்பட வேண்டி 
யிருந்தாலும் , அதன் உரிமைகளும் , தனித் தன்மையும் , சுதந்திரச் 
செயல் முறைகளும் நசுக்கப்படவில்லை. எனவே , இவ்வியக் 
கத்தின் வளர்ச்சி எள்ளளவும் பாதிக்கப்படவில்லை . வணிகம் 
முழுமையும் அரசின் கைகளில் இருந்தாலும் , நுகர்வோர் 
கூட்டுறவு இயக்கத்தின் மூலமாகவே திட்டங்கள் செயற்படுத்தப் 
பட்டன . எனவே , இவ்வியக்கத்தின் வளர்ச்சி குறைவின்றி 
நிறைவு பெற்றது . அரசின் ஆதரவு கிடைத்து வந்தமையால் , 
இச்சங்கங்களுக்கு பிரச்சினைகள் எழவில்லை . எழுந்த பிரச்சினை 
கட்கும் எளிதில் தீர்வுகாணப்பட்டது . நாள்தோறும் , கூட்டுறவுப் 
பண்டகசாலைகள் , கடை கள் போன்றவை தோன்றிய வண்ண 
மாகவே இருந்தன . 


1970 - ஆம் ஆண்டில் , நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
3 ; 70,000 கடைகளைப் பெற்றிருந்தன . 1969 - ஆம் ஆண்டின் 
மொத்த விற்பனை 43,000 மிலியன் ‘ ரூபிளையும் ( Rouble ) தாண்டி 
யுள்ளது . 

இக்கூட்டுறவுக் கடைகளின் மொத்த விற்பனை 
சோவியத்து நாட்டின் சில்லறை வணிகத்தில் 30 சதவிகிதம் எனக் 
கணக்கிடப்பட்டுள்ளது . இக்கூட்டுறவுச் சங்கங்கள் கூட்டுப் 

" க 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


241 


பண்ணைகளிலும் ( Collective Farms) , அரசாங்கப் பண்ணை 
களிலும் ( State Farms ) , மக்களின் நலன் கருதி உண்டிச் சாலை 
களையும் ( Restaurants ) , சிற்றுண்டிச் சாலை களையும் ( Canteens ) 
பெருமளவில் தொடங்கியுள்ளன . தற்போது , சுமார் 70,000 
பொது உணவு விடுதிகளை இக்கூட்டுறவுச் சங்கங்கள் நடத்தி 
வருகின்றன என்றால் , தொழிலாளர்களிடத்தில் 

அரசும் , 
கூட்டுறவு இயக்கமும் கொண்டுள்ள பற்று எளிதில் விளங்கும் . 
இல்லங்களில் உணவு தயாரிக்கும் தாய்மார்களின் நலன் 
கருதியே இத்தகைய உண்டிச் சாலைகள் தொடங்கப்பட்டுள்ளன . 
இதன் பயனாகப் 

பெண்மணிகளின் சிரமங்கள் பெருமளவில் 
குறைய வழியேற்பட்டது . 


இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் சுமார் 42,000 உணவுப் 
பொருள்களைப் பதப்படுத்தவல்ல தொழிற்சாலைகளையும் பெற் 
றுள்ளது . இவை மூலம் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி , மது 
வகைகள் , உலர்த்தப்பட்ட பழ , காய்கறி வகைகள் , முதலானவை 
தயாரிக்கப்படுகின்றன . மேலும் , பழவகைகள் தகர அடைப்புகளில் 
அடைக்கப்பட்டு முறையாக விற்பனையும் செய்யப்படுகின்றன . 
1965 - ஆம் ஆண்டில் இப்பண்டகசாலைகளின் மொத்த உற்பத்தி 
( Total Output ) 2,300 மிலியன் ரூபிள் எனக் கணக்கிடப்பட் 
டுள்ளது . இவை மட்டுமின்றி . 14,000 ரொட்டி உற்பத்திச் சாலை 
களையும் நடத்தி வருகின்றன இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் . 
எனவே, மக்களின் எல்லாத் தேவைப் பொருள்களும் இக் 
கூட்டுறவுப் பண்டகசாலைகளால் முறையாக விநியோகம் செய்யப் 
படுகின்றன . 

மேலும் , அரசாங்கத்தின் சார்பில் கூட்டுப் பண்ணைகளி 
லிருந்து முக்கிய விவசாயப் பொருள்களையும் இக்கூட்டுறவுப் 
பண்டகசாலைகள் கொள்முதல் செய்துவருகின்றன . கூட்டுறவு 
முறையில் விவசாயத்தைச் செய்துவரும் விவசாயிகளிடமிருந்தும் 
எஞ்சிய விளைபொருளை இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் கொள் 
முதல் செய்வதால் , விற்பனை செய்வதற்காக அவர்கள் எதிர் 
கொள்ளும் செலவுகள் கணிசமாகக் 

கணிசமாகக் குறைகின்றன . சந்தைச் 
செலவுகளும் குறைகின்றன . இதனால் வேளாண்மையில் ஈடுபட் 
டுள்ளோர் வாழ்க்கைத் தரம் உயர வழியேற்பபடது . 


உலகிலேயே உறுப்பினர் எண்ணிக்கையிலும் , வணிகத்தின் 
அளவிலும் , சோவியத்து நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவு 
இயக்கமே முன்னணியில் நிற்கின்றது . முறையான திட்டங்களும் , 
அவற்றிற்கேற்ற செயல்முறைகளும் , உயர்ந்த நோக்கங்களும் , 

16 


242 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சாலைகள் 


மக்களின் சலியா உழைப்புமே சோவியத்து நாட்டை வெற்றிப் 
பாதையில் நடத்திச் சென்றன . நகர்ப்புறங்களில் இயங்கிவந்த 
கூட்டுறவுப் பண்டகசாலைகள் கார்போஸ் ( Gorpos ) எனவும் , 
கிராமப் புறங்களில் இயங்கியவை செல்போஸ் ( Selpos ) எனவும் , 
தொழிலாளர் குடியிருப்புகளில் இயங்கியவை ரேப் கூப்ஸ் 
( Rab Koops ) எனவும் வழங்கப்படுகின்றன . ஏனைய நாட்டுப் 
பண்டகசாலைகளைப் போலவே சோவியத்து நாட்டின் பண்டக 
சாலைகளும் இயங்கி வருகின்றன . 

பண்டக சாலைகளின் நிர்வாக அமைப்பு 
சோவியத்து நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தின் 
வெற்றியே அதன் முறையான அமைப்பால் விளைந்ததாகும் . 
நிர்வாக இயந்திரம் செவ்வனே செயலாற்றுமாறு பண்டக 
பல மட்டங்களில் 

முறையாகத் தொடங்கப்பட்டு 
நிர்வகிக்கப்படுகின்றன . அடித் தளத்தில் , கிராமக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் ( Rural Consumer Societies or Selpos ) அமைக்கப் 
பட்டுள்ளன . இக்கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அடுத்த மட்டத்தில் , 
மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் ( District Con 
sumers Co - op . Unions ) இயங்கி வருகின்றன . இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் யாவும் ‘ பிரதேச நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங் 
களுடன் ( Regional Consumers Co - op . Unions ) இணைக்கப் 
பட்டுள்ளன . இப்பிரதேசக் கூட்டுறவுச் சங்கங்கள் யாவும் , 
அடுத்த மட்டத்தில் இயங்கிவரும் குடியரசு நுகர்வோர் கூட்டு 
றவுச் சங்கங்களுடன் ( Republic Consumers Co - op . Unions ) 
சிறந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளன . மேலே குறிப்பிடப் 
பட்டுள்ள அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் தலைமை 
அமைப்பாக சென்ட்ரோ சோயஸ் ( Centro Soyus ) என்ற கூட்ட 
மைப்பு விளங்குகின்றது . இத் தலைமைக் கூட்டமைப்பின் கண் 
காணிப்பிலும் , பராமரிப்பிலும் தான் ஏனைய கூட்டுறவுச் சங்கங்கள் 
தொண்டாற்றி வருகின்றன . இக்கூட்டமைப்பிற்குக் குடியரசு 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் தங்கள் பிரதி நிதிகளை 
முறையாகத் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கின்றன . ஆனால் 
ருஷ்யக் கூட்டமைப்பின் பிரதேச நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் தங்கள் பிரதிநிதிகளை நேரடியாகவே தேர்வு செய்து 
அனுப்பி வைக்கின்றன . எனவே , சோவியத்து நாட்டின் 
அனைத்துக் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இக்கூட்ட 
மைப்பில் அங்கம் வகிக்கின்றனர் . இதுகாறும் விளக்கிவந்த 
நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தின் நிர்வாக அமைப்பை எளிய 
முறையில் இனிக் காண்போம் : 


243 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 
சென்ட்ரோ சோயஸ் ( Centro Soyus ) 

| 


15 குடியரசு நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 

|✓ 

V 
114 பிரதேச நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 

| 

V 
2,500 மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 

V| 

V 
16,000 கிராம நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் . 


சோவியத்து நாட்டின் அவ்வப் பகுதிகளின் தன்மைக்கேற்ப 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் முறையாக அமைக்கப்பட்டு , 
அவை ஒவ்வொன்றுக்குமிடையே சிறந்ததோர் இணைப்பும் 
உருவாக்கப்பட்டிருப்பதால் நிருவாக இயந்திரம் எளிதில் சுழல 
முடிகின்றது . ஒரு குளத்தில் எறியப்படுகின்ற கல்லால் ஏற்படும் 
அலைகள் எவ்வாறு 

எவ்வாறு ஒரே சமயத்தில் எல்லாக் கரைகளையும் 
அடையுமோ அதே போன்று , ஒரு 

ஒரு கூட்டுறவுச் சங்கத்தில் 
எதாவது ஒரு 

சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அம்மாற்றம் 
அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களிலும் ஏற்படும் வகையில் 
நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் பாங்குடன் அமைக்கப்பட் 
டுள்ளது . இதுமட்டுமின்றி, ஒவ்வொரு மட்டத்திலும் நுகர்வோர் 
கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் 
தேவைகள் எளிதாக நிறைவேற வாய்ப்புகள் உள்ளன . இச் 
சிறந்த நிருவாக அமைப்பின் காரணமாக அரசாங்கத்தின் கண் 
காணிப்புப் பணி பெருமளவில் குறைந்தது . இதன் விளைவாக , 
அரசின் தலையீடும் குறையவே , கூட்டுறவுச் சங்கங்கள் சுதந்திர 
மாகத் தங்கள் உரிமைகளைப் பாதுகாத்துக் கொண்டு இயங்கி 
வருகின்றன . 


இனி இம்மத்தியக் கூட்டமைப்பின் பணிகளை ஆராய்வோம் . 
அணைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் இது தலைமைச் 
சங்கமாக விளங்குவதால் இதன் பணிகள் மிகவும் முக்கியத்துவம் 
வாய்ந்தவையாகும் . இயங்கி வரும் கூட்டுறவுச் சங்கங்களை 
முறையாக நெறிப்படுத்தி , வழி நடத்திச் செல்வது இக்கூட்டமைப் 
பேயாகும் . எனவே , இதன் பணிகளை ஆராய்வது நமது கடமை 
யாகும் . 


என்ற 


* கீழ் இயங்கி 
என 
244 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
மத்தியக் கூட்டமைப்பின் பணிகள் 

( Functions of Centro Soyus ) : 
1. இம்மத்தியத் தலைமைச் சங்கம் சில முக்கியப் பொருள்களை 
மொத்தமாகக் கொள்முதல் செய்து , நியாய விலையில் இதன் 
கீழ்ப் பணிபுரிந்துவரும் பல்வேறு கூட்டுறவுப் பண்டகசாலை 
களுக்கு விற்பனை செய்து வருகின்றது . எனவே இக்கூட்டுறவுப் 
பண்டகசாலைகள் தட்டுப்பாடின்றி முக்கியப் பொருள்களை நியாய 
விலையில் இக்கூட்டமைப்பின் மூலம் பெற்று , அவைகளைத் தங்கள் 
உ.றுப்பினர்களுக்கு முறையாக விற்பனை செய்கின்றன . உறுப் 
பினர்களின் நல்வாழ்வே இப்பண்டகசாலைகளின் குறிக்கோளாக 
விளங்குவதால் இலாப 
இலாப வேட்டை 

சொல்லுக்கே 
இடமின்றிப் போகின்றது . 
அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் நடைமுறை விதிகளைக் 
கற்பிக்கின்றது . விவசாயப் பொருள்களைக் கொள் முதல் செய்யும் 
முறை , நுகர்வோர் தேவைப் பொருள் களிள் உற்பத்தி முறை , 
நிலையான சொத்துக்களின் மேல் முதலீடு செய்யும் முறை , 
போன்ற தலையாய பணிகளில் கூட்டுறவுச் சங்கங்களின் பங்கு 
பற்றியும் இத்தலைமைக் கூட்டமைப்பு கற்பிக்கின்றது . முக்கியப் 
மைப்பு ஆறு சிறப்புப் பிரிவுகளையும் கொண்டுள்ளது . எனவே , 
கொள்முதல் செய்வதும் , கூட்டுறவுப் பண்டகசாலைகளுக்கு 
விநியோகம் செய்வதும் இக்கூட்டமைப்பிற்கு எளிதான காரியங் 
ளாகின்றன . சிறந்த முறையில் பண்டகசாலைகள் இயங்க , விதி 
முறைகள் வகுக்கப்படுகின்றன . 


க 


TA 


3. இயங்கி வரும் அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
நடைமுறைக் கணக்குகளை இக்கூட்டமைப்பு முறையாகக் கண் 
காணிப்பதும் , சோதனையிடுவதும் முக்கியப் பணியாகக் கருதப் 
படுகின்றது . கணக்குகளில் உள்ள தவறுகளை நீக்குவதற்கும் , 
கணக்கு வைப்பு முறையைச் சீர்ப்படுத்துவதற்கும் தேவையான 
ஆணைகள் இக்கூட்டமைப்பால் பிறப்பிக்கப்படுகின்றன . 
தணிக்கை முறையால் , கூட்டுறவுச் சங்கங்களின் கணக்குகள் 
முறையாக எழுதப்பட்டு , தவறுகள் நடைபெறா வண்ணம் தடுக்கப் 
படுகின்றன . முறையான கணக்கு வைப்பு முறைதானே முன்னேற் 
றத்தை அளக்கும் அளவுகோல் ! 


நான்கு உயர் நிலைக் கொண்டிருக்கும் இவ்வமைப்பு தற்போது 
சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

245 
4. -கூட்டுறவுப் பண்டகசாலைகளுக்குத் தவையான 
முக்கியப் பொருள்களை இக்கூட்டமைப்பு வழங்குவதால் , அச்சங் 
கங்களிள் சார்பாக அப்பொருள்களை உற்பத்தி செய்யும் பல் 
வேறு நிறுவனங்களுடன் இம்மத்தியக் கூட்டமைப்பு தொடர்பு 
கொண்டு ஒப்பந்தங்களையும் , உடன்படிக்கைகளையும் உருவாக்கு 
கின்றது , எனவே , கூட்டுறவுச் சங்கங்களின் பளு நிறைந்த பல 
வேலைகளை இக்கூட்டமைப்பு ஏற்றுக் கொள்வதால் , காரியங்கள் 
யாவும் செம்மையாக நடைபெற வாய்ப்புகள் ஏற்படுகின்றன . 

5. இயங்கிவரும் எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் 
அவ்வப்போது அறிவுரைகளை இக்கூட்டமைப்பு வழங்கிவரு 
கின்றது . எனவே , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் கொள்முதல் ,, 
விற்பனை போன்ற பல துறைகளிலும் செவ்வனே செயற்பட முடி 
கின்றது . மேலும் , பொருள்களின் விலையை ஒரு மாறுபாடு 
அற்ற கைக்கோளின் அடிப்படையில் இக்கூட்டமைப்பு நிருணயம் 
செய்கின்றது . எனவே , கூட்டுறவுப் பண்டகசாலைகள் தங்கள் 
விருப்பம் போல் விலையை நிருணயம் செய்வதென்பது இயலாத 
செயலாயிற்று . எல்லாப் பகுதி மக்களும் பொருள்களை மாறுபாடு 
அற்ற நியாய விலையில் பெற்றனர் . இக்குறிப்பிட்ட பணிதான் 
இம்மத் தியக் கூட்டமைப்பின் பெருமையை மிகவும் உயர்த்தக் 
காரணமாக அமைந்தது என் றால் அது மிகையாகாது . 

6. கூட்டுறவுப் பண்டகசாலைகளின் வெற்றி , அவைகளில் 
பணிபுரிவோரின் உழைப்பையும் , திறமையையும் பொறுத்துத் 
தான் அமையும் என்பதை நன்குணர்ந்திருந்த இத்தலைமைக் 
கூட்டமைப்பு திறனுள்ள கூட்டுறவாளர்களை ஆக்க செய்யவல்ல 
பல கல்வி நிறுவனங்களைத் தொடங்கியுள்ளன . முறையான 
கூட்டுறவுக் கல்வியைப் புகட்டுவதன் மூலமே , தகுதியும் , 
திறமையும் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்க முடியும் என்ற 
உண்மையைப் புரிந்து 
நான்கு உயர் நிலைக் கூட்டுறவுப் பள்ளிகளையும் , 111 தொழில் 
நுட்பப் பள்ளிகளையும் , 103 தொழிற்பயிற்சிப் பள்ளிகளையும் 
நடத்தி வருகின்றது . மேலும் , தகுதி வாய்ந்தவர்களையே உரிய 
பதவிகளில் இக்கூட்டமைப்பு நியமித்தது . இதன் விளைவாக , 
நிருவாகமும் சிறப்பாக நடைபெறலாயிற்று . 


7. ஒருவருக்கொருவர் எண்ணங்களையும் , நோக்கங்களையும் 
பரிமாறிக் கொண்டால்தான் முன்னேறுவதற்குண்டான வாய்ப் 
புகள் பெருகும் என்பதை உணர்ந்திருக்கும் இத்தலைமைக் கூட்ட 
--மைப்பு கருத்துப் பரிமாற்றத்திற்குத் தேவையான வழிமுறை 


246 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


களையும் வகுத்தே உள்ளது . கூட்டுறவுச் சங்கங்களின் பிரதிநிதி 
களைக் கொண்டு மாநாடுகளும் , கருத்தரங்குகளும் நடத்தப்படு 
கின்றன . இதன் விளைவாகக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கிடையே 
நிலவும் நல்லுறவு மேலும் வலுப்படுகின்றது . சங்கங்களின் 
பொதுப் பிரச்சினைகட்குத் தீர்வு காணப்படுகின்றது . சங்கங்களுக் 
கிடையே நிலவும் கருத்து வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள் 
களையப்பட்டு , நல்லுறவும் தொடர்பும் எந்நாளும் நிலைத்திருக்கத் 
தக்க வகையில் சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகின்றன . இது இக் 
கூட்டமைப்பின் தலையாய பணிகளில் ஒன்றாகும் . 


8. இம்மத்தியக் கூட்டமைப்பே சோவியத்து நாட்டின் 
கூட்டுறவு இயக்கத்திற்குப் பிரதிநிதியாக விளங்குகின்றது . 
அரசாங்கத்திற்கும் , கூட்டுறவு 

இயக்கத்திற்குமிடையே 
நல்லுறவுப் பாலமாக விளங்குவது இக்கூட்டமைப்பேயாகும் . 
ஆணைகளைச் 

செவ்வனே செயற்படுத்துவதற்கும் , 
கூட்டுறவு இயக்கத்தின் உரிமைக் குரலையும் , கோரிக்கைகளையும் 
அரசிற்கு எடுத்தியம்புவதற்கும் இக்கூட்டமைப்பு உறுதுணையாக 
விளங்குகின்றது . 


அரசின் 


இத்தகைய பணிகளைச் செவ்வனே செய்வதற்கென இம் 
மத்தியக் கூட்டமைப்பு ஒரு நிருவாக அவை யையும் ( Board of 
Management), ஓர் ‘ இயக்குநர் அவை யையும் ( Board of Direc 
tors ) ஏற்படுத்தியுள்ளது . இவ்விரு அவை களும் இம்மத்தியக் 
கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன . 

பதினாறு வயதிற்கு மேற்பட்ட ஆண் , பெண் இருபாலாரும் 
கிராமக் கூட்டுறவுப் பண்டகசாலைகளில் உறுப்பினர்களாக 
அனுமதிக்கப்படுகின்றனர் . உறுப்பினர்களின் நலன் கருதியே 
இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் தொடங்கப்படினும் , முக்கியத் 
தேவைப் பொருள்கள் உறுப்பினர்கட்கும் , உறுப்பினரல்லாதா 
ருக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன . இதனால் , கிராமம் 
முழுவதும் நன்மை பெறுகின்றது . உறுப்பினராக விரும்பும் 
ஒவ்வொரு நபரும் நுழைவுக் கட்டணம் ( Entrance Fees ) 
செலுத்திய பின்னர் , கூட்டுறவுப் பண்டகசாலை வெளியிடும் 
பங்குகளில் ( Shares ) ஒன்றைப் பெற்றுக் கெகள்ள வேண்டும் . 
நுழைவுக் கட்டணமும் , பங்குகள் விற்பனை மூலம் கிடைக்கும் 
தொகையும் ஒவ்வொரு கூட்டுறவுப் பண்டகசாலையின் நிதி 
நிலையை உயர்த்த உதவுகின்றது . இப்பண்டகசாலைகள் சொத் 
துக்கள் பேரில் முதலீடு செய்ய விரும்பும் தருணத்தில் , தேவை 
யான பொருளுதவியை மாநில.வங்கி யிடமிருந்தும் ( State 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


247 


Bank ), சிறப்புக் கூட்டுறவு வங்கி யிடமிருந்தும் ( Special Co - op 
Bank ) பெறுகின்றன . எனவே , ‘ மூலதன முதலீடுகளையும் 
( Capital Investments ) இப்பண்டகசாலைகள் எளிதாகச் செய்து 
கொள்கின்றன . பொதுவாக , இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் 
நிதிவசதியைப் பெருக்கக் கடன்கள் ( Loans ) எழுப்புவதில்லை . 
உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சலியா உழைப்பினாலும் , நேர் 
மையான நடத்தையினாலும் கூட்டுறவுப் பண்டகசாலையின் தூண் 
களாக விளங்குகின்றனர் . கிடைப்பருமை பொருள்களும் இவர் 
களது தேவைக்கேற்ப நியாய விலையில் பெறுவதால் , பண்டக 
சாலையின் முன்னேற்றத்திற்கு இவர்கள் தங்கள் உழைப்பையும் , 
ஆதரவையும் நல்கிய வண்ணமே உள்ளனர் . உறுப்பினரல்லா 
தாரும் தேவைப் பொருள்களைப் பெற முடிவதால் இவர்களது 
ஆதரவும் கணிசமாக உள்ளது . 


வணிகத்தின் இலாபமும் , இழப்பும் அது நிருவகிக்கப்படும் 
தன்மையைப் பொறுத்தே அமையும் . கிராமப் பண்டகசாலைகள் 
ஒவ்வொன்றும் முறையாக , ஒரே சீராக நிருவகிக்கப்படுகின்றன . 
கூட்டுறவுப் பண்டகசாலையின் நிர்வாகத்திற்கென அப்பண்டக 
சாலையின் உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு “ பொதுச் சபை 
( General Body ) அமைக்கப்படுகின்றது . இச்சபையே பண்டக 
சாலையின் உயர் மட்டத்தில் இயங்கும் நிருவாக அமைப்பாகும் . 
உறுப்பினர்கள் தங்கள் நலனை இச்சபையின் மூலமாகத்தான் 
பாதுகாத்துக் கொள்கின்றனர் . தங்கள் கருத்துக்களை வெளியிடு 
வதும் இச்சபையின் மூலமாகத்தான் செய்கின்றனர் . உறுப்பினர் 
களுக்கு உற்ற துணையாக விளங்குவது இச்சபையே . அனைத்து 
உறுப்பினர்களையும் கொண்ட இப்பொதுச் சபை முறையான 
நிருவாகத்தை நேரடியாகச் செய்ய இயலாதென்பதால் , ஒரு 
‘ நிருவாக அவை யையும் , ஒரு ‘தணிக்கைக் குழு வையும் 
( Auditing Committee ) தேர்ந்தெடுக்கின்றது . இவ்விரு அமைப் 
புகளும் சிறந்த நிருவாகத்திற்கான திட்டங்களைத் தீட்டி 
அவற்றைச் செவ்வனே செயற்படுத்துகின்றன . நிருவாக 
அவையில் மூன்று அல்லது ஏழு உறுப்பினர்கள் நியமிக்கப்படு 
கின்றனர் . இவ்வுறுப்பினர்கள் பொதுச்சபையின் 
ளுக்கும் , திட்டங்களுக்கும் எவ்விதக் குறைபாடும் தோன்றா 
வண்ணம் பணிபுரிகின்றனர் . தீட்டப்படும் திட்டங்களைச் செயற் 
படுத்துவது இந்த நிருவாக அவையேயாகும் . சுருங்கக்கூறின் . 
பொதுச்சபையின் எண்ணங்களையும் , கருத்துக்களையும் பிரதி 
பலிப்பது இதுவேயாகும் . நடைமுறையில் இருக்கும் கணக்கு 
வைப்பு முறையை நெறிப்படுத்துவதற்கும் , கொடுக்கல் வாங்கல் 


ஆணைக 


248 . 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பிரச்சினைகளை முறையாகத் தணிக்கை செய்வதற்கும் தணிக்கைக் 
குழு மிகவும் உறுதுணையாக விளங்குகின்றது . இக்குழு மூன்று 
அல்லது ஐந்து உறுப்பினர்களைக் கொண்டு செயலாற்றி 
வருகின்றது . 


இம்மத்தியக் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளடங்கிய உயர்மட்ட 
சபை ( Congress of Representatives ) நான்கு ஆண்டுகளுக்கு 
ஒருமுறை கூடித் 

கூடித் திட்டங்களை வகுக்கின்றது . இயக்குநர் 
அவைக்கும் ( Board of Directors ) தணிக்கைக் குழு விற்கும் 
ஆதரவாகச் சில ஆலோசனை சபைகளும் ( Councils ) அமைக்கப் 
படுகின்றன . 

தனியார் துறையிலிருந்து வணிகத்தை விடுவித்து, விவசாயி 
களின் வசதிகளைப் பெருக்குவதையே குறிக்கோளாகக் கொண் 
டுள்ளன சோவியத்து நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவுச்சங்கங்கள் . 
எனவே , இச்சங்கங்கள் கூட்டுறவு முறையில் பண்டகசாலைகள் 
( Stores ) உண்டிச்சாலைகள் ( Restaurants ) போன்றவற்றைத் 
தொடங்கியுள்ளன . இறைச்சி , மாவுப் பொருள்கள் , காய்கனிகள் , 
காலணிகள் , குடிவகைகள் , இசைக் கருவிகள் போன்ற பல தரப் 
பட்ட பொருள்களை இச்சங்கங்கள் விற்பனை செய்து வருகின்றன . 
இத்தேவைப் பொருள்களைப் பெரும்பாலும் மாவட்ட இணைப்புச் 
சங்கங்கள் விநியோகம் செய்கின்றன . இம்மாவட்ட அமைப்புகள் 
பிரதேசக் கூட்டுறவுச் சங்கங்களிடமிருந்தும் , தேசிய அளவில் 
இயங்கும் கூட்டுறவு அமைப்புக்களிடமிருந்தும் இப்பொருள்களைக் 
கொள் முதல் செய்து கிராமக் கூட்டுறவு பண்டகசாலைகட்கு விநி 
யோகம் செய்கின்றன . அரசாங்க நிறுவனங்களிடமிருந்தும் , 
உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்களிடமிருந்தும் கணிசமாகத் 
தேவைப் பொருள்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன . கூட்டுப் 
பண்ணை களும் இத்துறையில் தங்கள் பங்கைச் செவ்வனே செய் 
கின்றன . வணிகச் செயல்கள் மட்டுமின்றி , இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் விவசாயப் பொருள்களையும் கொள்முதல் செய்து 
வேளாண்மைக்குப் பெரிதும் உதவுகின்றன . இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் பாற் பண்ணைகள் , பழத் தோட்டங்கள் போன்ற 
வற்றையும் நடத்தி வருகின்றன . உறுப்பினர்களின் தேவைக் 
கேற்ப முட்டை , பால் , பழவகைகள் போன்றவை நியாய விலையில் 
விற்பனை செய்யப்படுவதால் சங்கங்களும் , உறுப்பினர்களும் ஒரு 
சேர உயர வழி ஏற்படுகின்றது . எனவே , இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் யாவும் அரசிற்குப் பண்டகசாலைகளாகப் பணிபுரிந்து 
வருகின்றன என்பதில் ஐயமில்லை . 


249 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


இரண் 


சென்ட்ரோசோயஸ் என்ற மத்தியக் கூட்டமைப்பு சோவி 
யத்து நாட்டின் கூட்டுறவுப் பண்டகசாலைகளுக்குக் கடனுதவி 
அளிப்பதில்லை . எனவே , இப்பண்டகசாலைகள் தங்களுக்குத் 
தேவையான நிதிவசதிகளை மா நில வங்கியிடமிருந்தும் , கூட்டுறவு 
வங்கிகளிடமிருந்தும் ( Co - op . Banks ) பெறுகின்றன . பெரும் 
பாலான கூட்டுறவு பண்டகசாலைகள் தங்களுக்கு உரிமையான 
கட்டடங்களிலேயே வணிகத்தை நடத்தி வருகின்றன . 
டாம் உலகப் போருக்குப் பின்னர் , கூட்டுறவுப் பண்டகசாலை 
களின் எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்தது . இப்போருக்குப் 
பின்னர்தான் , கூட்டுறவுப் பண்டகசாலைகள் கட்டடப் 
பொருள்கள் , பெட்ரோல் ( Petrol ), 

பெட்ரோல் ( Petrol ) , தையற்பொறி (Sewing 
Machine ), வானொலி ( Radio ) , மோட்டார் வாகனங்கள் , போன்ற 
பலவகைத் தொழில்கள் சம்பந்தப்பட்ட பொருள்களை விற்பனை 
செய்யத் தொடங்கின . 


இவ்வாறு , இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் சோவியத்து 
நாட்டின் குடியானவர்களைப் பொருளாதார ரீதியில் உயர்த்த 
எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து , அவற்றில் வெற்றியும் 
கண்டன . முடியாட்சியில் இன்னலுற்ற இந்நாட்டு மக்கள் , புரட் 
சிக்குப் பின்னர் அமைந்த அல்லது அமைக்கப்பட்ட புது 
ஆட்சியின் கீழ் புது வாழ்வு பெற்றனர் . கைக்கடியாரம் , மருத்து 
வத்திற்குத் தேவையான கருவிகள் , இசைக் கருவிகள் போன்றவை 
மக்களால் உபயோகப்படுத்தப்பட்டன. நான்காம் ஐந்தாண்டுத் 
திட்ட காலத்தில் ( 1946 - 50 ) மட்டும் 90,000 புதிய வணிக அமைப் 
புகள் நுகர்வோர் கூட்டுறவுத்துறையில் அமைக்கப்பட்டன. நுகர் 
வோர் கூட்டுறவுப் பண்ணை’களும் ( Consumers Co - op . Farms ) 
பெருமளவில் தேவைப் பொருள்களைக் கொள்முதல் செய்ய 
லாயின . தொழில் துறையிலும் இக்கூட்டுறவு இயக்கத்திற்குப் 
பெருமதிப்பு ஏற்படத் தொடங்கியது . எனவே , இக்கூட்டுறவுப் 
பண்டகசாலைகள் நாடு நலம் பெறவும் , மக்களின் வீடுகள் வளம் 
பெறவும் நல்ல பல பணிகளைச் செய்து வருகின்றன . 


இக்கூட்டுறவு நுகர்வோர் சங்கங்களின் நிருவாகம் அச்சங்கங் 
களின் தலைவர் களைப் பொறுத்தே அமைந்துள்ளது . இச்சங்கங் 
களின் தலைவர் ( President ) தேர்தல் மிகவும் சுவை மிகுந்ததாகும் . 
நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தை முறையாக வழிநடத்திச் 
செல்லவல்ல நபர்களையே தங்கள் தலைவர்களாகத் தேர்ந்தெடுக் 
கின்றன இச்சங்கங்கள் . தகுதியும் , திறமையும் வாய்ந்தவர்களே 
அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் தலைவர்களாகத் தேர்தல் 


250 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


மூலம் நியமிக்கப்படுகின்றனர் . இனி , தலைவர் தேர்தல் எவ்வாறு 
நடைபெறுகின்றது என்பதைக் காண்போம் .. 


இத்தேர்தல் சமயத்தில் , உயர்மட்டக் கூட்டுறவு அமைப்பு 
தகுதிவாய்ந்த சில நபர்களை முதலில் தேர்வு செய்து அவர்களது 
பெயர்களைக் கொண்டப் பட்டியலைக் கூட்டுறவுச் சங்கத்திடம் 
அளிக்கின்றது இப் பெயர்ப் பட்டியலைக் ( Panel) கொண்டு , 
ஒவ்வொரு கூட்டுறவுச் சங்கமும் இரகசிய ஓட்டுப் பதிவு மூலம் 
தங்கள் தங்கள் தலைவர்களைத் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர் . 
உயர்மட்டக் கூட்டுறவு அமைப்பு விரும்பாத , அனுமதி பெறாத 
எவரும் தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்படமாட்டார்கள் . தேர்தலில் 
ஏதேனும் தவறு நடைபெற்றிருந்தால் , மறு தேர்தல் மீண்டும் 
நடத்தப்படுவதற்கு வழிமுறைகள் செய்யப்பட்டுள்ளன . 


கூட்டுறவுப் பண்டகசாலையின் சிறப்பியல்புகள் 

1. இப்பண்டகசாலைகள் குடும்ப வாழ்க்கைக்குத் தேவையான 
முக்கியப் பொருள்களை மட்டும் விற்பனை செய்வதில்லை . கூட்டுறவுப் 
பண்ணைகட்குத் தேவையான பொறுக்கு விதைகள் , உரங்கள் , 
விவசாயக் கருவிகள் , போன்றவற்றையும் விற்பனை செய்து வரு 
கின் 

றன . இயந்திரங்களைப் பழுது பார்க்கும் கடைகளையும் ( Repair 
Shops ), முடியலங்காரக் கடைகளையும் , சலவை நிலையங்களையும் 
நடத்திவருகின்றன . இப்பண்டகசாலைகள் . இவையன்றி , போக்கு 
வரத்து வசதிகளையும் தொழிற் பள்ளிகளையும் (Vocational 
Schools ), பொழுதுபோக்கு வசதிகளையும் , இப்பண்டகசாலைகள் 
பெருமளவில் கவனித்து , ஆவன செய்கின்றன . 

2. ரொக்க விற்பனை ( Cash Sales ) மட்டுமின்றி , கடன் 
முறையிலும் பொருள்கள் உறுப்பினர்கட்கு அளிக்கப்படுகின்றன . 
எனினும் , இத்தகைய கடன் விற்பனை ( Credit Sale ) ஒரு குறிப் 
பிட்ட அளவே அனுமதிக்கப்படுகிறது . எனவே , கடன் விற்பனை 
ஊக்குவிக்கப்படுவதில்லை . பங்குதாரர்களாகிய உறுப்பினர் - 
கட்குக் கொள்முதல் வெகுமதி ( Purchase Bonus ) அளிக்கப் 
படுவதில்லை . பொருள்களின் அடக்க விலையின்மேல் மிகக் 
குறைந்த அளவிற்கு இலாபத்தை வைத்து விற்பனை செய்யப்படு 
கின்றது . உறுப்பினர்கட்குக் கொள்முதல் வெகுமதி அளிக்கப் 
படாவிடினும் , இலாப ஈவு த் ( Dividend ) தொகை வழங்கப்படு 


கின்றது . 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


251 


பண்டகசாலைகளின் நிதிநிலை 
ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு குறிப்பிட்ட தொகையைப் 
பங்கு மூலதனமாக 

வழங்க வேண்டும் . இதுமட்டுமின்றி , 
நுழைவுக் கட்டணமும் வசூலிக்கப்படுகின்றது . பங்குதாரர் 
பண்டகசாலையிலிருந்து விலக விரும்பினால் பங்குப் பணம் முழு 
வதும் திருப்பித் தரப்படுகின்றது . பங்குதாரர் தன் இருப்பி 
டத்தை மாற்றிக்கொண்டால் , அவரது பங்குத் தொகை அவர் 
புதிதாகக் குடியேறும் இடத்திலுள்ள பண்டகசாலைக்கு மாற்றம் 
( Transfer ) செய்ய வழி செய்யப் பட்டுள்ளது . 1970 - ஆம் 
ஆண்டில் மொத்த உறுப்பினர்களின் பங்கு மூலதனம் 650 
மிலியன் ரூபிள் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . 


இப்பண்டகசாலைகளின் இலாபத் தொகை முறையாகச் செல 
வழிக்கப்படுகின்றது . இலாபத்தின் ஒரு பங்கு அடிப்படை நிதி 
கணக்கில் ( Basic Fund ) வரவு வைக்கப்படுகின்றது . நுழைவுக் 
கட்டணத் தொகையும் இக்கணக்கில்தான் வரவு வைக்கப்படு 
கின்றது . பிற பண்டகசாலைகள் தற்காலிகமாக நிதி உதவிகளைக் 
கோரும்போது , இதிலிருந்துதான் நிதி உதவி அளிக்கப்படு 
கின்றது . இலாபத்தில் ஒரு பகுதி உறுப்பினர்கட்கு இலாப 
ஈவுத் தொகையாக அளிக்கப்படுகின்றது . 


எஞ்சியுள்ள இலாபத் தொகை மூலதன முதலீட்டு நிதி 
( Capital Investment Fund ) , பொது நல நிதி ( Welfare Fund ) , 
கல்வி , பயிற்சி நிதி ( Education and Training Fund ) பரிசு நிதி 
( Prize Fund ) போன்றவற்றில் வரவு வைக்கப்படுகின்றது . 
1970 - ஆம் ஆண்டில் இப்பலதரப்பட்ட நிதிகளின் மொத்த மதிப்பு 
10,000 மிலியன் ரூபிகளாகும் . மொத்தக் கூட்டுறவு நிதியில் 
இது 92 சதவிகிதமாகும் . 


சோவியத்து நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் 114 
கூட்டுறவுப் பயிற்சிப் பள்ளிகளை நிர்வகித்து வருகின்றது . இவை 
மூலம் , ஆடை தயாரிப்போர் , ரொட்டி தயாரிப்போர் , இறைச்சித் 
தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் , முதலானவர்கள் பயிற்சி பெறு 
கின் றனர் . இப்பள்ளிகளைப் பிரதேச இணைப்புச் சங்கங்கள் 
முறையாக நிர்வகித்து வருகின்றன . இச்சங்கங்கள் பயிற்சிப் 
பள்ளிகளுக்குத் தேவையான நிதி உதவிகளையும் அளித்து வரு 

1958 - ஆம் ஆண்டிற்கும் 1965 - ஆம் ஆண்டிற்கும் 
உள்ள இடைப்பட்ட காலத்தில் மட்டும் , 1,16,000 தொழிலாளிகள் 
இப்பள்ளிகள் மூலம் பயிற்சி பெற்றுள்ளனர் . இவை மட்டுமின்றி 


கின் றன . 


: செய்ய 
252 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
கூட்டுறவுக் கல்விக்கெனக் கல்லூரிகளையும் நடத்தி வருகின்றது 
சோவியத்து நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் . 

உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
தொழில் வளம் பெருகுவதற்காக , சோவியத்து நாட்டில் 
கைத்தொழில்களும் ( Handicrafts) சிற்றளவுத் தொழில்களும் 
( Small - scale Industries ) தொடக்கத்திலிருந்தே மிகவும் ஊக்கு 
விக்கப்பட்டன . 1932 - ஆம் ஆண்டிலிருந்து சோவியத்து அரசு 
வேலை வாய்ப்புகளைப் பெருக்கும் எண்ணத்துடன் பல கூட்டுறவு 
அமைப்புகளைத் தொழில் துறையிலும் உருவாக்க முயற்சிகள் 
மேற்கொண்டது . அதன் பயனாக , 1937 - ஆம் ஆண்டில் சுமார் 
15,000 ‘ தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Industrial Co - op . 
Societies ) பணிபுரிந்து வந்தன . உறுப்பினர் எண்ணிக்கை 
இரண்டு இலட்சமாகும் . 

இவற்றுள் சில கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்புக் குறைபாடு 
உள்ள நபர்களுக்காகத் தொடங்கப்பட்டவையாகும் . ஆண்டு 
தோறும் இத்தொழிற் சங்கங்களின் உற்பத்தித் திறன் உயர்ந்தே 
வந்தது . சோவியத்து நாட்டின் பொருளாதார உயர்விற்கு இச் 
சங்கங்களும் காரணமாகும் . போர்க் காலத்தில் இச்சங்கங்கள் 
பெரிதும் வளர்ச்சி பெறலாயின . ஐந்தாண்டுத் திட்டங்கள் மூலம் 
இச்சங்கங்கள் நன்கு வளரத் தொடங்கின . ஒவ்வோர் ஆண்டும் 
களின் அளவு நிர்ணயிக்கப்படும் . உதாரணமாக , 1942 - ஆம் 
ஆண்டிற்கு 5,500,000 கரண்டிகள் , 2,500,000 கத்திகள் , சுமார் 
4,000,000 முட்கரண்டிகள் . 45 மிலியன் கெஜம் பருத்தித்துணி , 
24 மிலியன் காலணிகள் , 72 மிலியன் ரூபிள் மதிப்புள்ள தட்டு 
முட்டுப் பொருள்கள் முதலானவை உற்பத்தி செய்யப்பட 
வேண்டும் எனத் தீர்மானிக்கப்பட்டு , நிறைவேற்றவும்பட்டது . 
1945 - ஆம் ஆண்டின் உற்பத்திப் பங்கு 10,000,000 காலணிகள் , 
17,500,000 காலுறைகள் , 75,000,000 கரண்டிகள் , 8,000 டன் 
எடையுள்ள சோப்பு வகைகள் , 175,000,000 ரூபிள் மதிப்புள்ள 
தட்டுமுட்டுப்பொருள்கள் எனத்தீர்மானிக்கப்பட்டது . திட்டங்கள் 
எண்ணியபடி செயலாக்கவும் பட்டன . இத்தொழிற் கூட்டுறவுச் 
சங்கங்கள் இன்காப்ஸ் ( Incops ) என அழைக்கப்படுகின்றன . 
இச்சங்கங்களின் உறுப்பினர்கள் உற்பத்திக்குத் தேவையான 
மூலப் பொருள்களைச் சங்கங்களிடமிருந்து பெற்று , உற்பத்தி 
செய்யப்பட்ட பொருள்களைச் சங்கங்கள் மூலமாகவே விற்பனை 
செய்து வருகின்றனர் . உற்பத்தி செய்யப்படும் பொருள்களின் 


சோவியத்து . நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


253 


பெரும் பகுதி அரசாங்கத்திற்கும் , மத்தியக் கூட்டமைப்பிற்கும் 
( Centro Soyus ) விற்பனை செய்யப்படுகின்றன . உறுப்பினர்கட்குத் 
தொழில் நுட்பக் கருத்துக்களும் போதிக்கப்படுகின்றன . 
நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்திற்கும் , உற்பத்தியாளர் கூட்டுறவு 
இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பும் , நல்லுறவும் நிலவுவதால் 
எண்ணியவை எண்ணியவாங்கு நடைபெறுகின்றன . 


மீனவர் கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Fishermen s Co - operatives ) 
சோவியத்து நாட்டின் மீனவர் சங்கங்கள் தனித்தன்மை 
வாய்த்தவையாகும் . மீனவர்கள் அனைவரும் ( 96 % ) இக்கூட்டுறவுச் 
சங்கங்களில் உறுப்பினர்களாக விளங்குகின்றனர் . 1936 - ஆம் 
ஆண்டு 830 உள்ளூர்ச் சங்கங்கள் கடல் மீனவர் கட்காக ( Sea 
Fishermen ) இயங்கி வந்தன . ஏனைய மீனவர்களுக்காக 810 
கூட்டுறவுச் சங்கங்கள் பணியாற்றி வந்தன , இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் மீன் பிடிப்பிற்குத் தேவையான விசைப்படகுகள் , 
தரமான மீன் வலைகள் , போன்றவற்றை உறுப்பினர்களுக்கு 
அளித்து அவர்களை நல்ல முறையில் ஊக்குவிக்கத் தொடங்கின . 
மீனவர்கள் பிடித்துவரும் பல்வகை மீன்களை முறையாக விற்பனை 
செய்வதற்கும் இக்கூட்டுறவுச் சங்கங்கள் பெரிதும் உறுதுணையாக 
விளங்குகின்றன . மீன் இறைச்சி தயாரித்தல் , மீன் வளர்ப்பு 
முறை , மீன் உணவை முறையாகப் பதப்படுத்துதல் , போன்ற 
முக்கியப் பணிகளும் மீனவர்களின் நலன் கருதி இக்கூட்டுறவுச் 
சங்கங்களால் மேற்கொள்ளப்பட்டன . இச்சங்கங்கன் மீன்களின் 
விற்பனையைக் கருதி தல்ல திட்டங்களைத் தீட்டி , செயற்பட்டு வரந் 
தொடங்கின . எனினும் , இவைகள் 

‘ விற்பனையேற்பாடு 
அமைப்புக ளைப் பெற்றிருக்க வில்லை .. விற்பனைத்துறையில் 
அரசாங்கம் 

இச்சங்கங்களுக்குப் பெரிதும் உறுதுணையாக 
விளங்கின . இச்சங்கங்கள் மீனவர்களுக்கு உணவுப் பொருள் 
களையும் விற்பனை செய்து வருகின்றன . மீன் இறைச்சி 
தயாரிக்கும் பல தொழிற்சாலைகளை அரசாங்கம் கூட்டுறவுச் சங்கங் 
களின் உதவியோடு நடத்தி வருகின்றது . உடனே விற்பனை 
செய்ய இயலாதபோது , எஞ்சியுள்ள மீன்களை நன்கு பாதுகாப் 
பதற்கெனக் குளிர்சாதன வசதிகளைக் கொண்ட பல கிடங்கு 
களையும் இக்கூட்டுறவுச் சங்கங்கள் பெற்றிருக்கின்றன . கூட்டுறவுச் 
சங்கங்களுக்குத் தேவையான நிதி வசதிகளை அரசாங்கமே 
அளித்து வருகின்றது . இக்கூட்டுறவுச் சங்கங்கள் யாவும் 
இணைப்புச் 

சங்கங்கள் மூலம் மத்தியக் கூட்டமைப்புடன் 
இணைக்கப்பட்டுள்ளன. 


254 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


வேளாண்மைக் கூட்டுறவு 

( Agricultural Co - operation ) 
சோவியத்து நாடு ஒரு விவசாய நாடாகும் . அக்டோபர் 
புரட்சிக்குப் பின்னர் இந்நாடு பெருமளவில் தொழில் வளம் 
பெற்ற போதிலும் , மக்கட் தொகையில் 66 சதவிகிதம் 
விவசாயத்தையே பெரிதும் நம்பி கிராமப் புறங்களில் வாழ்ந்து 
வந்தனர் . ஜார் மன்னர்களால் இந்நாடு ஆளப்படுகையில் , 
விவசாயம் மிகவும் பின் தங்கிய நிலையில் இருந்தது . மொத்த 
விளை நிலத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நிலச்சுவாந்தார்கள் 
உரிமையாக இருந்தது . அவர்கள் முறையாக வேளாண்மைத் 
தொழிலில் ஈடுபாடு கொள்ளாமையால் , விவசாயப் பொருள் 
களின் உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது . குடியானவர் 
களில் பெரும்பாலோர் விளை நிலமற்ற நிலையில் விவசாயத்தில் 
ஈடுபட்டிருந்தனர் . அவர்கள் தேவைக்கேற்ப விவசாயக் கருவி 
களும் , விவசாயத்திற்குப் பெரிதும் தேவையான கால் நடைப் 
பிராணிகளும் அளிக்கப்படவில்லை . எனவே , அவர்களது 
உழைப்பு முழுமையும் எண்ணிக்கையில் 

எண்ணிக்கையில் குறைந்த நிலப் 
பிரபுக்களை உயர்த்தவே 

பயன்பட்டது , 

குடியானவர்களின் 
வாழ்க்கை நிலையும் , விவசாயத்தின் நிலையும் ஒரு சேரப் 
பின் தங்கியே இருந்தன . 


ஆனால் அக்டோபர் 

அக்டோபர் புரட்சிக்குப் பின்னர் , விவசாயத் 
துறையில் பல புரட்சிகரமான மாறுதல்கள் ஏற்படலாயின. 
புரட்சிக்குப்பின் அமைந்த அரசு விவசாயிகளின் முன்னேற்றத் 
திற்கெனப் பல திட்டங்களைத் தீட்டிச் செயற்படத் தொடங்கியது . 
எனினும் , நிலப் பிரபுக்களின் கீழ் சிக்குண்டு கிடந்தமையால் , 
விவசாயிகள் தன்னம்பிக்கையிழந்து காணப்பட்டனர் . எனவே , 
தொடக்கத்தில் அரசின் திட்டங்கள் யாவும் முழுமையாகப் பலன் 
அளிக்கவில்லை . இந்நிலையில்தான் , விவசாய முன்னேற்றத்திற் 
கெனக் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டன . இந்நாட்டில் 
புரட்சி ஏற்பட்ட காலத்திலேயே சுமார் 8,000 கொள்முதல் ,, 
விற்பனையேற்பாடு , விற்பனைக் கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்கி 
வந்தன . இவையன்றி , சுமார் 5000 தொழிலாளர் கூட்டுறவுச் 
சங்கங்களும் பணிபுரிந்து வந்தன . புரட்சிக்குப் பின்னர் , தொழி 
லாளர்களின் அரசு நிலமற்ற ஏழைக் குடியானவர்கட்கு 381-2 
மிலியன் ஏக்கர் நிலத்தை வழங்கயது . மேலும் , அவர்கள் 
விவசாயத்தை நன்கு செய்யும் பொருட்டு விதைகள் , உரங்கள் , 
விவசாயக் கருவிகள் , கடனுதவிகள் போன்றவற்றையும் வழங்கத் 
தொடங்கியது . எனவே , வறுமையில் வாடிக் கிடந்த குடியான 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


255 


குடியானவர்கள் 


வர்கள் உற்சாகத்துடன் விவசாயத்தில் ஈடுபடலாயினர் . 
இந்நாட்டில் ஏற்பட்ட உள் நாட்டுப் போரின் 

காரணமாக , 
விவசாய உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டது . எனவே , 
உற்பத்தித் திறனை அதிகரிக்கும் நோக்கோடு 

கூட்டுறவுச் 
சங்கங்கள் பெருமளவில் அமைக்கப்பட்டன . 1921 - ஆம் ஆண்டில் 
தனிப்பட்ட 

ஒன்று சேர்ந்து கட்டுறவுச் 
சங்கங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது . இது 
மட்டுமின்றி , வேறுபல ‘ தீர்ப்பாணை களும் ( Decree ) விவசாயக் 
கூட்டுறவு இயக்கத்தை நன்கு வலுப்படுத்தின . இதன் விளைவாக , 
சோவியத்து நாட்டு 

விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
கூட்டமைப்பு உருவாகியது . தாழ்ந்துகிடந்த உற்பத்தித் திறனை 
உயர்த்துவதற்குப் பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன . 
எனினும் , மக்களிடையே மலிந்து காணப்பட்ட அறிவீனமும் , 
வறுமையும் , உயர்விற்குப் பெரிதும் தடையாக இருந்தன . 
எனவே , விவசாயத்தைப் பேரளவு முறையில் நடத்துவதற்கான 
திட்டங்கள் வகுக்கப்பட்டன . புதிய பொருளாதாரத் திட்டத்தின் 
படி , விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்கள் கடன் வழங்குத்துறை, 
விற்பனையேற்பாட்டுத் துறை , கொள்முதல் துறை போன்ற 
வற்றில் பல மாறுதல்களைச் செய்து பெருமளவில் உற்பத்தித் 
திறனை உயர்த்தத் தொடங்கின . இருப்பினும் , உற்பத்தி உயர் 
வதற்குப் பதிலாகக் குறையத் தொடங்கியது . அப்பொழுது 
புரட்சி அரசின் ஆட்சிப் பொறுப்பில் இருந்த ‘ ஸ்டாலின் 
( Stalin ) முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளைத் தீவிரமாக 
வகுக்கத் தொடங்கினார் . 

விவசாயம் சரியாக வளராத நிலையில் கிராமப் பொருளா 
தாரமே சீர்குலைந்திருந்தது . இந்நிலையில் தான் , கூட்டுப்பண்ணை 
விவசாயம் சோவியத்து நாட்டில் விடிவெள்ளியாகத் 
தோன்றியது . இக்கூட்டுப்பண்ணை விவசாயத்தில் உற்பத்திச் 
சாதனங்கள் ( Means of Production ) , உழைப்பு முதலானவை 
அனைவரின் நலன் கருதிப் பொதுவாகப் பயன்படுத்தப்பட்டன . 
இதன் பிறகே , சோவியத்து நாட்டின் விவசாயத்தில் மறுமலர்ச்சி 
ஏற்படத் தொடங்கியது . எனவே , பொதுவுடைமைக் கட்சியின் 
கொள்கை அடிப்படையில் இங்குக் கூட்டுப்பண்ணை விவசாயம் 
தோன்றவில்லை. மக்களின் அறியாமை , வறுமை , போதிய வசதி 
யின்மை , போன்ற குறைபாடுகளால் சோவியத்து நாட்டின் 
பொருளாதாரம் மிகவும் சீர்குலைந்திருந்தது . 

சீர்குலைந்திருந்தது . இந்நிலையில் , 
‘ கூட்டுப்பண்ணை விவசாயமே ( Collective Farming ) விவசாய 
வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கியது . இக்கருத்தையே 


பவை 
256 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
கூட்டுறவுத் துறையில் வல்லுநராக விளங்கிய ஆரிரியர் ஒருவரும் 
( Dr. Fay ) சிறப்பாக எடுத்துக் காட்டியுள்ளார் . 

தனியார் விவசாயம் ( Individual Farming ) எதிர்பாராத 
மாற்றத்திற்கு ஆளாகியதால் , தொடக்கத்தில் விவசாயிகள் 
கூட்டுப்பண்ணை விவசாயத்தில் பெருமளவு ஈடுபாடு கொள்ள 
வில்லை . எனவே , விவசாயிகள் நலன் கருதிக் கூட்டுப்பண்ணை 
விவசாயம் அவர்கள் மேல் திணிக்கப்பட்டது , விவசாயிகள் 
கூட்டுப்பண்ணை விவசாயத்தில் ஈடுபாடுகொள்ளத்தக்க வகையில் 
அரசாங்கத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் . நோய்வாய்பட்ட 
குழந்தைக்கு மருந்தைக் கட்டாயப்படுத்திக் கொடுப்பது 
போல் , வறுமை நோயிலிருந்து விவசாயிகளை விடுவிப்பதற்காகச் 
சோவியத்து அரசாங்கம் கூட்டுப்பண்ணை விவசாயத்தை அவர் 
களிடையே கட்டாயப்படுத்தியது . சிதறிக்கிடந்த துண்டு 
நிலங்களை 

முறையாக ஒன்று சேர்த்துக் கூட்டுப்பண்ணை 
விவசாயம் மேற்கொள்ளப்பட்டது . தனியார் விவசாயம் மூலம் 
போதிய வருவாய் பெற இயலாமல் தவித்த விவசாயப் பெருங்குடி 
மக்கள் கூட்டுப்பண்ணை விவசாய முறையில் கணிசமாக ஊதியம் 
பெறலாயினர் . ஊதிய உயர்வினால் அவர்கள் வாழ்க்கைத்தரம் 
உயர்ந்தது மட்டுமின்றி , நாட்டின் பொருளாதாரமே உயர்வு 
பெறலாயிற்று. 

எனவே , விவசாயப் பொருள்களின் உற்பத்தியைப் பெருக்கு 
வதற்காகவும் , விவசாயிகளின் இன்னல்களைக் களைவதற்கும் கைக் 
பொள்ளப்பட்டதே கூட்டுப் பண்ணை விவசாயமாகும் . நவீன 
முறையில் விவசாயத்தை நடத்துவதற்கும் , விஞ்ஞானக் கருவிகளை 
இத்துறையில் ஈடுபடுத்துவதற்கும் கூட்டுப் பண்ணை விவசாயம் 
ஏற்றதொரு அமைப்பாக விளங்கியது . இதன் விளைவாக , இக் 
கூட்டுப் பண்ணைகள் சோவியத்து நாட்டின் திட்டமிட்ட பொரு 
ளாதார அமைப்பில் பெரும் பங்கு பெற்றுள்ளன . விவசாயத் 
துறையில் தீட்டப்படும் திட்டங்களைச் செவ்வனே செயற்படுத்து 
பெரு வெற்றியைக் கண்ட ஏனைய உலக நாடுகள் , கூட்டுறவுக் 
கொள்கைகளின் தரங்குறையாத் தன்மைகளை நன்கு உணரத் 
தலைப்பட்டன . இத்துறையில் , சோவியத்து நாடே ஏனைய நாடு 
கட்கு முன்னோடியாகவும் , வழிகாட்டியாகவும் திகழ்கின்றது . 

பிற நாடுகளில் பின்பற்றப்படும் கூட்டுறவு விவசாயத்திற்கும் 
சோவியத்து நாட்டின் கூட்டுப்பண்ணை விவசாயத்திற்கும் நிரம்ப 
வேறுபாடு உள்ளது . சோவியத்து நாட்டில் விளை நிலம் யாவும் 


.. 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


257 


அரசாங்கத்திற்குச் சொந்தமானதாகும் . இவ்வாறு தேசியமய 
மாக்கப்பட்டுள்ள விளை நிலம் , விவசாயிகளின் பொது உழைப்பில் 
எல்லோரின் நலனுக்காகவும் பயன் படுத்தப்படுகின்றது . தனியார் 
உரிமை என்ற சொல்லே இங்கு எழுவதில்லை . எனவே , குடியான 
வர்கள் அனைவரும் தங்கள் உடைமைகளை ஒன்று சேர்த்து ஒரு 
பொது நிருவாகத்தின் கீழ் விவசாயத் தொழிலை நடத்தி வருகின் 
றனர் . முறையான நிருவாகத்திற்கென , உறுப்பினர்களால் 
தேர்தல் மூலம் ஒரு நிர்வாகக் குழு அமைக்கப்படுகின்றது . விளை 
பொருள் முழுவதும் அரசாங்கத்திற்குச் சொந்தமாகும் . உற் 
பத்திச் சாதனங்களும் , விவசாயக் கருவிகளும் அரசிற்குச் சொந்த 
மானவையாகும் . விவசாயத்திற்குப் பயன்படும் கால்நடைகளும் 
அரசிற்கு உரியவையாகும் . எனவே , விவசாயத் துறை முழு 
வதுமே அரசாங்கத்தினால் கூட்டுப்பண்ணைகள் மூலம் கண் 
காணிக்கப் படுகின்றது . இனி , இக்கூட்டுப்பண்ணைகளை விளக்க 
மாக ஆராய்வோம் . 


கூட்டுப் பண்ணைகள் 
சோவியத்து நாட்டின் இக்கூட்டுப்பண்ணைகள் கோல் 
கோசு ( Kolkhozy ) என வழங்கப்படுகின்றன . புரட்சிக்குப் 
Eபின்னர் , திட்ட அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சிக்கு 
ஏற்பாடு செய்யப்பட்டது . உருக்கு முதலான உலோகங்களைப் 
பயன்படுத்திச் செய்யக்கூடிய கனரகத் தொழில்களை முதலில் 
தொடங்கியது இந்நாடு . இவற்றிற்கே முழுக் கவனத்தையும் ,, 
சக்தியையும் செலுத்தவேண்டி இருந்த காரணத்தால் , மக்க 
ளுடைய அன்றாடத் தேவைப் பொருள்களையும் , உணவுப் 
பொருள்களையும் உற்பத்தி செய்ய இயலவில்லை . உள் நாட்டுப் 
போரின் காரணமாகவும் உற்பத்தித் திறன் மிகவும் குறைந் 
திருந்தது . விவசாயிகளின் வாழ்க்கைத்தரம் மிகவும் பின் தங்கி 
இருந்தது . இப்பிரச்சினைகட்கெல்லாம் கூட்டுப் பண்ணை விவ 
சாயமே அருமருந்தாக விளங்கியது . 

இதன்படி விவசாயம் தனிப்பட்ட முறையில் நடைபெறாமல் , 
ஒரு கிராமத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் ஒன்றுசேர்ந்து 
கூட்டுப் பண்ணைகள் அமைத்து விவசாயத் தொழிலை நடத்து 
கின்றனர் . கிராம மக்கள் தங்கள் நிலங்களை இப்பண்ணை 
களின் கீழ்க் கொண்டுவந்து விவசாயத்தை நடத்துவதால் 
விளையும் நன்மை கள் எல்லோருக்கும் முறையாகப் போய்ச் சேர் 
கின்றன . மொத்த நிலத்தில் , ஒரு பகுதி மேய்ச்சல் நிலமாகப் 
பயன்படுத்தப்படுகின்றது . கால் நடைகளுக்குத் தேவையான 

17 


காடாக 


258 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
தீவனமும் பயிர் செய்யப்படுகின்றது . ஒரு குறிப்பிட்ட பகுதி 

வைக்கப்பட்டுள்ளது . காய்கறி உற்பத்தியும் , பால் 
பண்ணையும் கவனிக்கப்படுகின்றன . குளிர் காலத்தில் காய்கறி 
உற்பத்தி செய்வதற்குக் 

வீடுகள் அமைக்கப்பட் 
டுள்ளன . வெள்ளைப் பன்றி , கரும் பன்றி போன்ற பலவிதப் பன்றி 
களையும் வளர்க்கின்றன இப்பண்ணை கள் . 

கோழிகளும் இப் 
பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன . முட்டைக்காகவும் இறைச் 
சிக்காகவும் அவை பயன்படுகின்றன . 


கண்ணாடி 


சோவியத்து நாட்டில் விளை நிலம் , விளை பொருள் , உற் 
பத்திச் சாதனங்கள் , விவசாயக் கருவிகள் போன்றவை அரசாங் 
கத்திற்குச் சொந்தமானவையாகும் . பண்ணைகளில் இயந்திர 
சக்திதான் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது . பண்ணைகளுக்குச் 
சொந்தமாக மோட்டார் வாகனங்களும் , உழும் இயந்திரங்களும் 
உள்ளன . சில வேலைகளுக்காகக் குதிரைகளும் பயன்படுத்தப் 
படுகின்றன . 


கிராமப் பகுதிகளில் சொந்தமாக வீடு கட்டிக்கொள்ள மக்கள் 
அனுமதிக்கப் படுகிறார்கள் . சிறு வீடுகளாக இருந்தாலும் , எல்லா 
வசதிகளைக் கொண்ட வீடாக ஒவ்வொரு விவசாயியும் கட்டிக் 
கொள்ள அனுமதி வழங்கப்படுகின்றது . இப்பண்ணைகளில் 
வேலை செய்யாது வேறு பல தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர் 
களும் கிராமங்களில் வாழ்கின்றனர் . குடும்பத்தில் இருப்பவர்கள் 
அனைவருமே விவசாயத்தில் ஈடுபடுவதில்லை . இக்கூட்டுப் 
பண்ணைகள் இந்த அளவிற்கு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு 
முன்பாக எத்தனை சிரமங்கள் , தடைகள் , சிக்கலான பிரச்சினைகள் 
குறுக்கிட்டிருக்கின்றன என்பதை இந்நாட்டு வரலாற்றிலேயே 
காணலாம் . 

பல சமயங்களில் தீவிரமான அடக்குமுறைகளைக் 
கையாள வேண்டிருந்திருக்கிறது ! கூட்டுப்பண்ணை முறைகளை 
ஒப்புக் கொள்ளாதவர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள் . 


நிலம் எல்லோருக்கும் பொதுவானதாகும் என்ற எண்ணம் 
ஏற்படுவது எளிதான செயலன்று . தனக்கென்று சொந்தமான 
சொத்துக்களைப் பெற முயல்வது மனித மனத்தின் இயல்பு .. 
எனவே , ஒவ்வொரு குடியிருப்பு வீட்டிற்கும் சேர்ந்தாற்போல் 
சுமார் அரை ஏக்கர் நிலம் அந்தந்த குடும்பங்களுக்காக ஒதுக்கப் 
பட்டுள்ளது . அது அக்குடும்பத்தின் தனிச் சொத்தாகும் . அதில் 
அக்குடும்பத்தார் தங்கள் விருப்பம் போல் விளைவித்துக் கொள்ள 
லாம் . இத்தனி உரிமை பெற்ற நிலங்களில் நல்ல விளைச்சலைப் பெற 
அவர்கள் முயல்கின்றனர் . குடும்ப உபயோகத்திற்கெனக் கால் 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


259 


நடைகளும் அவர்களால் வளர்க்கப்படுகின்றன . காய்கறிகள் , 
பழவகைகள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு , ‘ விலைக் கட்டுப் 
பாடற்ற மாஸ்கோ சந்தையில் விற்கப்படுகின்றன . 


இத்தனை ஆண்டுக்காலம் பொதுவுடைமை அடிப்படையில் 
வளர்ந்தும் , தனி உரிமை எண்ணங்கள் , உணர்ச்சிகள் 
அடியோடு நீங்கவில்லை என்பது , சிந்தனைக்குரிய செய்தியாகும் . 


கூட்டுப் பண்ணைகளைத் தவிர அரசாங்கத்தால் நடத்தப்படும் 
அரசாங்கப்பண்ணைகளும் ( State Farms ) சோவியத்து நாட்டில் 
உள்ளன . இக்கூட்டுப் பண்ணை விவசாயம் தற்போது இந்நாடு 
முழுவதிலும் கையாளப்படுகின்றது . அக்டோபர் புரட்சிக்கு 
முன்னர் , சுமார் 30,000 குடியானவர்கள் மொத்த நிலத்தில் சரி 
பாதியை விவசாயத் தொழிலுக்குப் பயன்படுத்தி வந்தனர் . 
அவர்களது சராசரிக் கைப்பற்று நிலம் ( Holding ) சுமார் 8,000 
ஏக்கர்களாகும் . எஞ்சிய விவசாயிகள் தங்கள் நிலத்தில் மிகப் 
பழைமையான முறைகளிலேயே விவசாயம் செய்து வந்தனர் . 
புரட்சிக்குப் பின்னர் அமைந்த அரசாங்கம் , நிலப் பிரபுக்களிட 
மிருந்து அவர்களுக்குச் சொந்தமாக விளங்கிய எல்லா நிலங் 
களையும் நிறையீடு ( Compensation ) அளிக்காமலேயே கைப் 
பற்றியது . இவ்வாறு பறிமுதல் ( Confiscation ) செய்யப்பட்ட 
நிலங்கள் யாவும் குலாக் ( Kulaks ) எனப்படும் வசதி நிறைந்த 
நடுத்தர விவசாயிகளால் கைப்பற்றுகை ( Seizure ) செய்யப் 
பட்டன . இதன் விளைவாக , கடைநிலை விவசாயிகள் எப்பலனும் 
அடையவில்லை . எனவே , சிறு விவசாயிகள் போல்ஷிவிக்ஸ் 
( Bolsheviks ) துணையுடன் போராடத் தொடங்கினர் . 
போராட்டமே உள் நாட்டுப் போராக உருவெடுத்தது . 
போராட்டத்தின் விளைவாக , எல்லா நிலங்களும் தேசிய மயமாக் 
கப்பட்டு , எல்லோருக்கும் சமமாகப் பிரித்தளிக்கப்பட்டன . 


இ 


விளை நிலங்கள் யாவும் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட 
பின்னரும் பிரச்சினைகள் எழாமலில்லை . அரசாங்கப் பண்ணை 
களைத் தவிர , ஏனைய விவசாயப் பண்ணைகள் பழைய முறையில் 
விவசாயம் செய்து வந்தமையால் உற்பத்தித் திறன் உயரவில்லை. 
விவசாயிகள் நவீன முறையில் விவசாயம் செய்வதற்குத் தேவை 
யான இயந்திர சாதனங்களையும் , அவற்றைக் கொள்முதல் செய் 
வதற்குத் தேவையான மூலதனத்தையும் பெற்றிருக்கவில்லை . இந் 
நிலையை மாற்றியமைப்பதற்காக அரசாங்கம் கூட்டுப்பண்ணை 
களுக்குத் தேவையான நிதி உதவிகளையும் செய்யத் தொடடங் 
கியது . இதையொட்டி 1000 மிலியன் ரூபிளைக் கொண்ட ஒரு 


260 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


‘ சிறப்பு நிதி (Special Fund ) அமைக்கப்பட்டது . இதன் மூலம் , 
பண்ணைகளுக்குத் தேவையான நிதி உதவிகள் ‘மானியமாகவும் 
( Grant ) கடனாகவும் வழங்கப்பட்டன . விவசாயத்திற்குத் தேவை 
யான விவசாய இயந்திரங்களும் அளிக்கப்பட்டன. இதைத் 
தொடர்ந்து , சோவியத்து நாடு முழுவதும் விவசாயிகள் கூட்டுப் 
பண்ணைகளை அமைக்கத் தொடங்கினர் . 1918 - ஆம் ஆண்டு சூலை 
மாத இறுதியில் 350 கூட்டுப் பண்ணைகள் இயங்கி வந்தன . 
1919 - ஆம் ஆண்டு இப்பண்ணைகளின் எண்ணிக்கை 6,200 
ஆகும் . 1920 - ஆம் ஆண்டு இப்பண்ணைகளின் எண்ணிக்கை 
10,500 என கணக்கிடப்பட்டுள்ளது . 1920 - ஆம் ஆண்டில் , இப் 
பண்ணை களின்கீழ்க் கொண்டுவரப்பட்டிருந்த நிலத்தின் அளவு 
2.8 மிலியன் ஏக்கர்களாகும் . அரசாங்கத்தின் ஆதரவு தொடர்ந்து 
அளிக்கப்பட்டமையால் , இப்பண்ணைகளின் எண்ணிக்கையும் 
கணிசமாக உயர்ந்தே வந்துள்ளது . 1950 - ஆம் ஆண்டு 
2,54,000 பண்ணைகள் சோவியத்து நாட்டில் இயங்கி வந்தன . 
1950 - ஆம் ஆண்டுக்குப் பின்னர் விவசாய உற்பத்தியை மேலும் 
பெருக்குவதற்காகச் சிறு சிறு கூட்டுப் பண்ணைகள் ஒன்று 
சேர்ந்து 

சில பெரிய கூட்டுப் பண்ணைகளை உருவாக்கத் 
தொடங்கின . ஆனால் இத்தகைய இணைப்பு ( Integration ) 
அரசாங்கத்தால் கட்டாயப்படுத்தப்படவில்லை . 1952 - ஆம் ஆண்டு 
ஒவ்வொரு கூட்டுப் பண்ணையிலும் சராசரியாக 208 குடும்பங்கள் 
அங்கம் வகித்திருந்தன . 1967 - ஆம் ஆண்டு , இக்குடும்பங்களின் 
எண்ணிக்கை 418 ஆகும் . இதன்மூலம் கூட்டுப் பண்ணைகளுக்கு 
மக்களிடையே இருந்த , இருந்து வரும் செல்வாக்கை நாம் 
எளிதில் புரிந்துகொள்ளலாம் . பண்ணைகளின் விளை நிலத்தின் 
சராசரி அளவும் 1,300 ஹெக்டேரிலிருந்து 2,800 ஆக உயர்ந் 
துள்ளது . இப்பண்ணைகளில் கால்நடைகளும் வளர்க்கப்படு 
கின்றன . 1952 - ஆம் ஆண்டு கால் நடைகளின் எண்ணிக்கை 
( ஒரு . பண்ணை யைச் சேர்ந்த ஆடுமாடுகள் ) 313 ஆகும் . 1967 - ஆம் 
ஆண்டு , கால்நடைகளின் எண்ணிக்கை, 1,092 என உயர்ந்து 
காணப்படுகின்றது . கூட்டுப்பண்ணை விவசாயத்திற்குத் தேவை 
யான இயந்திரக் கருவிகளை சோவியத்து அரசாங்கம் உழும் 
இயந்திர நிலையங்கள் ( Machine Tractor Stations ) மூலம் அளிக் 
கின்றது . அரசாங்கப் பண்ணைகளிலும் இயந்திரங்கள் பயன் 
படுத்தப்படுகின்றன . இப்பண்ணைகளின் நிருவாகம் அரசின் 
நேரடிப் பார்வையில் உள்ளது . அரசாங்கப் பண்ணைகள் 
சொர்கோசி ( Sorkozy ) என அழைக்கப்படுகின்றன . 


பண்ணைகளின் தேவைக்கேற்ப இயந்திரங்களை அளிக்கும் 
நிலையங்கள் ( M. T. S. ) சோவியத்து நாடு முழுவதும் அமைக்கப் 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


261 


பட்டுள்ளன . பண்ணைகட்கு இவை ஆற்றும் சேவைகளுக்கும் , 
பணிகட்கும் பதிலாக விளைபொருளில் ஒரு பகுதி நிலையங்கட்கு 
அளிக்கப்படுகின்றது . 1958 - ஆம் ஆண்டு 8,400 நிலையங்கள் 
இந்நாட்டில் தொண்டாற்றி வந்தன . இந்நிலையங்களில் பணி 
புரிந்தோரின் எண்ணிக்கை 1-25 மிலியனாகும் .. 1958 - ஆம் 
ஆண்டில் , இயந்திரங்களில் பெரும்பாலானவை கூட்டுப் பண்ணை 
களுக்கு இந்நிலையங்களினால் விற்பனை செய்யப்பட்டன . இன்றும் , 
இந்நிலையங்கள் சோவியத்து நாட்டில் நிலை பெற்றுள்ளன . 
விவசாய இயந்திரக் கருவிகளைப் பழுதுபார்த்துக் கொடுப்பதன் 
மூலம் கூட்டுப் பண்ணைகட்குப் பேருதவி புரிந்து வருகின்றன . 
இயந்திரங்களுக்குத் தேவையான பாகங்களையும் இந்நிலையங்கள் 
விற்பனை செய்து வருகின்றன . உலகப் போருக்குப் முன்னர் , 
6,647 நிலையங்கள் செயலாற்றி வந்தன . அப்பொழுது , 4,96,000 
உழும் இயந்திரங்களையும் , 1,40,000 அறுவடைக் கருவிகளையும் 
இந்நிலையங்கள் பெற்றிருந்தன . தற்போது , முன்னேற்றத்தை 
ஊக்குவிக்கும் முறையில் பல மாறுதல்கள் இந்நிலையங்களில் 
செய்யப்பட்டுள்ளன . இந்நிலையங்கள் அரசிற்கும் , கூட்டுப் 
பண்ணைகட்கும் இடையே நல்லுறவுப் பாலமாகப் பணிபுரி 
கின்றன . பண்ணைகளை நடத்தும் பொறுப்பில் இந்நிலையங்கள் 
பெரும் பங்கு வகிக்கின்றன . ஒவ்வொரு இயந்திர நிலையமும் 
முப்பதிலிருந்து நாற்பது பண்ணை கட்குப் பணிபுரிந்து 
வருகின்றது . உழும் இயந்திரங்கள் , அறுவடை இயந்திரங்கள் 
போன்றவற்றை இவை முறையாகப் பழுது பார்த்து பண்ணை 
களுக்கு உறுதுணையாக 

விளங்குகின்றன . 

பண்ணைகளின் 
செயற்பாடு களில் ( Operations ) சுமார் 80 சதவிகிதம் இயந் 
திரங்களைக் 

கொண்டே நடைபெறுகின்றது . 1968 - ஆம் 
ஆண்டில் , இக்கூட்டுப் பண்ணைகள் 1.7 மிலியன் உழும் இயந் 
திரங்களையும் , 0.55 மிலியன் அறுவடை இயந்திரங்களையும் , ஒரு 
இலட்சத்திற்கும் அதிகமான மோட்டார் வாகனங்களையும் , இதர 

யந்திரக் கருவிகளையும் பெற்றிருந்தன . போருக்குப் பின்னர் 
உழும் இயந்திரங்களின் எண்ணிக்கைப் பெருக்கம் 220 % என 
கணக்கிடப்பட்டுள்ளது . விவசாய உற்பத்தி பிரமிக்கத்தக்க 
வகையில் உயரலாயிற்று . 1913 - ஆம் ஆண்டை அடிப்படை 
ஆண்டாகக் கொண்டு ஆராய்கையில் உற்பத்தி மடங்குச் சுட்டு 
எண் எவ்வாறு தொடர்ந்து உயர்ந்து வந்துள்ளது என்பது 
தெரியவரும் . 


சபையை 


262 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ஆண்டு 


1940 1 
1945 
1950 
1960 
1965 
1967 


உற்பத்தி மடங்குச் சுட்டு எண் 
( Index Number) 

140 
86 
140 
224 
252 
276 


விவசாயத்திற்கு தேவையான இயந்திரங்களைப் பண்ணைகளுக்கு 
வாடகைக்கு வழங்கவில்லை இந்நிலையங்கள் . அதற்கு மாறாகப் 
பண்ணைகளுடன் நீண்ட கால ‘ ஒப்பந்தங்கள் ( Contracts) 
செய்துக் கொண்டன . இதைத் தவிர , அறுவடை செய்யும் முறை , 
விதைகளை முறையாக விதைக்கும் முறை , போன்றவையும் இப் 
பண்ணைகளுக்கு இந்நிலையங்களால் போதிக்கப்பட்டன . தொழில் 
நிருவாகப் பிரச்சினைகளுக்கு முறையாக இந்நிலையங்களால் தீர்வு 
காணப்படுகின்றன . இயந்திரங்களை இயக்கும் முறையை இப் 
பண்ணை யைச் சேர்ந்தவர்களுக்கு இந்நிலையங்கள் கற்பிக்கின்றன . 
தகுந்த பயிற்சி அளிக்கப்படுவதால் , இயந்திரங்கள் நீண்ட நாள் 
உழைக்கின்றன . பண்ணைகளுக்குப் பயிரிடும் முறையை நன்கு 
போதிக்கின்றன 

இந்நிலையங்கள் . சுருங்கக் கூறின் , 
நீலையங்கள் ( M. T. S. ) பண்ணைகட்குப் பாதுகாப்பு அரணாகவும் , 
அரசிற்குப் பதிலி யாகவும் ( Agency ) பணிபுரிந்து வருகின்றன . 


நடத்தி 


பண்ணைகளின் நிருவாகம் 
சோவியத்து நாட்டின் கூட்டுப்பண்ணைகள் 

ஜன நாயக 
ரீதியில் நிருவாகத்தை 

வருகின்றன , கூட்டுப் 
பண்ணையைச் சேர்ந்த உறுப்பினர் யாவரும் ஒன்றுகூடி ஓரு 
‘பொதுச் 

Body ) அமைத்துள்ளனர் . 
முக்கியத் திட்ட முடிவுகளை இப்பொது சபையே எடுக்கின்றது . 
இப்பொதுச் சபையின் உறுப்பினர்களைக் கொண்டே ஓர் 
இயக்குநர் அவையும் அமைக்கப்படுகின்றது . இவ்வவையில் 
தலைவரும் ( Chairman ) தேர்தல் மூலம் நியமிக்கப்படுகின்றார் 
நிருவாகப் பொறுப்புகளை இயக்குநர் அவை , தலைவரின் துணை 
கொண்டு செவ்வனே செய்கின்றது . 

கூட்டுப்பண்ணையின் 
நிருவாகப் பொறுப்பு முழுமையும் இயக்குநர் அவையின் கைகளில் 
தான் உள்ளது . தலைவருக்குத் துணையாக 

ஒரு துணைத் 
தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் ; உறுப்பினர்கள் செய்ய 
வேண்டிய பணிகளை இயக்குநர் அவை முன்னேற்பாடாக 


பங்கு ம் . ( Quota ) த 
- 
சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

263 
வகுத்துக் கொள்கின்றது . உறுப்பினர்களுக்கு அவர்களது 
உழைப்பிற்கேற்ற ஊதியமும் வழங்கப்படுகின்றது . இத்தாலியத் 
தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கங்களில் செய்யப்படுவது 
போலவே . சோவியத்து நாட்டிலும் கூட்டுப்பண்ணையைச் சார்ந்த 
உறுப்பினர்கள் இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கப்படுகின்றனர். 
ஒவ்வொரு பிரிவு ம் ஒரு குறிப்பிட்ட வேலையையே செய்கின்றது . 
இத் தொழிலாளர் பிரிவின் உறுப்பினர் எண்ணிக்கை 
பண்ணையின் அளவைப் பொறுத்தே அமைகின்றது , பொது 
வாக , முப்பதிலிருந்து எண்பது வரை ஒவ்வொரு தொழிலாளர் 
பிரிவும் உறுப்பினர்களைப் பெற்றுள்ளது . இப்பிரிவுகளின் 
தலைவர்கள் இயக்குநர் அவையால் நியமிக்கப்படுகின்றனர் . 
ஒவ்வொரு பிரிவின் தலைவரும் , ஆற்ற வேண்டிய பணிகளைத் 
தொழிலாளர்களின் தகுதிக்கேற்பப் பிரித்துச் சூழ்நிலைகளுக்கேற்ப 
அவற்றைச் செயற்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தத்தக்க 
வகையில் வழிமுறைகள் செய்யப்பட்டுள்ளன . அவ்வப்போது 
உழைப்பாளிகள் ஊக்குவிக்கப்படுகின்றனர் . 

அவர்களின் 
வேலைத் திறனும் , உற்பத்திப் பொருளின் தரமும் நன்கு 
கண்காணிக்கப்படுகின்றன . 

சோவியத்து நாட்டின் இத்தகைய தொழிலாளர் பிரிவுகள் 
மூன்று வகைப்படும் : - அவையாவன : 

1. நிலத் தொழிலாளர் படை ( Field Brigade ) 
2. உழும் இயந்திரத் தொழிலாளர் படை ( Tractor Brigade ) 
3. பால் பண்ணைத் தொழிலாளர் படை ( Dairy Brigade ) 

ஒவ்வொரு தொழிலாளர் படையும் ஒரு குறிப்பிட்ட காலத் 
திற்குள் ஆற்ற வேண்டிய பணிகளை , இயக்குநர் அவை நன்கு 
ஆராய்ந்து அதன்படி ஆணைகளைப்பிறப்பிக்கின்றது . செய்யப்பட 
வேண்டிய வேலைகளில் ஒவ்வொரு தொழிலாளர் படையின் 
செய்யப்படுகின்றது . எனவே , தொழிலாளிகளின் ஆற்றல் , 
ஆற்றப்படவேண்டிய பணியின் தன்மை , பயன்படுத்தப்பட 
வேண்டிய கருவிகள் , நிலத்தின் தன்மை , பயிரிடப்பட வேண்டிய 
பயிர்களின் தன்மைகள் , போன்றவை நன்கு ஆராயப்பட்ட 
பின்பே தொழிலாளர் படையின் பங்கு நிருணயம் செய்யப்படு 
கிறது . உற்பத்தியின் அளவு மட்டுமின்றி , உற்பத்தித் தரமும் 
ஒரு சேரக் கண்காணிக்கப்படுகின்றன . அதன் அடிப்படையில் 
தான் , தொழிலாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்படுகின்றது . 


264 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


விவசாயிகள் ஒவ்வொருவரும் ஒரு வேலை நாளில் செய்யும் 
சராசரி வேலையைக் கொண்டே ஊதியம் வழங்கப்படுகின்றது . 
ஒரு நாளில் ஒரு விவசாயியால் செய்யப்படும் சராசரி வேலையை 
அடிப்படையாகக் கொண்டுதான் ஊதியம் கணக்கிடப்பட்டு , 
விவசாயிகளின் வேலைத்திறனும் எடை போடப்படுகின்றது . 
‘ திறமை நிறைந்த வேலை களுக்கு ( Skilled Job ) 1.5 அல்லது 
2 வேலை நாள் அளவு திட்டமும் ( Units ) , திறமை குறைந்த 
வேலை களுக்கு ( Unskilled Jobs ) வேலை 

( அளவுத் திட்டம் 
0.5 அல்லது 0-75 எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது . 
இவ்வாறு , நிர்ணயிக்கப்பட்ட வேலை அளவைவிட அதிகமாக 
உற்பத்தி செய்யும் உறுப்பினருக்கு அதற்கேற்ற ஊதியம் வழங்கப் 
படும் . உறுப்பினர்கள் பண்ணைகளில் 

வேலை செய்வதைப் 
பொறுத்து , வேலையின் தரத்தையும் , அளவையும் அனுசரித்தே 
ஊதியம் அளிக்கப்படுகின்றது . தற்போது , இவ்வாறு ஊதியம் 
வழங்கு முறையை விடுத்து அரசாங்கப் பண்ணைகளில் உறுப் 
பினர்களுக்கு வழங்கப்படுவது போல் ஓர் உத்தரவாதத்தொகை 
( Guaranteed Amount ) ஊதியமாக மாதந்தோறும் வழங்கப் 
படுகிறது . கூட்டுப்பண்ணைகளின் 

விளைபொருள் 
எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பதைக் காண்ாபாம் . 


இளி , 


முறையில் 


விளைபொருள் விநியோகம் 
கூட்டுப்பண்ணையின் மொத்த வருட வருமானம் மிகச் சிறந்த 
விநியோகம் 

செய்யப்படுகின்றது . எனவே , 
சோவியத்து அரசும் , பண்ணை உறுப்பினர்களும் ஒரு சேர 
நன்மை பெறுகின்றனர் . 

விளைபொருளின் ஒருபகுதி விதைக்காகவும் , கால்நடைகளின் 
தீவனத்திற்காகவும் பாதுகாத்து வைத்துக் கொள்ளப்படு 
கின்றன . இதன் மூலம் , அடுத்த ஆண்டு விவசாயத்திற்கும் 
முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிடுகின்றன . 

வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அரசிற்கு 
வரியாகச் செலுத்தப்படுகின்றது , மொத்த உற்பத்தியின் 
பேரிலும் , வருமானத்தின் பேரிலும் வரிகள் விதிக்கப்படுகின்றன . 
இது தவிர , கிராமத்தில் குழந்தைகள் விளையாடும் பூங்காக்கள் , 
உடல் நல நிலையங்கள் , ஓய்வு விடுதிகள் , நூல் நிலையங்கள் , 
நாடகத் திரைப்பட அரங்குகள் , முதலிய வசதிகளுக்காகவும் வரு 
மானத்தில் ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது . பண்ணையில் விளையக் 
கூடிய பயிர் , கால்நடை , இயந்திரங்கள் முதலியவற்றிற்குக் 
காப்புறுதி ( Insurance ) பெறுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படு 


265 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


கின்றன . வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி சேமிப்பு நிதிக் 
காகவும் , கடன் தீர்ப்பு நிதிக்காகவும் (Sinking Fund ) ஒதுக்கப் 
படுகிறது . விளைபொருளில் 

கணிசமான 

பகுதியை 
அரசாங்கமே கொள் முதல் செய்து கொள்கின்றது . உதாரண 
மாக , பால் பண்ணைபைப் பார்ப்போம் . உற்பத்தியாகின்ற பாலில் 
என்பது சதவிகிதத்தை அரசிற்கு முன்பே நிருணயிக்கப்பட்ட 
விலை விகிதப்படி அப்பண்ணை விற்று விடவேண்டும் . இதைப் 
போலவே , காய்கறிகளில் சரிபகுதியையும் , இறைச்சியில் தொண் 
ணூற்றைம்பது சதவிகிதத்தையும் அரசாங்கத்திற்கு இப்பண் 
ணைகள் விற்பனை செய்து விடுகின்றன . வருமானத்தில் ஒரு 
கணிசமான தொகை கூட்டுறவுப் பள்ளிகளை நடத்துவதற்கும் ,, 
கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்வதற்கும் ஒதுக்கப்படுகிறது . 
மேலும் , வருமானத்தின் மூலம் அரசிடமிருந்து பெற்ற கடன் 
தொகையும் திருப்பி அளிக்கப்படுகின்றது , 


எஞ்சியுள்ள வருமானத்தில் உழும் இயந்திர நிலையங்கட்குச் 
சேர வேண்டிய தொகையும் அளிக்கப்படுகின்றது . இந்நிலை 
யங்கள் , இயந்திரங்களைப் பழுது பார்ப்பதிலும் , விவசாய நட 
வடிக்கைகளுக்கு உறுதுணையாகவும் செயலாற்றுவதால் இத் 
தொகை வழங்கப்படுகின்றது . இதன் பிறகு , எஞ்சியுள்ள விலை 
பொருள் கள் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன . 


கடைசியாக , எஞ்சியுள்ள வருமானந் தொகையைப் 
பண்ணையில் பணியாற்றுகின்ற உறுப்பினர்களுக்கு ஊதியமாக 
வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன . அரசாங்கப் 
பண்ணைகளில் மாதாந்தரச் சம்பளம்போட்டுப் பணியாளர்கட்குக் 
கொடுத்து விடுகின்றார்கள் . பொதுவாகத் தொழில் துறையில் 
வேலை செய்கின்றவர்களுக்கும் விவசாயத் துறையில் வேலை செய் 
கின்றவர்களுக்கும் ஒரே மாத வருமானம்தான் கொடுக்கப்படு 
கின்றது . அவ்வாறில்லை யென்றால் , அதை எப்படி பொது 
வுடைமைச் சமுதாயம் என அழைப்பது ? 


கூட்டுப் பண்ணைகளால் விளையும் நன்மைகள் 

கூட்டுறவுக் கொள்கைகளினால் விளையும் நன்மைகள் யாவும் 
சோவியத்து நாட்டின் கூட்டுப் பண்ணைகளால் விளைகின்றன . 
கூட்டுறவுக் கொள் கைகளை உள்ளடக்கி அதன்படி செயலாற்றுவ 
தினால் தான் இத்தகைய வியத்தகு நன்மைகள் ஏற்பட்டுள்ளன . 
விவசாயமே ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பதை நன்குணர்ந் 
திருக்கும் சோவியத்து நாடு , கூட்டுப் பண்ணைகள் மூலம் 


-266 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நாட்டின் பொருளாதாரத்தையே மாற்றியமைத்துள்ளது . இனி , 
கூட்டுப் பண்ணைகளினால் ஏற்பட்டுள்ள நன்மைகளை ஆராய் 
வோம் . 


1. கூட்டுப் பண்ணை விவசாயத்தில் , விவசாயம் பேரளவு 
முறையில் செய்யப்படுகின்றது . இதனால் விவசாயம் பெயரளவில் 
செய்யப்படாமல் , பேரளவு உற்பத்தி முறையில் செவ்வனே 
செய்யப்பட்டு , அதன் மூலம் விளையும் எல்லா நன்மைகளையும் 
பெற வாய்ப்பு ஏற்படுகின்றது . பண்ணையின் கீழ்க் கொண்டு 
வரப்படும் நிலத்தின் அளவு கணிசமாகப் பெரிதாக இருப்பதால் , 
அறிவியல் துணைகொண்டு விவசாயத்தைச் செய்ய 
கின்றது நவீன கருவிகளை இதன் மூலம் பயிர்த் தொழிலில் பயன் 
படுத்த முடிகின்றது . எனவே , விவசாயப் பொருள்களின் 
உற்பத்தி கணிசமாக உயர வாய்ப்பு ஏற்படுகின்றது . 


இயலு 


2. உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் அவர்களது 
வேலைத் தரத்தையும் , வேலை அளவையும் பொறுத்து அமை 
வதால், உறுப்பினர்கள் யாவரும் தங்கள் ழுழு உழைப்பையும் 
சற்றும் சிதறாமல் பண்ணைகளின் முன்னேற்றத்திற்கு அளிக்கத் 
தயங்குவதில்லை . எனவே , விவசாயிகளின் உற்பத்தித் திறனும் 
நன்கு உயர முடிகின்றது . 


வளமை 


3. சிறந்த நீர்ப்பாசன முறைகளைக் கொண்டு , 
குறைந்த நிலங்களும் வேளாண்மைக்குத் தக்கபடி மாற்றியமைக் 
கப்படுகின்றன . நவீன முறைகளைக் கொண்டு இந்நிலங்களும் 
பயிரிடப்படுவதால் , விவசாய உற்பத்தி நன்கு பெருகலாயிற்று . 


4. வேளாண்மை வெற்றிக்குப் பொறுக்கு விதை களும் , 
உரங்களும் முக்கிய காரணங்களாதலால் , கூட்டுப் பண்ணைகள் 
இவற்றிலும் மிகுந்த கவனம் செலுத்துகின்றன . கழிவுப் பொருள் 
களின் மூலம் சிறந்த ‘ எரு ( Manure ) தயாரிக்கப்பட்டு, விளை 
நிலத்தின் செழுமை அதிகரிக்கப்படுகின்றது . நவீன உரவகை 
களும் ( Fertilisers ) உற்பத்திப் பெருக்கத்திற்கு உறு துணையாக 
விளங்குகின்றன . 


5. கூட்டு முயற்சிகளின் காரணமாகப் பயிர்கள் எவ்வித 
நோயினாலும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றன . 
பயிர்களை அழிக்கும் பூச்சிகளைத் தகுந்த மருந்துகளைக் கொண்டு 
அழிப்பதால் , விவசாய உற்பத்தி பாதிக்கப் படுவதில்லை . 


6. கூட்டுப் பண்ணையில் கால் நடைத் தீவனமும் பயிர் செய் 
பப்படுவதால் கால் நடைகளின் நலனும் கவனிக்கப்படுகின்றது . 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


267 


சிறந்த கால் நடைப் பிராணிகளால் விவசாயத்தில் எழும் பிரச் 
சினைகள் எளிதாகக் களையப்படுகின்றன . 


குடியானவர் 


குடும் பங்கள் 


7 , பண்ணையின் வெற்றி உறுப்பினர்களின் வெற்றியல்லவா ? 
பண்ணையின் வருமானம் உயர்வதால் , உறுப்பினர்களின் ஊதி 
யமும் கணிசமாக உயருகின்றது . தேவைக்கேற்ற ஊதியம் வழங் 
கப்படுவதால் , உறுப்பினர்கள் பொருளாதாரப் பிரச்சினைகளி 
லிருந்து விடுபட முடிகின்றது . எனவே , உறுப்பினர்கள் யாவரும் 
பண்ணையின் நம்பிக்கைக்குப் பாத்திரமாக நடந்து கொள்கின் 
றனர் . அவர்கள் தங்கள் சலியா உழைப்பை நல்குவதில் தயங்கு 
வதேயில்லை . பண்ணையின் வெற்றிக்கு இவர்கள் பாடுபடுவதால் , 
வெற்றி இவர்களைத் தேடி வருகின்றது . 

மேற்கூறியுள்ள நன்மைகளைக் கண்ட சோவியத்து மக்கள் 
கூட்டுப் பண்ணைகள் பால் பெரிதும் ஈடுபாடு கொண்டதில் 
வியப்பேதுமில்லை . 20 மிலியன் 
2,45,000 கூட்டுப் பண்ணைகளை 

அமைத்து வேளாண்மைத் 
தொழிலை வளப்படுத்தி வாழ்கின்றனர் . மொத்த விளை நிலத்தில் 
94 - சதவிகிதம் இப்பண்ணைகளின் கீழ் உள்ளன . 1958 - ஆம் 
ஆண்டு இப்பண்ணைகளின் எண்ணிக்கை 2,54,000 ஆகும் . 
ஆனால் , 1953 - ஆம் ஆண்டு சிறு பண்ணைகளை ஒன்று சேர்த்து 
மாற்றியமைத்ததன் விளைவாக , எண்ணிக்கை 94,000 
குறைந்தது . கூட்டுப் பண்ணைகளைத் தவிர அரசாங்கப் பண்ணை 
களும் , உழும் இயந்திர நிலையங்களும் பெருமளவில் தொடங்கப் 
பட்டன . ஒவ்வொரு குடும்ப வருமானமும் கணிசமாக உயர 
லாயிற்று . வருமானம் தானிய அடிப்படையில்தான் நிர்ணயிக்கப் 
படுகின்றது . 1932 - ஆம் ஆண்டில் 0.6 டன் என 

விளங்கிய 
தானிய வருமானம் 1937 - ஆம் ஆண்டு 1.7 டன்னாக உயர்ந்தது . 
அதாவது , 1932 - ஆம் ஆண்டு 106.2 ரூபிகளாகத் திகழ்ந்த குடும்ப 
வருவாய் 1937 - ல் 343.1 ரூபிள் என உயரலாயிற்று . வருவாய் 
பெருகியதால் வசதிகளும் பெருகத் தொடங்கின . 


எனக் 


கூட்டுப்பண்ணைகளின் தோற்றத்திற்குப் பிறகு , சோவியத்து 
நாட்டில் இயங்கி வந்த விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் இப்பண்ணைகளுடன் ஐக்கியமாகிவிட்டன . போது 
மான நிதி வசதிகளைப் பண்ணைகள் பெற்றிருந்தமையால் , 
கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் தேவையற்ற நிலையில் அறவே 
மறைந்தன . 1930 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் 
மூலம் ( Credit Reform Act of 1930 ) குறுகிய காலக் கடன் 
அரசு வங்கியிடமிருந்தும் , நீண்ட காலக் கடன் சிறப்புக் 


268 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டுறவு வங்கிகளிடமிருந்தும் பெற வழிமுறைகள் செய்யப் 
பட்டன . 


கூட்டுப் பண்ணைகளின் குறைபாடுகள் 
சோவியத்துக் கூட்டுப் பண்ணைகள் பெரு வெற்றி பெற்று 
வலிவுடன் திகழ்ந்தன என்றாலும் , சில பிரச்சினைகளை எதிர் 
கொள்ள வேண்டியிருந்தது . எனினும் , இக்குறைபாடுகள் எண் 
ணிக்கையில் குறையவே இனி , அவற்றைக் காண்போம் . 

1. கூட்டுப்பண்ணைகள் அமைக்கப்பட்டதன் விளைவாகச்சில 
விவசாயப் பொருள்கள் , பால் முதலியவை பெருமளவு உற்பத் 
தியில் உயர்ந்தன . எனினும் , இறைச்சி , வெண்ணெய் , பால் , 
முட்டை , காய்கறிவகைகள் முதலியவைகள் மக்களுக்கு மிகவும் 
தேவைப்பட்டதால் , இவற்றின் உற்பத்தியை உயர்த்துவதற்கு 
வழிமுறைகள் ஆராயப்பட்டன . தொழிலாளிகள் தொடக்கத்தில் 
முறையாக ஊக்குவிக்கப்படவில்லையாதலால் , அவர்கள் 
இயந்திரத் தொழில்கள் நிறைந்திருந்த பகுதிகள் நோக்கிச் 
செல்லத் தொடங்கினர் . தொழில்கள் நிறைந்த பகுதிகளில் 
வருவாய் உயர்ந்து காணப்பட்டதாலும் , வாழ்க்கை நிலை நன்கு 
இருந்தமையாலும் , கிராமங்களில் வாழ்ந்து வந்த குடியானவர் 
களில் பெரும்பாலோர் அப்பகுதிகளை மிகவும் விரும்பினர் . இதன் 
விளைவாகக் கூட்டுப் பண்ணைகளின் உயர்விற்குத் தங்கள் சலியா 
உழைப்பை நல்க வல்ல தொழிலாளிகளின் எண்ணிக்கை மிகவும் 
குறைந்தது . 


அரசாங் 


2. சோவியத்து நாட்டின் கூட்டுப் பண்ணைகள் 
கத்தின் விருப்பத்திற்கேற்ப அமைக்கப்பட்டவையாகும் . விவசா 
யிகள் தங்கள் நல் வாழ்வு கருதித் தாங்களே அமைத்துக் கொள்ள 
வில்லை . மக்களே தங்கள் தேவைகளை உணர்ந்து செயற்படாத 
வரையில் கூட்டுறவு இயக்கம் வளர்வதெப்படி ? கூட்டுறவு இயக்கம் 
என்பது மக்கள் இயக்கமல்லவா ! அரசின் ஆணைகளைக் கண்ட 
வசதி நிறைந்த விவசாயிகள் பலர் தங்களது ஆடு மாடுகளைக் 
கொன்று இறைச்சி விற்பனை செய்தனர் . இதன் விளைவாகப் 
பால் பொருள்களின் உற்பத்தி மிகவும் குறைந்தது . 

3. விவசாயப் பொருள்களின் விலைகள் மிகவும் குறைவாக 
இருந்தமையால் , பொருள்களின் உற்பத்தி உயரவே இல்லை . 
விலைகளின் வீழ்ச்சி காரணமாக , நுகர்வோர் பலனடைந்தாலும் 
உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் , 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

269 
4. பண்ணைகளில் பணிபுரிந்தோர் முறையாகக் கூட்டுப் 
பண்ணை விவசாய முறையில் பயிற்சி பெற்றிருக்கவில்லையாதலால் 
விவசாயத்தில் வளர்ச்சி ஏற்படவில்லை . பெரும்பாலான பண்ணை 
களின் தலைவர்கள் நல்ல பயிற்சியைப் பெற்றிருக்கவில்லை. 


5. பண்ணைகளின் தலைவர்கள் முறையாகத் தேர்ந்தெடுக்கப் 
படவில்லை . தலைவர் தேர்தல் பெயரளவில்தான் நடைபெற்று 
வந்தது . அரசின் ஆதரவு பெற்றவர்களே தலைவர்களாக நியமிக் 
கப்பட்டனர் . எனவே , உறுப்பினர்கள் தங்கன் ‘ வாக்கைத் 
( Vote) தங்கள் விருப்பப்படி பதிவு செய்ய இயலவில்லை . சில 
சமயங்களில் , பண்ணைத் தலைவர்கள் தவறான முறையில் பொரு 
ளீட்டவும் தொடங்கியதால் நிலைமை மேலும் சீர்க்கேடு அடையத் 
தொடங்கியது . 


6. பெரும்பாலான பண்ணைகள் நவீன முறைகளைக் 
கொண்டு விவசாயம் செய்யத் தயக்கம் காட்டின . இயந்திரங்கள் 
முழுமையாகப் பயன் படுத்தப்படவில்லை. எனவே , வசதிகள் 
இருந்தும் வளம் ஏற்படவில்லை . 


அத்தருணத்தில் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றிருந்த காலஞ் 
சென்ற திரு . குருஷ்சேவ் அவர்கள் , கூட்டுப் பண்ணைகளின் 
இன்னல்களுக்கும் , இடர்ப்பாடுகளுக்கும் இரண்டாம் உலகப் 
போரே காரணமாகும் என்று சுட்டிக் காட்டியுள்ளார் . இரண் 
டாம் உலகப் போரின் காரணமாக எழுந்த பிரச்சினைகள் கூட்டுப் 
பண்ணைகளின் வளர்ச்சியை மிகவும் பாதித்தன . கல்வியறிவு 
நிறைந்த , திறமை வாய்ந்த உறுப்பினர்கள் பலர் கூட்டுப் 
பண்ணைகளை உதறி விட்டுப் பிற தொழில்களில் ஈடுபாடு கொண் 
ட.னர் . இதன் விளைவாகப் பண்ணைகளின் நிர்வாகம் கல்வியறிவு 
அற்ற , பயிற்சி பெறாத உறுப்பினர்களின் கைகளில் விழுந்தது . 
முறையற்ற நிர்வாகம் பண்ணைகளின் வளர்ச்சிக்குப் பெரிதும் 
தடையாக இருந்தது . 
தீர்வழி நடவடிக்கைகள் ( Remedial Measures ) 

கூட்டுப்பண்ணைகளில் நிலவிய குறைபாடுகளைக் களைவதற்கு 
கீழ்க்கண்ட வழிமுறைகள் வலியுறுத்தப்பட்டன . 


1. உறுப்பினர்களை மகிழ்விக்கத்தக்க வகையில் அவர்களின் 
திறமைக் கேற்ப ஊதியத்தை உயர்த்தி அவர்களது பொருளா 
பார நிலையைச் செவ்வனே மாற்றி அமைத்தல் . 


270 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


2. அரசிற்குக் கூட்டுப் பண்ணை அளிக்கும் விளைபொருளின் 
அளவைக் குறைத்தல் ( இதன் மூலம் பெருமளவு விளைபொருளை 
விற்க வழி ஏற்படும் ) . 


3. கூட்டுப் பண்ணைகள் அரசிற்குச் செலுத்திவந்த வரிகளைக் 
குறைத்தல் , 


4. விவசாய உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர் 
களின் ஊதியத்தில் நிலவிய ஏற்றத் தாழ்வுகளைக் கணிசமாகக் 
குறைத்தல் . 


5. உறுப்பினர்கள் கூட்டுப் பண்ணைக்குச் செலுத்த 
வேண்டிய கடன் தொகை யை ( Outstanding Debt ) ரத்து 
கெய்தல் . 


6. கால்நடை வளர்ப்பு , காய்கறிவகைகள் , பழவகைகள் 
போன்றவற்றின் உற்பத்தியை ஊக்குவித்தல் . 


7. உறுப்பினர்களின் நலன் கருதி வேலை வாய்ப்புகளைக் 
கணிசமாகப் பெருக்குதல் . 


8. உறுப்பினர்களின் பொறுப்பை அவர்கட்கு உணர்த்தி , 
அவர்களது உழைப்பை ஊக்குவித்தல் . 


9. உழும் இயந்திர நிலையங்களை ( M.T.S. ) நவீன முறையில் 
சூழ்நிலைக் கேற்ப மாற்றியமைத்தல் . 


10. விவசாயம் , தொழில் துறை , வணிகம் போன்றவற்றில் 
பணிபுரிந்து வரும் உறுப்பினர்களுக்கு முறையான பயிற்ச்சி 
அளித்தல் . 


11. நவீன விவசாயக் கருவிகளின் உபயோகத்தை அதிக 
ரித்தல் . 

12. கூட்டுப் பண்ணை அங்காடிகள் , நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் முதலானவற்றின் துணை கொண்டு விவசாய விற்பனை 
யேற்பாட்டை மாற்றியமைத்தல் . 


13. அளவில் பெரிய கூட்டுப் பண்ணைகளுக்கு கடன் 
வசதிகள் , இயத்திர அளிப்பு போன்றவற்றைத் தேவையான 
அளவிற்கு அளித்து ஊக்குவித்தல் . 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

21 
14. உற்பத்தியாளர் சங்கங்கள் , நுகர்வோர் சங்கங்கள் 
ஆகிய கூட்டுறவு அமைப்புகள் மூலம் கிராமங்களில் வாழும் 
மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்துதல் . 


பல 


1958 - ஆம் 


இந்நடவடிக்கைகள் மூலம் கூட்டுப் பண்ணைகளில் நிலவிய 
குறைபாடுகளைக் களைய முடியும் என்பதையுணர்ந்த சோவியத்து 
நாடு , இந்நடவடிக்கைகளை நடைமுறைக்குக் கொணர்ந்து அம் 
முயற்சியில் வெற்றியும் கண்டது . விவசாய உற்பத்தியைப் 
பெருக்குவதற்காக உழும் இயந்திர நிலையங்களை அடியோடு 
மாற்றியமைக்க விரும்பிய சோவியத்து நாடு அதற்கான நடவடிக் 
கைகளையும் மேற்கொண்டது . 

தீவிர திட்டங்களைச் செயற்படுத்தியும் சோவியத்து நாடு 
விவசாய உற்பத்தியில் உயர்வு காண முடியவில்லை . 1940 - ஆம் 
ஆண்டிற்கும் 1952 - ஆம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட பன்னிரண்டு 
ஆண்டுகளில் விவசாய உற்பத்தி 12 சதவிகிதமே உயர்ந்து 
காணப்பட்டது . ஸ்டாலின் மறைவிற்குப் பிறகு விவசாயத் 
துறையில் மாற்றங்கள் செய்யப்படலாயின . 
ஆண்டின் தொடக்கத்திலிருந்து விவசாயத் துறையில் பல புரட் 
சிகரமான முன்னேற்றத் திட்டங்கள் வகுக்கப்பட்டன . 1958 - ஆம் 
ஆண்டு மார்ச்சு மாதம் 31 - ஆம் நாள் , உழும் இயந்திர நிலை 
யங்களை ( M.T.S. ) அறவே அகற்றுவதற்கான சட்டம் நிறைவேற் 
றப்பட்டது . இது மட்டுமின்றிக் கூட்டுப் பண்ணைகள் விளை 
பொருளின் ஒரு கணிசமான பகுதியை அரசிற்கு வழங்கும் 
முறையும் அகற்றப்படத் தக்க வகையில் சட்டம் இயற்றப்பட்டது . 
விளைபொருள்களின் விலை நிர்ணயம் புதிய முறையில் மாற்றி 
யமைக்கப்பட்டது , இவ்விரு நடவடிக்கைகளும் விவசாயத்தில் 
மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது மட்டுமின்றி , அரசிற்கும் கூட்டுப் 
பண்ணைகளுக்கும் அதுவரை இருந்து வந்த தொடர்பைப் புதிய 
முறையில் மாற்றியமைத்தன . 

1958 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி , 
விவசாயக் கருவிகள் கூட்டுப் பண்ணைகளுக்கு நேரடியாகவே 
விற்பனை செய்யப்பட ஏற்பாடுகள் செய்யப்படும் . உழும் 
இயந்திர நிலையங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கூட்டுப் 
பண்ணைகளுக்கு மாற்றப்படுவர் . இந்நிலையங்கள் இயந்திரங் 
களைப் பழுது பார்க்கும் நிலையங்களாக ( Repair Technical 
Stations ) மாற்றியமைக்கப்படும் . இது மட்டுமின்றி , இந்நிலை 
யங்கள் ( R.T.S. ) எரிபொருள் ( Fuel ) , உரங்கள் , இயந்திர 
பாகங்கள் முதலானவற்றின் விற்பனைத் துறையில் பதிலி க 


272 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ளாகவும் செயற்பட வழிமுறைகள் வகுக்கப்பட்டன . மேலும் , 
சாலைகள் அமைத்தல் , நீர்ப்பாசன வசதிகளைப் பெருக்குதல் 
போன்றவற்றிலும் இந்நிலையங்கள் பங்கேற்கத் திட்டங்கள் 
தீட்டப்பட்டன . சிறு சிறு பண்ணைகளை ஒன்று சேர்த்து அளவில் 
பெரிய பண்ணைகள் உருவாக்கப்பட்டமையால் , பண்ணைகளின் 
பொருளாதார நிலை வலிவுடன் விளங்கலாயிற்று . எனவே , 
உழும் இயந்திர நிலையங்களை அகற்றி , உற்பத்திச் செலவைக் 
குறைப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டன . உற்பத்திச் செலவு 
கணிசமாகக் குறைந்தால் , பொருள்களின் விலைப் பட்டியல் 
மகிழ்ச்சி அளிக்குமல்லவா ? விவசாயத்திற்குத் தேவையான 
இயந்திரங்கள் கூட்டுப்பண்ணை களுக்குக் கடன் அடிப்படையிலும் 
விற்பனை செய்யப்பட்டன . 


ஒவ்வொரு கூட்டுறவுப் பண்ணையும் விளைபொருளின் ஒரு 
கணிசமான பகுதியை முன்பே நிருணயிக்கப்பட்ட விலை விகிதப் 
படி அரசிற்கு விற்க வேண்டும் . இது ஒரு கட்டாய விற்பனை 
யாகும் . உற்பத்தியைப் பெருக்குவதற்காக , 1958 - ஆம் ஆண்டு 
இக் கட்டாய விற்பனை முறை மாற்றியமைக்கப்பட்டது . 


புதிய திட்டத்தின்படி , கூட்டுப் பண்ணைகள் தங்கள் விளை 
பொருள்களை நிருணயம் செய்யப்பட்ட விலை விகிதத்தில் , பிரதே 
சங்களின் ( Zones ) தன்மைக் கேற்ப அரசிற்கு விற்பனை செய்ய 
ஏற்பாடுகள் செய்யப்படும் . இப்புதிய திட்டத்தினால் , கூட்டுப் 
பண்ணைகள் தங்கள் விருப்பம் போல் விவசாயம் செய்ய வழி ஏற் 
படுகின்றது . இலாபம் தரத்தக்க பயிர்களைக் கூட்டுப் பண்ணைகள் 
பயிரிட வாய்ப்புகள் ஏற்படுகின்றன . 


இம்மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னர் , கூட்டுப் பண்ணைகள் 
தங்கள் விளைபொருள்களை அரசிற்கு மிகக் குறைந்த விலைக்கு 
விற்று வந்தன . இவ்வாறு குறைந்த அளவில் நிருணயிக்கப்பட் 
டிருந்த விலை , உற்பத்திச் செலவைக்கூட சரி செய்ய இயலாத 
நிலையில் இருந்தது . எனவே , இலாபத்திற்குப் பதில் இழப்பே 
ஏற்பட்டது . ஆனால் புதிய திட்டத்தின்படி , விவசாயிகளின் 
கட்டாய விற்பனை முறை சிறந்த வகையில் மாற்றம் செய்யப் 


பட்டது . 


இம்மாற்றங்களுக்குப் பிறகே சோவியத்து நாட்டின் விவசா 
யத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டன . பால் , இறைச்சி , காய் 
கறிவகைகள் , பழவகைகள் , முட்டை போன்றவற்றின் உற்பத்தி 
கணிசமாக உயரலாயிற்று . விவசாயிகளின் ஊதியமும் 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


273 


உயர்ந்தது . இவர்களது வாழ்வு மலர , அரசு எல்லா நடவடிக்கை 
களையும் எடுக்கலாயிற்று . சுருங்கக் கூறின் , விவசாயம் செழித்து 
வளர்ந்தமையால் நாட்டின் பொருளாதாரம் எளிதில் உயர் 
நிலையை அடைந்தது . திட்டமிட்ட செய்கைகள் , முறையான 
நிர்வாகம் , அரசின் ஆதரவு ஆகிய இம்மூன்றுமே சோவியத்து 
நாட்டின் விவசாயத்தை வளர்த்தன . 


போது 


கூட்டுப்பண்ணையும் கூட்டுறவுப்பண்ணையும் 
( Collective Farming vs. Co - operative Farming ) 

இதுவரை , கூட்டுப்பண்ணைகள் - எவ்வாறு சோவியத்துப் 
பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு பெற்றுள்ளன என்பதைக் 
கண்டோம் . இரண்டாம் உலகப் போரின் 
இப்பண்ணைகள் ஆற்றிய அரும்பணிகள் அளவிட முடியாதவை 
யாகும் . இப்பொதுவுடமை நாட்டின் முதுகெலும்பாக 
பண்ணைகள் விளங்கியது மட்டுமின்றி , படை நிதிக்கு பல மிலியன் 
டன் தானியங்களையும் நன்கொடையாக நல்கியது . மேலும் 
போருக்குத் தேவையான விமானங்கள் , ஏவு கணைகள் போன்ற 
வற்றைத் தயாரிப்பதற்கும் உறு துணையாக விளங்கின . 

சோவியத்து நாட்டின் இக் ‘ கூட்டுப்பண்ணைகள் ஏனைய 
ஐரேரப்பிய நாடுகள் சிலவற்றில் இயங்கி வரும் கூட்டுறவுப் 
பண்ணை களிலிருந்து வேறுபட்டே நிற்கின்றன . சோவியத்து 
நாட்டுக் கூட்டுப் பண்ணைகளில் அரசின் தலையீடு அதிகம் 

. 
ஓரளவிற்கே இப்பண்ணைகள் தங்கள் விருப்பப்படி இயங்க 
இயலும் . இந்நாட்டில் அரசாங்கத்தின் பதிலி’களாகவே 
இப்பண்ணைகள் தொண்டாற்றி வருகின்றன . விவசாயத் 
துறையில் அரசாங்கம் உருவாக்கும் திட்டங்களை முறையாகச் 
செயற்படுத்துவதற்கு - உறுதுணையாக விளங்குகின்றன இப் 
பண்ணைகள் . எனவே , இப்பண்ணைகள் தங்கள் விருப்பப்படி 
இயங்குவதென்பது இயலாத காரியமாகும் . சோவியத்து நாடு 
இப்பண்ணைகளைக் கூட்டுறவு முறையில் இயங்கும் கூட்டுறவுப் 
பண்ணைகளெனக் கூறினாலும் , இக்கூற்று விவாதத்திற்குரிய 
பிரச்சினையாகும் . எனினும் , ஒரு சில கோணங்களிலிருந்து 
பார்க்கையில் , இப்பண்ணை கள் சில கூட்டுறவுக் கொள்கைகளைப் 
பிரதிபலிக்கத்தான் செய்கின்றன . இப்பண்ணைகளின் சிறப் 
பியல்புகளை ஆராய்ந்தால் இந்த உண்மை எளிதில் விளங்கும் . 


1. கூட்டுறவுச் சங்கங்களைப் போலவே , இப்பண்ணைகள் 
ஆண் பெண் இரு பாலாரையும் உறுப்பினர்களாக 

18 


274 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
அனுமதிக்கின்றன . எனவே , விவசாயிகள் தங்கள் விருப்பம் போல் 
உறுப்பினராவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர் . எவர் ஒருவர் 
தன் நிலத்தையும் , ஏனைய உடமைகளையும் பண்ணையிடம் 
ஒப்படைத்துக் கூட்டுப் பொறுப்பின் கீழ் உழைக்க விரும்புகிறாரோ 
அவர் எளிதில் உறுப்பினராக முடியும் . மற்றைய நாடுகளின் 
கூட்டுறவு அமைப்புகளில் எவரும் உறுப்பினராவதற்குரிய 
உரிமை ( Right ) வழங்கப்பட்டுள்ளது . ஆனால் , சோவியத்து 
மக்களோ உறுப்பினராவதற்குரிய ‘சிறப்புரிமை யைப் ( Privilege ) 
பெற்றுள்ளனர் . 

2. இந்நாட்டின் கூட்டுப்பண்ணைகள் ஏனைய கூட்டுறவு 
அமைப்புகளைப் போலவே ஜன நாயக முறையில் நிருவகிக்கப்படு 
கின்றன . எல்லா உறுப்பினர்களையும் கொண்ட ‘ பொதுச் சபை 
‘ இயக்கு நர் அவை யைத் தேர்தல் மூலம் நியமித்து நேர்மையான 
நிர்வாகத்திற்கு வழி 

நிர்வாகத் 
துறையிலும் இக்கூட்டுப்பண்ணைகள் கூட்டுறவு அமைப்புகளை 
ஓத்தே நிற்கின்றன . 

3. கூட்டுறவு அமைப்புகளைப் போலவே , இக்கூட்டுப் 
பண்ணைகளும் உறுப்பினர்களின் 

வேலைக்கேற்ப 

ஊதியம் 
வழங்குகின்றன . 


செய்கின்றது . 


எனவே 


இச்சிறப்பியல்புகளைக் கொண்டு , நாம் சோவியத்து நாட்டின் 
கூட்டுப்பண்ணைகள் 

கூட்டுறவு 

பண்ணைகளே என்ற ஒரு 
முடிவிற்கு வருதல் இயலாது . ஏனெனில் , இப்பண்ணைகள் 
வேறு சில கொள்கைகளில் மாறுபட்டு நிற்கின்றன . இனி , 
அவற்றை ஆராய்வோம் . 


உள்ளது . 


முதலாவதாக , இப்பண்ணைகள் அரசாங்கத்தால் நடத்தப் 
படும் பதிலி’களேயாகும் . நேரடியாகவோ அல்லது மறைமுக 
மாகவோ இப்பண்ணைகள் 

அரசாங்கத்தால் ஆளப்படுவை 
யாகும் . இப்பண்ணைகளின் செயலாட்சி 

( Management ) 
அரசாங்கத்தின் கைகளில்தான் 

உதாரணமாக , 
உற்பத்தி செய்யப்பட வேண்டிய விளை பொருள்கள் , உற்பத்தி 
செய்யும் முறை போன்றவை அரசாங்கத்தினால்தான் தீர்மானிக்கப் 
படுகின்றன . இத்தீர்மானங்களைச் செயற்படுத்துவதற்கே இப் 
பண்ணைகள் கருவியாகப் பயன்படுத்தப்படுகின்றன . எனவே ; 
இப்பண்ணைகளில் சொந்த விருப்பத்திற்கு இடமே இல்லை , 
இதன் விளைவாக , உறுப்பினர்களின் உற்சாகம் , அவர்களது 
கருத்துக்கள் , முதலானவை நசுக்கப்படுகின்றன . உறுப்பினர் 
களது சுதந்திரத்திற்கு அரசாங்கம் பெரியதொரு தடையாக 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


275 


உள்ளது . இக்கோணத்தில் கூட்டுப்பண்ணைகளைப் பார்த்தால் , 
அவை எவ்வாறு கூட்டுறவு அமைப்புகளிலிருந்து வேறுபட்டு 
நிற்கின்றன என்பது விளங்கும் . ஆனால் , தற்போது சோவியத்து 
நாட்டில் இக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன . இக்கூட்டுப் 
பண்ணைகள் தங்கள் விருப்பப்படி பயிரிட அனுமதிக்கப்படு 
கட்டாய விற்பனை முறையும் செவ்வனே 

மாற்றி 
யமைக்கப்பட்டுள்ளது . இதன் விளைவாகச் சிறத்த நன்மைகள் 
ஏற்பட்டு வருகின்றன . கூட்டுப்பண்ணைகளுக்கும் கூட்டுறவுப் 
பண்ணைகளுக்குமிடையே உள்ள இடைவெளி குறைந்து 
வருகின்றது . 


கின்றன . 


வேண்டி 


இரண்டாவதாக , நிலமுள்ள விவசாயிகள் பண்ணைகளில் 
உறுப்பினர்களாகச் சேருவதற்குரிய சூழ்நிலை உருவாக்கப்படு 
கின்றது . உறுப்பினராவதற்கு யாரேனும் மறுத்தால் கடுந் 
தண்டனைக்குள்ளாக 

இருப்பதால் , விவசாயிகள் 
தண்டனைகளிலிருந்து தப்புவதற்குக் கூட்டுபண்ணைகளை நாடு 
கின்றனர் . மறைமுகமாக விவசாயிகள் உறுப்பினர்களாகுமாறு 
கட்டாயப் படுத்தப்படுகின்றனர். கூட்டுறவு ( Co - operation ) 
கட்டாயப் படுத்துதல் ( Compulsion ) ஆகிய இரு சொற்களும் 
எதிரிடையானவை அல்லவா ? 


மூன்றாவதாக , இக்கூட்டுப்பண்ணைகளின் வெற்றிக்கு 
அரசாங்கத்தின் ஆதரவே காரணமாகும் . இப்பண்ணைகளுக்குத் 
தேவையான , நிதி வசதிகள் வங்கிகளாலும் , காப்புறுதிப் 
பங்கமைப்பு களாலும் ( Insurance Companies ) அளிக்கப்படு 
கின்றன . மேலும் , இப்பண்ணைகளை முறையாக வழி நடத்திச் 
செல்வதில் உழும் இயந்திர நிலையங்களும் ( M. T. S. ) பெரும் 
பங்கு பெற்றுள்ளன . பண்ணையின் தலைவர் பெரும்பாலும் 
அரசாங்கத்தின் விருப்பத்திற்கேற்ப நியமிக்கப்படுகின்றார் . 
எனவே , தலைவர் தேர்தல் பெயரளவில் நடத்தப்படும் ஒரு 
சடங்கேயாகும் . இந்நிலையில் , இப்பண்ணைகளைக் கூட்டுறவு 
அமைப்புகளுடன் ஒத்திட்டுப் பார்ப்பது மிகவும் கடினமான 
காரியமாகும் . 


ஒரு சில சிறப்பியல்புகளால் கூட்டுறவு அமைப்புகள் போல் 
விளங்கும் சோவியத்து நாட்டின் 

சோவியத்து நாட்டின் கூட்டுப் பண்ணைகள் 
உண்மையில் கூட்டுறவு அமைப்புகளாகா . 


கூட்டுப்பண்ணை விவசாயமும் இந்தியாவும் 
சோவியத்து நாட்டைப் போலவே இந்தியாவும் 
விவசாய நாடாகும் . நம்மில் பெரும்பாலோர் விவசாயத்தையே 


276 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நம்பி 


வாழ்கின்றனர் . மக்கள் தொகையோ 

நாளொரு 
வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக உயர்ந்து வருகின்றது . 
விவசாயத் தொழில் குறைந்து செல் விளைவு விதி ( Law of 
Diminishing Returns ) கீழ் இயங்குவதாகும் . இதன்படி , ஒரு 
குறிப்பிட்ட அளவு நிலத்தைக் கொண்டு ஓரளவிற்கு மேல் 
மகசூலை அதிகரிக்க முடியாது என்ற உண்மையை நாம் எளிதில் 
அறிந்து கொள்ளலாம் . மக்கள் தொகை ‘ இரட்டிப்பு வீதத்தில் 
( Geometric Ratio ) பெருகி வருகையில் , உணவுப் பெருக்கம் 
ஒற்றை வீதத்தில் இருக்கின்றது ( Arithmetic Ratio ) . இந் 
நிலையில் , இன்னல்கள் எழுவது இயற்கையே ! கூட்டுறவு விவசா 
யத்தின் மூலம் உணவு உற்பத்தியைக் கணிசமாகப் பெருக்க 
இயலும் என்பதையுணர்ந்துள்ள நம் நாடு அதற்கான வழி 
முறைகளில் திட்டங்களைத் தீட்டி செயற்பட்டு வருகின்றது . 
சோவியத்து நாட்டைப் போலவே நாமும் கூட்டுப்பண்ணைகளை 
அமைத்தால் என்ன ? 

தற்போதைய சூழ்நிலையில் கூட்டுப்பண்ணை விவசாயம் நம் 
நாட்டிற்கு ஏற்றதன்று . நிலம் இயற்கை வழங்கிய சீதனம் 
என்பதால் அது எல்லோருக்கும் பொது என்ற எண்ணம் 
ஏற்படுவது எளிதல்ல . குடியானவன் ஒவ்வொருவனும் தன் 
நிலத்தில் ஆழமான பற்று வைத்துள்ளான் . இதை மாற்றுவ 
தென்பது எளிதான காரியமன்று . சோவியத்து நாட்டில் இப் 
பண்ணைகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு முன்பாக எத்தனை 
இடர்ப்பாடுகள் , சிக்கலான பிரச்சினைகள் , தோல்விகள் குறுக் 
கிட்டிருக்கின்றன என்பதை 

அந்நாட்டு வரலாற்றிலேயே 
காணலாம் . பண்ணைகளில் சேர மறுத்தோர் சிறைக்கு அனுப்பப் 
பட்டனர் . பல தருணங்களில் தீவிர அடக்குமுறை கையாளப் 
பட்டது . எனவே , சோவியத்து மக்கள் தாங்களாகவே இக் 
கூட்டுப்பண்ணைகளை அமைத்துக் கொள்ளவில்லை . மக்களின் 
நலன் கருதி , அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டவையே இக்கூட்டுப் 
பண்ணைகள் . 


சோவியத்து நாடு , பொதுவுடைமைக் கொள்கை அடிப் 
படையில் , ‘ மார்க்ஸ் தத்துவத்தை ஓட்டி , ஒரு வித சர்வாதி 
காரப் போக்கில் இயங்கும் நாடு . ஆனால் நம் நாடோ , மக்களாட்சி 
முறையில் இயங்குவது . இங்குத் தனி உரிமை உணர்ச்சிகள் மதிக் 
கப்படுகின்றன . இந்த அரசியல் அமைப்புடன் திட்ட அடிப்படை 
யில் வளர்ந்துவரும் முதல் நாடு இந்தியாதான் என உறுதியுடன் 
கூறலாம் . ஒவ்வொரு மனிதனும் நம் நாட்டு அரசியலமைப்பின் 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


277 


மூலம் தகுந்த பாதுகாப்பைப் பெற்றிருப்பதால் , கூட்டுப்பண்ணை 
களை இங்கு அமைப்பது இயலாத காரியமாகும் . எனவே , 
சோவியத்து நாட்டை நாம் கட்டுப்பண்ணை விவசாய முறையில் 
பின்பற்ற இயலாத நிலையில் உள்ளோம் . மேலும் , கூட்டுப் 
பண்ணைகள் சோவியத்து நாட்டில் வெற்றி பெற்றமைக்குக் 
காரணம் அரசின் ஆதரவேயாகும் . பண்ணைகளுக்குத் தேவை 
யான கடன் வசதிகள் , காப்புறுதி , இயந்திரங்கள் முதலான 
வற்றை அரசாங்கமே ஏற்பாடு செய்து வருகின்றன . இத்துணை 
அளவு ஆதரவை நம் அரசாங்கம் அளிப்பதென்பது எளிதான 
காரியமல்ல . மேலும் , சோவியத்து நாட்டில் மக்கள் அனைவரும் 
விவசாயத்தையே நம்பி வாழவில்லை. பல்வேறு இயந்திரத் 
தொழில்களிலும் கணிசமாக உழைக்கின்றனர் . ஆனால் , நம் 
நாடு தொழில்கள் பெருகாத நிலையில் மண்ணையே நம்பி வாழ 
வேண்டியுள்ளது . இந்நிலையில் கூட்டு பண்ணைகளை அமைப்ப 
தெப்படி ? 


நாம் பெற வேண்டிய பாடம் 
முறையான திட்டங்கள் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கு 
அடிகோலியது முதன் முதலில் சோவியத்து நாட்டில்தான் , பல 
ஐந்தாண்டுத் திட்டங்களை நிறைவேற்றி , அந்நாட்டுப் பெருங்குடி 
மக்கள் புதிய பொருளாதார அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர் . 
நம் நாட்டிலும் திட்ட அடிப்படையில் தான் 

பொருளாதார 
அமைப்பை உருவாக்கத் தொடங்கியுள்ளோம் . 
இவ்விரு நாடுகளுக்கும் அடிப்படிையான வேறுபாடுகள் நிரம்ப 
உண்டு. 


எனினும் , 


சோவியத்து நாடு மார்க்ஸ் சித்தாந்தத்தை ஓட்டி , சர்வாதி 
காரப் போக்கில் இயங்கும் நாடாகத் திகழ்கின்றது . ஆனால் நம் 
நாடோ , ஒரு நாடாளு மன்றத்தைத் தேர்தல் மூலம் உருவாக்கி 
மக்களாட்சி அடிப்படையில் முன்னேறத் தொடங்கி யிருக்கும் 
நாடாகும் . இத்தகைய அடிப்படை வேறுபாடு இருப்பினும் , 
திட்டம் வகுக்கும் முறைகளில் அதிக மாறுதல் இல்லை . திட்டங் 
களை நிறைவேற்றுவதில்தான் வேறுபாடுகள் உள்ளன . நமது 
நாட்டில் 

திட்டக்குழு ( Planning Commission ) நாடு 
முழுமைக்கும் சேர்த்து பணியாற்றி வருகின்றது . சில மா நிலங் 
களில் திட்டக் குழுக்களிருப்பினும் மாநிலங்களுக்கெனத் 
திட்டங்களை வகுப்பது மத்தியத் திட்டக் குழுவேயாகும் . ஆனால் , 
சோவியத்து நாட்டில் நாடு முழுமைக்கும் ஒரு திட்டக் குழு 
இருப்பது மட்டுமின்றி , ஒவ்வொரு மா நிலத்திற்கும் தனித் 


278 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


தனியாக திட்டக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன . சோவியத்து 
நாட்டில் தீவிர ஆலோசனைகளுக்குப் பிறகே , . முடிவுகள் எடுக்கப் 
படுகின்றன . தொடக்கத்தில் அனைத்துத் திட்டங்களும் 
ஐந்தாண்டுத் திட்டங்களாகவே வகுக்கப்பட்டன . பிறகு , இருபது 
ஆண்டுகளில் 

என்னென்ன நிறைவேற்றப்பட வேண்டு 
மென்பதை நீண்ட காலக் கணிக்கில் தீர்மானித்துக் கொண்டு , 
அந்தத் தீர்மானங்களின் அடிப்படையில் ஏழு ஆண்டுகளுக்கான 
திட்டம் வகுக்கப்பட்டது . திட்டங்கள் வகுக்கப்படும் போதும் , 
அவை நிறைவேற்றப்படும் போதும் மக்கள் சோவியத்து நாட்டில் 
பங்கு கொள்கிறார்கள் , இதைப் பின்பற்றித்தான் , திட்டம் 
வகுக்கின்ற காலத்திலும் மக்கள் அதைப்பற்றி விவாதிக்க 
வேண்டும் என்ற ஏற்பாட்டை நம் நாட்டிலும் செய்துள்ளோம் . 
எனவே , திட்டங்கள் யாவும் மக்கள் திட்டங்களாக த் தற்போது 
கருதப்படுகின்றன . இனி , சோவியத்து நாட்டிலிருந்து நாம் 
கற்க வேண்டியவற்றைச் சுருக்கமாகக் காண்போப் . 


உடைமை 


பொதுவுடைமைக் கொள்கையின் அடிப்படையில் , உற்பத்திச் 
சாதனங்கள் தனிப்பட்டவர்களுக்குச் சொந்தமாக இருக்கலாகாது . 
எனவே , விவசாயம் . தொழில்கள் , வணிகம் ஆகிய எல்லாத் 
துறைகளுமே அரசாங்கத்தின் 

ஆக்கப்பட்டன . 
தொடக்கத்தில் எண்ணற்ற இடையூறுகள் ஏற்படவே செய்தன . 
புதிய முறைகள் கையாளப்படும்போது , பிரச்சினைகள் எழுவது 
இயற்கை . இருப்பினும் , முன்வைத்த காலை பின் வைக்காமல் 
தொடர்ந்து செயலாற்றி வந்தமையால் சோவியத்து நாடு வெற்றி 
பெற முடிந்தது . 


சோவியத்து நாட்டைப் போலவே நாமும் 

மூன்று 
ஐந்தாண்டுத் திட்டங்களை முறையாகத் தீட்டி நிறைவேற்றி 
விட்டோம் . எனினும் , பொருளாதார நிலை கணிசமாக உயர 
வில்லை . திட்டங்களை நிறைவேற்றும் 

போது 

மக்களின் 
ஈடுபாடும் . ஆதரவும் கணிசமாக இல்லாததே இதற்குக் காரணம் . 
எனவே , சோவியத்து நாட்டை முன்னோடியாகக் கொண்டு 
கொள்கைப் பிடிப்புடன் திட்டங்களை நிறைவேற்றுவது அவசியம் . 
நான்காம் ஐந்தாண்டுத் திட்ட காலத்தில் அதற்கான வழி 
முறைகள் ஆராயப்பட்டுச் செய்யப்படுகின்றன . 


இந்தியாவைப் போலவே சோவியத்து நாடும் ஒரு விவசாய 
நாடாகும் . எனினும் , அந்நாடு பிறதொழில்களைப் புறக்கணித்து 
விடவில்லை . புரட்சிக்குப் பின்னர் , விவசாயமும் , தொழில் 
துறையும் ஒருசேர வளரலாயிற்று . இன்று இரு துறைகளிலுமே 


சோவியத்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


279 


நாடு 


உயர்ந்து நிற்கின்றது . உழவும் தொழிலும் இரு கண்களெனத் 
திகழ்கின்றன . அறிவியல் துறையில் சோவியத்து 
முன்னணியில் நிற்கின்றது என்றால் அதற்குக் காரணம் 
அந்நாட்டு மக்களின் சலியா உழைப்பேயாகும் . இன்றைய 
இந்தியா போதுமான அளவு தொழில் வளம் பெற்றிருக்க 
வில்லையாதலால் , தொழில் துறையை நாம் உடனே உயர்த்தும் 
நிலைக்கு 

ஆளாகியுள்ளோம் . எனவே , இப்பொதுவுடமை 
நாட்டின் அடிச்சுவட்டைப் பின்பற்றி வேளாண்மைத் தொழிலை 
யும் , பிறதொழில்களையும் ஒரு சேர உயர்த்த முயற்சிகள் எடுத்தாக 
வேண்டும் . அம்முயற்சிகள் ஐந்தாண்டுத் திட்டங்கள் மூலம் 
எடுக்கப்படுவதால் , மக்கள் தங்கள் ஒத்துழைப்பை நல்ல 
முறையில் நல்க வேண்டும் . சோவியத்து நாட்டைப் போலவே 
இந்தியாவும் இராணுவ பலத்தைப் போதுமான அளவு பெற்றாக 
வேண்டும் , தற்போது நிலவும் சூழ்நிலைகளில் இது மிகவும் 
அவசியமானதொன்றாகும் . 


சோவியத்து நாட்டின் பொருளாதார 

உயர்விற்கு 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் பெரிதும் உதவியாக 
விளங்கின . குறிப்பாக , கிராமங்களின் வாழ்க்கைத் தரம் இச் 
சங்கங்களால் மிகவும் உயர்ந்தது . இந்தியா கிராமங்கள் நிறைந்த 
நாடாகையால் சோவியத்து நாட்டைப் பின்பற்றி , நுகர்வோர் 
கூட்டுறவு இயக்கத்தை மேலும் நன்கு பலப்படுத்திடல் வேண்டும் . 


இச்சங்கங்கள் மட்டுமின்றி , கூட்டுறவுப் பண்டகசாலைகளையும் 
கிராமப் புறங்களில் கணிசமாகத் தொடங்கிட வேண்டும் . 
கூட்டுறவுப் பண்டகசாலைகள் மூலம் தான் 

மூலம் தான் கிராம மக்கள் 
கூட்டுறவுக் கொள்கைகளை நன்கு புரிந்து , கடைப்பிடிக்கத் 
தொடங்குவார்கள் . இக்காரியத்திலும் நாம் 

சோவியத்து 
நாட்டைப் பின்பற்றுதல் அவசியம் . 


சோவியத்து நாடு கைத்தொழில்களுக்கும் 

கூட்டுறவு 
அமைப்புகளை உருவாக்கி , அத்தொழில்களில் ஈடுபட்டிருந் 
தோரின் பொருளாதார நிலையை உயர்த்தியுள்ளது . இத் 
துறையிலும் இந்தியா சோவியத்து நாட்டைப் பின்பற்றிச் 
செயற்பட்டால் , கிராமக் கைத்தொழில்கள் 

பெருகுவதோ 
டல்லாமல் கிராமப் பொருளாதாரமும் சீர்படும் . 


9. அயர்லாந்தில் கூட்டுறவு 
( Co - operation in Ireland ) 


வரலாற்றுப் பின்னணி 
டென்மார்க்கைப் போலவே அயர்லாந்தும் ஒரு விவசாய 
நாடாகும் . சூழ்நிலைகள் ஏறக்குறைய ஒரே தன்மை வாய்ந்தன 
வாகவே உள்ளன . ஆயினும் , அயர்லாந்தில் ஆடு மாடுகள் 
வளர்ப்பதற்கும் , பால் பண்ணைகள் நடத்துவதற்கும் தேவையான 
சூழ்நிலைகள் நிரம்ப உள்ளன . இந்நாட்டின் பொருளாதார 
வளர்ச்சி விவசாயப் பொருள்களையே நம்பியுள்ளது . உற்பத்தி 
செய்யப்படும் விவசாயப் பொருள்களை ஏற்றுமதி செய்து அயர் 
லாந்து நலமுடன் திகழ்கின்றது . மொத்த ஏற்றுமதியில் ஒரு 
கணிசமான பகுதி இங்கிலாந்து நாட்டிற்குச் செல்கின்றது . 


1922 - ஆம் ஆண்டு வரை ஒரே நாடாக ஆங்கிலேயர்களின் 
ஆதிக்கத்தின் கீழ் விளங்கிய அயர்லாந்து , பிறகு வட 
அயர்லாந்து ( Northern Ireland ) , சுதந்தர அயர்லாந்து 
( Irish Free State ) என இரண்டாகப் பிரிந்தது . சுதந்தர அயர் 
லாந்து மொத்தப் பரப்பளவில் ஆறில் ஐந்து பகுதியைப் பெற்று 
வேளாண்மைத் தொழிலில் ஈடுபட்டது . மக்கள் தொகையில் 
51 % உழவுத் தொழிலில் ஈடுபட்டனர் . புல் வெளிகள் நிறைந்த 
நாடாகையால் இங்கு ஆடு மாடுகள் வளர்க்கவும் , பால் 
பண்ணைகள் நடத்தவும் எளிதாக முடிகின்றது . 


வட 


அயர்லாந்து சுதந்தர அயர்லாந்தைவிட வளமான 
நாடாகும் . மக்கள் தொகையில் 15 % வேளாண்மையில் ஈடுபட் 
டுள்ளனர் . நாட்டுப் பிரிவினைக்கு முன்னர் வளர்ந்து வந்த 
முறையிலேயே பிரிவினைக்குப் பின்னரும் கூட்டுறவு இவ்விரு 
நாடுகளிலும் அவ்வப்போது ஏற்பட்ட சட்டங்களுக்கேற்ப தழைத் 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


28 ! 


தோங்கி வளர்ந்தது . டென்மார்க்கைப் போலவே அயர்லாந்திலும் 
நிலைமை இருப்பினும் கூட்டுறவுத் தன்மை ( Co - op . Character ), 
தொழிற் கல்வி ( Technical Education ) ஆகிய இரு துறைகளிலும் 
அயர்லாந்து பின் தங்கியே இருந்தது . 


கடை 


அந்நிய நாட்டினரின் ஆதிக்கத்தின் கீழ் இருத்தலால் 
ஏற்படும் தீய விளைவுகளை இந்தியர்களாகிய நாம் நன்கறிவோம் . 
ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நம் நாட்டைப் 
போலவே , அயர்லாந்தும் இங்கிலாந்தின் பிடியிலேயே நீண்ட 
நாள் சிக்கித் தவித்தது : அந்நியர்கள் ஆட்சியில் பொருளாதார 
முன்னேற்றம் ஏற்பட வழியேது ? அயர்லாந்தின் பொருளாதாரம் 
சீர்குலைந்து 

நிலைக்குத் தள்ளப்பட்டது . உற்பத்தித் 
தொழில்கள் , வணிகம் , 

வணிகம் , முதலிய நலன் பயக்கும் துறைகள் 
பெரிதும் சீரழிந்து போயின . 1824 - ஆம் ஆண்டிற்குப் பிறகு 
உற்பத்தித் தொழில்கள் சற்றே முன்னேற்றம் அடைந்தாலும் 
மக்களின் பொருளாதார 

நிலைமை உயரவே இல்லை . 
விவசாயத்தில் மக்களின் பின் தங்கிய நிலையும் , வறுமையுமே 
இதற்குக் காரணங்களாகக் கருதப்பட்டன . வேறு தொழில்களே 
சரியாக 

வளராமையால் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களது 
நிலத்தையே பெரிதும் நம்பி வாழவேண்டியிருந்தது . சிறு சிறு 
பண்ணைகளில் தங்களது குடும்பத்தையே காப்பாற்ற இயலாத 
நிலையில் குறைந்த வருவாயுடன் விவசாயிகள் குத்தகைக்காரர் 
களாக உழைக்கலாயினர் . இயற்கை அன்னையின் நன்கொடை 
யான விளை நிலத்திற்கு அவர்கள் அளித்து வந்த தொகையும் 
அதிகரிக்கவே , அவர்களது இன்னல்கள் பெருகத்தலைப்பட்டன . 
இந்நிலையில் அரசாங்கம் தடையிலா வாணிபக்கொள்கை யையும் 
கடைப் பிடித்தமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குப் பாதுகாப்பே 
இல்லாமற் போயிற்று , விவசாயிகள் நில மேலாளர்களின் 
கையில் சிக்குண்டு சீரழிந்து போகலாயினர் . 


நீண்ட தொரு போராட்டத்திற்குப் பிறகு , 1881 - ஆம் ஆண்டு 
நிறைவேற்றப்பட்ட அயர்லாந்து நிலச் சட்டம் ( Irish Land Act ) 
உழவுத் தொழிலின் தொல்லைகளை அறவே நீக்காவிடினும் , 
விவசாயிகளுக்குச் சற்று நிம்மதியை வழங்கியது . விளை நிலத் 
திற்கு அவர்கள் செலுத்திவந்த தொகைக்கு ஒரு உச்சவரம்பை 
இச்சட்டம் ஏற்படுத்தியது . இதைத் தொடர்ந்து வேறு சில 
சட்டங்களும் 1903 - ஆம் ஆண்டு அயர்லாந்து அரசாங்கத்தால் 
நிறைவேற்றப்பட்டன . அவை மூலம் குத்தகைக்காரர்களாகக் 
குமுறிக் கொண்டிருந்த விவசாயிகள் அந்தந்த நிலங்களுக்கு 
அவர்களே உரிமையாளர்களாக ஆக்கப்பட்டனர் . இத்தகைய 


282 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சூழ்நிலையில் தான் கூட்டுறவு முறையில் விவசாயத்தை வளப் 
படுத்த இயலும் என்ற எண்ணம் அயர்லாந்தில் உதித்தது .. 
கூட்டுறவுக் கொள்கைகள் உழவுத் தொழிலில் கையாளப்பட்டு 
வெற்றி நோக்கி நடைபோடத் தொடங்கியது அயர்லாந்து . 


இருப்பினும் , வேறு சில 

தொல்லைகள் அயர்லாந்தில் 
இல்லாமல் இல்லை . இந்நாட்டு மக்கள் கூட்டுறவின் தன்மை 
யையும் , நன்மையையும் சரியாக உணரவில்லை . அவர்களிடையே 
கூட்டுறவு மனப்பான்மை 

சரியாக மலரவில்லை . அயர்லாந்து 
அரசாங்கமும் கூட்டுறவுக் கொள்கைகளை மக்களிடையே பரப்ப 
யாதொரு முயற்சியும் எடுத்துக் கொள்ளவில்லை . இதன் விளை 
வாகக் , கூட்டுறவு இயக்கத்தின் தலைமை சரியாக அமையாமல் , 
அதன் வியத்தகு வலிமை , ஒளி முதலான ஒப்புயர்வற்ற 
குணங்கள் பிற நாட்டவர்களால் சுட்டிக் காட்டப்பட்டன . 


திரு . இராபர்ட் ஓவன் ( Robert Owen ) என்ற தலைசிறந்த 
கூட்டுறவாளரின் சலியா உழைப்பினால் ‘ இராலஹிவ் ( Ralahive ) 
என்னும் இடத்தில் கூட்டுறவுப் பொது நல சங்கம் அமைக்கப் 
பட்டுச் செவ்வனே செயலாற்றி வந்தது . வேளாண்மை வளர்ச் 
சிக்கு உறு துணையாக நின்றது இச்சங்கம் . அயர்லாந்தின் 
வரலாற்றிலேயே இதுதான் முதல் முயற்சியாகத் தோற்றுவிக்கப் 
பட்ட கூட்டுறவுச் சங்கமாகும் . 

தோற்று விக்கப்பட்ட 
இரண்டாண்டுகளுக்குப் பின்னர் இச்சங்கம் 

தோல்வி 
கண்டது . எனினும் , அயர்லாந்தில் பின்னர் அமைந்த வலிமை 
யான கூட்டுறவு இயக்கத்திற்கு இச்சங்கம் நல்லதொரு முன்னோ 
டியாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது . 


அயர்லாந்தின் வரலாற்றிலேயே குறிப்பிடத்தக்க நிகழ்ச் 
சிகள் பல உண்டென்றாலும் அவற்றில் ‘ கூட்டுறவு மூலமாக 
நடைபெற்ற நிகழ்ச்சிகள் தான் காலத்தால் அழியாமல் நிற் 
கின் . 

றன . 1874 - ஆம் ஆண்டு முதல் 1880- அம் ஆண்டு வரை அயர் 
லாந்து விவசாயிகளின் இன்னல்கள் கணக்கிலடங்காமல் 
பெருகின . பசி , பஞ்சம் எங்கும் தலைவிரித்தாடின . விவசாயிகள் 
கொம்பீன்மென் ( Gombeen Men ) என்ற ஒரு வகை வட்டித் 
தொழிலாளர்களுக்குக் கடன் பட்டே வாழ்ந்து வந்தனர் . இவ் 
வட்டித் தொழிலர்கள் வணிகத்திலும் ஈடுபட்டிருந்தனர் . 
இவர்கள் வணிகர்களாக மட்டுமின்றி , விவசாயிகளின் பொருளா 
தார நிலையை நன்கு தங்களுக்குச் சாதகமாகப் பயன்படுத்தி 
அதிக வட்டிக்குக் கடன் கொடுத்து அவர்களின் 
குறைந்த செல்வத்தைக் கணிசமாகக் குறைத்துக் கொண்டிருந் 
தனர் . விவசாயிகள் வேறு வழியின்றி இவர்களது பிடியில் நன்கு 


அளவில் 


--- 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


283 


சிக்கிக் கொண்டிருந்தனர் . தேவையேற்படும் போதெல்லாம் , 
அயர்லாந்து விவசாயிகள் இவ்வட்டித் தொழிலாளர்களையே 
நாடினர் . எனவே , இவர்களது இன்னல்கள் குறைவதற்குப் 
பதிலாகப் பெருமளவில் பெருகின . 


இதுமட்டுமின்றி , வேறு சில பிரச்சினைகளும் அயர்லாந்தை 
அல்லற்பட வைத்தன . குறிப்பாக வெண்ணெய் , பன்றி 
இறைச்சித் தொழில்களில் கடும் போட்டி உள் நாட்டில் மட்டு 
மின்றி , அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படும் இங்கிலாந்து 
நாட்டிலும் ஏற்பட்டது . எனவே , அயர்லாந்தின் ஏற்றுமதி இத் 
துறையிலும் குறையவே , விவசாயிகள் வறுமையில் வாடினர் . இந் 
நிலையில்தான் , இத்தொழில் துறையில் பல மாற்றங்கள் ஏற் 
பட்டன . குறிப்பாக , இயந்திரங்கள் அதிக அளவில் உற்பத் 
தியைப் பெருக்குவதற்கெனப் பயன்படுத்தப்பட்டன . பொருளா 
தார வசதியின்றித் தவித்த விவசாயப் பெருங்குடி மக்கள் இவ் 
வகை இயந்திரங்களைத் தங்கள் தொழில்களில் பயன்படுத்த முடிய 
வில்லை . எனவே , பல வகையிலும் அவர்களது முன்னேற்றம் 
தடைப்பட்டது . 


விடிவெள்ளியின் தோற்றம் 
இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் சர் ஹொரேஸ் 
ப்ளங்கட் ( Sir Horace Plunkett ) என்னும் அறிஞர் அயர் 
லாந்தில் தோன்றினார் . ஒரு சாதாரணக் குடியில் 1854 - ஆம் 
ஆண்டு பிறந்த இவர் வறுமையில் வாடிய தன் தாய்த் திரு 
நாட்டை மாற்றியமைக்கப் பெருமுயற்சி எடுத்துக் கொண்டார் . 
அவர் தனது கல்லூரி வாழ்க்கையின் போதே கூட்டுறவின் நன் 
மைகளை உணர்ந்து தன் எண்ணங்களுக்கு உருக் கொடுத்து 
வந்தார் . கல்விகற்கும் போதே இங்கிலாந்துக் கூட்டுறவு இயக் 
கத்தை முன்னோடியாகக் கொண்டு அக் கொள்கைகள் மீது 
ஆழமான , அழுத்தமான பற்று கொண்டார் . வலிமையான 
கூட்டுறவு இயக்கம் ஒன்றினால்தான் அயர்லாந்தின் பொருளா 
தாரத்தைச் சீர்படுத்த இயலும் என்பதை நன்குணர்ந்த இவர் , 
அதைச் செயலாக்க அல்லும் பகலும் உழைத்தார் . தனது 
உழைப்பில் வெற்றியும் நாளடைவில் கண்டார் . அயர்லாந்தில் 
பின்னர் அமைந்த வளமான கூட்டுறவு இயக்கத்திற்கு அவரது 
அரும்பணிதான் வழிகாட்டியாக 

வழிகாட்டியாக விளங்கியது . எனவேதான் , 
அயர்லாந்தின் கூட்டுறவுத் தந்தை என இன்றும் அவர் 
பாராட்டப்படுகிறார் . 


284 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டுறவின் தோற்றமும் வளர்ச்சியும் 
இனி , அவர் எவ்வாறு கூட்டுறவு இயக்கத்தை அயர்லாந்தில் 
வேரூன்றச் செய்தார் என்பதைக் காண்போம் . முதன் முதலில் 
‘ ப்ளங்கட் தன் தந்தையின் பண்ணையிலேயே ஒரு கூட்டுறவுப் 
பண்டகசாலை யை உழவர் சமூகத்திற்கு உதவும் பொருட்டுத் 
தோற்றுவித்தார் . அவர் ‘ இங்கிலாந்தின் துய்ப்போர் கூட்டுறவுப் 
பண்டகசாலை யை { England Consumers Co - op . Stores ) மா திரி 
யாக வைத்துக் கொண்டு தனது பண்டகசாலையை அமைத்தார் . 
முக்கியத் தேவைப் பொருள்களை பண்டகசாலையில் விற்பனை 
செய்யத் தொடங்கினார் . ஆனால் , அவரது முயற்சிகள் எதிர்பார்த்த 
அளவு வெற்றியடையவில்லை . போட்டியும் எதிர்ப்புணர்ச்சியுமே 
அதன் தோல்விக்குக் காரணங்களாக இருந்தன . தோல்வியால் 
மனம் தளராத அவர் டென்மார்க் கூட்டுறவு இயக்கத்தில் பற்றுக் 
கொண்டு உழைப்பால் உழவர் சமூகத்திற்கு எவ்வாறு கூட்டுறவு 
இயக்கத்தின் மூலம் நன்மை செய்ய முடியும் என்று தீவிரமாகச் 
சிந்திக்கலானார் . 


இத் தருணத்தில்தான் அயர்லாந்து தரமான வெண்ணெய்ப் 
பொருள்களை உற்பத்தி செய்து வந்த கூட்டுறவு டென்மார்க் 
குடன் கடுமையாகப் போட்டியிட்டமையால் , நிலைமையைக் கட்டுப் 
படுத்த முடியாமல் தத்தளித்தது . ஹொரேஸ் ப்ளங்கட் இச் சூழ் 
நிலையைத் தனது எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் சாதக 
மாகப் 

பயன்படுத்த எண்ணிக் கூட்டுறவிற்கான விதையை 
விதைக்க ஏற்பாடுகள் செய்யத் தொடங்கினார் . 1889 - ஆம் ஆண்டு 
உழவர் சமூகத்திற்கென விவசாயச் சங்கங்களை உருவாக்க நட 
வடிக்கைகளை மேற்கொண்டார் . மக்களிடையே 

கூட்டுறவு 
உணர்ச்சியை ஊட்டிக் கூட்டுறவு அமைவதற்கான அறைகூவ 
லையும் விடுக்கத் தொடங்கினார் . அவரது தளராத முயற்சியின் 
பலனாக மக்களிடையே கூட்டுறவு இயக்கத்தின் தன்மைகளும் , 
நன்கு பரவத் தொடங்கின . 


“ சிறப்பாகப் பயிரிடுதல் - முறையான வாணிபம்- நல்ல 
முறையில் வாழ்தல் என்றே எங்கும் முழங்கினர் . கூட்டங்கள் 
அமைத்து தன் எண்ணங்களை மக்களுக்குத் துல்லியமாக 
எடுத்துக் காட்டினார் . தன் கொள்கைகளை யாவரும் புரிந்து 
கொள்ளும் பொருட்டுப் பெரு முயற்சி எடுத்துக் கொண்டார் . 
இதன் விளைவாக , 1889 - ஆம் ஆண்டு , முதல் கூட்டுறவு வெண் 
ணெய்த் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது . தோற்றுவிக்கப்பட்ட 
இரண்டாண்டுகளில் இதன் எண்ணிக்கை 16 - ஆக உயர்ந்தது . 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


285 


டென்மார்க்கைப் போலவே அயர்லாந்தும் தரமான பொருள்களை 
உற்பத்தி செய்ய உதவும் அறிவியல் கருவிகளைக் கையாளத் 
தொடங்கினர் . ப்ளங்கட்டின் சலியாத உழைப்பின் காரணமாக 
இந்தக் கூட்டுறவு வெண்ணெய்த் தொழிற்சாலைகள் 60 - ஆக 
1894 - ஆம் ஆண்டில் பெருகியது . இவ்வெண்ணெய்த் தொழிற் 
சாலைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வெண்ணெய் நன்கு 
சோதனை செய்யப்பட்டு , பிறகு சந்தைகளில் விற்பனை செய்யப் 
பட்டது . 


இது மட்டுமின்றிக் கூட்டுறவுக் கொள்கைகளை அடித்தளமாக 
அமைத்து ஒரு சில விவசாயச் சங்கங்களும் அமைக்கப்பட்டன . 
இச்சங்கங்கள் விவசாயிகளின் தேவைகளுக்கேற்பச் செயல்பட்டு 
வந்தன . குறிப்பாகத் தரமான விதைகள் , உரங்கள் முதலானவை 
மொத்தமாகக் கொள்முதல் செய்யப்பட்டு 

விவசாயிகளுக்கு 
விநியோகிக்கப்பட்டன . இதன் காரணமாக , உழவுத் தொழில் 
பெரும் பயன் பெற்றது . 1892 - ஆம் ஆண்டு இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் யாவும் ஒன்று சேர்ந்து ஒரே குடையின் கீழ் 
அயர்லாந்து கூட்டுறவுப் பதிலாண்மைச் சங்கம் . ( Irish Co 
operative Agency Society ) என்ற பெயரில் உற்பத்திப் 
பொருள்களை விற்பனை செய்யும் பணியை மேற்கொண்டன. 
இவ்வாறாக , 1894 - ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அயர் 
லாந்தில் கூட்டுறவு இயக்கம் நன்கு வேரூன்றத் தலைப்பட்டது . 
இச்சூழ்நிலையில்தான் , சில விநியோகப் பண்டகசாலைகளும் ,, 
கடன் வழங்கும் சங்கங்களும் , விவசாய வங்கிகளும் கூட்டுறவு 
முறையில் தோன்றலாயின . 


இவ்வாறாகக் கூட்டுறவு இயக்கம் அயர்லாந்தில் வேரூன்றத் 
தலைப்பட்டபோது , இவ்வியக்கத்தின் பெருமைகளையும் அதனால் 
விளையும் நன்மைகளையும் நாடறியச் செய்ய நல்லதொரு பிரச்சார 
அமைப்பு இல்லாக் குறையை இந்நாட்டுக் கூட்டுறவாளர்கள் 
உணரலாயினர் . இத்தகைய விளம்பரப் பணியை இங்கிலாந்து 
தொழில் இயக்கத்தின் ஓர் அங்கமான கூட்டுறவுச் சங்கம் 
செவ்வனே செய்து வந்தது . இதன் விளைவாகப் பல பூசல்கள் 
தோன்றத் தொடங்கின . இங்கிலாந்தின் மொத்த விற்பனைக் 
கூட்டுறவுச் சங்கம் ( Co - operative wholesale Society of 
England ) அயர்லாந்தின் பெரும்பகுதி வெண்ணெயைப் பெற்று 
வந்தது . அயர்லாந்தில் அமைக்கப்பட்ட அயர்லாந்துக் 
கூட்டுறவுப் பதிலாண்மைச் சங்கம் விநியோகத் துறையில் பல 
புரட்சிகரமான மாற்றங்கள் செய்ய விரும்பியது . இதன் பயனாக , 
இங்கிலாந்தின் மொத்த விற்பனைச் சங்கத்துடன் கடும் போட்டி 


H 


286 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ஏற்பட்டது . இங்கிலாந்தின் வலிமையான இம்மொத்த விற்பனைச் 
சங்கம் தனக்குரிமையான பால் பண்ணைகளை அயர்லாந்தில் 
நிறுவத் தொடங்கியது . சாதாரணமாகத் தொடங்கிய இப் 
போட்டி கடும் போட்டியாக மாறவே , இங்கிலாந்து கூட்டுறவுச் 
சங்கத் துடன் அயர்லாந்து கொண்டிருந்த நல்லுறவு அறவே 
அறுந்து போயிற்று . 


இச்சூழ்நிலையை நன்கு பயன்படுத்திக் கொண்டு 1894 - ஆம் 
ஆண்டு ஹொரேஸ் ப்ளங்கட் ‘ அயர்லாந்து விவசாய அமைப்புச் 
சங்கத் துடன் தொடர்பு கொண்டு சிறப்பான கூட்டுறவு இயக் 
கத்தை அமைப்பதற்கான தக்க வழிமுறைகளை வகுக்கத் 
தொடங்கினார் . அதன்படி , நல்லதொரு கூட்டுறவு அமைப்பு 
அமைக்கப்பட்டு , அயர்லாந்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் 
தீட்டப்பட்டு , நல்ல முறையில் அவை செயல்படுத்தப்பட்டன . 

தொடக்கத்தில் , உறுப்பினர்களிடமிருந்து பெற்ற சந்தாத் 
தொகை (Subscriptions ) , நன்கொடை ஆகியவற்றைக் கொண்டு 
செய்து வந்த பணிகளை அந்த ஐக்கிய அமைப்பு நாளடைவில் 
அரசாங்கத்தின் நிதி உதவியையும் பெற்றுச் செய்யலாயிற்று . 
இதன் தொடர்ச்சியாக , 1896 - ஆம் ஆண்டு அயர்லாந்து அரசு 
வேளாண்மைக்காகவும் , தொழில் நுணுக்கத்திற்காகவும் ஒரு 
தனித் துறையை உருவாக்கி மக்களுக்குக் கூட்டுறவு முறைகளை 
விளக்கமாகக் கற்பிக்கத் தொடங்கியது . மேலும் , அயர்லாந்து 
விவசாய அமைப்புச் சங்கத்தின் பணிகளுக்கும் உறுதுணையாக 
விளங்கியது . சர் ஹொரேஸ் ப்ளங்கட் இத்துறையின் முதல் 
வராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையான நிருவாகத்திற்கு அடி 
கோலினார் . கூட்டுறவுப் பிரச்சாரப் பணியும் இத்துறையின் 
பல்வேறு கடமைகளில் ஒன்றாகக் கருதப்பட்டு , செவ்வனே நடை 
பெறவும் தொடங்கியது . 

அயர்லாந்து வேளாண்மை அமைப்புச் சங்கம் இத்துடன் 
நில்லாமல் பல்வேறு புதிய கூட்டுறவுச் சங்கங்களை உருவாக்கவும் 
பெரு முயற்சி எடுத்துக் கொண்டது . பல்வேறு கூட்டுறவுச் 
சங்கங்கள் அயர்லாந்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் 
அளவிற்கு அமைக்கப்பட்டன . குறிப்பாக , முட்டை விற்பனைச் 
சங்கங்கள் ( Eggs Marketing Societies ) கூட்டுறவு அடிப் 
படையில் நிறுவப்பட்டன . 1894 - ஆம் ஆண்டு தரமான 
விதைகள் , உரங்கள் , இயந்திரங்கள் ( விவசாயக் கருவிகள் ) 
முதலானவற்றை மொத்தமாகக் கொள்முதல் செய்து தன்னுடன் 
இணைந்துள்ள கூட்டுறவுச் சங்கங்களுச்கு விநியோகம் செய் 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


287 


வதற்கென அமைக்கப்பட்ட அயர்லாந்து கூட்டுறவு விவசாயப் 
பதிலாண்மைச் சங்கம் ( Irish Co - op . Agricultural Agency Soc . ) 
1898 - ஆம் ஆண்டு அயர்லாந்து விவசாய மொத்த விற்பனைக் 
கழகம் ( Irish Agricultural wholesale Society ) என மாற்றி 
யமைக்கப்பட்டது . தனது பதிலாண்மைத் தொழிலை விடுத்து , 
இச்சங்கம் பொது வணிகத் துறையில் தனது முழுக்கவனத்தையும் 
செலுத்தியதன் விளைவாக , உழவுத் தொழில் நன்கு வளர்ச்சி 
பெறலாயிற்று . மெள்ள மெள்ளக் கூட்டுறவுப் பால் பண்ணை 
களும் , விநியோகச் சங்கங்களும் வலிவுடன் வேரூன்றத் 
தொடங்கின . அவைகளின் 

எண்ணிக்கையும் 

கணிசமாக 
உயரலாயிற்று . எனினும் , மொத்தக் கூட்டுறவுச் சங்கங்களுடன் 
( C. W.S. ) இருந்து வந்த போட்டியும் , பூசலும் உடனே மறைந்து 
விடவில்லை . அச்சங்கங்கள் கலைக்கப்பட்டு அயர்லாந்தின் உள் 
நாட்டுப் பால் பண்ணைகளுடன் இறுதியாக இணைக்கப்படும் வரை 
அத்தொல்லை தொடர்ந்தே வந்தது . 


இந்நூற்றாண்டின் தொடக்கத்தில் அயர்லாந்து கூட்டுறவு 
இயக்கம் மிகவும் சீர்கேடு அடைந்தது . புதிதாகத் தோற்று 
விக்கப்பட்ட பல கூட்டுறவுச் சங்கங்கள் தனித்து நிற்க இயலாமல் 
கலைக்கப்பட்டன . இலாபம் தரத்தக்க நல்ல வியாபாரம் இல்லாமல் 
இந்தச் சங்கங்கள் கடைசியில் தோல்வியைத் தழுவின . 
நிலையில் முதல் உலகப் போர் ஏற்படவே , எஞ்சியிருந்த மற்றக் 
கூட்டுறவுச் சங்கங்களும் பாதிக்கப்படலாயின . ருறிப்பாகக் 
கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டன . வேறு 
சில சங்கங்களும் மறைந்தொழியும் நிலையை 

நிலையை அடைந்தன . 
ஆயினும் கூட்டுறவு விவசாயச் சங்கங்கள் நன்கு செழித்து வளர 
ஆரம்பித்தன . போரின் காரணமாக எல்லா நாடுகளும் உணவு 
உற்பத்தித் துறையில் அதிகத் தேவைகளைப் பெற்றிருந்தமையே 
இச்சங்கங்களின் வளர்ச்சிக்குக் காரணமாக அமைந்தன. அயர் 
லாந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளும் ,, 
நெருக்கடியும் , போக்குவரத்து இடையூறுகளும் கூட்டுறவுப் 
பால் பண்ணை களை மிகவும் பாதித்தன என்றாலும் , அப்பொருள் 
களின் விலை ஏற்றத்தைத் துணைக்கொண்டு ஏற்பட்ட இழப்பைச் 
சரி செய்து கொண்டன இப்பால் பண்ணைகள் . 


பொருளாதார 


மேலும் , அயர்லாந்தின் வரலாற்றில் முதன் முதலாகப் 
பொது நோக்குச் சங்கங்கள் ( General Purpose Societies ) என்ற 
சிறந்த கூட்டுறவு அமைப்புகள் இத்தருணத்தில் தான் தோற்று 
விக்கப்பட்டன . சுமார் 300 சங்கங்கள் ஒருங்கிணைந்து ஒரு 
கூட்டுறவுப் பண்டகசாலை யாக மாற்றியமைக்கப்பட்டன. இப் 


288 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பண்டகசாலை வெண்ணெய் , முட்டை , பன்றி இறைச்சி முதலான 
முக்கியப் பொருள்களுக்கு விற்பனையேற்பாடு செய்து சிறந்த 
சேவை செய்யத் தொடங்கியது . 


முதல் உலகப் போர் முடிந்தவுடன் மேலும் பல சோதனைகள் 
கூட்டுறவு இயக்கத்திற்கு ஏற்பட்டன . வியாபாரமந்தம் , பொருள் 
களின் விலைவீழ்ச்சி ஆகிய காரணங்களே போரின் காரணமாகப் 
புதிதாகத் தோற்றுவிக்கப்பட்ட 

கூட்டுறவுச் சங்கங்களின் 
வீழ்ச்சிக்கு உறு துணையாக நின்றன . எனினும் , கூட்டுறவுப் பால் 
பண்ணைகள் தங்கள் திறமையான நிருவாகத்தின் காரணமாகப் 
பெரும் அழிவிலிருந்து தப்பிப் பிழைத்தன . பேரிழப்புக்கு அவை 


ஆளாக வில்லை . 


1 


- 


- 


நாட்டுப் பிரிவினையும் அதனால் கூட்டுறவு 

இயக்கத்தில் ஏற்பட்ட விளைவுகளும் 
இங்கிலாந்து நாட்டின் பிடியிலேயே நீண்ட நாள் சிக்கித் 
தவித்த அயர்லாந்து 1921 - ஆம் ஆண்டு விடுதலை பெற்றது . 
அடிமைத்தலையில் கட்டுண்டு இருக்கையில் ஓரே நாடாக 
விளங்கிய அயர்லாந்து விடுதலை பெற்ற பின்னர் , வட அயர் 
லாந்து ( Northern Ireland or Ulster ) சுதந்திர அயர்லாந்து 
(Irish Free State or Eire ) என இரண்டாகப் பிரிந்தது . 
பிரிவினையால் நாட்டின் மொத்த அமைப்பில் பலவித மாற்றங்கள் 
ஏற்பட்டன . இனி , இந்நாட்டுப் பிரிவினையால் விளைந்த முக்கிய 
விளைவுகளைக் காண்போம் . 


முதலாவதாக , அயர்லாந்தின் விவசாய வளர்ச்சிக்கு உறு 
துணையாகத் தோற்றுவிக்கப்பட்ட அயர்லாந்து விவசாய 
அமைப்புச் சங்கம் ( Irish Agricultural Organisation Soc . ) 
நாட்டுப் பிரிவினையின் காரணமாக அரசாங்கம் அளித்து வந்த 
பொருளாதார உதவியை இழக்க நேரிட்டது . எனவே , இச் 
சங்கம் நாட்டுப் பிரிவினைக்குப் பின்னர் பொருளாதார நெருக் 
கடியில் சிக்குண்டது . ஆயினும் , மெள்ள மெள்ள சுதந்தர 
அயர்லாந்தின் பொருளுதவி கொண்டு தன்னை வலுப்படுத்திக் 
கொண்டது . 


இரண்டாவதாக , நாட்டுப் பிரிவினையைத் 

பிரிவினையைத் தொடர்ந்து 
ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்புகளும் கூட்டுறவு இயக்கத்தின் 
வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக விளங்கின . போக்குவரத்துத் 
துறையிலும் இடையூறுகள் ஏற்பட்டதால் வட அயர்லாந்தில் 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


289 


உள்ள கூட்டுறவுச் சங்கங்கள் சுதந்திர அயர்லாந்தில் சிக்குண்ட 
அயர்லாந்து விவசாய அமைப்புச் சங்கம் ( I. A. O. S. ) அளித்து 
வந்த ஆலோசனைகளையும் , உதவிகளையும் இழக்க நேரிட்டது . 


மேலும் , இச்சுதத்திர அயர்லாந்து விவசாய அமைப்புச் 
சங்கம் வட அயர்லாந்திடமிருந்து பெற்றுவந்த பொருளுதவி 
யையும் இழக்க நேரிட்டதால் , அது வட அயர்லாந்துக் கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கு அளித்துவந்த நிதி உதவியையும் நிறுத்த 
வேண்டியதாயிற்று . இதன் விளைவாகத் தொடர்ந்து வந்த 
தொடர்பு அறுந்து போகவே , வட அயர்லாந்தில் கூட்டுறவுச் 
சங்கங்களைக் கண்காணிக்கும் பொருட்டு வட அயர்லாந்து 
விவசாய அமைப்புச் சங்கம் ( Ulster Agricultural Organisation 
Soc . ) என்றதொரு அமைப்பு கூட்டுறவு அடிப்படையில் 
தோன்றியது . 


கூட்டுறவுப் பால் பண்ணைகளும் அவைகளின் 

வளர்ச்சியும் 
அயர்லாந்து கூட்டுறவு இயக்கம் பால் பண்ணைகள் , விவ 
சாயச் சங்கங்கள் , கோழிப் பண்ணைகள் ஆகிய மூன்று துறைக 
ளிலும் ஒரு சேரத் தழைத்து வந்தாலும் , கணிசமான முன் 
னேற்றம் பால் பண்ணைகளில் தான் ஏற்பட்டது . அயர்லாந்து 
கூட்டுறவு இயக்கத்திற்கே உயிர் நாடியாக விளங்கியது கூட்டு 
றவுப் பால் பண்ணைகளே . அந்நாட்டின் பொருளாதார மாற்றத் 
திற்கே இப்பால் பண்ணைகளே 

காரணமாக அமைந்தன 
என்றால் அது மிகையாகாது . 

. 


அயர்லாந்தின் தெற்குப் பகுதியில்தான் பால் பண்ணைகள் 
எண்ணிக்கையில் அதிகமாகத் தோன்றின . புல்வெளிகள் அதிக 
மாகத் தெற்கு அயர்லாந்தில் இருந்ததே இதற்குக் காரணமாகும் . 
1929 - ஆம் ஆண்டு அயர்லாந்தின் தெற்குப் பகுதியில் மட்டும் 
231 பால் பண்ணைகள் தோன்றி இருந்தன . வட அயர்லாந்தில் 
64 பால் பண்ணைகள் மட்டுமே இருந்தன . பால் பண்ணைகள் 
யாவும் போதுமான மூலதனத்தைப் பெற்றுப் பண்ணைகளைச் 
சிறப்புற நடத்தி வந்தன . மேலும் வரையறுக்கப்பட்ட பொறுப் 
பின் ( Limited Liability ) அடிப்படையில் தான் பால்பண்ணைகள் 
இயங்கின . அவைகள் பெரும்பாலும் வெண்ணெய் உற்பத்தியில் 
தான் தங்கள் கவனத்தைச் செலுத்தின . பால் விற்பனையும் செய்து 
வந்தன வேறு சில கூட்டுறவுப் பால் பண்ணைகள் . நிதிப் பற்றாக் 
குறை ஏற்படும் போது இப் பால் பண்ணைகள் கூட்டுப் பங்கு 

19 


- 


290 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
வியாபார சங்கங்களிடமிருந்தோ ( Joint - Stock Companies ) , 
1927 - ல் தோற்றுவிக்கப்பட்ட அயர்லாந்து விவசாயக் கடன் 
கூட்டுறுவிடமிருந்தோ ( Irish Agricultural Credit Corporation ) 
தேவையான தொகையைக் கடனாகப் பெற்று நிலைமையைச் சரிப் 
படுத்திக் கொண்டன . பொதுவாக அயர்லாந்துப் பால் பண் 
ணைகள் மூன்று வகைகளாக விளங்கின . இனி , அவற்றைப் பற்றி 
ஆராய்வோம் . 


( 1 ) மத்தியப் பால் பண்ணை ( The Central Creamery ) : 

அளவிலும் , செயல்திறனிலும் பெரிய இப் பால்பண்ணை 
தனது உறுப்பினர்களிடமிருந்து நேரிடையாகவே பாலைப் 
பெரும் அளவில் பெறுகின்றது . தனக்குச் சொந்தமான கட்டிடத் 
திலேயே அப் பாலைக் கொண்டு எல்லாச் செய்முறைகளையும் 
செய்கின்றது . மத்தியப் பால் பண்ணையின் கிளைகளும் பாலை 
அங்கத்தினர்களிடமிருந்து சேகரிப்பதில் உறுதுணையாக இருக் 
கின்றன . முதலில் , சேகரிக்கப்பட்ட பாலை நன்கு சோதனை 
செய்து பிறகு அதன் எடையும் பார்க்கப்படும் . பிறகு பாலி 
லிருந்து அதன் சக்தி அல்லது சாரம் பிரிக்கப்படுகின்றது .. 
இவ்வாறு சக்தி பிரிக்கப்பட்ட அல்லது பாலேடு எடுக்கப்பட்ட 
பால் அதனை அளித்தவர்களுக்கே திருப்பித் தரப்படுகின்றது . 
உற்பத்தி செய்யப்பட்ட வெண்ணெய் உள்ளூர் சந்தையிலேயே 
விற்பனை செய்யப்படுகின்றது . 


( 2 ) மத்தியச் சங்கமும் அதன் கிளைகளும் : 

தேவையான அளவு பாலைச் சேகரிக்க முடியாத போது . 
மத்தியப் பால் சங்கம் பல கிளைகளை உருவாக்கி அவை மூலம் 
தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்றது . சிலசமயம் 
கிளைகளே தங்களிடமுள்ள இயந்திரக் கருவிகளைக் கொண்டு 
சேகரித்த பாலிலிருந்து பாலேடைப் ( Cream ) பிரித்தெடுத்து 
பிறகு அதைத் தலைமைச் சங்கத்திற்கு அனுப்பிவைக்கின்றது . 
எனவே இது பாலேட்டைப் பாலிலிருந்து பிரித்தெடுக்கும் சிறு 
சங்கங்களாகப் பணியாற்றி வந்தது . 


( 3 ) பாலேட்டைப் பிரித்தெடுக்கும் தனியான அமைப்புகள் : 

சில சமயங்களில் சேகரிக்கப்பட்ட பாலிலிருந்து பாலேட்டைப் 
பிரித்துப் பதப்படுத்துவதற்கென்றே தனியாகக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் முறையாகப் பதிவு செய்யப்பட்டுச் செயலாற்றி 
வருவதும் உண்டு . இவ்வாறு பிரிப்பதற்கென்றே அமைக்கப்படும் 
இவ்வகைச் சங்கங்கள் அதற்குத் தேவையான கருவிகளையும் 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


2911 


பெற்று முறையாக அச்செயலைச் செய்து வருகின்றன . அவ்வாறு 
பிரித்தெடுக்கப்படும் பாலின் உயிர்ச்சத்துப் பொருளை விற்பனை 
செய்யும் பொருட்டு இச்சங்கங்கள் சில மத்தியப் பால்பண்ணை 
களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்கின்றன . எனவே இவ்வகைச் 
சங்கங்கள் மத்தியப் பால் பண்ணைகளுக்குத் துணையாகச் செய 
லாற்றி வருகின்றன . இனி , எவ்வாறு அரசாங்கம் இவ்வகைப் 
பால் பண்ணைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்தது 
எனக் காண்போம் . 


அயர்லாந்து அரசாங்கத்தின் பணி 
நாட்டு விடுதலைக்குப் பின்னர் சுதந்திர அயர்லாந்தில் செய 
லாற்றி வந்த பால் பண்ணைகளும் , மற்றக் கூட்டுறவுச் சங்கங்களும் 
மிகவும் சீர்க்கேடு அடைந்தன . பல பால் பண்ணைக் கட்டிடங்கள் 
சமூக விரோதிகளால் கொளுத்தப்பட்டன . சீரழிந்த பால் 
பண்ணைகளையும் , விவசாய வளர்ச்சிக் கழகங்களையும் சீர்ப்படுத்த 
அரசாங்கம் முழுமுயற்சி எடுத்துக் கொண்டது . 

வெண்ணெயின் சிறந்த தரமே விற்பனைக்கு அடிப்படையாக 
அமையும் என்பதை நன்குணர்ந்த அயர்லாந்து அரசு அது 
குறித்துச் சட்டங்களை இயற்றி பிரச்சினைகளுக்குத் தீர்வு காண 
முற்பட்டது . தீவிர ஆலோசனைக்குப் பின்னர் , 1924 - ஆம் ஆண்டு 
வெண்ணெயின் தரத்தை உயர்த்துவதற்கென்றே ஒரு சட்டத்தை 
நிறைவேற்றியது . ஏற்றுமதி செய்யப்படும் வெண்ணெயின் தரம் 
நன்கு சோதனை செய்யப்படுவதற்கு இச்சட்டம் வழிகோரியது . 
ஏற்றுமதிக்கென்றே தனியான வியாபாரக் குறியும் ( Brand ) 
ஏற்படுத்தப்பட்டது . முட்டைத் தொழிலுக்கும் இது போன்ற 
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . பாலின் தரத்தைப் 
பொறுத்தே அதன் விலையும் நிர்ணயிக்கப்பட்டது . இத்தகைய 
நடவடிக்கைகளால் அயர்லாந்தின் ஏற்றுமதிப் பொருளான 
வெண்ணெய் சீரும் சிறப்பும் பெற்றது . சீரிய முறையில் விற்பனை 
ஏற்பாடு செய்வதற்கென மத்திய 

‘ மத்திய விற்பனை ஏற்பாட்டுப் 
பதிலாண்மை ( Central Marketing Agency ) என்றதொரு 
கூட்டுறவு அமைப்பை ஏற்படுத்த அயர்லாந்து அரசு பல முயற் 
சிகள் எடுத்தும் அவ்வமைப்பு உருவாகாத காரணத்தால் 
வெண்ணெய் விற்பனையில் கடும் போட்டி நிலவியது . கூட்டுறவுப் 
பால் பண்ணைகள் தங்களிடையே நிலவிய போட்டியால் மட்டு 
மின்றி , தனியார் துறையில் இயங்கி வந்த பால் பண்ணைகளாலும் 
சீர்க்கேடடையத் தலைப்பட்டன . எனவே , இப்போட்டியை 
நீக்கவும் அயர்லாந்து அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுக்க 
வேண்டியதாயிற்று . 


29 ) 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கடும் போட்டியால் தத்தளித்த கூட்டுறவுப் பால்பண்ணை 
களைக் காக்கும் பொருட்டு அரசாங்கம் தீவிர ஆலோசனைக்குப் 
பிறகு , 1927 - ஆம் ஆண்டு ஒரு பொது விற்பனைச் சங்கத்தை த் 
( Public Company ) தோற்றுவித்தது . அக்கம்பெனியின் நிதி 
நிலையும் வலுவானதாக இருந்தமையால் அது செவ்வனே செயல் 

முடிந்தது . இவ்வமைப்பின் முக்கிய நோக்கம் யாதெனில் 
சரியான நிர்வாகத்தைப் பெறாமலிருக்கும் தனியார் பால் பண்ணை 
களையும் , கூட்டுறவுப் பால் பண்ணைகளையும் ஒரு சேரத் தன்னுள் 
அடக்கி மாற்றி அமைத்தலே ஆகும் . அதாவது , தொடர்ந்து 
நட்டமே கொண்டிருக்கும் தனியார் பால் பண்ணைகளை இக் 
கம்பெனி தனதுடமையாக்கி மீண்டும் அவற்றைச் சரியான நிர் 
வாகத்தில் கூட்டுறவு அடிப்படையில் மாற்றியமைக்க முழு முயற்சி 
எடுத்துக் கொண்டது . 1930 - ஆம் ஆண்டு ஏற்பட்ட மந்த 
நிலையால் ( Depression ) இவ்வமைப்பு முழு வெற்றி பெறாவிடினும் 
கூட்டுறவுப் பால் பண்ணைகளுக்குப் பெரும் தொல்லை அளித்து 
வந்த தனியார் பால் பண்ணை கள் பெரிதும் மறைவதற்குக் காரண 
மாக இருந்தது என்பதை எவரும் மறுக்க இயலாது . 


அயர்லாந்து அரசாங்கம் மற்றுமொரு வழியிலும் கூட்டுறவுட் 
பால் பண்ணைகளுக்குப் பெரும் உதவி அளித்து வந்தது . பால் 
பண்ணைகளின் தோற்றத்திற்கும் , வளர்ச்சிக்கும் புல் வெளிகளே " 
மூலகாரணம் என்பதை நாம் நன்கறிவோம் . கோடை காலத்தில் 
புல்வெளிகள் செழிப்புடன் வளருவதால் , பால் உற்பத்தி அதிக 
அளவில் செய்யப்பட்டது . இதையொட்டி , வெண்ணெய் உற்பத் 
தியும் பெருகவே , அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டது . 
கோடைக்காலம் முழுவதுமே எல்லாப் பால் பண்ணைகளும் 
ஓய்வின்றி இயங்கின . 

இதற்கு மாறாக , மாரிக் காலத்தில் புல்வெளிகளின் வளம் 
குறைவது , 

வாடிக்கையாகிவிடவே , வெண்ணெய் உற்பத்தி 
பெரிதும் பாதிக்கப்படும் , கோடையில் ஏற்றுமதி செய்யும் அயர் 
லாந்து மாரிக் காலத்தில் வெண்ணெயை இறக்குமதி செய்யும் 
நிலைக்கு வந்துவிடுவதால் , அரசாங்கம் இறக்குமதி செய்யப்படும் 
வெண்ணெய் மீது காப்பு வரி ( Tariff ) விதித்தது . எனவே , 
இறக்குமதியின் அளவு குறைய வேண்டியதாயிற்று . இதன் 
பயனாக , அயர்லாந்து கோடையில் உற்பத்தி செய்யப்படும் 
வெண்ணெயைக் குளிர் சாதன வசதிகள் மூலம் வருடம் முழுவதும் 
நன்கு பத்திரப்படுத்தி வைக்கும் முறைகளைக் கையாளத் 
தொடங்கியது . பிறநாடுகள் எடுத்துக் கொண்ட பிற நடவடிக்கை 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


293 


களும் அயர்லாந்து இத்துறையில் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு 
உறு துணையாக அமைந்தன . 


அயர்லாந்து அரசாங்கம் சில மத்திய விற்பனை ஏற்பாட்டு 
அமைப்புகளை உருவாக்க எத்துணை அளவு முயன்றும் , 
உள்ளுரைச் சேர்ந்த பால் பண்ணைகள் மத்திய அமைப்புகளின் 
தலையீட்டை விரும்பாததால் அரசின் எண்ணம் ஈடேறவே 
இல்லை . எனினும் , அவ்வப்போது விற்பனைத் துறையில் அப்பால் 
பண்ணைகளைச் சரியான முறையில் அயர்லாந்து அரசு வழி 
நடத்திச் சென்லது . 


பல 


அயர்லாந்துப் பால் பண்ணைகள் டென்மார்க் கூட்டுறவுப் 
பால் பண்ணைகளை முன்னோடியாகக் கொண்டு அமைக்கப் 
பட்டமையால் , 

இவ்விரு கூட்டுறவு இயக்கங்களிலும் 
ஓற்றுமைகளை நாம் காணலாம் . தோற்றம் , வளர்ச்சி முதலிய 
வகைகளில் இவ்விரு நாடுகளும் ஒத்துவிளங்கினாலும் அவைகளுக் 
கிடையே சில வேற்றுமைகளும் இல்லாமல் இல்லை . இவ்விரு 
நாடுகளின் இயற்கைச் சூழ்நிலைகளே இவ்வகை வேற்றுமை 
களுக்குக் காரணமாக அமைகின்றன . 


குறிப்பாக , அயர்லாந்தில் நல்ல வளமான புல்வெளிகள் 
நிரம்பியிருந்தமையால் ஆடு மாடுகள் வளர்ப்பதற்குரிய சூழ்நிலை 
இயற்கையாகவே அமைந்திருந்தது . மேலும் மற்ற பயிர்களைப் 
பயிரிடும் அளவுக்கு மண்வளம் தரமானதாக இல்லாமலிருந்த 
காரணத்தால் விவசாயிகள் மற்ற பயிர்களைப் பற்றிப் பெரிதும் 
கவனம் செலுத்த இயலாதவர்களாக இருந்தனர் . தேவையான 
செழிப்பு நிறைந்த புல் அபரிமிதமாகக் கிடைத்தமையால் ஆடு 
மாடுகளுக்கென வேறு தீவனம் தேவையில்லாமலிருந்தது அயர் 
லாந்து நாட்டில் . ஆனால் டென்மார்க்கைச் சேர்ந்த ஒரு சராசரி 
விவசாயியின் தேவைகள் பலதிறப்பட்டவையாக உள்ளன . 
தேவைகள் பெருகும் போது அவைகளைப் பெறும் துறைகளையும் 
மனிதன் பெருக்கித்தானே ஆகவேண்டும் ? எனவே டென் 
மார்க்கில் அளிப்புச் சங்கங்களும் ( Supply Societies ) பால் 
பண்ணைகளுடன் இணைந்து வளரத் தொடங்கின . ஆனால் இவ் 
வகைச் சங்கங்கள் அயர்லாந்தில் தோன்றவில்லை . தோன்றிய 
சில சங்கங்களும் வளர்ச்சி அடையவில்லை. 


எனவே , கூட்டுறவுப் பால் பண்ணைகளே விவசாயிகளுக்குப் 
பல வகையிலும் பாதுகாப்புக் கொடுக்க வேண்டியிருந்தது . சில 
தருணங்களில் கூட்டுறவுப் பால் பண்ணை களே பதிலாண்மைச் 


294 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சங்கங்களாகச் செயல்பட்டு வேளாண்மைத் தொழிலில் ஈடுபட் 
டுள்ளவர்களுக்குத் தேவையான பொருள்களைக் குறிப்பாக ஆடு 
மாடுகள் வளர்ப்பதற்குத் தேவையானவற்றை வழங்கி வந்தன . 
பொதுவாகத் தேவையானவற்றை வழங்கவல்ல பெரியதொரு 
பண்டகசாலையாக இப்பண்ணைகள் இயங்கின . இவ்வகைச் 
செயல் முறையால் பொருளாதார இழப்புகள் பல சமயங்களில் 
ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டன . இவ்வகைத் தொல்லை கள் டென் 
மார்க்கில் இல்லை . விவசாயிகளுக்குத் தேவையானவற்றை 
அளிப்பதற்கென்றே வெவ்வேறு கூட்டுறவு அளிப்புச் சங்கங்கள் 
செயலாற்றி வந்தன , 


இனி அயர்லாந்தின் கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் பற்றி 
( Co - op . Credit Societies ) . ஆராய்வோம் . 

கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 
எத்துணைப் பெரிய வியாபார விற்பன்னராயினும் . செல்வச் 
செழிப்பு , நிறைந்த வணிகராயினும் , 

சில தவிர்க்க முடியாத 
சூழ்நிலைகளில் நிதிப்பற்றாக்குறை காரணமாகக் கடன்பட்டே 
தொழிலை நடத்திச் செல்ல வேண்டியிருக்கும் . எனவே பொருளா 
தார நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் கடன் தொகையே கை 
கொடுத்து உதவுகின்றது என்பதை நாம் நன்கறிவோம் . 


இத்தத்துவத்தின் அடிப்படையில்தான் அயர்லாந்தில் 
உழவுத்தொழில் , பால்பண்ணைகள் , முட்டை உற்பத்திச் 
சங்கங்கள் போன்ற அமைப்புகளுக்குப் பொருளுதவி செய்யும் 
பொருட்டுக் கடன் வழங்கும் சங்கங்கள் கூட்டுறவு அடிப்படையில் 
தோற்றுவிக்கப்பட்டன . 


அயர்லாந்து கடன் வழங்கும் சங்கங்கள் ஜெர்மனிய நாட்டில் 
தோன்றிய ரைபீசன் சங்கங்களை மாதிரியாகக் கொண்டே 
முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்டன . ( Raif feisen Model ) 
நல்ல நோக்கோடு இச்சங்கங்கள் தொடங்கப்பட்டிருந்தாலும் 
அவை வெற்றிகாண முடியாமல் ஒரு வழியாக முடிவில் கலைக்கப் 
பட்டன . இச்சங்கங்களின் தோல்விக்குப் பல காரணங்கள் 
இருப்பினும் சில முக்கியமான காரணங்களை மட்டும் இங்கு 
ஆராய்வோம் . 


முதலாவதாக , இச்சங்கங்களின் நிதி நிலை போதுமான 
அளவிற்கு இருக்கவில்லை . ஒரு மத்திய வங்கி ( Central Bank ) 
தொடங்கப்படாமலேயே இச்சங்கங்கள் அமைக்கப்பட்டமையால் 


கடனும் (Long - Term Loan ) கொடுத்து அவர்களது தேவை 
அயர்லாந்தில் கூட்டுறவு 

295 
ஒரு "கணிசமான முன்னேற்றம் ஏற்படவில்லை. உள்ளூர்வாசி 
களின் ஆதரவையோ அவர்களது சேமிப்பையோ பெற முடிய 
வில்லை . எனவே நிதி நிலை மந்தமான காரணத்தால் விரைவில் 
இச்சங்கங்கள் மறைந்து போயின . 
இரண்டாவதாக , 

அயர்லாந்தில் : தோற்றுவிக்கப்பட்ட 
அளிப்புச் சங்கங்களும் ( Supply Societies ) கடன் வழங்கும் 
சங்கங்களின் தோல்விக்குக் காரணமாக அமைந்தன . இவ்வகை 
அளிப்புச் சங்கங்கள் தேவையான பொருள்களை முறையாக 
விற்பனை செய்து வந்தன . இப்பொருள்களை வாங்குவோர் 
கடனாகப் பெற்று வந்தமையால் , கடன் வழங்குவதற்கென்றே 
அமைக்கப்பட்ட இவ்வகைச் சங்கங்கள் நிலைபெற முடியாமல் 
போயின . 

மூன்றாவதாகக் கூட்டுறவுப் பால் பண்ணைகளும் அயர்லாந்து 
கடன் வழங்கும் சங்கங்களின் தோல்விக்குப் பொறுப்பேற்று 
நிற்கின்றன . இப்பால் பண்ணைகள் தங்களது உறுப்பினர் 
களுக்குத் தேவையான நிதி உதவியைத் தங்களது உபரித் 
தொகையிலிருந்து அளித்து வந்தமையால் கடன் சங்கங்களுக்கு 
வேலையும் தேவையும் இல்லாமற் போயிற்று . 

கடைசியாக , இக்கூட்டுறவுக் கடன் சங்கங்களைச் சரியான 
முறையில் நிர்வகிக்கத் திறமையான நிருவாகர்கள் ( Managers ) 
இல்லாத காரணத்தாலும் , இச்சங்கங்கள் செவ்வனே நடைபெற 
வில்லை . 

கூட்டுறவுப் பால் பண்ணைகள் தங்களது உறுப்பினர்களுக்குக் 
குறுகிய காலக் கடனும் (Short - Term Loan ) , நீண்ட காலக் 


களை நிறைவு செய்தன . உறுப்பினர்கள் ஆடு மாடுகளுக்குத் 
தேவையான தீவனம் போன்றவற்றை வாங்குவதற்கெனக் குறுகிய 
காலக் கடனைப் பெறுகிறார்கள் . பெரும்பாலும் , இவ்வாறு வழங் 
கப்படும் கடன் தொகையை உறுப்பினர்கள் தங்களது ஆடு மாடு 
களின் மூலம் பெறும் பாலை அக்கடன் வழங்கும் சங்கங்களுக்கு 
வழங்கியே ஈடுகட்டி விடுகின்றனர் . ஆடு மாடுகள் வாங்குவதற் 
கென வழங்கப்படும் நீண்டகாலக் கடன் தொகையை உறுப் 
பினர்கள் பல மாதங்களில் அடைத்து விடுகின்றனர் . 


மற்றும் சில கூட்டுறவுப் பால் பண்ணைகள் பால் சம்பந்தப் 
பட்ட பொருள்களுடன் முட்டை , பன்றி இறைச்சி முதலான 


பொருள்களின் 


விற்பனை ஏற்பாட்டையும் 


கவனித்துக் 


கொள்கின்றன . 


எனவே அயர்லாந்து கூட்டுறவுப் பால் பண்ணைகள் பல 
நோக்குச் சங்கங்களாகப் பணிபுரிந்து பொருளாதார 
வளர்ச்சிக்கே ஆணிவேராக நிற்கின்றன . 


இரண்டாம் உலகப் போரும் அதன் விளைவுகளும் 

இரண்டாம் உலகப் போரும் அயர்லாந்தின் வேளாண்மை 
பெரிதும் சீர்கேடடையைக் காரணமாக அமைந்தது . போரின் 
காரணமாக உணவுப் பொருள்கள் இறக்குமதியும் தடை செய்யப் 
பட்டதால் நிலைமையைச் சீர்ப்படுத்துவதற்காகக் கோதுமை 
உற்பத்தி அதிகமாக்கப்பட்டது . கோதுமை உற்பத்தி எதிர் 
பார்த்தபடி இரு மடங்காக அதிகரித்தது . ஆனால் ஆடு மாடுகள் 
எண்ணிக்கை போரின் காரணமாகக் குறையவில்லை . ஆனால் 
முட்டை உற்பத்தி , பன்றி இறைச்சி உற்பத்தி போன்றவை 
பெரிதும் பாதிக்கப்பட்டன . வெண்ணெய் , பால் உற்பத்தி 
மிகவும் பாதிக்கப்பட்டமையால் , பலகூட்டுறவுப் பால் பண்ணைகள் 
கலைக்கப்பட்டன . எனவே அயர்லாந்தின் பொருளாதாரமே 
மிகவும் தாழ்ந்த நிலைக்கு வரவேண்டியதாயிற்று . வீழ்ந்துவிட்ட 
பொருளாதாரத்தைத் தூக்கி நிறுத்த அரசாங்கம் எடுத்துக் 
கொண்ட முயற்சிகள் பலவாகும் . பால் , வெண்ணெய் முதலான 
பொருள்களை அதிகமாக உற்பத்திசெய்யும் பொருட்டு அரசாங்கம் 
ஆடு மாடுகளின் தரத்தையும் உயர்த்துவதற்குப் பாடுபட்டது . 
செயற்கை முறையில் ஆடு மாடுகளைக் கருத்தரிக்க வைக்கும் 
முறையைக் குறைந்த அளவில் அரசாங்கம் பிரபலப்படுத்தியது . 
மேலும் அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் கூட்டுறவுப் பால் 
பண்ணைகள் பன்றி வளர்ப்பு , உருளைக்கிழங்கு உற்பத்தி 
முதலான இலாபம் தரத்தக்க தொழில்களிலும் தங்கள் கவனத்தை 
திருப்பின . மாட்டுத் தீவன உற்பத்தியும் பெரும் அளவில் 
பெருகியது . 1946 - ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட 
ஒரு ‘ குழு ( Committee ) வேளாண்மைத் தொழிலின் பல்வேறு 
பிரச்சினைகளையும் நன்கு ஆராய்ந்து முடிவில் தனது விளக்கமான 
அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தது . அவ்வறிக்கையின் 
அடிப்படையில் அரசாங்கம் உழவுத் தொழிலின் மேன்மைக்காக 
பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது . பால் பண்ணைகளே 
அயர்லாந்தின் முதுகெலும்பாக விளங்கியமையால் அவைகளை 
நல்ல முறையில் திருத்தி அமைக்கவும் அவற்றை மேம்பாடு 
அடையச் செய்யவும் பலவிதத் திட்டங்கள் தீட்டப்பட்டன , 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


297 


ஐந்தாண்டுத் திட்டங்கள் தீட்டப்பட்டு அவை நல்ல முறையில் 
செயல்பட்டமையால் , பால்பண்ணைகள் பெரிதும் பயனடைந்தன . 


இனி வட அயர்லாந்தில் ( Northern Ireland ) எவ்வாறு 
கூட்டுறவு இயக்கம் வளர்ச்சி அடைந்தது எனக் காண்போம் . 


நாம் முன்பு கூறியது போல் , நாட்டுப் பிரிவினைக்குப் பின்னர் 
ஒன்றாக விளங்கிவந்த கூட்டுறவு இயக்கமும் இரண்டாகப் பிரிந்து 
வளர்ந்து வந்தது . நாட்டுப் பிரிவினைக்கு முன்னர் அயர்லாந்தின் 
கூட்டுறவு இயக்கத்திற்கே உறுதுணையாக விளங்கி வந்த அயர் 
லாந்து விவசாய அமைப்புச் சங்கம் ( I. A. O. S ) சுதந்திர அயர் 
லாந்தின் கையில் சிக்குண்டமையால் வட அயர்லாந்து அச் 
சங்கத்திடமிருந்து அதுவரை பெற்றுவந்த எல்லா உதவிகளையும் 
இழக்க வேண்டியதாயிற்று . தனக்கென அதுபோன்ற ஒரு 
சங்கம் தேவை என்பதை நன்குணர்ந்த வட அயர்லாந்து ஒரு 
கூட்டுறவு விவசாய அமைப்புச் சங்கத்தை த் ( Ulster Agri . 
cultural Organisation Society ) தோற்றுவித்தது . பிரிவினைக்குப் 
பின்னர் , வட அயர்லாந்தில் இயங்கிவந்த கூட்டுறவுப் பால் 
பண்ணைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன . வட அயர்லாந்து 
அரசும் இது குறித்து முறையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை . 
பலவித இன்னல்களையும் , இழப்பையும் பொருட்படுத்தாமல் 
இயங்கிவந்த கூட்டுறவுப் பால் பண்ணைகள் இரண்டாம் உலகப் 
போர் தொடங்கியதும் கலைக்கப்பட்டன . போரின் காரணமாக 
ஏற்பட்ட விளைவுகளால் வட அயர்லாந்தில் இயங்கிவந்த 54 பால் 
பண்ணைகளில் 44 கலைக்கப்பட்டன . போரினால் ஏற்பட்ட விளைவு 
களைக் கண்டு மனந் தளராமல் , அயர்லாந்து அரசு ஓரு தொழிற் 
சாலையைத் தொடங்கியது . பாலை நன்கு உலர வைத்து , தரமான 
பால் பவுடரை இத்தொழிற்சாலை உற்பத்தி செய்தது . இந்த 
உற்பத்திப் பொருள் பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டது . 
இதன் விளைவாகப் பல கூட்டுறவுப் பால் பண்ணைகள் மறைந் 
தொழிந்தன . போர் முடிவடைந்தவுடன் மீண்டும் இப்பால் 
பண்ணைகள் தோன்றின என்றாலும் அவை நல்ல வளர்ச்சியைப் 
பெற இயலவில்லை . கூட்டுறவுச் சங்கங்களைச் சிறந்த முறையில் 
கண்காணிப்பதற்கென்று அமைக்கப்பட்ட உல்ஸ்டர் விவசாய 
அமைப்புச் சங்கம் , தன் பணிகளை முறையாகச் செய்ய இயல 
வில்லை . தற்போது , வட அயர்லாந்து அரசாங்கம் பல நோக்குக் 
கூட்டுறவுச் சங்கங்களை ( Multi- Purpose Societies ) உருவாக்கப் 
முயற்சி செய்து வருகின்றது- வெற்றியும் 

கண்டு 
வருகிறது . 


பெரு 


இரண்டாம் உலகப் போரின் போது அரசாங்கத்தால் 
தோற்றுவிக்கப்பட்ட அரசாங்கப் பால் பவுடர் தொழிற்சாலை 


தொடங்கியது . 1956 - ஆம் ஆண்டு , இவ்வமைப்பு 33 இலட்சம் 
298 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
இன்றும் செயல்பட்டு 

செயல்பட்டு வருகின்றது . இத்தொழிற்சாலைக்கும் 
போருக்குப் பின்னர் மீண்டும் தலைதூக்கி வளர்ந்துவந்த 
கூட்டுறவுப் பால் பண்ணைகளுக்குமிடையே அதிக அளவில் 
பாலைப் பெறுவதில் கடும் போட்டி நிலவியது . அரசாங்கத்தின் 
தலையீட்டின் போரில் இப்போட்டி தவிர்க்கப்பட்டு பால் வழங்கு 
பவர்கள் இரு பிரிவாகப் பிரிக்கப்பட்டனர் . கூட்டுறவுப் பால் 
பண்ணைகளுக்குப் பால் வழங்குபவர்கள் அத்தொழிற்சாலைக்குப் 
பால் வழங்கக் கூடாது எனவும் அப்பால்பவுடர் தொழிற்சாலைக்கு 
பால் விநியோகம் செய்பவர்கள் இப்பால் பண்ணைகளுக்குப் பால் 
வழங்குதல் கூடாது எனவும் ஒரு சிறந்த ஏற்பாடு செய்யப் 
பட்டமையால் கடுமையாக நிலவிய போட்டி எளிதாகத் தவிர்க்கப் 
பட்டது . கூட்டுறவுப் பால் பண்ணைகளும் செழித்து வளரத் 
தொடங்கின . 1952 - ஆம் ஆண்டு வட அயர்லாந்தில் மட்டும் 21 
கூட்டுறவுப் பால் பண்ணைகள் இயங்கி வந்தன . 1956 - ஆம் 
ஆண்டு, 13 கூட்டுறவுச் சங்கங்கள் பால் விநியோகமும் செய்யத் 
தொடங்கியமையால் அவைகளின் நிதிநிலையும் கணிசமாக உயரத் 
தொடங்கியது . மற்றவை வெண்ணெய் விற்பனையில் மட்டும் 
தங்களது கவனத்தைச் செலுத்தி வந்தன . 1957 - ஆம் ஆண்டு 
மேலும் சில கூட்டுறவுப் பால்பண்ணைகள் வேறு சில வியாபாரத் 
துறையிலும் ஈடுபடத் தொடங்கின . முட்டை விநியோகம் , 
மோட்டார் (Motor ) பொறி இயல் போன்ற நலன் பயக்கும் துறை 
களிலும் செயல்படத் தொடங்கின . மோட்டார் வாகனங்களும் 
பால் விநியோகத்திற்கு பயன்படுத்தப்பட்டன . 

1952 - ஆம் ஆண்டு , வட அயர்லாந்து விவசாய அமைப்புச் 
சங்கமும் ( U.A. O.S. ) , விவசாயிகள் சங்கமும் ( Ulster Farmers 
Union ) ஒன்று சேர்ந்து ஒரு கம்பளி உற்பத்தி தொழிற்சாலையை 
( Ulster Wool Growers Ltd. ) உருவாக்கின . இவ்வமைப்பு , 
நாட்டில் கிடைத்த மொத்த கம்பளியில் 50 % -ஐ விற்பனை செய்யத் 
பவுன்கள் ( £ 53 Lakhs ) மதிப்புள்ள கம்பளியை விற்பனை செய் 
துள்ளது . வட அயர்லாத்தில் நல்ல உயர்தர ஆடுகள் இருந் 
தமையால் , இக்கம்பளி உற்பத்தி பல மடங்காக உயரலாயிற்று . 


இதை 


பொதுவாக , வட அயர்லாந்தில் கூட்டுறவு இயக்கம் நல்ல 
வலிமை வாய்ந்த இயக்கமாக தொடங்கப்படவில்லை. 
யொட்டிக் கணிசமான வளர்ச்சியைப் பெற 

பெற இயலவில்லை . 
கூட்டுறவுச் சங்கங்களைக் கண்காணிக்கும் பொருட்டு அமைக்கப் 
பட்ட விவசாய அமைப்புச் சங்கம் அயர்லாந்து அரசால் நன்கு 
ஆதரிக்கப்படாமையால் , கூட்டுறவுச் சங்கங்களின் நிருவாகம் 
செம்மையடையவில்லை . 


வட அயர்லாந்து , சுதந்திர அயர்லாந்து ஆகிய இரு பகுதி 
களிலுமே கூட்டுறவு இயக்கம் தற்போது நன்கு வளர்ந்து 


அயர்லாந்தில் கூட்டுறவு 


299 


வகுகின்றது . உற்பந்தி , கொள்முதல் , 

, - விற்பனை போன்ற 
எல்லாத் துறைகளிலும் கூட்டுறவுச் சங்கங்கள் தற்போது இயங்கி 
வருகின்றன . கூட்டுறவுச் சங்கங்களின் வளர்ச்சிக்கு அயர்லாந்து 
அரசாங்கம் எல்லா உதவிகளையும் தற்போது 

அளித்து 
வருகின்றது . இனி , கூட்டுறவுச் சங்கங்களின் தற்போதைய 
நிலையைப் புள்ளி விவரங்கள் மூலம் காண்போம் . 


கூட்டுறவுச் சங்கங்களின் தற்போதைய நிலை 

1968 - ஆம் ஆண்டு , அயர்லாந்துக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
வளர்ச்சியைக் காட்டும் புள்ளி விவரங்கள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 


எண் 


மூலதனம் 


வகை 


எண் 


விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்கள் 

உறுப் பங்கு மொத்த 
கூட்டுறவுச் சங்கத்தின் 

பினர் 

விற்பனை 
ணிக்கை 
ணிககை + 

£ 
பலநோக்குப் பால் 
பண்ணைகள் 

168 55,352 1,7 : 6,663 99,500,000 
* கால்நடைகள் அங்காடி 

30 18,265 365,478 46,073,587 
இறைச்சி பக்குவப் 
படுத்தும் நிலையம் 

3 14,215 1,598,581 16,726,280 
மொத்த விற்பனைச் 
சங்கங்கள் 

3 

480 253,407 12,773,082 
விவசாயப் பண்டக 
சாலைகள் 

59 17,060 

104,555 6,213,600 
தோட்ட வேளாண் 
மைச் சங்கங்கள் 

9,776 260,752 1,589,567 
மீன்பிடிப்புச் சங்கங்கள் 18 678 

9,350 709,044 
பன்றி வளர்ப்புச் 
சங்கங்கள் 

14 3,852 108,326 704,232 
கால்நடை வளர்ப்புச் 
* சங்கங்கள் 

81 36,485 513,743 
கைத்தொழில் சங்கங் 
கள் 

9 6,238 6,375 86,188 
பண்ணைச் சேவைச் 
சங்கங்கள் 6 347 2,515 

6,961 
பிற சங்கங்கள் 

17 1,218 22,862 548,477 


15 


4 


மொத்தம் 


346 ( 127,563 


4,505,349 | 185,456,284 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 
பால் வெண்ணெய் - பாலேட்டுக் 

கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Creamery Socs . ) 
இன்றும் இக்கூட்டுறவுச் 

சங்கங்களே அயர்லாந்தில் 
எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளன . 1966 - ஆம் ஆண்டு , இக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் 239 காலன் ( Gallon ) பாலைக்கையாண்டன . 
உறுப்பினர்களுக்கு 21 மிலியன் பவுன் மதிப்புள்ள பண்ணைப் 
பொருள்களை விற்பனை செய்துள்ளன . 1963 - ஆம் ஆண்டு 
49 மிலியன் பவுன் மொத்த விற்பனையாகக் 

கணக்கிடப் 
பட்டுள்ளது . 1968 - ஆம் ஆண்டில் மொத்த விற்பனை 99 
மிலியனாக உயர்ந்து காணப்படுகின்றது . 1966 - ஆம் ஆண்டு , 
இக்கூட்டுறவுச் சங்கங்கள் 22 மிலியன் பவுன் வருமான மிகுதி 
யாகப் ( Surplus ) பெற்றுள்ளன . நேப் அறிக்கை யின்படி 
( Knaap Report ) அயர்லாந்தில் தற்போது கூட்டுறவுப் பால் 
பண்ணைகளின் ‘ இணைப்பு ( Amalgamations ) குறித்து நடவடிக் 
கைகள் எடுக்கப்பட்டுள்ளன . இத்தகைய நிறுவன இணைப்பு ச் 
செயல்களில் ஈடுபடுவதற்கென அயர்லாந்து அரசு அயர்லாந்து 
விவசாய அமைப்புச் சங்கத்திற்கு ( I. A. 0 S. ) போதிய 
அதிகாரங்களை வழங்கியுள்ளது . இதன் விளைவாக , 
கூட்டுறவுச் சங்கங்களின் எண்ணிக்கை 158 - லிருந்து 19 - ஆகக் 
குறைந்துள்ளன . 


அளிப்புச் சங்கங்கள் 

( Supply Socs . ) 
1967 - ஆம் ஆண்டு , அயர்லாந்தில் 62 அளிப்புச் சங்கங்கள் 
இயங்கின . மொத்த விற்பனை 4 • 3 மிலியன் பவுன் . 1966 - ஆம் 
ஆண்டில் இச்சங்கங்கள் .5 மிலியன் பவுன் இலாபமாகப் 
பெற்றன . கோழித் தீவனம் , கால் நடைத் தீவனம் முதலானவை 
முக்கியமாக விற்பனை செய்யப்பட்டன . அயர்லாந்து விவசாய 
அமைப்புச் சங்கம் இச்சங்கங்களுக்கு ஆய்வுக் கூடங்களையும் 
அளித்துள்ளது . 


கூட்டுறவுக் கால்நடைச் சங்கங்கள் 
1968 - ஆம் ஆண்டு இச்சங்கங்களின் எண்ணிக்கை 30 ஆகும் . 
தேசிய உற்பத்தியில் 24 % இச்சங்கங்களால் உற்பத்தி செய்யப்படு 
கின்றது . இச்சங்கங்களின் பணிகளை நெறிப்படுத்துவதற்கென 
ஒரு மந்தியக்குழு ( Central Committee ) 1957 - ஆம் ஆண்டு 


தற்போது , 
அயர்லாந்தில் கூட்டுறவு 

301 
அமைக்கப்பட்டது . கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அவ்வப்போது 
ஆலோசனைகள் வழங்கி வருகின்றது இம்மத்தியக் குழு . 

எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களையும் சிறந்த 
முறையில் வழி நடத்திச் செல்வது அயர்லாந்து விவசாய 
அமைப்புச் சங்கமேயாகும் . இச்சங்கத்தின் நிலையான சொத்துக் 
களின் பேரில் அயர்லாந்து அரசு மானியங்கள் ( Grants ) வழங்கு 
கின்றது . புதிய தொழிற்சாலைகளைக் கூட்டுறவின் அடிப்படையில் 
தொடங்குவதற்கும் அரசு நிதி உதவிகள் செய்கின்றது . 

அரசாங்கந்தின் உதவியோடு மக்களின் நன்மதிப்பையும் 
பெற்றிருக்கும் அயர்லாந்துக் கூட்டுறவு இயக்கம் வலிமையாகத் 
திகழ்வதில் வியப்பேதுமில்லை . 


10. ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 
( Co - operative Movement in Japan ) 


ஜப்பானைப் பற்றி 
பொருளாதார நிபுணர்களுக்கு இன்றைய ஜப்பான் ஒரு 
பெரும் புதிர் ! உலகிலேயே அதிகமாகத் துணிவகைகளை ஏற்று 
மதி செய்யும் நாடு ஜப்பான் . ஆனால் அதற்குத் தேவையான பஞ்சு 
முழுவதையும் அது பிற நாடுகளிலிருந்துதான் இறக்குமதி 
செய்துக் கொள்கிறது . இரும்பு உற்பத்தித் தொழிலில் ஆ சியா 
விலேயே முதன்மையாக இருப்பதுடன் , மற்ற மேல் நாடுகளுடன் 
போட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக்க வளர்ச்சி பெற்றுள்ளது 
ஜப்பான் . 300 இலட்சம் டன்னுக்கும் ( Tons ) அதிகமான இரும்பு 
உருக்கு இந்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றது . ‘ பிரித் 
தானிய நாட்டைவிட ( Britain ) இரும்பு உற்பத்தியில் உயர்ந்து 
உள்ள நாடாகும் இது . எனினும் இதற்குத் தேவையான 
இரும்புக் கனியும், நிலக்கரியும் இந்நாட்டில் கிடைக்கவில்லை . 
எனவே , மூலப் பொருள்களைப் பிற நாடுகளிலிருந்து தான் 
இறக்குமதி செய்து கொள்கிறது . அலுமினிய உற்பத்தியும் 
ஜப்பானில் நன்கு உயர்ந்து காணப்படுகின்றது . ஆனால் அலு 
மினியக் கனியும் அங்கு இல்லை ; அக் கனியும் வெளி நாட்டி 
லிருந்தே தருவிக்கப்படுகின்றது . மண்ணெண்ணெய் ஊற் 
றுக்கள் இந்நாட்டில் 

இந்நாட்டில் கிடையாது , எனவே , தேவையான 
எண்ணெய் முழுவதும் இறக்குமதி செய்யப்படுகின்றது . சுருங்கக் 
கூறின் , இந்நாட்டிற்குத் தேவையான உப்பும் கூட சுமார் 75 சத 
விகிதம் பிற நாடுகளிலிருத்து இறக்குமதி செய்யப்படுகின்றது . 
இந்நிலையில் , பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பான் மேல் நாடு 
களுக்கு எவ்விதத்திலும் குறைந்து காணப்படவில்லை . மக்களின் 
வாழ்க்கைத் தரம் உயர்ந்தே காணப்படுகின்றது . இன்றைய 
ஜப்பான் பொருளாதார வல்லுனர்களுக்கு ஒரு புதிர் ! 


ஜப்பானில் உட்டுறவு இயக்கம் 

303 
ஜப்பான் ஆசியாக் கண்டத்தைச் சார்ந்ததாகும் . இக் 
கண்டப் பகுதியில் , பசிபிக் கடலில் அமைந்துள்ள ஒரு தீவுக் 
கூட்டம் இந்நாடு ! நான்கு முக்கியத் தீவுகளுடன் ஆயிரக் கணக் 
கான சிறு சிறு தீவுக் கூட்டம் ஒன்றுபட்டு இந்நாடு உருவாக்கப் 
பட்டுள்ளது . பெரும்பாலான பகுதி மலைகளால் சூழப்பட் 
டுள்ளது . மொத்த நிலப்பரப்பில் 80 % மலைப் பாங்கான இடம் 
எனக் கணக்கிடப் பட்டுள்ளது . உயர்ந்த மலைகளின் காரண 
மாக , அடர்ந்த காடுகள் உள்ளன . இந்நாட்டில் மலைகளும் 
அதிகம் ; மழையும் அதிகமாகப் பெய்கின்றது . அதிக மழை காரண 
மாகவே , நிலம் வளம் பெற்றுத் திகழ்கின்றது . இந்நாட்டில் எரி 
மலைகளும் அதிகமாகக் காணப்படுகின்றன . இங்கு 192 எரி 
மலைகள் உள்ளன . நோயைக் குணப்படுத்தவல்ல வெந்நீர் 
ஊற்றுகளும் இங்குண்டு. உலகிலேயே சிறந்த இயற்கைக் 
காட்சிகள் நிறைந்த நாடாகும் இது . 

உலகில் மக்கள் தொகை மிகுந்த நாடுகளில் ஜப்பானும் 
ஒன்றாகும் . ஏறக்குறைய பாகிஸ்தானும் ஜப்பானும் ஒரே மக்கள் 
தொகையுள்ள நாடுகளாகும் , ஆனால் ஜப்பானின் நிலப் பரப்பு 
மிகவும் குறைவாக உள்ளது . அதிலும் மக்கள் வாழ்கின்ற பகுதி 
மிகவும் சிறியதாகும் . எனவே , இது நெருக்கடி நிறைந்த 
நாடாகும் . இந்நாடு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 
வரலாற்றைக் கொண்டது . 

இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்காவின் 
குண்டு வீச்சினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாகும் இது 
இதனால் இங்கு பேரழிவு ஏற்பட்டது . இப்படிப் பாதிக்கப்பட்ட 
இந்த நாடு , 25 ஆண்டுகளுக்குள் பெரிய சாதனைகளைச் செய் 
துள்ளது . ஜெர்மனி, கனடா போன்ற நாடுகளையும் பொருளா 
தார வளர்ச்சியில் மிஞ்சி விட்டது ஜப்பான் . இப்பொருளாதார 
வளர்ச்சிக்கு அமெரிக்காவின் பல வகை உதவிகளே காரணமாக 
அமைந்துள்ளன . 


இனி, ஜப்பானில் எவ்வாறு கூட்டுறவு இயக்கம் வளர 
லாயிற்று என்பதைக் காண்போம் . 


பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜப்பான் 
ஏறக்குறைய இந்தியாவைப் போல வே - பொருளாதாரத் 
துறையில் விளங்கியது . கிராமங்களில் வாழ்ந்து வந்த பெரும் 
பாலான மக்கள் விவசாயத்தையே பெரிதும் நம்பி இருந் 
தனர் . ஒவ்வொரு குடும்பத்தின் விளை நிலமும் மிகக் குறைவாகவே 


304 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இருந்தது . விவசாயம் இயற்கையின் அரவணைப்பில் வளர 
வேண்டிய தொழில் . இந் நாட்டில் அடிக்கடி வெள்ளம் , கடும் 
புயல் போன்றவை ஏற்பட்டு வந்தமையால் விவசாயம் பெரிதும் 
பாதிக்கப்பட்டது . ஜப்பானிய மக்களின் கடும் உழைப்பு விழலுக்கு 
இறைத்த நீராக மாறியது . வறுமையில் வாடிக் கிடந்த மக்களை 
‘ வட்டித் தொழிலர் களின் ( Money Lender ) செயல்கள் மேலும் சீர் ! 
கேடு அடையச் செய்தன . இவர்கள் அதிக வட்டிக்குக் கடன் 
வழங்கி விவசாயிகளின் இன்னல்களை அதிகரித்தனர் . எனவே , 
நிதி வசதி குறைந்த நிலையில் , மக்கள் விவசாயத்தில் தகுந்த 
கவனம் செலுத்த இயலவில்லை . விளைபொருள்களை முறையாக 
விற்பனையும் செய்ய இயலாத திலையில் , விவசாயிகள் பெரும் 
இன்னல்களுக்கு ஆளாயினர் . இத்தருணத்தில் தான் கூட்டுறவுக் 
கொள்கைகள் ஜப்பானில் குடியேறத் தொடங்கின . 


இந்தியாவைப் போலவே , ஜப்பானும் தன் இன்னல்களைக் 
களையும் பொருட்டு , ஏனைய ஐரோப்பிய நாடுகளை மாதிரியாகக் 
கொண்டு கூட்டுறவு அமைப்புகளை அமைக்கத் தொடங்கின . 
1900 - ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் துணை கொண்டு , 
கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் தொடங்கப்பட்டன . இச்சங்கங்கள் 
ஜெர்மனிய நாட்டைச் சேர்ந்த ‘ ரைபீசன் வங்கி களை ( Raiffeisen 
Banks ) மாதிரியாகக் கொண்டு அமைக்கப்பட்டன . நுகர்வோர் 
கூட்டுறவுச் சங்கங்கள் ராக்டேல் ( Rochdale ) கொள்கைகளின் 
அடிப்படையில் அமைக்கப்பட்டன . தற்போதும் , ஜப்பானியக் 
கூட்டுறவு இயக்கம் நம் நாட்டைப் போலவே இயங்குகின்றது . 
ஏறக்குறைய , இரு நாடுகளின் இயக்கங்களும் அமைப்பு , 
கொள்கைகள் போன்றவற்றில் ஒத்தே விளங்குகின்றன . 
ஜப்பானில் , பொதுவாகப் ‘ பல நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
( Multi - Purpose Co - op . Societies ) அமைக்கப்பட்டுள்ளன . இச் 
சங்கங்கள் உறுப்பினர்களுக்குத் தேவையான நிதிவசதிகளை 
அளித்தல் , அவர்களின் தேவையறிந்து பொருள்களைக் கொள் 
முதல் செய்தல் , உற்பத்திப் பொருள்களுக்கு விற்பனை 
யேற்பாட்டைச் செய்தல் முதலானவற்றைக் கவனித்துக் கொள் 
கின்றன . உற்பத்தியும் கடன் வழங்குத் துறையும் ஒன்றாக 
இணைக்கப்படுவதைக் கூட்டுறவு இயக்கம் பெரிதும் விரும்பு 
கின்றது . இந்தியாவைப் போலவே . ஜப்பான் அரசும் உயர் 
மட்டக் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு மூலதனத்தில் பங்கு 
கொள்கின்றது . ஜப்பானிய அரசாங்கம் கூட்டுறவுச் சங்கங் 
களுக்குத் தேவையான நிதிவசதிகளை அளிப்பதுடன் , அவ்வப் 
போது சங்கங்களை வழி நடத்தியும் செல்கின்றது . 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


305 


எனவே , உள்ளூர்ப் பிரச்சினைகளை ஜப்பான் கூட்டுறவின் 
துணைகொண்டு எளிதில் தீர்த்துக் கொள்கின்றது கிராம மக்கள் 
கூட்டுறவு அமைப்புகளால் அடையும் நன்மைகள் கணக் 
கிலடங்கா. 


கூட்டுறவு இயக்கத்தின் வரலாறு 
ஜப்பானில் முதன் முதலில் 

நுகர்வோர் 

கூட்டுறவுச் 
சங்கங்களே தொடங்கப்பட்டன . முதல் நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கம் 1879 - ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது . முக்கியப் பொருள் 
களின் விலை ஏற்றத்தைக் கட்டுப்படுத்துவதற்காகவே 

இச்சங் 
கங்கள் உருவாக்கப்பட்டன . தொடங்கிய ஒரு சில ஆண்டுகளி 
லேயே , இச்சங்கங்களின் எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்தன . 
கிராமங்களில் குறிப்பாக இச்சங்கங்கள் பெரும் தொண்டாற்றி 
வந்தன . மக்களுக்குத் தேவையான எல்லாப் பொருள்களும் 
நியாய விலையில் விற்பனை செய்யப்பட்டன . நீண்ட நாள் இந்நிலை 
நீடிக்கவில்லை. பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஐப்பா 
னுக்கும் சீனாவிற்கும் எழுந்த போரின் காரணமாக பொருள் 
களின் விலை மீண்டும் உபரத் தொடங்கியது . விலை ஏற்றத்தைக் 
கட்டுப்படுத்துவதற்காக நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் எண் 
ணிக்கையில் அதிகமாகத் தொழிற்சங்க உறுப்பினர்களால் 
தொடங்கி வைக்கப்பட்டன . இதையொட்டிக் கடன் வழங்கும் 
சங்கங்கள் ‘ ரைபீசன் சங்கங்களை மாதிரியாகக் கொண்டு அமைக் 
கப்பட்டன . கடன் வழங்கும் சங்கங்களை முறையாக அமைப்ப 
தற்காக , அன்றைய ஜப்பானின் உள் துறை அமைச்சர் ஜெர்மனிய 
நாட்டில் இயங்கி வந்த கூட்டுறவுச் சங்கங்களை நேரடியாகப் 
பார்வையிட்டுத் தன் அறிக்கையைச் சமர்ப்பித்தார் . அவ்வறிக் 
கையின் அடிப்படையில்தான் ஜப்பானில் கூட்டுறவுக் கடன் 
சங்கங்கள் உருவாக்கப்பட்டன . 


1898 - ஆம் ஆண்டு , ஜப்பானில் மொத்தம் 346 கூட்டுறவுச் 
சங்கங்கள் இயங்கி வந்தன . அவற்றுள் கூட்டுறவுக் கடன் சங்கங் 
களின் எண்ணிக்கை கணிசமாகக் காணப்பட்டது . நுகர்வோர் 
கூட்டுறவுச் சங்கங்களும் வெற்றிகரமாக இயங்கி வந்தன . 1900 - ம் 
ஆண்டு , ஜெர்மனியச் சட்டத்தை அடிப்படையாகக் கொண்டு 
ஜப்பானில் தொழிற் கூட்டுறவுச் சட்டம் ( Industrial Co - opera 
tive Law ) இயற்றப்பட்டது . இச்சட்டத்தின் மூலம் கூட்டுறவுச் 
சங்கங்கள் பதிவு பெற வாய்ப்புகள் ஏற்பட்டன . எனவே , இச் 
சட்டத்தின் வாயிலாக ஜப்பானில் இயங்கி வந்த கூட்டுறவுச் 
சங்கங்கள் அங்கீகாரம் பெற்றன . 

20 


306 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


என 


இச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் கூட்டுறவுச் சங்கங் 
களின் எண்ணிக்கை பெருமளவில் உயரவில்லை. 1905 - ஆம் 
ஆண்டு ஜப்பானில் 872 சங்கங்களே இயங்கி வந்தன . இதே 
ஆண்டில் , சங்கங்களின் எண்ணிக்கையை முறையான பிரச்சாரம் 
மூலம் அதிகரிக்கும் நோக்கோடு ஒரு கூட்டுறவு இணைப்புச் 
சங்கமும் உருவாக்கப்பட்டது . இச்சங்கத்தின் முறையான நிரு 
வாகத்தினாலும் , சலியா உழைப்பினாலும் ஜப்பானில் இயங்கி வந்த 
கூட்டுறவுச் சங்கங்களின் எண்ணிக்கை 1909 - ஆம் ஆண்டு 5690 
உயர்ந்தது . 

இச்சங்கங்களின் உறுப்பினர் 
எண்ணிக்கை 3.8 இலட்சமாகும் . கிராமக் கூட்டுறவுச் சங்கங்களை 
முறையாக வழி நடத்திச் செல்லவல்ல தேசியக் கொள்முதல் 
கூட்டுறவுக் கூட்டமைப்பும் ( National Purchase Co - op . Feder 
ation ) , மத்தியக் கூட்டுறவு வங்கி யும் ( Central Co-op.Bank ) 
1923 - ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டன . விலை வீழ்ச்சி யின் 
காரணமாக 

விவசாயிகளின் வருமானம் குறையும் போது , 
கூட்டுறவுச் சங்கங்களே அவர்களுக்குப் பாதுகாப்பு அளித்து 
வந்தன . தேவையான கடனுதவிகள் மூலம் அவர்களது பிரச்சினை 
களுக்குத் தீர்வு காணப்பட்டது . ஜப்பானிய 

அரசாங்கம் 
கூட்டுறவுச் சங்கங்கள் மூலம் துன்பத்தில் வாடும் விவசாயிகளுக்கு 
நிதி உதவிகள் செய்து வந்தது . அரசும் கூட்டுறவுச் சங்கங்களும் 
ஒருமித்து உழைத்தமையால் விவசாயிகளின் வாழ்வு நலமுடன் 
திகழ்ந்தது . 


ரண்டாம் உலகப் போரின் 

காரணமாக ஜப்பானின் 
பொருளாதாரம் மிகவும் சீர்கேடு அடைந்தது . போரினால் ஏற் 
பட்ட பேரழிவு ஜப்பானைப் பல துறைகளிலும் பின்னடையச் 
செய்தது . குறிப்பாக , விவசாயத் தொழில் கடை நிலைக்குத் 
தள்ளப்பட்டது . விவசாய உற்பத்தி குறைந்தமையால் , விவசாயி 
களின் வருமானமும் கணிசமாகக் குறையலாயிற்று . விவசாயம் 
மட்டுமின்றி , எல்லாத் துறைகளுமே பேரிழப்பிற்கு ஆட்பட்ட 
மையால் , கூட்டுறவுச் சங்கங்களின் பணிகள் பெருமளவில் அதிக 
ரித்தன . எல்லாத் துறைகளிலும் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக் 
கப்பட்டன . இன்னல்கள் பெருகும் போதுதானே மனிதனின் 
அறிவு பிரச்சினைகளுக்குத் தீர்வு காணத் 

காணத் துடிக்கின்றது ? 
ஜப்பானில் விளைந்த பேரழிவு . அந்நாட்டின் கூட்டுறவுச் 
சங்கங்கள் தோன்றுவதற்குக் காரணமாக அமைந்ததில் வியப் 
பேதுமில்லை . 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


307 


இன்றைய நிலை 
இரண்டாம் உலகப்போருக்குப் பின்னர் பொருளாதாரத் 
துறையில் பின் தங்கிய நாடாக விளங்கிய ஜப்பான் கூட்டுறவுச் 
சங்கங்கள் மூலம் நன்கு வளர்ச்சி பெறலாயிற்று . இதையொட்டி , 
நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களும் , - கூட்டுறவுக் கடன் சங்கங் 
களும் பெருமளவில் தோன்றலாயின . இனி , ஜப்பானின் 
இன்றைய நிலையைக் காண்போம் . 


r களும் 


தற்போது , ஜப்பானில் இயங்கி வரும் கூட்டுறவுச் சங்கங் 
களின் வகைகளாவன . 


1. விவசாயக் கூட்டுறவுக் கழகங்கள் ( Agricultural Co - op . 
Associations ). 

2. கூட்டுறவு மீன் பிடிப்புக் கழகங்கள் ( Fisheries Co - op . 
Associations) 


கூட்டுறவுச் 


சங்கங்கள் 


( Forestry Co - op . 


3. வனக் 
Societies ) 


4. நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் (Consumers Co 
operatives ) 


5. தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Industrial Co - opera 
tives ) 

இனி , இக்கூட்டுறவுச் சங்கங்களை விளக்கமாக ஆராய்வோம் . 


1. விவசாயக் கூட்டுறவுக் கழகங்கள் 

ஜப்பானியப் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் விவசாயம் 
பெரும் பங்கு வகிக்கவில்லை . ஏனைய தொழில்களே இந்நாட்டின் 
பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உறுதுணையாக விளங்கு 
கின்றன . மொத்த நாட்டு வருமானத்தில் ( National Income ) 
விவசாயத்தின் பகுதி 12 சதவிகிதமேயாகும் . இதில் , காடுகள் 
மூலம் கிடைக்கும் வருமானமும் , மீன்பிடிக்கும் தொழில் மூலம் 
கிடைக்கும் வருமானமும் சேர்க்கப்பட்டுள்ளன . இயற்கை வளம் 
நிரம்பப் பெற்ற நாடானாலும் , மொத்த நிலப்பரப்பில் 80 சத 
விகிதம் மலைகளையும் , ஆறுகளையும் கொண்டு விளங்குகின்றது . 
இந்நாட்டில் 17 சதவிகித நிலமே விவசாயத்திற்குப் பயன்படுத்தப் 
படுகின்றது . ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உள்ள நிலம் சராசரி 
யாக 2.5 ஏக்கர் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . எனவே , விவ 


-- 


108 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சாயம் இங்கு செழித்து வளரச் சூழ்நிலைகள் அமையவில்லை . 
இருப்பினும் , இங்கு வேளாண்மைத் தொழில் மிக முக்கியமான 
தொழிலாகக் கருதப்படுவதற்குக் காரணம் , ஜப்பானிய மக்கள் 
தொகையில் 33 சதவிகிதம் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதேயாகும் . 
மேலும் , ஜப்பானிய வேளாண்மைத் தொழில் வீட்டுக்குரிய 
தேவைப் பொருள் களில் 80 சதவிகிதம் உற்பத்தி செய்து வழங்கு 
வதால் , அது ஒரு முக்கியத் தொழிலாகக் கருதப்படுவதில் வியப் 
பேதுமில்லை . 


இந்நாட்டில் ஒரு விவசாயப் பண்ணையின் சராசரி அளவு , 
இரண்டரை ஏக்கராதான் . இது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 
உள்ள அளவில் ஆறில் ஒரு பங்குதான் . எனவே , கிடைக்கின்ற 
நிலத்தை ஒரு சிறு அளவும் கூட வீணாக்காமல் விவசாயத்திற்குப் 
பயன்படுத்த எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகின்றனர் . 
சாலைகளின் விளிம்புகள் வரை விவசாயம் செய்யப்படுகின்றது 
என்பதைக் காணும்போது , ஜப்பானியர்களின் திறமை கண் 
கூடாகத் தெரிகிறது . இதே முறையில் , புகைவண்டிப் பாதையை 
ஓட்டியும் விவசாயம் செய்யப்படுகின்றது . மலைப்பகுதிகளையும் 
நன்கு சமப்படுத்தி விவசாயம் செய்ய முயற்சிகள் எடுத்து வரு 
கின்றனர் . மலைப் பகுதிகளில் காப்பி , தேயிலை போன்ற பயிர்கள் 
பயிரிடப்படுகின்றன . 


ஜப்பானியர்கள் முறையான விவசாயம் செய்ய வல்லவர்கள் . 
இங்கு முக்கிய விளைபொருள் நெல் . உலகிலேயே ஜப்பானிய 
நெல் சாகுபடி முறை மிகவும் பெயர் பெற்றதாகும் . நம் நாட் 
டிலும் , இச்சாகுபடி முறையைப் பரவலாகக் கையாளுகிறோம் . 
ஜப்பானியச் சாகுபடி முறையில் மிகவும் முக்கியமானவை தரமான 
விதை , வளமான உரம் , நல்ல விவசாயத்திறன் . 


இனி , ஜப்பானிய விவசாயத்தில் கூட்டுறவின் பங்கு என்ன 
என்பதைக் காண்போம் . 


தொடக்கத்தில் ஜப்பானிய விவசாயிகள் பல பிரச்சினைகளை 
எதிர்நோக்கவேண்டியிருந்தது . விவசாயத்திற்குத் துணையாக 
இருக்க வேண்டிய இயற்கையன்னை பல இடையூறுகளுக்குக் 
காரணமாக இருந்தாள் . மலைப்பகுதிகளில் விவசாயம் செய்ய 
இயலாததால் விளை நிலத்தின் 

பரப்பு மிகவும் குறைவாக 
இருந்தது . மேலும் பல எரிமலைகளாலும் விவசாயம் பெரிதும் 
பாதிக்கப்பட்டு வந்தது . இதுமட்டுமின்றி , விவசாயிகளுக்குத் 
தேவையான நிதிவசதிகளும் போதுமான அளவில் இல்லை. 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


309 


எனவே , தேவைப் பொருள்களை அவர்கள் இலாபகரமாகக் 
கொள்முதல் செய்ய இயலவில்லை. வட்டித் தொழிலர்களின் 
பிடியில் சிக்குண்டு, பலவித இன்னல்களுக்கு மத்தியில் உற்பத்தி 
செய்யப்பட்ட விளைபொருள்களுக்கு அவர்களால் முறையான 
விற்பனையேற்பாட்டையும் செய்ய இயலவில்லை . எனவே . ஆதரவு 
அற்ற நிலையில் விவசாயமும் அதனை நம்பி வாழ்ந்து வந்த 
ஜப்பானியப் பெருங்குடி மக்களும் பொருளாதாரத் துறையில் 
மிகவும் பாதிக்கப்பட்டனர் . இந்நிலையில்தான் , 

இந்நிலையில்தான் , விவசாயிகள் 
தங்கள் இன்னல்களைக் களையக் கூட்டுறவின் துணை நாடினர் . 
தொடக்கத்திலேயே பல கூட்டுறவுக் கழகங்களை உருவாக்கப் 
பெருமுயற்சி எடுத்து வந்தனர் . அவர்களால் அமைக்கப்பட்ட 
கூட்டுறவு அமைப்புகளில் பல நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
( Multi - Purpose Societies ) முதன்மையானவையாகும் . இவ் 
வகைக் கூட்டுறவு அமைப்புகளே ஜப்பானிய விவசாயிகளின் பல 
பிரச்சினைகளைத் தீர்க்கவல்லவையாகக் கருதப்பட்டன . 1968 - ஆம் 
ஆண்டு இப்பலநோக்குக் கூட்டுறவுச் சங்கங்களின் எண்ணிக்கை 
6470 என புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன . ஜப்பானில் இத் 
தகைய கூட்டுறவுச் சங்கம் இல்லாத கிராமமே இல்லை என உறுதி 
யுடன் கூறலாம் . ஒவ்வொரு கூட்டுறவுச்சங்கமும் அது அமைக்கப் 
பட்டிருக்கும் கிராம எல்லைகளுக்குள் இயங்கி வருவதற்கு ஏற் 
பாடுகள் 

செய்யப்பட்டுள்ளன . இச்சங்கங்கள் 59 மிலியன் 
நிரந்தர உறுப்பினர்களையும் பெற்றுள்ளன. கிராமப்புறங்களில் 
வாழும் குடும்பங்கள் சுமார் 7 மிலியன் எனத் தெரியவருகின்றது . 
விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருமே இச்சங்கங்களில் 
உறுப்பினர்களாக விளங்குகின்றனர் . 


பலநோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் மட்டுமின்றிப் , பல 
சிறப்பு நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்களும் ஜப்பானில் பணி 
யாற்றி வருகின்றன . ஒரு குறிப்பிட்ட துறையின் வளர்ச்சிக்கென 
இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . இதன் 
பயனாக , விவசாயத்தின் பல பிரிவுகளும் செழித்து வளர வாய்ப் 
புகள் உண்டாகின்றன . இச்சங்கங்களின் மூலம் விவசாய 
வருமானம் நன்கு உயர்ந்து வருகின்றது . 1968 - ஆம் ஆண்டில் 
இச்சங்கங்களின் நிலையைக் 

கொடுக்கப்பட்டிருக்கும் 
அட்டவணை கொண்டு அறியலாம் , 


கீழே 


310 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சங்கங்களின் வகைகள் 

எண்ணிக்கை 
( Types of Societies 

( Number ) 
பட்டுப்பூச்சி வளர்த்தல் ( Seri - Culture ) 

3,685 
கால்நடை வளர்ப்பு ( Stock Breeding ) 

1,800 
நிலவளர்ச்சியும் முன்னேற்றமும் 

( Land Development ) 4,000 
Cari L : * 20 ( Horticulture) 

553 
கிராமத் தொழில்கள் ( Village Industries ) 447 
இதர சங்கங்கள் 

2,100 


மொத்தம் 


12,585 


இச்சங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட துறையில் தான் 
பணியாற்றி வருகின்றன . இச்சங்கங்கள் கடன் செய்கைகளில் 
ஈடுபடுவதில்லை . இச்சங்கத்தின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 
கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது . உதாரணமாகப் , பட்டுப் பூச்சி 
வளர்க்கும் துறையில் இயங்கும் சங்கங்கள் ஒவ்வொன்றும் 
சராசரி முப்பது உறுப்பினர்களையே கொண்டு விளங்குகின்றன . 
இச்சங்கத்தின் செயல்முறை எல்லை ஒரு கிராமத்தைக் கொண்ட 
தாகும் . 


தற்போது ஜப்பானில் இயங்கி வரும் விவசாயக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் யாவும் 1947 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 
விவசாயக் கூட்டுறவுக் கழகச் சட்டத்தின் கீழ் ( Agricultural Co 
operative Associations Law ) பதிவு செய்யப்பட்டவையாகும் . 
இச்சட்டம் இருவகைக் கூட்டுறவுச் சங்கங்கள் தோன்றுவதற்குக் 
காரணமாக இருந்தது . அவையாவன : 


1. பங்கு மூலதனத்தைப் பெற்ற கூட்டுறவுக் கழகங்கள் . 


2. பங்கு மூலதனமற்ற கூட்டுறவுக் கழகங்கள் . 


பங்கு மூலதனத்தைப் பெற்றிறாத கூட்டுறவுச் சங்கங்கள் 
உறுப்பினர்களுக்குக் கடன் வசதிகள் அளிக்க இயலாது . நிரு 
வாகச் செலவு முழுமையும் உறுப்பினர்களிடமிருந்தே பெறப் 
படும் . 


பங்கு மூலதனத்தைக் கொண்டு இயங்கும் கூட்டுறவுச் 
சங்கங்கள் உறுப்பினர்களுக்குக் கடன் வசதிகளை அளிக்க 

" 


311 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


அனுமதிக்கப்பட்டுள்ளன . இச்சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட 
பொறுப்பின் கீழ் ( Limited Liability ) இயங்குபவையாகும் . 
ஒவ்வோர் உறுப்பினரும் குறைந்தது ஒரு பங்கையாவது பெற்றி 
ருக்க வேண்டும் . 


இச்சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையிலும் , சூழ்நிலைக் 
கேற்பப் பல துறைகளிலும் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளன .. 
முறையான கணக்கு வைப்பு முறையும் வலியுறுத்தப்படுகின்றது . 
உறுப்பினரல்லாதாரும் இச்சங்கங்கள் மூலம் பயன் பெற வாய்ப் 
புகள் அளிக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு 
கூட்டுறவுச் சங்கம் அமைக்கப்பட்டுள்ளமையால் கிராம மக்கள் 
அனைவருமே வேறுபாடின்றி நன்மை பெறுகின்றனர் . சங்கத்தின் 
நிருவாகம் இயக்குநர் அவையிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது . 
இயக்குநர் அவை குறைந்தது ஐந்து நபர்களை உறுப்பினர்களா 
கவும் , இரண்டு தணிக்கையாளர்களையும் பெற்றிருக்க வேண்டும் . 
இயக்குநர் அவையும் , தணிக்கையாளர்களும் பொதுச்சபை 
உறுப்பினர்களால் ஆண்டுக் கொருமுறை தேர்ந்தெடுக்கப்படு 
கின்றனர் . இரகசிய ஓட்டுப்பதிவு , முறையே பின்பற்றப்படுகிறது . 
சங்கங்களின் துணை விதிகள் ( By - Law ) இயக்குநர் அவையால் 
வகுக்கப்படுகின்றன . 


தொடக்கத்திலிருந்தே பலநோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஜப்பானின் கூட்டுறவுத் துறையில் வலிவுடன் திகழ்ந்துவந்தன . 
இச்சங்கங்களின் பணிகளை இனிச் சுருக்கமாகக் காண்போம் . 


1. கடன் அளிப்பு ( Supply of Credit ) : 

இச்சங்கங்கள் ஆற்றிவரும் பலபணிகளில் மிகவும் குறிப்பிடத் 
தக்கது 

விவசாயிகளுக்குக் தேவையான கடன் வசதிகளை 
அளித்தலேயாகும் . இத்துறையில் இச்சங்கங்கள் சிறப்பான 
* கைக்கோளை ப் பின்பற்றி வருவதால் விவசாய உற்பத்தி 
பெருகுவது மட்டுமின்றி , விவசாயிகளின் நிதி நிலையும் கணிச 
மாக உயர வாய்ப்பு ஏற்படுகின்றது . ஏனைய துறைகளில் ஈடுபடு 
பவர்களைவிட , விவசாயிகள் எப்பொழுதும் நிதிப் பற்றாக்குறை 
காரணமாக அல்லலுறுவது அசைக்க முடியாத 

உண்மை . 
விவசாயத் தொழிலின் ஒவ்வொரு கூட்டத்திலும் நிதி வசதிகள் 
தேவைப்படுகின்றன . ஜப்பானிய விவசாயிகள் தங்கள் சேமிப்பி 
லிருந்தே தங்கள் நிதி வசதிகளைச் சரி செய்து கொண்டு வந்தனர் 
என்றாலும் , அச்சேமிப்பு நிதி பலதருணங்களில் போதுமானதாக 
இல்லை . குறிப்பாக , விளை நிலங்களைக் கொள்முதல் செய்தல் , 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


312 


பெரிய அளவில் நீர்ப்பாசன வசதிகளைச் செய்தல் போன்ற காரி 
யங்களில் அவர்கள் கடன் வசதிகளை நாடினர் . இச்சூழ்நிலையில் 
தான் இப்பலநோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு 
அவ்வப்போது கடன் வசதிகளை அளித்து வந்தன . மூலதன 
மின்றி முன்னேறுவது எப்படி ? என்ற வினாவிற்கு விடை காண 
முடியாமல் தவித்த விவசாயிகளுக்கு அருமருந்தென விளங்கின 
இச்சங்கங்கள் . விவசாயிகள் தங்கள் தொழிலுக்குத் தேவையான 
விவசாயப் பொருள்களைக் கொள் முதல் செய்வதில் இச்சங்கங்கள் 
உறுதுணையாக நின்றன . 1960 - ஆம் ஆண்டின் கணக்குப்படி , 
விவசாயிகள் இச்சங்கங்களுக்குச் செலுத்த வேண்டிய கடன் 
களின் (Loans Outstanding ) மொத்த மதிப்பு 453 
யென் * (Billion ) ஆகும் . அதாவது , 900 கோடி ரூபாயாகும் . 
இதனைக் கொண்டே இச்சங்கங்கள் எவ்வாறு விவசாயிகளுக்கு 
உற்ற நண்பனாக விளங்குகின்றன என்பதை அறியலாம் . 


பிலியன் 


விவசாயிகள் தங்களுக்குத் தேவையான நிதி வசதிகளை 
மூன்று துறைகளிலிருந்து பெறுகின்றனர் . அவையாவன : 


1. கூட்டுறவுக் கழகங்கள் : 

விவசாயிகட்குத் தேவையான நிதி வசதிகளைப் பலநோக்குக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் எவ்வாறு அளிக்கின்றன என்பதை நாம் 
முன்பே கண்டோம் . விவசாயத்திற்குத் தேவையான மொத்த 
நிதி வசதிகளில் 51 சதவிகிதம் கூட்டுறவுச் சங்கங்களினாலேயே 
நிறைவேற்றப்படுகின்றன . 


2. தனி நபர்கள் : 
வங்கிகள் , கூட்டுறவுச் சங்கங்கள் 

போன்ற பலவகை 
அமைப்புகள் ஆயிரமாயிரம் தோன்றிலுைம் , விவசாயத்திற்குத் 
தேவையான நிதி வசதிகளில் ஒரு கணிசமான பகுதி தனி நபர் 
களால்தான் நிறைவேற்றப்படுகின்றது . ஜப்பானும் இதற்கு விதி 
விலக்கல்ல , முஜின் ஸ் 

( Mujins ), ஹொட்டகுஷாஸ் 
( Hotakushas ) என்ற இரு தனி நபர் அமைப்புகள் ஜப்பானில் 
பிரபலமானவையாகும் . இத்தனி நபர் அமைப்புகள் மொத்தத் 
தேவையில் 33.4 சதவிகித நிதி வசதிகளை அளித்து வருகின்றன . 


3. ஜப்பானிய அரசு : 

கூட்டுறவு அமைப்புகளை ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி, 
ஜப்பானிய அரசாங்கம் விவசாயத் தொழிலுக்கு நேரடியாகவும் 
நிதி வசதிகளை அளித்து வருகின்றது . கூட்டுறவுச் சங்கங்கள் 


யென் ( Yen ) என்பது ஜப்பானின் நாணயமாகும் , 
Ope Rupee - 50 Yen, 


313 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


அவ்வப்போது ஏற்படும் சூழ்நிலைக்கேற்ப அரசிடமிருந்து நிதி 
வசதிகளைப் பெறுகின்றன . அரசாங்கமே நேரடியாக விவசாயத் 
தொழிலுக்கு உதவ முன்வருவதால் , பெரும்பாலான பிரச்சினைகள் 
எளிதில் தீர்க்கப்பட்டு விடுகின்றன . எனினும் , அரசிற்குப் பிற 
தொழில்களையும் கவனிக்கும் பொறுப்பின் காரணமாக கணிச 
மான நிதி வசதிகளை விவசாயத்திற்கு அளிக்க இயலவில்லை. 
மொத்த தேவையில் 5 சதவிகிதமே விவசாயிகள் ஜப்பானிய 
அரசாங்கத்திடமிருந்து பெற முடிகின்றது . எனவே , கூட்டுறவு 
அமைப்புகளே இத்துறையில் முதலிடம் வகிக்கின்றன . 


விவசாய உற்பத்தியைப் பெருக்குவதற்காக ஜப்பானிய 
விவசாயிகள் பல வளர்ச்சித் திட்டங்களை வகுக்கத் தொடங்கிய 
தால் , விவசாயத் தொழிலுக்கு அதிக அளவில் நிதி வசதிகள் 
தேவைப்பட்டன. எனவே , இப்பலநோக்குக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் விவசாயிகளுக்குப் பெருமளவு கடன் வசதிகளை 
அளிக்கத் தொடங்கின . கடந்த பத்தாண்டுகளில் விவசாயி 
களுக்கு இக்கட்டுறவுச் சங்கங்கள் வழங்கியுள்ள கடன் தொகை 
வியப்புறும் வண்ணம் அமைந்துள்ளது . 1950 - ஆம் ஆண்டு 
விவசாயிகளுக்கு இச்சங்கங்கள் வழங்கியுள்ள மொத்தக் கடன் 
31 மிலியன் யென் ( About Rs . 62 Crores ) ஆகும் . 1967 - ஆம் 
ஆண்டுக் கணக்கின்படி , விவசாயிகள் பெற்றிருந்த மொத்தக் 
கடன் 1120 பிலியன் யென் ( About Rs 2240 Orores ) ஆகும் . 
வழங்கப்பட்டுள்ள மொத்தக் கடனில் 67 சதவிகிதம் குறுகிய 
காலக் கடன் களாகும் . ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு குறிப் 
பிட்ட தொகைக்கு மேல் கடனாகப் பெற இயலாது . கடன் 
தொகையின் அளவு சங்கத்தின் துணைக் குழுவினால் நிருணயம் 
செய்யப்படுகின்றது . ஒவ்வோர் உ.றுப்பினரின் தகுதிக்கேற்பக் 
கடன்கள் வழங்கப்படுகின்றன . உறுப்பினர்களின் நாணயத் 
தகுதி யை ( Credit Worthiness ) எவ்வாறு தீர்மானிப்பது என் 
பதைத் ‘ தேசிய விவசாயச் சங்கங்களின் இணைப்புச் சங்கம் 
( National Union of Agricultural Co - operatives ) தயாரித்து 
வெளியிட்டு இருக்கும் அட்டவணை கொண்டு எளிதில் அறியலாம் . 


உறுப்பினர் பற்றிய விபரங்கள் உறுப்பினர் சொத்துபற்றிய விபரங்கள் 

( முழு மதிப்பெண் 100 % ) ( முழு மதிப்பெண் 100 % ) 
1. மனதைச் சார்ந்த பழக்கங் 

கள் ( Mental habits ) 20 % சொத்து ( Property ) 20 % 
2. ஊக்கம் ( Diligence ) 20 % கிகர சொத்து 

( Net Property ) 

20 % 
3. திறமை (Skill ) 20 % வருவாய் ( Income ) 20 % 
4. சிக்கனம் ( Thrift ) 20 % மனை ( House ) 

20 % 
5. குடும்ப இசைவும் , 

கூட்டுறவுச் சங்கங்களில் 
ஆரோக்கியமும் 

20 % 

பெற்றிருக்கும் பங்குகள் 20 % 


314 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


மேற் 

கூறப்பட்டுள்ள விபரங்களை நன்கு ஆராய்ந்த 
பின்னரே , உறுப்பினர்களுக்குக் கடன் தொகை வழங்கப்படு 
கிறது . எனவே , வராக் கடன் ( Bad Debts ) என்ற சொல்லுக்கே 
இங்கு இடமில்லை . 


இவ்வாறு சிறந்த கடன் கைக்கோளை இச்சங்கங்கள் பின் 
பற்றுவதால் தான் விவசாயம் நல்ல மேன்மையைப் பெறுகின்றது . 
உற்பத்திக் காரியங்களுக்கு மட்டுமே நிதி வசதிகள் அளிக்கப்படு 
கின்றன . பெரும்பாலானக் கடன்கள் பணமாக உறுப்பினர் 
களுக்கு அளிக்கப்படுவதில்லை . அக்கடன் தொகைக்கு ஈடாக 
அவர்கட்குத் தேவையான விவசாய உற்பத்திச் சாதனங்களே 
அளிக்கப்படுகின்றன . இவ்வாறு செய்யப்படுவதால் , கடன் 
வழங்கியதன் நோக்கம் எளிதில் நிறைவேறுகிறது , உறுப்பினர் 
களின் நுகர்விற்காகவும் சில தருணங்களில் கடன்கள் அளிக்கப் 
படுகின்றன . இவ்வாறு வழங்கப்படும் கடன் 

தொகையை 
உற்பத்திக்காக வழங்கப்படும் கடன் தொகையுடன் ஓத்திட்டுப் 
பார்த்தால் , நுகர்விற்காக வழங்கப்படும் கடன் தொகை மிகவும் 
குறைவே என்பதை நன்கு அறிந்து கொள்ளலாம் , 


நீண்ட காலக் கடன் வசதிகளும் விவசாயிகளுக்கு இச் 
சங்கங்கள் அளித்து வருகின்றன . இவ்வகைக் கடன்களைப் 
பெறும் உறுப்பினர்கள் விவசாய வளர்ச்சிக்கு அத்தொகையை 
முழுமையாகப் பயன்படுத்துவதற்கு வழி முறைகள் செய்யப் 
பட்டுள்ளன . இக்கடன்களின் கால அளவு ஒன்றிலிருந்து பத்து 
ஆண்டுகள் என வரையறுக்கப்பட்டுள்ளது . ஆனால் பொதுவாக 
இக்கடன்கள் ஐந்து ஆண்டுகளுக்குள் உறுப்பினர்களால் 
திருப்பித்தரத்தக்க வகையில்தான் அளிக்கப்படுகின்றன . பெரும் 
பாலும் , இக்கடன்கள் 

இக்கடன்கள் ஈடுடைக் கடன் களாகவே ( Secured 
Loans ) விளங்குகின்றன . இக்கடன்களைக்கொண்டு, விவசாயிகள் 
நிலவளர்ச்சித் திட்டங்கள் , நீர்ப்பாசன வசதிகள் , விலை அதிக 
மான . விவசாயக் கருவிகளை வாங்குதல் , நீண்ட காலமாகச் 
செலுத்தாத கடன்களைச் செலுத்துதல் போன்ற காரியங்களில் 
ஈடுபடுகின்றனர் . நம் நாட்டில் இருப்பது போல நிலவள 
வங்கிகள் ( Land Mortgage Banks ) ஜப்பானில் இயங்கவில்லை . 
இத்தகைய வங்கிகளின் பணிகளையும் கூட்டுச் சங்கங்களே நிறை 
வேற்றுகின்றன . நீண்ட காலக் கடன்களின் வட்டி வீதம் 
( Rate of Interest ) பத்திலிருந்து பதினொன்று சதவிகிதம் 
( 10 to 11 % ) என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . 
2. தொகை வைப்பு ( Deposit ) : 

விவசாயிகளுக்குக் கடன் அளிப்பு மட்டுமின்றி , அவர் 
களுக்கு வங்கியல் பணிகளையும் செவ்வனே செய்து வருகின்றன 


- 


315 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


ஜப்பானின் பல நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் , இச்சங்கங்கள் 
தங்களுக்குத் தேவையான ‘ நடைமுறை முதலை ( Working 
Capital ) , உறுப்பினர்களின் சேமிப்புத் தொகையை வைப்புத் 
தொகையாக ப் ( Deposit ) பெற்று நிருவாகத்தை நடத்திச் செல் 
கின்றன . இது ஜப்பானின் பலநோக்குக் கூட்டுறவு இயக்கத்தின் 
தனிச் சிறப்பாகும் . கடந்த சில ஆண்டுகளில் இச்சங்கங்கள் 
உறுப்பினர்களிடமிருந்து பெற்றுள்ள வைப்புத் தொகையைக் 
கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் புள்ளி விவரங்கள் மூலம் எளிதில் 
அறியலாம் . 


ஆண்டு 
( Year ) 


1949 
1950 
1952 
1957 
1960 
1963 
1966 
1968 


மொத்த வைப்புத் தெர்கை 

( Total Deposits ) 
96 பிலியன் யென் ( About Rs . 192 Crores ) 
114 பிலியன் யென் 
170 பிலியன் யென் 
413 பிலியன் யென் 
668 பிலியன் யென் 
1,210 பிலியன் யென் 
2,333 பிலியன் யென் 
4,315 பிலியன் யென் ( About Rs . 8630 Crores ) 


இப்பல நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் மட்டுமின்றி , 
கூட்டுறவுக் கடன் கூட்டமைப்புகள் 2,500 மிலியன் யென் வைப்புத் 
தொகையும் , மத்தியக் கூட்டுறவு வங்கி 1200 பிலியன் யென் 
வைப்புத் தொகையும் பெற்றிருந்தன . இவ்வாறு உறுப்பினர் 
களிடமிகுந்து பெறும் வைப்புத் தொகையை மேலே குறிப்பிடப் 
பட்டுள்ள கூட்டுறவு அமைப்புகள் நடைமுறை முதலாகப் பயன் 
படுத்திப் பயன் பெறுகின்றன . உறுப்பினர்களுக்குச் சேமிக்கும் 
பழக்கமும் , கடைப்பிடிக்க வேண்டிய சிக்கனமும் இதன் மூலம் 
ஊக்குவிக்கப்படுகின்றது . எனவே , இத்தொகை வைப்பு முறை 
உறுப்பினர்களுக்கும் , கூட்டுறவு அமைப்புகளுக்கும் ஒரு சேர 
நன்மை பயக்கின்றது . விவசாயிகளின் மொத்த வைப்புத் தொகை 
யில் 75 சதவிகிதம் கூட்டுறவுக் கழகங்களிடம் வைக்கப்பட்டுள்ளது . 
எஞ்சியுள்ள வைப்புத் தொகை முறையே அஞ்சல் நிலையம் ( 10 % ) , 
வங்கிகள் ( 20 % ) ஆகியவற்றில் வைக்கப்பட்டுள்ளன . இதிலிருந்து , 
ஜப்பானிய மக்கள் கூட்டுறவுச் சங்கங்களிடம் - கொண்டிருக்கும் 
நம்பிக்கையை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் . கூட்றடுவுச் 
சங்கங்கள் வழங்கும் கடன் தொகையைவிட இச்சங்கங்கள் பெறும் 
வைப்புத் தொகை கணிசமாக உயர்ந்து காணப்படுகின்றது , 


316 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


1967 - ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் கணக்குப்படி , விவசாயி 
களுக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் வழங்கியிருக்கும் மொத்தக் கடன் 
4,000 கோடி ரூபாயாகும் . 

உறுப்பினர்களிடமிருந்து பெறும் வைப்புத் தொகை யை 
அதிகரிக்கத் தேவையான வழிமுறைகள் , அரசிற்குத் தேவையான 
உணவுப் பொருள்களைச் சேகரிக்கும் முறை புடன் நன்கு இணைக் 
கப்பட்டுள்ளன . ஜப்பானில் நெல் விளைச்சலுக்கே அதிகக் கவனம் 
செலுத்தப்படுகின்றது . மொத்த விவசாய உற்பத்தியில் , 70 சத 
விகிதம் நெல் விளைச்சலால் ஏற்படுகின்றது . விவசாயிகள் 
அனைவரும் அறுவடைக்குப் பின்னர் தங்களிடம் உள்ள உணவுப் 
பொருள்களின் உபரி யை அரசாங்கத்திற்கு முன்பே நிருணயம் 
செய்யப்பட்ட விலைக்கு விற்பனை செய்ய 
விற்பனை செய்ய வேண்டும் . 

இது 
ஜப்பானில் சட்டத்தின் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது . 
இவ்வாறு விளைபொருளைக் கொள்முதல் செய்யும் பணியைக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் மூலமாகச் செய்து வருகின்றது ஜப்பானிய 
அரசாங்கம் . ஓர் உறுப்பினர் தன் விளைபொருளின் 
பகுதியைக் கூட்டுறவுக் கழகத்திடம் அரசின் சார்பாக அளித்த 
வுடன் , அவ்வுறுப்பினரது ‘ வைப்புக் கணக்கு அவ்விளைபொரு 
ளுக்கு ஈடான தொகையைக் கொண்டு வரவு வைக்கப்படும் . இவ் 
வைப்புத் தொகையைக் கொண்டு உறுப்பினர்கள் தரவேண்டிய 
கடன் தொகை வசூலிக்கப்படும் . எஞ்சியுள்ள தொகை வைப்புக் 
கணக்கில் பாதுகாக்கப்படும் . உறுப்பினர்கள் தங்கள் தேவைக் 
கேற்பப் பணத்தை அவர்களது வைப்புக் கணக்கிலிருந்து பெறு 
வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன . வைப்புத் தொகையில் 
பெரும் பகுதி விவசாயிகளால் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் , 
இத்தொகையில் ஒரு கணிசமான பகுதி நிரந்தரமாக கூட்டுறவுச் 
சங்கத்தில் வைப்புத் தொகையாக நீடிக்கின்றது . இதன் மூலம் , 
விவசாயிகள் வங்கியல் துறையிலும் பயிற்சி பெற வாய்ப்புகள் 
ஏற்படுகின்றன . அவர்களிடையே சேமிக்கும் பழக்கத்தையும் , 
சிக்கனத்தையும் இப்பலநோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் இவ் 
வைப்புக் கணக்கு முறை மூலம் உருவாக்கியுள்ளன . இக்கூட் 
டுறவுச் சங்கங்கள் விவசாயிகளுக்கு ஆற்றி வரும் பணிகளில் 
இதுவே தலைசிறந்த பணியாகும் . அறுவடைக்குப் பின்னர் 
விவசாயிகளின் செலவு முறை இப்பணியின் மூலம் ஒழுங்கு 
படுத்தப்படுகின்றது . 

இனி , விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களின் நிதி நிலையை 
ஆராய்வோம் . 


உறுப் 
ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 

தி 
‘ பங்கு மூலதனமே ( Share Capital ) கூட்டுறவுச் சங்கங்களின் 
முக்கிய நிதியாகத் திகழ்கின்றன . இம்மூலதனம் இச்சங்கங்களின் 
நிலையான மூலதனமாகவும் ( Fixed Capital ) , நடைமுறை முதலா 
கவும் பயன் படுகின்றது . ஒவ்வோர் உறுப்பினரும் சராசரியாக 
4,300 யென் ( Yen ) கூட்டுறவுச் சங்கத்திற்கு அளிக்கின்றனர் . 
1966 - ஆம் ஆண்டில் , மொத்தக் கூட்டுறவுச் சங்கங்களின் பங்கு 
மூலதனம் 102 பிலியன் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . பங்கு 
மூலதனத்தைத் தவிர , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் , பலவகைக் 
காப்பிருப்பு களையும் ( Reserves ) , நிதிகளையும் ( Funds ) தங்களது 
இலாபத் தொகையிலிருந்து ஆண்டுதோறும் ஏற்படுத்தி வைக் 
கின்றன . நிதிப் பற்றாக்குறை ஏற்படும் தருணங்களில் இத்தொகை 
பயன்படுத்தப்படுகின்றது . ஜப்பானில் இயங்கும் அனைத்துக் 
கூட்டுறவுக் கழகங்களும் இவ்வகை நிதிகளைப் பெற்றுள்ளன . 
இருப்பினும் , சில கூட்டுறவுக் கழகங்கள் நிதிப் பற்றாக்குறை 
காரணமாக தேவையான நிதியை கடனாகப் பெற்று நிலைமையைச் 
சரிசெய்து கொள்கின்றன . 

பெரும்பாலும் , இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் மத்தியக் கூட்டுறவு வங்கியிடமிருந்தே தேவையான 
நிதிவசதிகளைக் கடனாகப் பெறுகின்றன . 1959 - ஆம் ஆண்டில் 
இக் கூட்டுறவுச் சங்கங்கள் பெற்றிருந்த கடன்களின் மொத்தத் 
தொகை 131 பிலியன் யென் ஆகும் . 1966- ஆம் ஆண்டு 
மார்ச்சு மாதத்தில் இச்சங்கங்கள் பெற்றிருந்த கடன் வசதிகளின் 
மதிப்பு 325 பிலியன் யென் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . 

சுருங்கக்கூறின் , ஜப்பானின் பல நோக்குக் கூட்டுறவுக் 
பினர்கள் வழங்கும் பங்கு மூலதனம் , இலாபத்திலிருந்து உரு 
வாக்கப்படும் காப்பிருப்புகள் நிதிகள் , ஆகியவையின் துணை 
கொண்டும் , மத்தியக் கூட்டுறவு வங்கியிடமிருந்து பெறும் கடன் 
தொகையைக் கொண்டும் பெறுகின்றன . 


க 


3. விளைபொருள்களின் விற்பனையேற்பாடு ( Marketing ) : 

ஜப்பானின் பலநோக்குக் கூட்டுறவுக் கழகங்களின் முக்கியப் 
பணிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட விவசாயப் பொருள்களுக்கு 
விற்பனையேற்பாடு செய்தலும் 

ஒன்றாகும் . இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் அரிசி , பார்லி ( Barley ), நவதானியங்கள் ( Cereals ), 
உருளைக்கிழங்கு , பழவகைகள் , பால் , புழுக்கூடுகள் ( Cocoon ) 
விதைகள் , மரக்கரி ( Charcocal) ஆகிய விவசாய உற்பத்திப் 
பொருள்களுக்கு விற்பனையேற்பாடு செய்து உறுப்பினர்களுக்குப் 
பெரிதும் உதவுகின்றன . 1958 - ஆம் ஆண்டில் , மொத்த விவ 
சாயப் பொருள்களில் 49 சதவிகிதம் இக்கூட்டுறவுச் சங்கங்களால் 


318 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


விற்பனை செய்யப்பட்டன . இவ்வாறுவிற்பனையேற்பாடு செய்யப் 
பட்ட விவசாயப் பொருள்களின் மொத்த மதிப்பு 494 பிலியன் 
யென் என்பதைக் காணும்போது , இச்சங்கங்களின் பணிகள் 
எளிதில் தெரிகின்றன . 1962 - ஆம் ஆண்டில் விற்பனையேற்பாடு 
செய்யப்பட்ட பொருள்களின் மதிப்பு 706 பிலியன் யென் எனவும் , 
1968 - ஆம் ஆண்டில் 1850 பிலியன்யென் ( Rs . 3700 Crores ) எனவும் 
கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது , மொத்த விற்பனையில் 50 
சதவிகிதம் பல நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்களால் செய்யப்படு 
கின்றது . கிராமங்களில் பணியாற்றி வரும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
உறுப்பினர்களிடமிருந்து விவசாயப் பொருள்களைப் பெற்று , 
அவ்வாறு சேகரித்த விளைபொருள்களைப் பிரதேச விற்பனையேற் 
பாட்டுக் கழகங்கள் ( Regional Marketing Associations ) மூல 
மாகவும் , தேசிய விற்பனையேற்பாட்டுக் கழகங்கள் மூலமாகவும் 
( National Marketing Associations ), சந்தைகளில் நியாய 
விலைக்கு விற்பனை செய்கின்றன . 


கூட்டுறவுச் சங்கங்கள் பலவித விவசாயப் பொருள்களுக்கு 
விற்பனை யேற்பாடு செய்யினும் , அரிசி விற்பனை யேற்பாட்டில் 
தான் அதிகக் கவனம் செலுத்தப்படுகின்றது . சட்டத்தின் துணை 
கொண்டு ஜப்பானிய அரசாங்கம் தேவையான அரி சியைக் 
கூட்டுறவுக் கழகங்கள் மூலம் கொள்முதல் செய்து கொள்கிறது . 
இச்சங்கங்களால் செய்யப்படும் மொத்த விற்பனையில் 58 சத 
விகிதம் அரிசி விற்பனையாகும் . சுவை மிகுந்த உருளைக்கிழங்குகள் 
பக்குவப்படுத்தும் தொழிற்சாலை கட்கு ( Processing Factories ) 
விற்பனை செய்யப்படுகின்றன . சில கூட்டுறவுச் சங்கங்கள் தங்க 
சொந்தமான 

தொழிற்சாலைகளிலேயே உருளைக் 
கிழங்குகளை நன்கு பக்குவப்படுத்தி ‘மாவுப் பண்டங்களாக த் 
( Starch ) தயாரித்து , சந்தைகளில் விற்பனை செய்கின்றன . மேலும் 
காய்கறிகள் , பழவகைகள் முதலானவை ஜப்பானின் முக்கிய 
சந்தைகளில் ஏலம் ( Auction ) மூலம் விற்பனை செய்யப்படு 


நக்குச் 


கின்றன . 


சில கூட்டுறவுச் சங்கங்கள் சொந்தமான பண்டகங்களையும் 
பெற்றுள்ளன . 1962 - ஆம் ஆண்டில் இக்கூட்டுறவுச் சங்கங்கள் 
30,700 பண்டகங்களைப் ( Warehouses ) பெற்றிருந்தன . இவை 
களின் மொத்தப் பரப்பளவு 50 மிலியன் சதுர அடிகளாகும் . 
ஒவ்வொரு கூட்டுறவுச்சங்கத்திற்கும் சராசரியாக மூன்று பண்ட 
கங்கள் உறுதுணையாக உள்ளன . இப்பண்டகங்களின் மொத்த 
வருமானம் 7.7 பிலியன் யென் ஆகும் . ஜப்பானிய அரசாங்கம் 
விவசாயிகளிடமிருந்து கூட்டுறவுச் சங்கங்கள் மூலம் கொள்முதல் 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


319 


செய்யும் தானியங்களை இப்பண்டகங்களில்தான் பாதுகாத்து 
வைக்கின்றது . குறிப்பாக, அரிசி , பார்லி போன்றவை இவை 
களில் பாதுகாத்து வைக்கப்படுகின்றன . 


உற்பத்தி பெருக்கத்திலேயே தங்கள் 

கவனத்தைச் 
செலுத்தும் விவசாயிகள் விளைபொருள்களுக்கு விற்பனையேற் 
பாட்டையும் செய்வது என்பது எளிதான காரியமல்ல . இதை 
யொட்டியே , ஜப்பானியப் பலநோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
விவசாயிகளின் நலன் கருதி விற்பனையேற்பாட்டைத் தாங்களே 
கவனித்துக் கொள்கின்றன . பொருள்களின் தரத்தை மக்களுக்கு 
உணர்த்த விளம்பரச் சாதனங்கள் இன்றியமையாதவையாகும் . 
எனவே , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் விற்பனைக்குத் தயாராக 
இருக்கும் விவசாயப் பொருள்களுக்குத் தகுந்த முறையில் விளம் 
பரங்கள் செய்து சந்தைகளில் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கு 
கின்றன . விற்பனையேற்பாட்டைச் சங்கங்கள் 

ஏற்றுக்கொள் 
வதால் , விவசாயிகள் தங்கள் முழுக்கவனத்தையும் , உழைப்பையும் 
உற்பத்திப் பெருக்கத்திற்கே செலவழிக்கின்றனர் . சிறப்பான 
விற்பனையேற்பாடு செய்யப்படுவதால் , ஆண்டு முழுவதும் விவ 
சாயப் பொருள்கள் அங்காடிகளில் நியாய விலையில் கொள்முதல் 
செய்யத்தக்க வகையில் கிடைக்கின்றன . 


4. ளிவசாயத் தேவைப் பொருள்களின் கொள்முதல் 

ஜப்பானில் இயங்கும் பலநோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
உறுப்பினர்களுக்குத் தேவையான விவசாயப் பண்ணைப் 
பொருள்களையும் , குடும்பத்திற்குரிய தேவைப் பொருள்களையும் 
நியாய விலையில் விற்பனை செய்கின்றன . இவ்வாறு விற்பனை 
செய்யப்படும் பொருள்களில் முக்கியமானது தரமான உரங்க 
ளாகும் . ஒவ்வொரு கூட்டுறவுச் சங்கமும் உறுப்பினர்களின் 
தேவையை அறிந்து , அதன் படி தேசியக் கொள் முதல் கூட் 
டமைப்புடன் ( National Purchase Federation ) தொடர்பு கொள் 
கின்றது . இக்கூட்டமைப்பு தேவையான உரத்தை உரத் தொழிற் 
சாலைகளிலிருந்து கொள்முதல் செய்து கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 
விற்பனை செய்கின்றது . உரத் தொழிற்சாலைகள் பற்று வழி 
( Credit ) அடிப்படையிலும் தேவையான அளவு 

அளவு உரத்தை 
விற்பனை செய்கின்றன . ஆனால் , இவ்வகைக் கொள்முதலுக்கு 
மத்தியக் கூட்டுறவு வங்கி ‘ பொறுப்புறுதி ( Guarantee ) அளிக்க 
வேண்டும் . உறுப்பினர்களின் நாணய நன்மதிப்பை நன்கு 
ஆராய்ந்த பிறகே உரங்கள் பற்றுவழி முறையில் விற்பனை 
செய்யப்படுகின்றன . அறுவடைக்குப் 

பின்னர் இத்தொகை 


320 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


உறுப்பினர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் . கூட்டுறவுச் சங்கங் 
களுக்குக் கடனாகச் சில தருணங்களில் உரங்களை விற்பனை செய் 
வதால் , இச்சங்கங்களின் நிதி நிலையையும் , நிருவாகத்தையும் 
நன்கு ஆராய்ந்த பிறகே , இத்தொழிற்சாலைகள் உரங்களை அளிக் 
கின்றன . உர விற்பனையில் கூட்டுறவுச் சங்கங்கள் மட்டுமே ஈடு 
பட்டிருக்கவில்லை . தனியார் துறையின் மூலமும் விவசாயி 
களுக்குத் தேவையான உரங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன . 
எனினும் , கூட்டுறவுச் சங்கங்களின் சிறப்பான பணிகளில் 
ஈடுபாடு கொண்டுள்ள உறுப்பினர்கள் இச்சங்கங்களையே 
பெரிதும் நாடுகின்றனர் . விவசாயத்திற்குப் பயன்படுத்தப்பட்ட 
மொத்த உரத்தில் 70 % கூட்டுறவுச் சங்கங்களால் கொள்முதல் 
செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது . 1966 - ஆம் ஆண்டு 
98 பிலியன் யென் மதிப்புள்ள உரங்களை விற்பனை செய்துள்ளது . 
உறுப்பினர்கள் தற்போது அதிக அளவில் உரங்களில் முதலீடு 
செய்வதில்லை . சுமார் 19 சதவிகிதமே உரங்களில் உறுப்பினர் 
களால் முதலீடு செய்யப்படுகின்றது . 


உரங்கள் மட்டுமின்றிக் கால்நடைத் தீவனம் ( Fodder ), 
பூச்சிக் கொல்லி மருந்துகள் (Insecticides ) போன்ற விவசாயப் 
பொருள்களும் இக்கூட்டுறவுச் சங்கங்களால் உறுப்பினர்களுக்கு 
விற்பனை செய்யப்படுகின்றன . 1966 - ஆம் ஆண்டில் , உறுப்பினர் 
கட்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கும் கால்நடைத் தீவனத்தின் 
மொத்த மதிப்பு 165 பிலியன் யென் எனவும் , பூச்சிக் கொல்லி 
மருந்துகளின் மதிப்பு 25 பிலியன் யென் எனவும் கணக்கிடப்பட் 
டுள்ளது . இவை தவிர , உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்யப் 
பட்டிருக்கும் விவசாயக் கருவிகளின் மதிப்பு 33 பிலியன் யென் 
ஆகும் . சில கூட்டுறவுச் சங்கங்கள் குடும்பத்திற்குத் தேவையான 
இதர நுகர்வுப் பொருள்களையும் விற்பனை 

விற்பனை செய்கின்றன . 
1970 - ஆம் ஆண்டு , 670 கோடி ரூபாய் மதிப்புள்ள குடும்பத் 
திற்குத் தேவையான பல பொருள்கள் விற்பனை செய்யப்பட் 
டுள்ளன . விவசாயத்திற்குத் தேவையான இயந்திரங்கள் மீதும் 
பெருமளவில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது . 1955 - ஆம் ஆண்டு 
இவ்வாறு செய்யப்பட்ட முதலீட்டின் மொத்த மதிப்பு 59 பிலியன் 
யென் ஆகும் . ஆனால் , 1966 - ஆம் ஆண்டு இயந்திரங்கள் மீது 
செய்யப்பட்டிருந்த முதலீடு 200 பிலியன் யென் எனத் தெரி 


கின்றது . 


மருத்துவத் துறையிலும் உறுப்பினர்களுக்கு உதவி தரு 
கின் றன ஜப்பானின் கூட்டுறவுச் சங்கங்கள் . உறுப்பினர்களுக்கு 
அவ்வப்போது தேவையான மருத்துவ வசதிகளை அளிப்பதுடன் 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


321 


18000 படுக்கைகளைக் கொண்ட 173 மருத்துவ மனைகளையும் 
தொடங்கியுள்ளன . ஜப்பானியக் கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப் 
பினர்களின் உடல் நலத்தையும் கவனித்து வருவதால் , உறுப் 
பினர்கள் உள்ள வலி வுடன் உடல் வலிவையும் பெற்றுத் திகழ் 


கின்றனர் . 


இக்கூட்டுறவுச் சங்கங்கள் பண்ணைகளின் செயற்பாடு 
களிலும் ( Operations ) விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக 
உள்ளன . எந்தெந்தப் பகுதிகளில் எவ்வகைப் பயிர்களை விளை 
விக்கலாம் என்பதை உறுப்பினர்களுக்கு உரிய 

உரிய முறையில் 
சோதனைகள் மூலம் அறிவுறுத்துகின்றன . மேலும் , விவசாயத் 
திற்கான திட்டங்கள் வகுப்பது பற்றியும் உறுப்பினர்களுக்கு 
அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன . உற்பத்திப் பெருக்கத்திற்கான 
ஆலோசனைகளும் அவ்வப்போது வழங்கப்படுகின்றன . 


உரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது , விவசாய இயந்தி 
ரங்களை எவ்வாறு இயக்குவது , பூச்சி கொல்லி மருந்துகளை 
எவ்வாறு முழுமையாக உபயோகிப்பது போன்ற வினாக்களுக்கும் 
இச்சங்கங்கள் சிறப்பான முறையில் விடையளிக்கின்றன . மேலும் , 
புதிய விதைகளின் கண்டுபிடிப்பு பற்றியும் உறுப்பினர்களுக்கு 
ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன . 


இவ்வாறு , ஜப்பானியப் பலநோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
கடன் அளிப்பு , உறுப்பினர்களிடமிருந்து வைப்புத் தொகையைப் 
பெறுதல் , பொருள்களுக்கு விற்பனையேற்பாடு செய்தல் , உறுப் 
பினர்களுக்குத் தேவையான விவசாயப் பொருள்களையும் 
குடும்பத்திற்குரிய தேவைப் பொருள்களையும் விற்பனை செய்தல் 
போன்ற சிறப்பான பணிகளைச் சீரிய முறையில் செய்து வரு 


கின்றன . 


மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு பணிகளைத் தவிர , 
வேறுசில பணிகளையும் ஜப்பானியக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
செய்து வருகின்றன . ஜப்பானிய விவசாயக் கூட்டுறவுச் சங்கச் 
சட்டம் அப்பணிகளைச் சிறப்பாக வரிசைப்படுத்திக் கூறியுள்ளது . 
அவையாவன : 


1. கூட்டுறவுப் பண்ணை விவசாயத்தின் மூலம் உற்பத்தித் 

திறனையும் , உழைப்பின் தரத்தையும் உயர்த்துதல் ; 


2. நீர்ப்பாசன வசதிகளைத் தேவையான அளவிற்கு ஏற் 

படுத்துதல் , 
21 


j22 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


3. உறுப்பினர்களின் பொருளாதார நிலையைப் புதிய 

கிராமக் கைத்தொழில்கள் கொண்டு உயர்த்துதல் ; 


4. உறுப்பினர்களின் சொத்துக்களுக்கும் , ஏனைய உடைமை 

களுக்கும் இழப்பு ஏற்படாவண்ணம் காப்பீடு (Insu 
rance ) செய்வித்தல் ; 


5. விவசாயச் சமூகத்திற்குத் தேவையான வாழ்க்கை வசதி 

களைப் பெருக்குதல் ; 


6. கூட்டுறவுக் கல்வியை முறையாகப் பரப்புதல் ; 


7. உறுப்பினர்களின் பொது நலனுக்குத் தேவையான 

எல்லாக் காரியங்களையும் சிறப்பாகச் செய்வித்தல் . 


கூட் 


என 


ஜப்பானின் கூட்டுறவுக் கூட்டிணைப்புகள் 

( Federations ) 
ஜப்பானின் விவசாயத் துறையில் இருவகைக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் இயங்கி வருகின்றன . அவை பலநோக்குக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் , சிறப்பு நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் ஆகும் . 
இச்சங்கங்கள் தங்கள் நலன் கருதித் தங்களுக்குள் கூட்டிணைப் 
புகளை உருவாக்கிக் கொண்டுள்ளன . இரண்டு அல்லது இரண் 
டிற்கு மேற்பட்ட கூட்டுறவுச் சங்கங்கள் சேர்ந்து ஒன்று ஒரு கூட் 
டமைப்பை உருவாக்கிக்கொள்ள இயலும் . இவ்வாறு அமைக்கப் 
பட்ட அமைப்பு விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
டிணைப்பு 

வழங்கப்படுகிறது . கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களில் ஈடுபடுவதற்கு அனுமதி 
அளிக்கப்பட்டுள்ளது . ஆனால் , கூட்டிணைப்பின் செயல்கள் ஓர் 
எல்லைக் கோட்டிற்குள் வரையறுக்கப்பட்டுள்ளன . மாவட்ட 
அளவில் இயங்கும் கூட்டிணைப்புகள் ( Prefectural Federations ) 
கடன் அளிப்பையும் பிற பணிகளையும் ஒரு சேர இணைத்துச் 
செயற்பட இயலாது . ஜப்பானியக் கூட்டுறவுச் சங்கங்களின் கீழ் 
உருவாக்கப்பட்ட கூட்டுறவுச் சங்கங்களே கூட்டிணைப்பின் உறுப் 
பினர்களாக விளங்க முடியும் . உறுப்பினர்களின் தேவைக் 
கேற்பக் கடன் வசதிகளை அளிக்க , ஜப்பானியக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் 46 கூட்டுறவுக் கடன் கூட்டிணைப்புகளை ( Credit Co - op . 
Federations) அமைத்துள்ளன . உறுப்பினர்களின் நன்மையைக் 
கருதி , கொள் முதல் கூட்டிணைப்புகள் , விற்பனைக் கூட்டிணைப்புகள் 
ஆக 

கியவற்றைப் பிரதேச அளவிலும் , தேசிய அளவிலும் ஜப்பா 
னியக் கூட்டுறவு இயக்கம் அமைத்துள்ளது . " மீன்பிடிப்புத் 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 

323 
தொழிலு க்காகவும் ( Fisheries ) , விவசாயத்திற்காகவும் இக்கூட் 
டிணைப்புகள் மத்தியக் கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட் 
டுள்ளன . ஜப்பானியக் 

கூட்டுறவு அமைப்பில் , இக்கூட் 
டிணைப்புகள் பெரும் பங்கு வகிக்கின்றன . விற்பனையேற்பாட்டுத் 
துறையில் , 13 சதவிகிதம் விவசாயப் பொருள்களே தனிப்பட்ட 
சூட்டுறவுச் சங்கங்களின் உறுப்பினர்களால் விற்பனை செய்யப் 
படுகின்றன . எஞ்சிய விவசாயப் பொருள்கள் பிரதேசக் கூட் 
டிணைப்புகளாலும் , தேசியக் கூட்டிணைப்புகளாலும் விற்பனை 
செய்யப்படுகின்றது . அரிசி விற்பனையில் 10 சதவிகிதமே சங்கங் 
களின் உறுப்பினர்களால் உள்ளூர்ச் சந்தைகளில் விற்பனை 
செய்யப்படுகின்றது . எஞ்சியுள்ள அரிசி முழுவதும் கூட்டுறவுக் 
கூட்டிணைப்புகளால் விற்பனை செய்யப்படுகின்றது . 


விவசாயத்திற்குத் தேவையான பொருள்களும் கூட்டிணைப் 
புகள் மூலமாகவே விற்பனை செய்யப்படுகின்றன . - உறுப்பினர் 
களின் தேவைகளை அறிந்து , கூட்டுறவுச் சங்கங்கள் தேசியக் 
கொள் முதல் கூட்டமைப்புடன் தொடர்பு கொள்கின்றது . இக் 
கூட்டமைப்பு , பொருள்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 
களிடமிருந்து தேவையானவற்றைப் பெற்று , உறுப்பினர்களுக்கு 
விவசாயப் பொருள்களைக் கூட்டுறவுச் சங்கங்கள் மூலம் விற்பனை 
செய்கின்றது . ஜப்பானின் கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர் 
களுக்கு வழங்கும் விவசாயப் பொருள்களில் 65 சதவிகிதம் இக் 
கூட்டமைப்புகள் மூலம் பெறுபவையேயாகும் . 

மீன்பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங்களும் இக்கூட்டிணைப்புகளைப் 
பிரதேச அளவிலும் , தேசிய அளவிலும் ( National Federation 
of Fisheries Co - op . Associations ) அமைத்துள்ளன . இக் 
கூட்டிணைப்புகள் சுமார் 55 சதவிகித மீன் வகைகளையும் , 28 சத 
விகித கடல் பாசி , கடல் பூண்டு ( Sea - Weeds) போன்ற தாவர 
வகைகளையும் , 17 சதவிகிதப் பிற கடற் பொருள்களையும் சிறப் 
பாகக் கையாளுகின் றன . 1966 - ஆம் ஆண்டு, 12 பிலியன் யென் 
மதிப்புள்ள பொருள்களை உறுப்பினர்களாக விளங்கிய கூட் 
திறவுச் சங்கங்களுக்கு விற்பனை செய்துள்ளன இக்கூட்டமைப் 


புகள் . 


மேலும் , கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அவ்வப்போது அறிவுரை 
களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றன இக்கூட்டுறவுக் 
கூட்டமைப்புகள் , நிர்வாகத் துறையிலும் , திட்டங்கள் வகுப்ப 
திலும் இக்கூட்டமைப்புகள் மீன்பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங் 
களுக்கு உறுதுணையாக விளங்குகின்றன . 


போலவே , உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே 
உள்ளது. இனி 
324 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
வனக் கூட்டுறவுச் சங்கங்களும் இத்தகைய கூட்டிணைப்புகளை 
உருவாக்கத் தவறவில்லை . இச்சங்கங்கள் 46 மாவட்ட கூட் 
டிணைப்புகளையும் , ஒரு தேசியக் கூட்டிணைப்பையும் அமைத் 
துள்ளன . 1962 - ஆம் ஆண்டு , 10 பிலியன் யென் மதிப்புள்ள 
வனப் பொருள்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது . கல்வி வளர்சிக் 
கெனவும் , விளம்பரத்திற்கெனவும் ஒரு தேசிய அமைப்பு 
( National Union of Agricultural Co - operative ) உருவாக்கப் 
பட்டுச் செவ்வனே செயலாற்றி வருகின்றது . 

இக்கூட்டிணைப்புகளே ஜப்பானின் கூட்டுறவு இயக்கத்திற்கு 
முதுகெலும்பாகத் திகழ்கின்றன என்பதில் எள்ளளவும் ஐய 
மில்லை . 

மீன்பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஜப்பானின் கடற்கரைப் பகுதிகளில் வாழும் சுமார் 8 
இலட்சம் மக்கள் மீன் பிடிப்புத் தொழிலையே நம்பி வாழ்கின்றனர் . 
இக்கூட்டுறவுச் சங்கங்கள் வெகு காலத்திற்கு முன்பிருந்தே இந் 
நாட்டில் இயங்கி வருபவையாகும் . கூட்டுறவு இயக்க வளர்ச்சியில் 
ஜப்பானின் மீன்பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங்களும் பெரும் பங்கு 
வகிக்கின்றன என்று சொல்ல இயலாவிடினும் , ஒரு கணிசமான 
பங்கைப் பெற்றுள்ளன என்பதை எவரும் மறுக்க முடியாது . 
விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களைப்போல் மீன்பிடிப்புக் கூட் 
டுறவுச் சங்கங்கள் விரைவாக வளர்ச்சி பெறவில்லை . ஜப்பானியப் 
பொருளாதாரத்தை உயர்த்துவதில் 

இச்சங்கங்களும் உறு 
துணையாக விளங்குகின்றன . 1966 - ஆம் ஆண்டு, ஜப்பானிய 
மீன் பிடிப்புச் சங்கங்களின் எண்ணிக்கை 4009 ஆகும் . இச் 
சங்கங்களின் உறுப்பினர் எண்ணிக்கை 12 இலட்சமாகும் . 
கூட்டுறவுச் சங்கங்களைத் தவிர , 832 மீன் உற்பத்திச் சங்கங்களும் , 
236 மீன் பதப்படுத்தும் சங்கங்களும் இயங்கி வருகின்றன . இ 
சங்கங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருப்பது 


மீன்பிடிக்கும் உரிமைகள் யாவும் கூட்டுறவுக் கழகங்களுக்கு 
சட்டபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளன . இவ்வுரிமைகளைச் சங்க 
உறுப்பினர்கள் யாதொரு தடையுமின்றி பயன்படுத்தி வருகின் 
றனர் . சில கூட்டுறவுச் சங்கங்கள் மீன் பிடிப்பதற்குத் தேவையான 
வலைகளை உறுப்பினர்கட்குக் கொடுத்து உதவுகின்றன . வேறு 
சில சங்கங்கள் மீன்பிடிக்கத் தேவையான விசைப் படகுகளையும் 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


325 


சொந்தமாகப் பெற்றுள்ளன. இப்படகுகள் உறுப்பினர்களுக்குப் 
பெரிதும் உதவுகின்றன . இச்சங்கங்களின் எண்ணிக்கை 25 
ஆகும் . 


இச்சங்கங்கள் கொள்முதல் , விற்பனையேற்பாடு ஆகிய துறை 
களிலும் உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது 

அவ்வப்போது அறிவுரைகள் 
வழங்குகின்றன . இதுதவிர , நவீன முறையில் மீன்பிடித்தல் , 
படகுகளை இயக்கும் முறை போன்றவையும் உறுப்பினர்களுக்குப் 
போதிக்கப்படுகின்றன . இச்சங்கங்கள் சில சோதனைச் சாலை 
களை யும் பெற்றுள்ளதால் , அவ்வப்போது நிகழ்த்தப்படும் 
ஆராய்ச்சிகளின் முடிவுகளை உறுப்பினர்களுக்குத் தெரிவிக்க 
முடிகின்றது . உறுப்பினர்கள் அவற்றிற்கேற்பச் செயலாற்ற 
இயலுகின்றது . 

இச்சங்கங்களின் தலையாய பணி , சிறப்பான முறையில் மீன் 
களுக்கு விற்பனையேற்பாடு செய்தலேயாகும் . உறுப்பினர்களின் 
விற்பனைப் பொருளாகிய மீன் உணவை இச்சங்கங்கள் தேவை 
நிரம்ப உள்ள சந்தைகளுக்கு எடுத்துச் சென்று நல்ல , நியாய 
விலைக்கு விற்று உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை 
உயர்த்துகின்றன . பிடிக்கப்படும் மீன்களை நன்கு பதப்படுத்தி 
தகர அடைப்புகளில் அடைத்து அங்காடிகளில் விற்கின்றன இச் 
சங்கங்கள் . சந்தைகளில் நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் வரை , 
மீன்களைப் பத்திரப்படுத்தியும் வைக்கின்றன இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் . இதையொட்டிக் குளிர் சாதன வசதிகளைக் கொண்ட 
அறைகளும் அமைக்கப்படுகின்றன . 1951 - ஆம் 

ஆண்டு 47 
பிலியன் யென் மதிப்புள்ள பொருள்கள் இச்சங்கங்களால் 
விற்பனை செய்யப்பட்டன . 1966 - ஆம் ஆண்டு, மொத்த விற்பனை 
300 பிலியனாக உயர்ந்தது . ஒவ்வொரு கூட்டுறவுச் சங்கத்தின் 
சராசரி மொத்த விற்பனை 77 மிலியன் யென் ஆகும் . மீன்களின் 
பெரும் பகுதி கூட்டுறவுச் சங்கங்களின் சொந்த அங்காடிகளில் 
உடனே விற்பனை செய்யப்படுகின்றது . தனியார் துறையில் 
வணிகம் செய்துவரும் மொத்த வியாபாரிகளுக்கும் , தரகர் 
களுக்கும் ( Broker ) ஏலம் வாயிலாக மீன்கள் விற்கப்படுகின்றன . 
இக்கூட்டுறவுச் சங்கங்கள் பெரும்பாலும் தரகு முகவர்களாகவே 
பணியாற்றுகின்றன . இவ்வாறு 

தரகு முகவர் களாகப் 
( Commission Agents ) பணியாற்றும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
3 - லிருந்து 6 சதவிகிதம் வரை தரகுத் தொகையாகப் பெறு 
கின்றன . சில கூட்டுறவுச் சங்கங்கள் குளிர் சாதன வசதிகளைக் 
கொண்ட பண்டகங்களையும் பெற்றுள்ளன , எனவே , இவற்றில் 
மீன்களை நன்கு பத்திரப்படுத்தி வைக்க முடிகின்றது . 


உறுப்பினர்களின் பொருளாதார நிலை , நாணய நன்மதிப்பு . 
326 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
மொத்தக் கூட்டுறவுச் சங்கங்களில் 6 சதவிகிதம் மீன் பிடிப்புத் 
தொழிலுக்குத் தேவையான பொருள்களைக் கொள்முதல் செய்து 
உறுப்பினர்களுக்கு அளித்து வருகின்றன . 1951 - ஆம் ஆண்டு, 
2 பிலியன் யென் மதிப்புள்ள பொருள்கள் இத்தொழிலின் 
வளர்க்சிக்கென உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டன. 
1966 - ஆம் ஆண்டு , இவ்வாறு உறுப்பினர்களுக்கு விற்பனை 
செய்யப்படும் பொருள்களின் மதிப்பு 40 பிலியன் யென் என 
கணக்கிடப்பட்டுள்ளது . பொதுவாக , மீன் பிடிக்கும் வலைகள் , 
படகுகளை இயக்கத் தேவையான எரிபொருள் போன்றவை 
விற்பனை செய்யப்பட்டன . 

இக்கூட்டுறவுச் சங்கங்களில் 50 சதவிகிதம் , உறுப்பினர் 
களுக்குத் தேவையான கடன் வசதிகளையும் அளித்துவருகின்றன . 
எனவே , இச்சங்கங்கள் உறுப்பினர்களிடமிருந்து வைப்புத் 
தொகை யைப் பெற்று வருகின்றன . இவ்வைப்புத் தொகையைக் 
கொண்டே உறுப்பினர்களுக்கு 

உறுப்பினர்களுக்கு நிதி வசதிகள் வழங்கப்படு 
கின்றன . விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களில் இருப்பது போல் , 
இச்சங்கங்களின் வைப்புத் தொகை உறுப்பினர்களுக்கு வழங்கப் 
பட்டிருக்கும் கடன் தொகையைவிட அதிகமாக இருப்பதில்லை : 
1966 - ஆம் ஆண்டு, சங்கங்களின் வைப்புத் தொகை 86 பிலியன் 
யென் ஆகும் ; ஆனால் , உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் 
‘ கொடு கடன் 92 பிலியன் யென் ஆகும் . பொதுவாக , இச் 
சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கியிருக்கும் கடனை மீன்களின் 
விற்பனையைக் கொண்டு திருப்பிப் பெறுகின்றன . 

உறுப்பினர்களின் வைப்புத் தொகையைவிட கடன் தொகை 
அதிகமாக இருப்பதால் , நடைமுறை முதலில் பற்றாக்குறை ஏற்படு 
கின்றது . இதைச் சரிப்படுத்தும் பொருட்டு ஜப்பானின் இக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் கூட்டுறவுக் கடன் கூட்டிணைப்பு களிட 
மிருந்து கடன் வசதிகளைப் பெறுகின்றன . அரசாங்கத்தின் 
‘ பொறுப்புறுதி யுடன் சில தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் 
இச்சங்கங்கள் தேவையான கடன் வசதிகளைப்பெற்று , உறுப்பினர் 
களுக்கு உதவிகள் வழங்கி வருகின்றன . 

உறுப்பினர்கன் விசைப்படகுகள் , வலைகள் , மீன் பிடிக்கும் 
நவீன தூண்டில்கள் 

தூண்டில்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கும் , 
நீண்ட நாட்களாகத் தொடர்ந்துவரும் கடன்களைக் களைவதற்கும் 
கூட்டுறவுச் சங்கங்களிடமிருந்து நிதி வசதிகளைப் பெறுகின்றனர் . 


ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்த பிறகே கடன் வசதிகள் அளிக்கப் 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


327 


படுகின்றன . வைப்புத் தொகைக்குக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
3 - லிருந்து 5 சதவிகித வட்டி அளிக்கின்றன . உறுப்பினர்களுக்கு 
வழங்கப்படும் கடன் தொகைக்கு 9 - லிருந்து 10 சதவிகிதம் வட்டி 
யாக வசூலிக்கப்படுகின்றது . நீண்ட காலக் கடன் வசதிகளுக்கு 
உறுப்பினர்களிடமிருந்து 11 சதவிகித வட்டி பெறப்படுகின்றது . 


ஜப்பானின் வனக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஜப்பானின் மொத்த நிலப்பரப்பில் 80 சதவிகிதம் உயர்ந்த 
மலைகளையும் , ஆறுகளையும் கொண்டுள்ளது . உயர்ந்த மலை 
களின் காரணமாக , அடர்ந்த காடுகள் எங்கும் பரவிக் கிடக் 

இவ்வனங்களின் வளர்ச்சிக்கென கூட்டுறவுச் 
சங்கங்கள் அமைக்கப்பட்டன , 


கின்றன . 


ஜப்பானின் வனக் கூட்டுறவுச் சங்கங்கள் இருவகைப்படும் - 


(i ) வனக் கூட்டு நலச்சங்கங்கள் ( Forestry Joint Facility 
Associations ) ; 


( Forestry Production 


(ii ) வன உற்பத்திச் சங்கங்கள் 
Associations ) . 


1966 - ஆம் ஆண்டு முதல் வகைக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
எண்ணிக்கை 3,158 ஆகும் . மொத்த உறுப்பினர்களின் 
எண்ணிக்கை 1.7 மிலியன் . அதாவது , சராசரியாக ஒவ்வொரு 
கூட்டுறவுச் சங்கமும் 434 உறுப்பினர்களைக் கொண்டுள்ளது . 
உற்பத்தி , கொள்முதல் செய்தல் , விற்பனையேற்பாடு செய்தல் 
ஆகிய மூன்றுமே இச்சங்கங்களின் முக்கியப் பணிகளாகும் . இச் 
சங்கங்கள் உறுப்பினர்களுக்குக் கடன் வசதிகளை அளிக்கின்றன ; 
ஆனால் , அவர்களிடமிருந்து வைப்புத் தொகையைப் பெறுவ 
தில்லை . 1966 - ஆம் ஆண்டு இச்சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு 
28 பிலியன் யென் கடனாக வழங்கியிருக்கின்றன . 

1962 - ஆம் 
ஆண்டு , இச்சங்கங்கள் மரக்கரி , விறகுக் கட்டை ( Fire - Wood ) 
போன்ற வனப் பொருட்களுக்கு விற்பனையேற்பாட்டைச் செய்தன . 
இவ்வாறு விற்பனையேற்பாடு செய்யப்பட்ட பொருள்களின்மதிப்பு 
739 மிலியன் யென் ஆகும் . பெரும்பாலான பொருள்கள் 
அனுப்பீடு முறையில் தான் ( Consignment ) விற்பனை செய்யப் 
பட்டன . 

சில சங்கங்கள் உறுப்பினர்களுக்குத் தேவையான 
நாற்று அல்லது முளை யை ( Seedlings ) விற்பனை செய்து 
வந்தன . ஆனால் , இவ்விற்பனை பெருமளவில் வளரவில்லை, 


. - YT - 


- 


. 


. 


- 


மூலதனத்தின் . 
தரப்பட்டு விட்டன ( at 7.5 % ) இம்மத்திய" முழுவதும் திருப்பித் 
328 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
இரண்டாம் வகைச் சங்கங்களான உற்பத்திக் கூட்டுறவுச் 
சங்கங்களின் செயற்பாடுகள் , காடுதளின் கூட்டு நிர்வாகத்தின் 
அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுள்ளன . இச்சங்கங்கள் 
சாமான்கள் செய்ய உதவும் மரம் , மரக்கரி , விறகு போன்ற 
வற்றை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றன . மரச் 
சங்கங்கள் கணிசமான விற்பனைத் தொகையைப் பெறுகின்றன . 
1962 - ஆம் ஆண்டின் மொத்த விற்பனை 5.5 பிலியன்யென் ஆகும் . 
வன வளர்ச்சிக்குத் தகுந்த இடங்களை வனங்களாக மாற்றும் 
( Afforestation ) பணியிலும் இக்கூட்டுறவுச் சங்கங்கள் ஈடு 
பட்டுள்ளன , இம்முயற்சியை ஜப்பானிய அரசாங்கம் தேவை 
யான நிதி வசதிகளை அளித்து ஊக்குவிக்கின்றது . 

மாவட்டக் 
ஜப்பானின் இக்கூட்டுறவுச் சங்கங்கள் 
கூட்டமைப்புகளையும் , தேசியக் கூட்டமைப்பொன்றையும் உரு 
வாக்கியுள்ளன. இக்கூட்டமைப்புகளே கூட்டுறவுச் சங்கங்களைச் 
சிறப்பாக வழிநடத்திச் செல்பவையாகும் . 

வன விவசாய மத்தியக் கூட்டுறவு வங்கி 
( Central Co- op . Bank of Agriculture 

and Forestry )) 
விவசாயம் , வன வளர்ச்சி , மீன் பிடிப்பு ஆகிய துறைகளில் 
அமைக்கப்பட்டுள்ள கூட்டுறவுச் சங்கங்களின் தேசிய உயர்மட்ட 
அமைப்பே மத்தியக் கூட்டுறவு வங்கி எனப்படும் . இத்தேசிய 
அமைப்பின் உறுப்பினர்களாக 16,743 கூட்டுறவுச் சங்கங்களும் , 
அச்சங்கங்களினால் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டமைப்புகளும் 
விளங்குகின்றன ( 1968 ) . இம்மத்தியக் கூட்டுறவு வங்கியின் பங்கு 
எனினும் , அரசின் பங்குகள் மெள்ளமெள்ள 

( வங்கி நாடு முழுவதும் 
சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கென 40 கிளை அலுவலகங் 
களைப் பெற்றுள்ளது . 


ள 


இத்துடன் இணைக்கப்பட்டு உறுப்பினர்களாக விளங்கும் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேவையான 

தேவையான கடன் 

வசதிகளை 
அளித்தலே இம்மத்திய வங்கியின் முக்கியப் பணியாகும் . பெரும் 
பாலான விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்கள் போதுமான நிதி 
வசதிகளைப் பெற்றிருப்பினும் , ஜப்பானின் வடக்குப் பகுதியில் 
இயங்கிவரும் கூட்டுறவுச் சங்கங்கள் போதுமான நிதி வசதிகளைப் 


பல 


வசதிகளைக் 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 

329 
பெற்றிறாமல் , பிரச்சினைகளை எதிர்நோக்கி 

இயங்கி 
வருகின்றன . இதுபோலவே , மீன் பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங் 
களும் , வனக் கூட்டுறவுச் சங்கங்களும் போதிய நிதி வசதி 
களின்றித் தவிக்கின்றன. இச்சங்கங்கள் யாவும் , இம்மத்தியக் 
கூட்டுறவு வங்கியிடமிருந்துதான் போதிய நிதி 
கடனாகப் பெற்று உறுப்பினர்களுக்கு உதவுகின்றன . விவசாய 
வளர்ச்சிக்கென அமைக்கப்பட்டிருந்த நிதிக் கூட்டுரு 
( Corporation ) இவ் வங்கியினால் அகற்றப்பட்டதேயாகும் . 
ஜப்பானிய அரசாங்கம் உறுப்பினர்களிடமிருந்து அரிசி , பார்லி 
போன்ற பொருள்களைக் கூட்டுறவுச் சங்கங்கள் மூலம் கொள் 
முதல் செய்கின்றதல்லவா ? அவ்வாறு கொள்முதல் செய்வதால் 
உறுப்பினர்களுக்குத் தரவேண்டிய பணத்தை இம்மத்திய 
வங்கியின் மூலமாகத்தான் வழங்குகின்றது . எனவே , அரசிற்கும் 
இம்மத்திய வங்கி உறுதுணையாக விளங்குகின்றது . 

இவ்வாறு பணிபுரிந்து வரும் மத்தியக் கூட்டுறவு வங்கியின் 
நிதி நிலையைப் பற்றி ஆராய்வோம் . 


இம்மத்தியக் கூட்டுறவு வங்கி இதனுடன் இணைக்கப்பட்டி 
ருக்கும் கூட்டுறவுச் சங்கங்களிடமிருந்து வைப்புத் தொகை யாக 
ஓரு கணிசமான தொகையைப் பெறுகின்றது . மொத்த வைப்புத் 
தொகையில் சுமார் 90 சதவிகிதம் உறுப்பினர்களாக விளங்கும் 
கூட்டுறவுச் சங்கங்களிடமிருந்தே பெறப்படுகின்றது . 1968 - ஆம் 
ஆண்டில் , இவ்வங்கியின் மொத்த வைப்புத் தொகை 1200 
பிலியன் யென் ஆகும் . 1952- ஆம் ஆண்டில் 75 கோடி ரூபாய் 
வைப்புத் தொகையைக் கொண்டு பணியாற்றி வந்த இம்மத்திய 
வங்கி தன் முறையான நிருவாகத்தினாலும் , செயற்பாடுகளினாலும் 
மாபெரும் வளர்ச்சியைப் பெற்றுள்ளது . 


ஜப்பானின் தலைமை வங்கியிடமிருந்தும் ( Bank of Japan ) 
இக்கூட்டுறவு வங்கி அவ்வப்போது நிதி வசதிகளைக் கடனாகப் 
பெற்று உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றது . 
கூட்டுறவுச் சங்கங்களிடமிருந்து பெறும் வைப்புத் தொகையை 
நன்கு உயர்த்துவதற்குத் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப் 
படுகின்றன . 1952 - ஆம் ஆண்டில் , ஜப்பானின் தலைமை வங்கி 
யிடமிருந்து இக்கூட்டுறவு வங்கி 21,508 பிலியன் யென் கடனாகப் 
பெற்றது . 1956 - ஆம் ஆண்டில் , இக்கடன் தொகை 33 பிலியன் 
யென் எனக் குறைந்தது . 1969 - ஆம் ஆண்டில் இம்மத்தியக் 
கூட்டுறவு வங்கி தலைமை வங்கிக்கு 2-7 பிலியன் யென் மட்டுமே 
கடன்பட்டிருந்தது . நீண்ட காலக் கடன்களைப் பெற விரும் 


330 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கடன் 


பினால் , இப் மத்திய வங்கி கடனீட்டுப் பத்திரங்களை ( Debentures ) 
வெளியிட்டு நிதி 

வசதிகளைப் 

பெருக்கிக் கொள்கின்றது . 
1969 - ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் , கடனீட்டுப் பத்திரங்களின் 
மொத்த மதிப்பு 392 பிலியன் யென் ஆகும் . உறுப்பினர்களுக்கு 
வழங்கியுள்ள 

தொகையைவிட 

அவர்களிடமிருந்து 
பெற்றுள்ள வைப்புத் தொகை அதிகமாகும் . இம்மத்தியக் 
கூட்டுறவு வங்கி அதிகமாக இருக்கும் நிதியைக் கொண்டு 
உறுப்பினரல்லாதவர்களுக்கும் கடன் வசதிகள் அளிக்கின்றது . 
இத்தகைய நிதி உதவிகள் விவசாயத்துடன் சம்பந்தப்பட்ட 
தொழில்களுக்கே அளிக்கப்படுகின்றன . உதாரணமாக , உரத் 
தொழிற்சாலைகள் , மது வகைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் , 
முதலானவற்றிற்கே நிதி வசதிகள் அளிக்கப்படுகின்றன . இவை 
தவிர , மீன் பிடிப்புத் தொழில், வன வளர்ச்சித் தொழில் ஆகிய 
வற்றுடன் தொடர்புள்ள பிறதொழில்களுக்கும் நிதி உதவிகள் 
செய்யப்படுகின்றன . ஜப்பானியக் கூட்டுறவுச் சங்கங்கள் எல்லா 
வற்றிற்கும் உறுதுணையாக விளங்குவது இம்மத்தியக் கூட்டுறவு 
வங்கியேயாகும் . / 

நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஜப்பானில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் 

இயக்கம் 1948 - ஆம் 
ஆண்டிலேயே தொடங்கப்பட்டாலும் , தொடக்கத்திலிருந்தே 
அதன் வளர்ச்சி குன்றியே காணப்பட்டது . உயர்ந்த நோக்கங் 
களைக் கொண்டே நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் தொடங்கப் 
பட்டாலும் எதிர்பார்த்த அளவு அவை வெற்றிபெற இயலவில்லை . 
நிர்வாகச் சீர்கேடும் , உறுப்பினர்களின் குறைந்த ஈடுபாடுமே 
இதற்குக் காரணங்களாகும் . 

1948 - ஆம் ஆண்டில்தான் , இவ்வியக்கத்திற்கான விதை 
அரசாங்கச் சட்டத்தின் மூலம் ( Consumers Livelihood Co - op . 
Societies Aot ) விதைக்கப்பட்டது . 1969 - ஆம் ஆண்டு முடிய 
1172 கூட்டுறவுச் சங்கங்களே இச்சட்டத்தின் கீழ்ப்பதிவு செய்யப் 
பட்டிருந்தன . நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தில் சில்லறைக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் , காப்பீடுக் கூட்டுறவுச் சங்கங்கள் . சேவைக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் , சில்லறை வணிகத்தையும் காப்பீட்டுப் 
பணியையும் செய்யவல்ல கூட்டுறவுச் சங்கங்கள் , போன்றவை 
பணியாற்றி வருகின்றன . 

ஒவ்வொரு வகைக் கூட்டுறவுச் சங்கங்களும் ஜப்பானிய 
மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதற்காகவே பாடுபடு 
கின்றன . இச்சங்கங்களின் மூலம் மக்களுக்குத் தேவையான 


331 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


நுகர்வுப் பொருள்கள் நியாய விலையில் விற்கப்படுகின்றன . 
இதன் விளைவாக , கள்ளச் சந்தை ஜப்பானில் அறவே அகற்றப் 
பட்டுள்ளது . இனி , இச்சங்கங்களைப் பற்றிய புள்ளி விவரங் 
களைக் காண்போம் . 


கூட்டுறவுச் சங்கத்தின் வகை 


சங்கங்களின் உறுப்பினர் 
எண்ணிக்கை எண்ணிக்கை 


563 


1.92 மிலியன் 


121 


0.25 மிலியன் 


71 


5.25 மிலியன் 


1. சில்லறைக் கூட்டுறவுச் 

சங்கங்கள் 
( Retail Societies ) 
2. சேவைக் கூட்டுறவுச் 

சங்கங்கள் 
( Service Co - operatives ) 
3. காப்பீடுக் கூட்டுறவுச் 

சங்கங்கள் 
( Insurance Societies ) 
4. சில்லறை விற்பனை , சேவை 

சங்கங்கள் 
( Retail and Service Societies ) 
5. சில்லறை விற்பனை , காப்பீடுச் 

சங்கங்கள் 
( Retail and Insurance Socs . ) 
6. சேவை , சங்கங்கள் 

( Service and Insurance Socs . ) 
7. பிற கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Other Co - operatives ) 


371 


1.51 மிலியன் 


7 


0.25 மிலியன் 


5 


0.43 மிலியன் 


)} 


34 


0.45 மிலியன் 


மொத்தம் ( Total ) 


1,172 110.08 மிலியன் 


-- 


1969 - ஆம் ஆண்டில் இயங்கிவந்த நுகர்வோர் சில்லறைக் 
கூட்டுறவுக் கடைகளின் எண்ணிக்கை சுமார் 4000 ஆகும் . இவை 
களின் மொத்த விற்பனை 300 கோடி ரூபாயாகும் . ஒவ்வோர் 
உறுப்பினரும் சராசரியாக ரூபாய் 550 மதிப்புள்ள பொருள்களைக் 
கொள்முதல் செய்கின்றனர் . பெரும்பாலான சங்கங்கள் தொழிற் 
சாலைகளிலும் , பிறதொழில் நிலையங்களிலும் அமைக்கப்பட்டிருக் 
கின்றன . தொழிலாளர்களின் நலம் கருதி முதலாளிகளால் இச் 
சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 


சேவைக் கூட்டுறவுச் சங்கங்களின் கீழ் மருத்துவச் சங்கங்கள் , 
சலவை நிலையங்கள் , முடிதிருத்தும் நிலையங்கள் , உண்டிச் 


332 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சாலைகள் , பொதுக் குளியலறைகள் போன்றவை நிருவகிக்கப்படு 
கின்றன . 1966 - ஆம் ஆண்டில் , இச்சங்கங்களின் மொத்த 
விற்பனை சுமார் 205 மிலியன் ரூபாயாகும் . ஜப்பானியக் கூட்டுறவு 
இயக்கத்தின் சிறப்பு அம்சம் பொது நலச் சங்கங்களாகும் உறுப் 
பினர்களின் உடல் நலத்திற்கென 30 - லிருந்து 50 படுக்கைகளைக் 
கொண்ட 29 மருத்துவமனைகளை 

ச்சங்கங்கள் நடத்தி 
வருகின்றன . 


+ 


இச்சேவைச் சங்கங்கள் ஆண்டுதோறும் 35 மிலியன் ரூபாய் 
மதிப்புள்ள சேவைகளை உறுப்பினர்களின் நலன் கருதிச் செய்து 
வருகின்றன . ஜப்பானில் கல்லூரி மாணவர்கள் சிறப்பான 
கூட்டுறவுச் சங்கங்களை உருவாக்கியுள்ளனர் . இச்சங்கங்களின் 
உறுப்பினர் எண்ணிக்கை 5.2 இலட்சமாகும் . இதில் கல்லூரிப் 
பேராசிரியர்களின் எண்ணிக்கை 35,000 ஆகும் . இச்சங்கங்கள் 
கல்லூரி மாணவர்களின் தேவைப் பொருள்களையும் , குடும்பத்திற் 
குரிய தேவைப் பொருள்களையும் விற்பனை செய்து வருகின்றன . 
1967 - ஆம் ஆண்டில் இச்சங்கங்களின் மொத்த விற்பனை 200 
மிலியன் ரூபாயாகும் , 


ஜப்பானின் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் போதிய 
பலத்தைப் பெற்றிருக்கவில்லை . தேசியப் பொருளாதாரத்தை இச் 
சங்கங்கள் ஓரளவிற்கே உயர்த்துகின்றன . 15 சதவிகித குடும் 
பங்களே இச்சங்கங்களில் உறுப்பினர்களாக விளங்குகின்றன . 
ஜப்பானின் மொத்த விற்பனையில் 10 சதவிகிதமே இச்சங்கங் 
களால் செய்யப்படுகின்றது . 


ஜப்பானில் 20 குடும்பங்களுக்கு ஒரு நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கம் இயங்கி வருகின்றது . எனவே , இக்கூட்டுறவுச் சங்கங் 
களிடையே கடும் போட்டி நிலவுவதால் போதுமான இலாபம் 
ஏற்படுவதில்லை . உறுப்பினர்களில் பலர் சங்கங்களின் வளர்ச்சிக் 
கென உழைப்பதில்லை . மேலும் , பொருள்களை உற்பத்தி செய்யும் 
ெதொழிற்சாலை உரிமையாளர்கள் இரகசிய ஒப்பந்தங்கள் மூலம் 
பொருள்களின் அடக்க விலையை உயர்த்தி விடுவதால் இலாபம் 
ஏற்படுவதற்குப் பதிலாக இழப்பே ஏற்படுகின்றது . 

இரண்டாவதாக , ஜப்பானிய நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் போதிய நிதி வசதிகளைப் பெற்றிருக்கவில்லை. எனவே , 

, 
‘ நடைமுறை முதல் கூடப் போதுமானதாக இல்லை . இச்சங்கங் 
களின் முக்கிய நிதி வசதிகள் உறுப்பினர்களிடமிருந்து பெறப் 
படும் பங்கு மூலதனத்தையே பெரிதும் நம்பியுள்ளன . 1966 - ஆம் 
ஆண்டில் . இச்சங்கங்களின் மொத்த பங்கு மூலதனம் 14-5 


ஜப்பானில் உட்டுறவு இயக்கம் 

333 
மிலியன் ரூபாயாகும் . அதாவது , ஒவ்வோர் உறுப்பினரும் 
சராசரியாக ரூபாய் இருபது மதிப்புள்ள பங்குகளைப் பெற் 
றுள்ளனர் . ஜப்பானியக் கூட்டுறவுச் சட்டம் இச்சங்கங்கள் 
உறுப்பினர்களிடமிருந்து வைப்புத் தொகை பெறுவதைத் தடை 
செய்துள்ளது . இச்சங்கங்களுக்குப் போதிய நிதி வசதிகளை 
அரசாங்கமும் - அளிப்பதில்லை . மருத்துவமனைகள் , மருந்துக் 
கடைகள் 

போன்றவற்றை உருவாக்குவதற்காக சேவைக் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் நிதி உதவிகளை 
அளிக்கின்றது . தற்போது , ஜப்பானின் நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் தொழிலாளர் கூட்டுறவுக் கடன் வங்கி யிடமிருந்து 
( Labour Credit Co- operative Bank ) தேவையான கடன் வசதி 
களைப் பெறத் தொடங்கியுள்ளன. 1969 - ஆம் ஆண்டில் இச் 
சங்கங்கள் பெற்றிருந்த மொத்தக் கடன் 55 கோடி ரூபாயாகும் . 


தற்போது , ஜப்பானின் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
சில்லறை வணிகத்தில் பலபுதிய உத்திகளைக் கையாளத்தொடங்கி 
யுள்ளன . மக்களை மகிழ்விக்கத்தக்க 

வகையில் 

நுகர்வுப் 
பொருள்கள் அவர்களது . இல்லங்களுக்கே கொண்டு சென்று 
அளிக்கப்படுகின்றன . தனியார் கடைகளிலும் கூட்டுறவுச் சங்கங் 
களின் பண்டங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன . உறுப்பினர் 
களின் நன்மைக்காகக் கூட்டுக் கொள்முதல் ( Joint Purchase) 
முறையும் நடத்தப்படுகின்றது . மேலும் , பல்வேறு இடங்களில் 
வாழும் மக்களுக்கு அஞ்சல் நிலையம் மூலமாகவும் பொருள்கள் 
விற்பனை செய்யப்படுகின்றன ( Mail Order Business ) . எனவே , 
பொருள்களைப் பெற விரும்புவோர் கூட்டுறவுப் பண்டகசாலைக்கு 
வருகை புரியாமலேயே எளிதில் தேவையான பொருள்களைக் 
கொள்முதல் செய்ய இயலுகின்றது . சந்தைகளில் அவ்வப்போது 
ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் 
இயங்கி வருகின்றன . பேரங்காடிகளும் ( Super Markets ), நுகர் 
வோர் தங்கள் விருப்பம் போல் பொருள்களைத் தேர்ந்து எடுத்து 
கொண்டு அதற்கான விலையைச் செலுத்தும் வகையில் அமைக்கப் 
பட்டுள்ள கடைகளும் ( Self - Service Shops ) ஜப்பானில் அமைக் 
கப்பட்டுள்ளன . இவைகளின் எண்ணிக்கை சுமார் 200 ஆரும் .. 
இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் உறுப்பினர்களுக்குத் தேவை 
யான பொருள்களைப் பற்றுவழி முறையிலும் விற்பனை செய்து 
வருகின்றன . இவ்வாறு வழங்கப்படும் கடன் தொகை ( பொருள் 
களாக ) உறுப்பினர்களின் மாத வருவாயிலிருந்து கழிக்கப்பட்டு 
முதலாளிகளால் சங்கங்களுக்கு நேரடியாகச் செலுத்தப்படு 
கின்றது . 

சில கூட்டுறவுச் சங்கங்கள் ரொட்டி - தயாரிக்கும் 
தொழிற்சாலைகளையும் , அரிசி அரைப்பு இயந்திரத் தொழிற்சாலை 


334 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


- 


களையும் நடத்தி வருகின்றன . ஜப்பானின் நுகர்வோர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் தங்களின் இணைப்புச் சங்கங்களை 28 மாவட்டங்களில் 
நிறுவியுள்ளன . தேசிய அளவில் மூன்று கூட்டமைப்புகள் 
அமைக்கப்பட்டுள்ளன . இக்கூட்டமைப்புகள் சுரங்கத் தொழி 
லாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Miners Societies ), காப்பீடுச் 
சங்கங்கள் ( Insurance Societies ) , கல்லூரி மாணவர் கூட்டுறவுச் 
சங்கங்கள் ஆகியவற்றிற்கென அமைக்கப்பட்டுள்ளன . நுகர்வோர் 
கூட்டுறவு இயக்கத்தில் தலைமை அமைப்பாக ‘ நுகர்வோர் 
கூட்டுறவுச் சங்கங்களின் இணைப்புச் சங்கம் விளங்குகின்றது . 
இவ்வுயர்மட்டக் கழகம் உறுப்பினர்களிடமிருந்து 

சந்தாத் 
தொகை யை (Subscriptions ) பெற்று , தன் அன்றாடச் செலவு 
களைச் செய்து வருகின்றது . இத்தலைமைக் கழகம் , பொருள்களின் 
மொத்த வணிகத்திலும் ஈடுபடுவதால் , தேவையான நிதி வசதி 
களைத் தானே ஏற்படுத்திக் கொள்கின்றது . அரசாங்கத்திட 
மிருந்து நிதி வசதிகளை இக்கழகம் எதிர்பார்ப்பதில்லை . இக்கழகம் 
ஐந்து கிளை அலுவலகங்களையும் மாவட்ட அளவில் அமைத் 
துள்ளது . கூட்டுறவுக் கல்வியைப் பரப்புவதற்கென ஒரு தனிப் 
பிரிவையும் ( Section ) ஏற்படுத்தியுள்ளது . உறுப்பினர்களாக 
விளங்கும் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேவையான 
பொருள்களை இத்தலைமைக் கழகமே மொத்தமாகக் கொள் முதல் 
செய்து விநியோகம் செய்வதால் இது கூட்டுக் கொள்முதல் 
அமைப்பென அழைக்கப்படுகின்றது .. கூட்டுறவுச் சங்கங் 
களுக்குத் தேவையான பொருள்களின் அளவு , தரம் போன்ற 
வற்றைக் குறிக்கும் உத்தரவுகளை ( Order ) இத்தலைமைக் கழகம் 
முதலில் சேகரித்து , அதற்குத் தகுந்தவாறு கொள்முதல் செய் 
கின்றது . பெரும்பாலான பொருள்கள் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 
நேரடியாகவே அனுப்பப்படுகின்றன . தலைமைக் கழகம் , மொத்த 
மாகப் பொருள்களின் விலையைக் கணக்கிட்டு உற்பத்தியாளர் 
களுக்குத் தொகையை அளித்து விடுகின்றது . தேர்ந்தெடுக்கப் 
படும் முக்கியப் பொருள்களின் மேல் இக்கழகத்தின் குறி ( Mark ) 
இடப்படுகின்றது . ( Coop என்று குறியிடப்படுகின்றது .) 
1966 - ஆம் ஆண்டில் இத்தலைமைக் கழகத்தின் மொத்த விற்பனை 
70 மிலியன் ரூபாயாகும் . இதன் சராசரி இலாபம் 2.4 % என 
கணக்கிடப்பட்டுள்ளது . இவை தவிர மக்களுடன் தொடர்பு 
கொள்ளுதல் , 

உறுப்பினர்களுக்குக் கூட்டுறவுக் கல்வியைக் 
கற்பித்தல் , விளம்பர ஏற்பாடுகள் செய்தல் போன்ற பணிகளிலும் 
இத்தலைமைக் கழகம் ஈடுபட்டுள்ளது . கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 
அவ்வப்போது நிருவாகம் , கணக்கு வைப்பு முறை , பண்டக 
சாலையின் ஏற்பாடு அமைப்பு போன்ற பல காரியங்களில் 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


31 


ஆலோசனைகளும் , அறிவுரைகளும் வழங்கப்படுகின்றன . இத் 
தலைமைக் கழகம் பொருள்களின் விலை உயர்வைத் தடுக்க எல்லா 
வித ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றது . விலை உயர்வைத் 
தடுக்க , தொழிற் சங்கங்களுடனும் , பெண்கள் சங்கங்களுடனும் 
நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது . விலை ஏற்றத்தைக் கண்டிப் 
பதற்கென , சில சமயங்களில் ஆர்பாட்டங்களையும் செய்கின்றது 
இத்தலைமைக் கழகம் . துண்டுப் பிரசுரங்கள் மூலமாகவும் தன் 
எதிர்ப்பைத் தெரிவிக்கின்றது . 

ஜப்பானில் இயங்கிவரும் 
அனைத்து நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களையும் இத்தலைமைக் 
கழகமே வழி நடத்திச் செல்கின்றது . சங்கங்களின் வெற்றி 
தோல்வி இத்தலைமைக் கழகத்தின் செயற்பாடுகளைப் பொறுத் 
துள்ளது . 


- 


அயல்நாட்டு வாணிகமும் கூட்டுறவு அமைப்பும் 

ஜப்பானில் இயங்கிவரும் விவசாயச் கூட்டுறவுச் சங்கங்கள் , 
மீன் பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங்களுடனும் , வனவளர்ச்சிக் கூட் 
டுறவுச் சங்கங்களுடனும் ஒன்று சேர்ந்து , 1961 - ஆம் ஆண்டில் 
அயல் நாட்டு வாணிகத்தை ( Foreign Tradc ) நடத்துவதற்கென 
ஓரு தனிக் கூட்டுறவு அமைப்பை ( Unico - op . Japan ) உருவாக்கி 
யுள்ளன . 1961.ஆம் ஆண்டு 28,000 டாலர்களாக ( U.S. Dollar ) 
இருந்த இக்கூட்டுறவுச் சங்கத்தின் மூலதனம் , 1965 - ஆம் ஆண்டு 
2,80,000 டாலர்களாக உயர்ந்தது . இச்சங்கம் - அமெரிக்க 
ஐக்கிய நாடு , சைனா, இங்கிலாந்து , ஜெர்மனி , சோவியத்து நாடு, 
இந்தியா , தாய்லாந்து போன்ற நாடுகளுடன் வணிகத் 
தொடர்பு கொண்டு , சிறந்த முறையில் ஏற்றுமதி இறக்குமதிச் 
செயல்களைச் செய்து வருகின்றது . 1964 - ஆம் ஆண்டு, வணிகத் 
தொடர்பை அதிகரிக்கும் நோக்கோடு ஓர் அலுவலகத்தைத் 
தாய்லாந்து நாட்டில் இச்சங்கம் நிறுவியது . 1966 - ஆம் ஆண்டு , 
நியூயார்க் நகரில் மேலும் ஓர் அலுவலகத்தை ஏற்படுத்தியது . 
1964 - ஆம் ஆண்டில் , இதன் மொத்த விற்பனை 3-8 மிலியன் 
டாலர்களாகும் . உணவுப் பொருட்கள் , கால் நடைத் தீவனம் , 
தாதுப் பொருட்கள் , சாமான்கள் செய்யத் தேவையான மரம் , 
சிறு இயந்திரங்கள் , இரசாயனப் பொருட்கள் ஆகியவற்றை இச் 
சங்கம் பொதுவாக இறக்குமதி செய்கின்றது . பழவகைகள் 
காய்கறிகள் , துணி வகைகள் , வானொலிப் பெட்டிகள் , சிமெண்ட் 
( Cement ), எஃகுப் பொருட்கள் , உரங்கள் , மருத்துவக் கருவிகள் 
டெலிவிஷன் ( Television ) போன்ற பல பொருட்களை ஏற்றுமதி 
செய்கின்றது இச்சங்கம் . இச்சங்கத்தின் சிறந்த பணிகளால் , 
ஜப்பானிய அரசாங்கம் கணிசமான அந்நியச் செலாவணியைப் 
பெறுகின்றது . 


336 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


விற்பனை முறை ( Selling System ) 
ஜப்பானின் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தில் பொதுவாக 
மூன்று முறைகளில் தேவைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படு 
கின்றன . இனி , அவற்றைப்பற்றி ஆராய்வோம் . 


( i) விற்பனை செய்யப்படும் இடத்தில் பண்டகசாலையைச் 
சேர்ந்த ஒரு விற்பனையாளர் பொருள்களைத் தேவையான நபர் 
களுக்கு விற்பனை செய்தல் . இது , எல்லா நாடுகளிலும் வெகு 
காலமாக நடந்துவரும் விற்பனை முறையாகும் . ( Conventional 
Counter Desk Service ) 


( ii ) வாடிக்கையாளர்கள் தங்களுக்குத் தேவையான பொருட் 
களைப் பொறுக்கி எடுத்து , அவைகளை அருகிலிருக்கும் கூடை 
களில் வைத்துப் , பிறகு பண்டகசாலையின் விற்பனையாளரிடம் 
பணத்தை அளித்தல் இரண்டாவது விற்பனை முறையாகும் .. 
பொதுவாகப் பண்டகசாலையின் ‘ வாயிலில் ( Exit ) அமர்ந் 
திருக்கும் நபரிடமே ( Cashier ) பணம் கொடுக்கப்படுகின்றது . 
இவ்விற்பனை முறையில் , வர்டிக்கையாளர்கள் தங்கள் விருப்பப்படி 
பொருட்களைத் தேர்த்தெடுத்துக்கொள்ள வசதிகள் உள்ளன . 
( Self - Service System ) . 


(iii ) வாடிக்கையாளர்களுக்குத் தேவையான பொருட்களை 
அவர்களது இல்லங்களுக்குக் கொண்டு சென்று , ஒப்படைக்கும் 
முறையே ( Home Delivery System ) மூன்றாவது விற்பனை முறை 
யாகும் இம்முறையில் , பண்டகசாலையின் விற்பனையாளர்கள் 
வாடிக்கையாளர்களின் இல்லங்களுக்குச் சென்று அவர்களது 
தேவைப் பொருட்களை அறிந்து . அவற்றிற்கேற்பப் பொருள்களை 
அவர்களுக்கு இல்லங்களிலேயே விநியோகம் செய்கின்றனர் . 


கின்றது . 


இவ்விற்பனை மூலம் பண்டகசாலையின் விற்பனை அதிகரிக் 

பொருள்கள் இல்லங்களில் கொண்டு சென்று 
ஒப்படைக்கப்படுவதால் , வாடிக்கையாளர்களுக்கும் பண்டக 
சாலைக்கு மிடையே நல்லதொரு தொடர்பு ஏற்படுகின்றது . 
மக்கள் தொடர்பு அதிகமாக ஏற்படுவதால் , அவர்களின் பிரச் 
சினைகளையும் தேவைகளையும் நன்கு புரிந்துகொண்டு , அவற்றிற் 
கேற்ப இப்பண்டகசாலைகள் செயற்பட முடிகின்றன . 


இவ்விற்பனை முறையில் , ஒவ்வொரு பண்டகசாலையும் அதிக 

பணியாளர்களை நியமிக்க வேண்டியிருப்பதால் 
செலவு த் தொகை ( Cost) கணிசமாக உயர வாய்ப்புள்ளது . 


அளவில் 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


337 


பொருள்களின் விலையுடன் ஒரு சிறு தொகையைக் கூட்டி 
விற்பனை செய்வதன் மூலம் இச்செலவுத் தொகையை எளிதில் சரி 
செய்து கொள்ள இயலுகின்றது . 


விற்பனையாளர்களுக்குத் தகுந்த முறையில் கூட்டுறவுப் 
பண்டகசாலைகளால் பயிற்சி அளிக்கப்படுகின்றது . ஜப்பானில் 
தற்போது இவ்வகை விற்பனை முறையே மிகவும் பிரபலம் 
அடைந்து வருகின்றது . கூட்டுறவுச் சங்கங்களின் மொத்த 
விற்பனையில் 50 சதவிகிதம் இவ்விற்பனை முறை மூலமே நடை 
பெற்று வருகின்றது . உலகில் வேறு எந்த நாடும் இத்தகைய 
முன்னேற்றத்தைப் பெற்றிருக்கவில்லை. ஜப்பானில் பல சிறப்பு 
அங்காடிகள் அமைக்கப்பட்ட பின்பும் , இவ்விற்பனை முறை 
நடைபெற்று வருவதோடுமட்டுமின்றி வளர்ச்சி பெற்றும் வரு 
கின்றது . வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது விலைப்பட்டியல் 
களையும் இக்கூட்டுறவுப் பண்டகசாலைகள் வழங்கி வருகின்றன . 


இனி, இரண்டாவது விற்பனை முறையினால் (Self - Service 
System ) ஏற்படும் நன்மை தீமைகளைக் காண்போம் . 


நன்மைகள் 
1. பண்டகசாலையில் 

பணியாற்றும் பணியாளர்களின் 
எண்ணிக்கை மிகவும் குறைவு . எனவே , பண்டகசாலையின் 
செலவும் குறைவாகவே உள்ளது . 


2. பண்டகசாலையின் விற்பனை அதிகரிக்கின்றது . வாடிக்கை 
யாளர்கள் தங்களுக்குத் தேவையான பொருள்களைத் தங்கள் 
விருப்பப்படி தேர்ந்தெடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் வழங்கப் 
படுவதால் , அவர்கள் உற்சாகத்துடன் கொள்முதல் செய்யத் 
தொடங்குகின்றனர் . மேலும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பல 
பொருட்களைக் காணும் வாடிக்கையாளர்கள் அவைகளை வாங்க 
முயல்வது இயற்கையேயாகும் . 


3. பொருள்களின் விலை , தரம் , போன்ற குறிப்புகள் கட்டி 
வைக்கப்பட்டிருக்கும் பொருள்கள் மீதே குறிக்கப்பட்டுள்ளன . 
எனவே , எல்லா விவரங்களையும் வாடிக்கையாளர்களே பிறர் 
தயவின்றி அறிந்து கொள்கின்றனர் , மேலும் , பொருள்கள் 
அழகுற அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதால், பண்டகசாலை சிறப் 
பாகத் தோற்றமளிக்கின்றது . 


4. இவ்விற்பனை முறை பேரளவு செயற்பாடுகளுக்கும் 
(Large - Scale Operations) , சிறந்த நிருவாகத்திற்கும் காரணமாக 
விளங்குகின்றது . 

22 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


338 


5. இவ்விற்பனை முறையின் மூலம் , வாடிக்கையாளர்களின் 
மாறி வரும் தேவைகளை அறிந்துகொள்ள முடிகின்றது . 


6. பண்டகசாலையின் செலவுகள் குறைவதால் , பொருள் 
களின் விலையும் குறைவாகவே நிருணயம் செய்யப்படுகின்றது . 
இதனால் மன நிறைவடைகின் றனர். 


7. தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப் 
பதால் , தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் எழுவதில்லை . 


தீமைகள் 
1. வாடிக்கையாளர்களே பொருள்களைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்வதால் , பொருள்களின் சேதம் அதிகமாகக் காணப்படு 
கின்றது . சில பொருள்கள் களவாடப்பட்டுவிடுகின்றது . 


2. இவ்விற்பனை முறையில் , பண்டகசாலையின் 

அளவு 
பெரிதாக இருக்கவேண்டியுள்ளது . இத்தேவை பண்டகசாலையின் 
செலவைக் கணிசமாக உயர்த்துகின்றது . 


3. பொருள்கள் விற்பனைக்கு முன்னரே , கட்டப்பட்டுத் 
தயாராக வைக்கப்படுகின்றன . இப்பணி பண்டகசாலையின் 
வேலைச் சுமையை அதிகப்படுத்துகின்றது . 


4. பழக்கமற்ற வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு கொள் 
முதல் செய்வது என்று பயிற்சி மூலம் போதிக்கப்படவேண்டி 
யுள்ளது . 

5. விற்பனையாளர்களின் பணிகளை வாடிக்கையாளர்களே 
செய்துகொள்வதால் , அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்க 
வேண்டியுள்ளது . 


6. பணத்தைச் செலுத்துமிடத்தில் வாடிக்கையாளர்களின் 
நீண்ட வரிசை முக்கிய நேரங்களில் காணப்படுவதால் 
பணத்தைச் செலுத்துவதிலும் பெறுவதிலும் தாமதம் ஏற்படு 


கின்றது . 


தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் 
தொழில் வளர்ச்சியில் அமெரிக்காவிற்கும் , சோவியத்து 
நாட்டிற்கும் இணையாக விளங்குகிறது இன்றைய ஜப்பான் 
தொடக்கத்திலிருந்தே ஜப்பான் சிறு தொழில்களையும் பிற கைத் 
தொழில்களையும் நன்கு பேணிக்காத்து வந்துள்ளன . 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 

339 
தொழில் துறையில் முறையாகப் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் 
தங்கள் வருமானத்தில் பெரும் பகுதியை முதலீடு செய்து , பல 
புதிய தொழிற்சாலைகளை அமைக்கின்றனர் . மிட்சுபுஷி ( Mitsui 
bishi ), ஹித்தாட்சி ( Hitachi ) போன்ற தொழில் நிறுவனங்கள் 
ஜப்பானில் இன்றும் சிறந்து விளங்குகின்றன . ஜப்பானில் 
பெரும் தொழில்களை ஓட்டிப் பலவித உபதொழில்களும் இயங்கி 
( வருகின்றன . ஓர் இயந்திரத்திற்குத் தேவையான எல்லாப் 
பாகங்களையும் ஒரே தொழிற்சாலையில் செய்ய முயல்வதில்லை . ஒரு 
சில முக்கியப் பாகங்களே பெரும் தொழிற்சாலைகளில் உற்பத்தி 
செய்யப்படுகின்றன . ஏனைய பாகங்களை வெவ்வேறு உபதொழிற் 
சாலைகளில் உற்பத்தி செய்து , பிறகு எல்லாவற்றையும் ஒரு 
தொழிற்சாலையில் சேர்த்து முழு இயந்திரத்தை உருவாக்குகின் 
றனர் . ஜப்பானில் மட்டுமின்றித் தொழில்வளம் நிறைந்த எல்லா 
நாடுகளிலுமே இம்முறை பின்பற்றப்படுகிறது . 


ஜப்பானிய அரசாங்கம் சிறு தொழில்களின் வளர்ச்சிக்கென 
ஒரு தேசிய வாரியத்தையும் உருவாக்கியுள்ளது . சிறு தொழில் 
களுக்குத் தேவையான எல்லா வசதிகளையும் இத்தேசிய அமைப்பு 
கவனித்துக் கொள்கின்றது . பல கூட்டுறவுச் சங்கங்களும் 
ஜப்பானின் தொழில் வளர்ச்சிக்குப் பெரிதும் உறுதுணையாக 
விளங்குகின்றன . தொழில்களுக்குத் தேவையான மூலதனத்தை 
இக்கூட்டுறவுச் சங்கங்கள் வழங்குகின்றன . தொழில் உற்பத்தியில் 
பல புதிய உற்பத்தி முறைகளையும் இச்சங்கங்கள் புகுத்தி வரு 
கின்றன . தொழில்களுக்குத் தேவையாள பல உதவிகளை இச் 
சங்கங்கள் செய்து வருவதால் , 

சங்கங்கள் அவ்வப்போது 
தொழில்களை நன்கு கண்காணித்து வருகின்றன . 

புதிய 
தொழில்கள் தொடங்குவதற்கும் இக்கூட்டுறவுச் சங்கங்கள் உறு 
துணையாக நிற்கின்றன . உற்பத்திப் பொருள்களின் அளவையும் , 
தரத்தையும் இக்கூட்டுறவுச் சங்கங்கள் நன்கு கவனித்து வரு 
கின்றன . தொழில்களுக்குத் தேவையான மூலப் பொருள் 
களையும் இச்சங்கங்கள் விற்பனை செய்கின்றன . உற்பத்திப் 
பொருள்களின் விலை நிர்ணயம் இச்சங்கங்களின் ஆலோசனைப் 
படியே செய்யப்படுகின்றது . கிராமப்புறங்களில் இயங்கி வரும் 
பிற கூட்டுறவுச் சங்கங்களுடனும் இத்தொழிற் கூட்டுறவுச் 
சங்கங்கள் தொடர்பு கொண்டுள்ளன. தொழிற் சங்கங்களுக்குத் 
தேவையான நிதிவசதிகளை ‘ மத்தியக் கூட்டுறவு வங்கி வழங்கு 
கிறது . இத்தொழிற் சங்கங்கள் யாவும் ஜப்பானின் மத்திய 
விவசாய அமைச்சரவையின் கீழ் இயங்குபவையாகும் . கிராமப் 
புறங்களில் பல புதிய சிறு தொழில்களை அமைப்பதற்குக் கூட் 
டுறவுச் சங்கங்கள் பெருமளவு உதவி செய்கின்றன . உற்பத்திப் 
பொருள்களின் 

விற்பனை யேற்பாட்டிலும் இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன . உறுப்பினர் 
களின் எல்லாத் தேவைகளையும் இக்கூட்டுறவுச் சங்கங்கள் நன்கு 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


340 


நிறைவேற்றுவதால் , அவர்களது சலியா உழைப்பும் , திறமையும் 
எளிதில் கிடைக்கின்றன . சிறு தொழில் வளர்ச்சியிலும் , பிற 
கைத்தொழில்களிலும் ஜப்பானியப் பெண்கள் கணிசமாக ஈடு 
படுவதால் தொழில் உற்பத்தி நன்கு உயர்ந்து காணப்படு 
கின்றது . தொழில்களுக்கும் . அவற்றில் ஈடுபட்டுள்ள தொழி 
லாளர்களுக்கும் பாதுகாப்பளிப்பவை இக்கூட்டுறவுச்சங்கங்களே . 
1947 - ஆம் ஆண்டில் , 7553 தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் 
8,09,456 உறுப்பினர்களைக் கொண்டு சிறப்பான முறையில் பணி 
யாற்றி வந்தன . தற்போது , இக்கூட்டுறவுச் சங்கங்களின் எண் 
ணிக்கை பெருமளவில் உயர்ந்து காணப்படுகின்றது . 


பெறவேண்டிய படிப்பினை 
ஜப்பானியக் கூட்டுறவு இயக்கம் தற்போது , முழு வளர்ச் 
சியைப் பெற்றுத் திகழ்கின்றது . உழைப்பால் உயர்ந்த நாடாக 
ஜப்பான் கருதப்பட்டாலும், அவ்வுழைப்பிற்கு உருக்கொடுத்தது 
அந்நாட்டின் கூட்டுறவு இயக்கமேயாகும் . நம் நாட்டில் இயங்கும் 
சேவைச் சங்கங்களைப் போலவே , ஜப்பானில் ‘ பலநோக்குக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர்களின் நலன் கருதி இயங்கி 
வருகின்றன . உறுப்பினர்களுக்குச் சேமிப்புப் பழக்கத்தின் 
அவசியத்தையும் , சிக்கனத்தின் நன்மையையும் , இச்சங்கங்கள் 
நன்கு கற்பிக்கின்றன . கடன் வழங்குத் துறை உற்பத்தித் 
துறையுடன் நன்கு இணைக்கப்பட்டிருப்பதுபோல் , விற்பனையேற் 
பாட்டுத் துறையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது . இது நமக்கு 
ஒரு சிறந்த படிப்பினையாகும் . 


ஜப்பானியக் கூட்டுறவு இயக்கத்தின் தொடர்ச்சியான 
வளர்ச்சியை கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் புள்ளி விவரங்களைக் 
கொண்டு எளிதில் அறியலாம் . 


விவசாயச் சங்கங்கள் 


தனி விபரம் 


1950 
Rs .. 


1960 
Rs . 


1963 
Rs . 


வைப்புத் தொகை 


126 கோடி ) 880 கோடி 1,654 கோடி 


கொடு கடன் ( Loans 
Borrowed )) 


172 கோடி 


120 கோடி 


உறுப்பினர்களுக்கு 
அளிக்கப்பட்டிருந்த 
கடன் 


40 கோடி 300 கோடி 


769 கோடி 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


341 


இனி , ஜப்பானின் 

விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
வளர்ச்சியை அச்சங்கங்களின் மொத்த விற்பனையைக் கொண்டு 
ஆராய்வோம் ; 


தனி விபரம் 


1958 
Rs .. 


1962 
Rs . 


1000 கோடி 


பொருள்களின் விற்பனையேற்பாடு 650 கோடி 
பொருள்களின் அளிப்பு 


300 கோடி 


500 கோடி 


மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் 

புள்ளி விவரங்களைக் 
கொண்டு , நாம் எளிதில் ஜப்பானிய விவசாயச் சங்கங்களின் 
வளர்ச்சியை அறியலாம் . விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களைப் 
போலவே , மீன்பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங்களும் வளர்ச்சி பெற் 
றுள்ளன . 1960 - ஆம் ஆண்டு, 17 பிலியன் யென் என விளங்கிய 
வைப்புத்தொகை 1963 - ஆம் ஆண்டு 38 பிலியனாக உயர்ந்தது . 
உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கடன் வசதிகளும் 24.6 
பிலியனிலிருந்து 58 பிலியனாக உயர்ந்துள்ளது . இக்கடன் 
வசதிகளைக் கொண்டு , மீன்பிடிப்புக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
உறுப்பினர்கள் தங்கள் தேவைகளை எளிதில் நிறைவேற்றிக் 
கொள்கின்றனர் . 1958 - ஆம் ஆண்டில் , 133 பிலியன் யென் மதிப் 
புள்ள பொருள்களுக்கு விற்பனையேற்பாடு செய்யப்பட்டது . 
ஆனால் , இந்தத் தொகை 1961 - ஆம் ஆண்டில் 153 பிலியன் யென் 
என உயர்ந்து காணப்படுகின்றது . அளிப்புச் செயற்பாடு 
களும் ( Suply Operations ) 12 பிலியனிலிருந்து 14 பிலியனாக 
உயர்ந்துள்ளது . வன வளர்ச்சிக் கூட்டுறவுச் சங்கங்களும் , 
தொழிற் கூட்டுறவுச் சங்கங்களும் இதர கூட்டுறவு அமைப்புகளைப் 
போலவே நன்கு வளர்ந்துள்ளன . உறுப்பினர்களின் 
தேவைகளை அறிந்து இக்கழகங்கள் செயலாற்றுவதால் , எளிதில் 
வெற்றி பெற இயலுகின்றது . எனவே , ஜப்பானியக் கூட்டுறவு 
இயக்கத்தின் வளர்ச்சி இமயமென நன்கு உயர்ந்து காணப்படு 
கின்றது . இவ்வளர்சியே பொருளாதாரத் துறையின் பின் தங்கி 
யிருக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு வழிகாட்டியாகவும் 
திகழ்கின்றது . 

ஜப்பானின் இத்தகைய வளர்ச்சிக்கு. என்ன காரணம் ? 
தொடக்கத்திலேயே , ஜப்பானியக் கூட்டுறவு , இயக்கம் பல 


342 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்களையே பெரிதும் நாடியது . குறிப் 
பிட்ட துறைகளில் செயற்படுவதற்கெனக் கணிசமான சிறப்பு 
நோக்குக் கூட்டுறவுச் சங்கங்களையும் நாடியது . இவை தவிர , 
வனவளர்ச்சி , மீன் பிடிப்பு போன்ற தொழில்களின் வளர்ச்சிக் 
கெனவும் கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்கி வருகின்றன . விவசாயக் 
கூட்டுறவுச் சங்கங்களும் , நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களும் 
ஜப்பானின் முக்கியக் கூட்டுறவுச் சங்கங்களாகும் . இக்கூட்டுறவுச் 
சங்கங்களை முறையாக வழிநடத்திச் செல்ல பல ‘ கூட்டிணைப்பு 
களும் இயங்கி வருகின்றன . இத்தகைய கூட்டுறவுச் சங்கங் 
களுக்குத் தேவையான நிதிவசதிகளை வழங்க ஒரு மத்தியக் 
கூட்டுறவு வங்கி யும் உள்ளது . 


இத்தகைய ஒரு சிறந்த கூட்டுறவு அமைப்பே ஜப்பானின் 
பெரு வெற்றிக்குக் காரணமாகும் . மேலும் , கடன் வசதிகளை 
அளிக்கும் பணி சிறந்த வகையில் உற்பத்திச் செயற்பாட் 
டுடனும் , விற்பனையேற்பாட்டுடனும் இணைக்கப்பட்டுள்ளது.. 
இது நாம் கடைப்பிடிக்கவேண்டிய நல்லதொரு முறையாகும் . 


ஜப்பானில் 

பழையனவும் புதியனவும் ஒருங்கிணைந்து 
இயங்கி வருகின்றன என்றாலும் , புதியன வளர்ந்து வருகின்றன . 
பழையன மறைந்து வருகின்றன . கட்டுப்பாடற்ற மக்களின் 
எண்ணிக்கை வளர்ச்சி , வளர்ந்து வரும் எந்த நாட்டிற்கும் ஒரு 
பெரிய பிரச்சிணையாகும் . பொருளாதார வளர்ச்சி தேவை 
யென்றால் , இந்தச் சிக்கலான பிரச்சிணைக்கும் ஒரு தீர்வு கண்டு 
தான் ஆகவேண்டும் . இது , ஜப்பான் நாடு இந்தியா போன்ற 
ஆசிய நாடுகளுக்குக் கொடுக்கும் முதல் படிப்பிணை . 


வறிய நாட்டில் வளம் பெருகவேண்டுமானால் , விஞ்ஞானத் 
தொழில் நுட்ப அடிப்படையில் தொழில் வளர்ச்சி ஏற்படுவதன் 
மூலமாகத்தான் முடியும் . இதை தான் ஜப்பான் சாதித்துக் 
காட்டியுள்ளது . 

ஜப்பானுடைய கூட்டுறவு வளர்ச்சிக்கு முதற்காரணம், அது 
நாட்டு மக்களின் கல்வி வளர்ச்சி ! கூட்டுறவு இயக்கத்தின் கீழ் 
கல்வி வளர்ச்சிக்கென ஒரு தனிப் பிரிவு நடத்தப்படுகின்றது . 

ஜப்பானில் காணும் தொழிலாளி- முதலாளி நல்லுறவைப் 
போல் , உலகில் வேறெங்கும் காண்பதற்கில்லை என்று பொரு 
ளாதார வல்லுனர்கள் கூறுகின்றனர் . வேலை தொடங்கு முன்பாக , 
தொழிலாளர்கள் ஒன்று கூடித் தங்களது தொழிற்சாலை வளர 
வேண்டும் , உற்பத்திப் பெருக வேண்டும் என்று பாட்டுப்பாடி , 


ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் 


343 


தொழுது வேலையைத் தொடங்குவதைத் தொழிலாளி - முதலாளி 
நல்லுறவிற்கு ஓர் எடுத்துக்காட்டாகச் சுட்டிக் காட்டுகின்றனர் . 

ஜப்பானில் விவசாய வளர்ச்சிக்கும் இரும்பு உருக்குத் தொழி 
லுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பைக் காண முடிகின்றது . 
இத்தகைய நெருங்கிய தொடர்பை நாமும் நம் நாட்டில் ஏற்படுத் 
துவதவசியம் . ஜப்பானியக் கூட்டுறவு இயக்க வளர்ச்சியில் பெண் 
களும் பெரும் பங்கு வகிக்கின்றனர் . உழைப்பால் உயர்ந்த நாடு 
ஜப்பான் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை ! 


- 



11. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

( Co - operation in U. S. A. ) 

புதிய நாடும் பழைய மக்களும் 
இன்று செல்வம் கொழிக்கும் நாடாக விளங்கும் அமெரிக்கா , 
தொடக்கத்தில் பல தொல்லைகளுக்கு ஆளாகிய நாடாகும் , உலக 
நாடுகள் பலவற்றிலும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள 
தென் றாலும் , அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஏற்பட்டுள்ள அள 
விற்கு ஏற்படவில்லை . இயற்கையிலேயே பல்வேறு செல்வங் 
களைப் பெற்றிருக்கும் இந்நாடு , நல்ல உழைப்பையே நம்பி 
வாழும் மக்களையும் பெற்றிருக்கின்றது . மக்கட் செல்வத்தையும் 
அளவாகப் பெற்றுள்ள நாடு இது . நிலப்பரப்பில் இந்தியாவை 
விடப் பெரிய நாடானாலும் , மக்கட் தொகையில் இந்தியாவை 
விடச் சிறிய நாடாகும் . 

இந்நாட்டின் கூட்டுறவு இயக்கம் மிகவும் தொன்மை வாய்ந்த 
தாகும் . தூண்டுதல் யாதுமின்றி , இங்குக் கூட்டுறவு இயக்கம் 
வளரத் தொடங்கியது . மக்களாலேயே இவ்வியக்கம் இங்கு 
உருவாக்கப்பட்டு உயரலாயிற்று . 1620 - ஆம் ஆண்டு நூறு 
பயணிகள் வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த ஒரு கப்பலில் ( May 
Flower ) இப்புதிய பூமிக்குப் பயணமாகும் போதே இவ்வியக்கத் 
திற்கான விதை விதைக்கப்பட்டுவிட்டது . இவர்கள் இப்புதிய 
மண்ணில் காலடி எடுத்து வைத்த உடனே , தங்களுக்குள் ஓர் 
செய்துகொள்ள வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தத்தின் 
அடிப்படை நோக்கமாகும் . 


IT 


தங்குவதற்குத் தகுதியான மரத்தினாலான வீடுகள் 
எல்லோரது உழைப்பினாலும் உருவாகின . உணவுப் பிரச் 


345 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 


சிணையைத் தீர்க்கவல்ல பயிர்த்தொழிலிலும் அவர்கள் ஒருவருக் 
காருவர் உறுதுணையாக இருந்தனர் . சாலைகள் அமைத்தல் , 
குறைந்த அளவில் போக்குவரத்து வசதிகளைத் தோற்றுவித்தல் 
போன்ற பல காரியங்களிலும் மக்கள் கூட்டுறவு மனப்பான்மை 
யுடன் உழைத்தனர் . இந்நாட்டின் தொடக்கத்திலேயே கூட்டுறவு 
இயக்கமும் ஒரு சேரத் தொடங்கப்பட்டது . கூட்டுறவுக் கொள்கை 
கள் செவ்வனே செயல்படத் தொடங்கின . 


கூட்டுறவின் தொடக்கம் 
அமெரிக்காவின் கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் விவசாயி 
களின் இடையேதான் தோன்றியது . விவசாயத்தில் மலிந்திருந்த 
இன்னல்களைக் களையும் பொருட்டே கூட்டுறவுக் கொள்கைகள் 
செயல்படத் தொடங்கின . குறிப்பாகப் பாலங்கள் கட்டுதல் , 

காடு 
களைத் திருத்தி அமைத்தல் , கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற பல 
காரியங்கள் புதிய நாடான அமெரிக்காவில் நடைபெற வேண்டி 
யிருந்ததால் புதிதாகக் குடியேறிய ஐரோப்பிய மக்கள் ஒன்று 
சேர்ந்து உழைக்க . வேண்டியது அவசியமாயிற்று . எனவே 
தவிர்க்க இயலாத பல தேவைகளின் காரணமாக , அமெரிக்கக் 
கூட்டுறவு இயக்கம் ஒரு முறையற்ற நிலையில் செயல்படத் தொடங் 
கியது . இவ்வியக்கம் விவசாயிகளால் தோற்றுவிக்கப்பட்டது 
என்பதை மேற்கூறியபடி நாம் நன்கு அறியலாம் . எனவே இந் 
நாட்டில் கூட்டுறவு இயக்கம் கிராமப் புறங்களிலும் , புறநகர்ப் 
பகுதிகளிலும் தான் முதன் முதலில் தோன்றியது . இன்றும் 
அமெரிக்காவின் கிராமப் பகுதிகளில் கூட்டுறவு இயக்கம் மிகவும் 
வலிமை வாய்ந்ததாகத் திகழ்கின்றது . பலவகைக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் இப்பகுதிகளில் தான் வெகு வேகமாக வளரத் 
தொடங்கின . இதன் பின்னர் தான் நகர்ப் புறங்களில் கூட்டுறவு 
இயக்கம் வேரூன்றத் தலைப்பட்டது . தொடக்கத்தில் , அமெரிக்க 
அரசாங்கம் கூட்டுறவு அமைப்புகளுக்கு உது துணையாக விளங் 
கியதே தவிர சட்டங்கள் மூலம் இவ்வியக்கத்தை வலுப்படுத்த 
வில்லை . தேவைகளின் காரணமாக மக்களாலேயே இவ்வியக்கம் 
உருவாக்கப் பட்டதன் காரணத்தினால்தான் இதன் வளர்ச்சி 
நல்ல முறையில் அமைந்தது . 


ஒற்றுமை ( Unity ) , நேர்மை ( Honesty ) , 

நம்பிக்கை ( Trust ) 
அமெரிக்காவில் குடியேறிய மக்கள் தங்களது வீடுகளையும் , 
மற்ற கட்டடங்களையும் நாடுகளில் அதிகமாகக் கிடைத்த நல்ல 
மரங்களைக் கொண்டே அமைத்து வாழ்ந்தனர் . எனவே 


346 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


உணவுப் பண்டங்களைத் தயாரிப்பதற்கும் , இரவில் வெளிச்சத் 
திற்குப் பயன் படுத்தப்பட்டும் வந்த நெருப்பே இவர்களுக்குப் 
பெரியதொரு பிரச்சினையாக இருந்து வந்தது . பல இன்னல் 
களுக்கிடையே உருவாக்கப்பட்டு , நல்ல முறையில் நிருவகிக்கப் 
பட்டு வந்த வீடுகள் , விவசாயப் பண்ணைகள் , கடைகள் 
முதலானவை பெரும் தீ விபத்துக்களுக்கு இலக்காகின . இதன் 
விளைவாகப் புதிய இன்னல்கள் ஏற்பட்டன . பலர் வீடிழந்து 
வறுமையில் வாடத் தலைப்பட்டனர் . 


இத்தருணத்தில் தான் அமெரிக்கத் தலைவர்களுள் ஒருவ 
ரான ‘ பெஞ்சமின் ப்ராங்களின் . ( Benjamin Franklin ) என்பவர் 
தீ விபத்துகளால் ஏற்படும் இன்னல்களை நீக்கும் வழிமுறைகளை 
ஆராயத் தொடங்கினார் . பிலடல்பியா வில் ( Philadelphia ) 
வாழ்ந்துவந்த நண்பர்களுடன் கலந்து பேசி இத்தொல்லைக்கு ஒரு 
தீர்வு கண்டார் . தனி நபர் ஒருவர் தீ விபத்தால் பாதிக்கப்படின் , 
மீண்டும் அவர் புதிய வீட்டைக் கட்டுவது என்பது மிகவும் கடின 
மான காரியமாகும் என்பதை நன்குணர்ந்து குடியேறிய மக்கள் 
ஒன்று சேர்ந்து கூட்டுறவு அடிப்படையில் ஒரு ‘ காப்புறுதி 
அமைப்பை ( Co - operative Insurance Company ) அமைப்ப 
தற்கு அடிகோலினார் . இத் துறையில் அவர் எவ்வாறு செயல் 
படத் தொடங்கினார் என்பதைக் காண்போம் . / 

அவரது திட்டத்தின்படி அமைக்கப்பட்ட கூட்டுறவுக் காப் 
புறுதிக் கம்பெனி உறுப்பினர்களின் பட்டியல் ஒன்று தயாரித்து , 
உறுப்பினர்களில் ஒருவரைச் செயலாளராகத் தேர்ந்தெடுத்து 
செயல்படத் தொடங்கியது ; உறுப்பினர் ஒவ்வொருவரும் தீ 
விபத்தால் யாராவது பாதிக்கப்படின் தங்களது பங்குத் 
தொகையை அளிப்பதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற 
வேண்டுகோளுக்கு இணங்கினர் . தொடக்கத்தில் , பெஞ்சமின் 
ப்ராங்களின் இவ்வமைப்பின் அவசியத்தை மக்களுக்கு ஏற் 
குமாறு எடுத்துக்காட்ட மிகவும் - இன்னலுற்றார் . எனினும் 
அவரது முயற்சி வீண்போகவில்லை , மெதுவாகத் தோன்றிய 
இக்கூட்டுறவு அமைப்பு மக்களின் நல்லாதரவை நன்கு பெற்று 
மக்களிடையே செல்வாக்கும் பெறத் தொடங்கியது . 

இக்கூட்டுறவு அமைப்பு மிகவும் எளிதான அமைப்பே 
என்றாலும் மக்களிடையே கூட்டுறவுக் கொள்கைகள் நன்கு 
பரப்புவதற்கு இது காரணமாக இருந்தது . இக்கூட்டுறவு 
அமைப்புக்கு மட்டுமின்றி , நாட்டின் பொருளாதார உயர்வுக்கே 
மக்களிடையே நிலவும் ஒற்றுமை , நேர்மை , நம்பிக்கை ஆகிய 


அமெரிக்க ஐக்கிய கூட்டுறவு இயக்கம் 


347 


மூன்றும்தான் மிகவும் அவசியம் என்பதை இப்புதிய நாட்டின் 
பழங்குடி மக்கள் உணரத் தலைப்பட்டனர் . “ ஒற்றுமையே உயர் 
வுக்கு வழி - நேர்மையே நாட்டிற்குத் தேவை - நம்பிக்கையே 
நாட்டின் உயிர் நாடி என்பதை அந்நாட்டு மக்கள் நன்குணரச் 
செய்த பெருமை பெஞ்சமின் ப்ராங்கிளினையே சாரும் . இம்மூன்று 
தலையாய குணங்களுமே அமெரிக்க நாட்டின் கூட்டுறவு இயக்கத் 
திற்கு அடித்தளமாக அமைந்தன . எனவேதான் , இவ்வியக் 
கத்தின் வளர்ச்சி அந்நாட்டில் நல்ல முறையில் அமைந்தது . 


கூட்டுறவு இயக்கத்தின் வரலாறு 
1865 - ஆம் ஆண்டு வரை யாதொரு கூட்டுறவுச் சட்டமும் 
அமெரிக்க அரசால் நிறைவேற்றப்படவில்லை . எனவே அது 
வரை இயங்கி வந்த பல்வேறு கூட்டுறவுச் சங்கங்கள் அரசின் 
சட்டங்களுக்கு ஆட்படாமல் தாமாகவே இயங்கி வந்தன . 
1866-ஆம் ஆண்டுதான் முதல் கூட்டுறவுச் சட்டம் அமெரிக்க 
அரசால் நிறைவேற்றப்பட்டது . இதன் பயனாக அமெரிக்காவில் 
இயங்கி வந்த பால் பண்ணைகள் , காப்புறுதி அமைப்புகள் , கால் 
நடைச் சங்கங்கள் , விவசாயிகளின் கொள்முதல் சங்கங்கள் முத 
லானவை கூட்டுறவு அமைப்புகள் என அரசாங்கத்தால் அங்கீ 
கரிக்கப்பட்டன . இச்சட்டமே அமெரிக்கக் கூட்டுறவு 

இயக் 
கத்தின் முதல் கட்டமாகும் . இத்தருணத்தில் சுமார் 400 பால் 
பண்ணைகள் இலாபத்துடன் இயங்கி வந்தன . 


1895 - ஆம் ஆண்டுக்குப் பின்னர் தான் கூட்டுறவு இயக்கம் 
நன்கு வளரத் தொடங்கியது . கூட்டுறவு இயக்க வளர்ச்சியின் 
இரண்டாவது கட்டம் ‘ கிரேன்ஞ் இயக்கம் ( Grange Movement ) 
என அழைக்கப்பட்டது . அதன்படி முதலாவது தேசிய விவ 
சாயப் பண்ணை ( National Grange ) 1867 - ஆம் ஆண்டு அமைக் 
கப்பட்டது . இவ்வமைப்பு அமைக்கப்படுவதற்கு முன்னர் இயங்கி 
வந்த கூட்டுறவுச் சங்கங்கள் இணைப்பு உற்பத்தியிலேயே 
பெரிதும் ஈடுபட்டு வந்தன . மினிசோட்டா ( Minnesota ) 
நகரைச் சேர்ந்த ஓகு சாதாரண விவசாயியே இவ்வியக்கம் 
தோன்றுவதற்குக் காரணமாக இருந்தார் . அமெரிக்க அர 
சாங்கம் தெற்கு மாகாணங்களின் வேளாண்மை நிலையை நன்கு 
ஆராயும் பொருட்டு இவரை நியமிக்கவே , அதன்படி அம் 
மாநிலங்களின் விவசாய நிலையை நன்கு இவர் ஆராயத் தொடங் 
கினார் . முறையான ஆராய்ச்சிக்குப் பின்னர் இவர் தன் முழுமை 
யான அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தார் . மேலும் விவ 
சாயிகளின் நலன்களைப் பாதுகாக்கும் பொருட்டுக் கூட்டுறவுச் 


348 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


. 


சங்கங்களைத் தோற்றுவிக்கவும் தொடங்கினார் . அவர் கருத்துப் 
படி , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் மூன்று மட்டங்களில் உருவாக்கப் 
பட வேண்டியிருந்தன . முதல் மட்டத்தில் உள்ளூரைச் சேர்ந்த 
கூட்டுறவு விவசாயச் சங்கங்களும் ( Co - operative Unions or 
Granges ) மற்றும் சில கூட்டுறவு அமைப்புகளும் உருவாக்கப் 
படும் . இக் கூட்டுறவுச் சங்கங்கள் யாவும் ஒன்றுகூடி மா நில 
அளவில் மாநிலக் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்க உறு 
துணையாக நிற்கும் . இம் மாநிலக் கூட்டுறவு அமைப்புகள் ஒரு 
தேசிய விவசாய அமைப்பு ( National Grange ) உருவாகக் 
காரணமாக அமையும் . அவரது கருத்துக்கள் யாவும் அரசாங் 
கத்தால் பாராட்டப்பட்டன . அவர் தம் அறிக்கையின்படி , 
1867 - ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு தேசிய நிறுவனம் 
கூட்டுறவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது . இதன் பின்னர் , 
அடித்தளத்தில் செயல் படுவதற்கென்று கூட்டுறவுச் சங்கங்கள் 
பல உருவாக்கப்பட்டன . 1874 - ஆம் ஆண்டு சுமார் 11,927 
கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்கி வந்தன . இவ்வியக்கத்தின் 
வளர்ச்சி 1874 - ஆம் ஆண்டுக்குப் பின்னர் சற்று தடைப்படினும் , 
பல மா நிலங்களிலும் நன்கு பரவத்தொடங்கியது . 


சில மாநிலங்களில் , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் விற்பனையேற் 
பாட்டுக் காரியங்களையும் வேறு சில பணிகளையும் செய்து 
வந்தன . மற்றும் சில மாநிலங்களில் , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் 
கூட்டாகப் பொருள்களைக் கொள்முதல் செய்யும் பணியைச் 
செய்தன . விற்பனையேற்பாடும் , கொள் முதலும் ஒருசேரச் 
செய்யப்பட்டு வந்தன . வேறு சில மாநிலக் கூட்டுறவுச் சங்கங் 
களால் . 


விற்பனையேற்பாட்டின் அவசியத்தை உணர்ந்த இவ்வகைக் 
கூட்டுறவுக் சங்கங்கள் பல விற்பனையேற்பாட்டுச் சங்கங்களையும் 
உருவாக்கத் தொடங்கின. இக்கூட்டுறவு அமைப்புகளால் உறுப் 
பினர்கள் பல நன்மைகளைப் பெறத் தொடங்கினர். இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் விவசாயப் பொருள்களின் விலை மிகவும் வீழ்ந்து 
விடாமல் கண்காணித்துக் கொண்டன . தொடங்கிய பத்தாண்டு 
களில் இவை நன்கு வளர்ச்சி பெறினும் பிறகு இக்கூட்டுறவு 
அமைப்புகளின் தோற்றம் தடைப்படலாயிற்று . எனினும் , சில 
சங்கங்கள் அதன் பின்னரும் செயலாற்றி வந்தன . இதே 
காரணங்களுக்காகப் விவசாய ஒப்பந்தச் சங்கங்கள் , 
கூட்டுறவுக் கல்வியைப் பரப்புவதற்கென்று அமைக்கப்பட்ட 
சங்கங்கள் போன்றவைகளும் அமெரிக்காவின் கூட்டுறவு இயக் 
கத்தை வலுப்படுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்டன , 


பல 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 


349 


முதலில் இந்நாட்டு மக்கள் கொள்முதல் சங்கங்களையே 
கூட்டுறவின் அடிப்படையில் அமைத்தனர் . அதன் பின்னர்தான் 
விற்பனையேற்பாட்டின் அவசியத்தை உணர்ந்து அதற்கென்று 
தனியாகச் சங்கங்களை உண்டாக்கினர் . இவ்வியக்கத்தின் குறிப் 
பிடத்தக்க வெற்றிகளுள் இவ்வமைப்புக்கள் குறிப்பிடத்தக்கவை 
யாகும் . 

டென்மார்க் , ஜெர்மனி , நார்வே போன்ற நாடுகளி 
லிருந்து இப்புதிய பூமிக்குக் குடியேறிய மக்கள் தங்கள் தங்கள் 
நாடுகளில் பெற்ற அனுபவங்களை இங்கு பயன்படுத்தியதால் இவ் 
வியக்கம் எளிதில் வெற்றி நடைபோடத் தொடங்கியது . அவ்வாறு 
குடியேறியவர்கள் பெரும்பாலும் விவசாயிகளே ஆவர் . எனவே , 
அமெரிக்காவின் கூட்டுறவு இயக்கம் செழிப்பதற்கு இந்த 
‘ கிரேன்ஞ் இயக்கம் மிகவும் உறு துணை யாக இருந்தது . 
என்பதில் யாருக்கும் ஐயப்பாடே எழுவதில்லை . 


இனி , அமெரிக்கக் கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சியை 
வேளாண்மைக் கூட்டுறவு , விவசாயக் கடன் வழங்கும் கூட்டுறவு , 
துய்ப்போர் கூட்டுறவு என்ற மூன்று தலைப்புகளில் ஆராய்வோம் . 

வேளாண்மைக் கூட்டுறவு 

( Agricultural Co - operation ) 
தொடக்கத்தில் அமெரிக்க விவசாயிகளுக்கு சூழ் நிலை சாதக 
மாக இல்லையாதலால் அவர்கள் வேளாண்மைத் தொழில் செய் 
வதில் மிகவும் இன்னலுற்றனர் . எனினும் இயற்கையின் படைப் 
பான அப்புதிய பூமி இவர்களுக்கு மிகவும் ஆதரவாக இருந்தது . 
தொடர்ந்து பயிரிடப்படாததன் காரணமாக விளை நிலங்கள் 
மிகவும் செழுமையுள்ளனவாக இருந்தன . குறைந்த உழைப்பில் 
அவர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடிந்தது . ஆனால் 
நாட்கள் செல்லச் செல்ல , இந்நிலை மாறத் தொடங்கியது . பயிர்த் 
தொழிலுக்குத் தரமான விதைகள் , நல்ல உரங்கள் , கால்நடைத் 
தீவனம் போன்றவை தேவைப்படவே , விவசாயிகள் அவற்றைப் 
பெறுவதில் அக்கறை காட்டத் தொடங்கினர் . இவையன்றி, 
விவசாயக் கருவிகளும் , தடுப்பு வேலிகளும் தேவைப்பட்டன . 
அதிக விலை கொடுத்தே அமெரிக்க விவசாயிகள் இவற்றைப் 
பெற்றனர் . மேலும் , இப்பொருள்களைப் பெறுவதில் பெரிய 
வணிகர்களையே இவர்கள் நம்பி இருக்க வேண்டியிருந்தது . 
இவர்களது தயவில் வாழ விரும்பாத அமெரிக்க விவசாயிகள் 
தங்களது தொல்லைகளைக் களையத் தீவிரமாகச் சிந்திக்கலாயினர் . 


பல 


விவசாயிகள் விளைபொருளை நல்ல விலைக்கு விற்றால்தான் எனர் , 
முதன் முதலில் கிழக்கு மாநிலங்களில் தான் உருவாயின . பிறகு 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
350 
அளிப்புக் கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Supply Co - operative ) 
வேளாண்மைத் தொழிலுக்குத் தேவையான முக்கியப் 
பொருள்களை 

விவசாயிகளுக்கு வழங்குவதற்கென முதல் 
கூட்டுறவுச் சங்கம் ‘ நியுயார்க் மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. 
இதைத் தொடர்ந்து , மேலும் பல கூட்டுறவுச் சங்கங்கள் அமெரிக் 
காவில் தோற்றுவிக்கப்பட்டன . இக்கூட்டுறவுச் சங்கங்கள் 
விவசாயத்திற்குத் தேவையான எல்லாப் பண்டங்களையும் மற்ற 
நிறுவனங்களிடமிருந்து பெற்று , பிறகு அவற்றை விவசாயி 
களுக்கு விற்பனை செய்து வந்தன . நாட்கள் செல்லச் செல்ல , பிற 
நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்வதைவிடத் தாங்களே 
உற்பத்தி செய்யின் உறுப்பினர்கள் பெரும் பயன் அடைவார்கள் 
என்பதை உணர்ந்த இக்கூட்டுறவுச் சங்கங்கள் அதன்படியே 
செயல்படவும் தொடங்கினர் . 

எனினும் , 

கூட்டுறவுச் 
சங்கங்கள் தங்களுக்கென விதைப் பண்ணைகள் , உர உற்பத்தித் 
தொழிற்சாலைகன் முதலானவை பெறாமலிருந்தமையால் உறுப் 
பினர்கள் தங்களுக்குத் தேவையான உரம் , விதை முதலான 
வற்றைக் குறைந்த விலையில் பெறமுடியவில்லை . 
2. கூட்டுறவு விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் (Co - operative 

Marketing Associations) : 

நியாயமான விலையில் விவசாயத்திற்குத் தேவையான 
பொருள்களை வாங்கி நல்ல பயிர் விளைச்சலைச் செய்வதால் மட்டும் 
விவசாயிகள் பலன் பெறமுடியாது என்பதை அமெரிக்கா 
விரைவில் உணரத் தலைப்பட்டது . அறுவடைக்குப் 

அவர் 
களது உழைப்புக்கேற்ற ஊதியத்தைப் பெற முடியும் என்பதை 
விவசாயிகள் நன்கு உணர்ந்தனர் . விவசாயிகளின் தொல்லைகள் 
அவர்களது 

விவேகமற்ற செயல்களினாலேயே பெருகின . 
உற்பத்திப் பொருளை விற்பதில் இவர்கள் தங்களுக்குள்ளேயே 
கடும் போட்டியை வளர்த்தமையால் , பொதுவாக விவசாயத் 
தொழிலே பாதிக்கப்பட்டது . இவர்களால் ஒரு நல்ல விலையைத் 
தங்கள் விளைபொருளுக்கு நிருணயிக்க முடியவில்லை. 

1860 - ஆம் ஆண்டுதான் முதல் கூட்டுறவு தானிய விற்பனை 
யேற்பாட்டுச் சங்கம் அமைக்கப்பட்டது, இவ்வகைச் சங்கங்கள் 


தான் மற்ற மாநிலங்களிலும் இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
தோன்றின . வேகமாகவும் வளரத் தொடங்கின . இச்சங்கங்கள் 


அமெரிக்க ஐக்கிய கூட்டுறவு இயக்கம் 


351 


தானிய அடிப்படையில் அமைக்கப்பட்டன . அதாவது , ஒவ்வொரு 
தானியத்திற்கும் தனித் தனியாக விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 
அமைக்கப்பட்டன . இவைகள் எண்ணிக்கையில் பெருமளவில் 
அமெரிக்க நாடு முழுவதும் செயலாற்றத் தொடங்கின . இச் 
சங்கங்களால் உறுப்பினர்கள் தங்கள் பிரச்சினைகளை எளிதில் சரி 
செய்து கொள்ள முடிந்தது . தானியங்களுக்கு மட்டுமின்றி , 
பருத்தி , கம்பளி, எண்ணெய்ப் பொருள்கள் , கோழி முட்டை 
போன்ற பல விவசாயப் பொருள்களுக்கும் தனித் தனியான 
விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் இயங்கின . பழங்கள் , காய்கறி 
களுக்குக்கூட கூட்டுறவுச் சங்கங்கள் உருவாக்கப்பட்டன . இவ் 
விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் மற்ற எல்லா வகைக் கூட்டுறவு 
அமைப்புக்களை விட எண்ணிக்கையில் உயரலாயின . 1956-57 - இல் 
மட்டும் 6386 விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் பணியாற்றிவந்தன . 
உறுப்பினர்களின் எண்ணிக்கை நான்கு இலட்சத்திற்கும் அதிக 
மாக இருந்தது . 

இருந்தது . மொத்த விற்பனையும் கணிசமாக உயரத் 
தொடங்கியது . ஒவ்வொரு விவசாயப் பொருளுக்கும் தனித் 
தனியான சங்கங்கள் இயங்கியதால் வேளாண்மைத் தொழிலே 
செழிக்கலாயிற்று . உறுப்பினர்கள் தங்கள் உற்பத்திப் பொருளை 
இக்கூட்டுறவுச் சங்கங்கள் மூலம் நல்ல விலைக்கு விற்க முடிந்தது . 
| எனவே அவர்கள் இழப்புக்கு ஆளாகாமல் எளிதில் வியாபாரம் 
செய்ய முடிந்தது . 1956-57 - ஆம் ஆண்டு , 4 மிலியனுக்கும் அதிக 
மான உறுப்பினர்களைக் கொண்ட 6,386 விற்பனையேற்பாட்டுச் 
சங்கங்கள் அமெரிக்காவில் இயங்கி வந்தன . மொத்த விற்பனை 
3,842,858,000 டாலர்களாகும் . ஒவ்வொரு விவசாயப் பொரு 
ளுக்கும் தனியான விற்பனையேற்பாட்டுச் சங்கம் இயங்கி வந்தமை 
யால் திறமை நிறைந்த நிர்வாகம் உருவாகியது . 


கூட்டுறவுப் பால் பண்ணைத் தொழில் 

( Co - operative Dairying) 
அமெரிக்காவின் பழமையான தொழிலாகிய பால் பண்ணைத் 
தொழில் விற்பனையைப் பொறுத்தமட்டில் வலிமையுடன் திகழ்ந்து 
வந்தது . பால் , பால் பொருள்கள் முதலியவற்றின் விற்பனைக் 
கென்று கூட்டுறவு அமைப்புகள் பெருமளவில் அமைக்கப்பட்டன . 
இத்துறையில் இயங்கி வந்த கூட்டுறவுச் சங்கங்கள் நான்கு வகை 
களாகப் பிரிக்கப்பட்டிருந்தன . அவையாவன : 

(i ) உள்ளூர் பாலேடுத் தொழில் திரட்டுகள் ( Local Cream 
Pools ); 


352 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


(ii ) உள்ளூர்க் கூட்டுறவு பால்- வெண்ணெய் - பாலேட்டு 
விற்பனைச் சங்கங்கள் ( Local Co - op . Creameries ) ; 


(iii ) கூட்டுறவு மத்தியப்பால் - வெண்ணெய் 
- பாலேட்டு 
விற்பனைச் சங்கங்கள் ( Co - op . Centralised Creameries ) ; 
(iv ) வெண்ணெய் விற்பனைப் பதிலாண்மைச் 

பதிலாண்மைச் சங்கங்கள் 
( Butter Sales Agencies ). 


உள்ளூர்ப் பாலேடுத் தொழில் திரட்டுகள் குறைந்த அளவு 
பாலேடு உற்பத்தி செய்யும் குடியானவர்கள் வாழும் பகுதிகளில் 
அமைக்கப்பட்டுள்ளன . உற்பத்தி செய்யப்படும் பாலேட்டைத் 
தனி நபர்கள் சங்கத்திடம் வழங்கி விடுகின்றனர் . இவர்கள் 
உறுப்பினர்களாக இச்சங்கத்தில் பணிபுரிகின்றனர் . இச்சங்கம் 
மத்தியச் சங்கத்திடம் இப்பொருளை விற்பனை செய்து விடுகின்றது . 
உறுப்பினர்களுக்குப் பொருளின் தரத்திற்கேற்பத் தொகை 
வழங்கப்படுகிறது . 


இரண்டாவது வகைக் கூட்டுறவு விற்பனைச் சங்கங்கள் உறுப் 
பினர்களிடமிருந்து உற்பத்தி செய்யப்படும் மொத்தப் பாலேட் 
டையும் பாலையும் பெறுகின்றன . இவ்வாறு நாள்தோறும் பெறு 
கின்ற பால் அல்லது பால் பொருள்கள் மத்தியச் சங்கத்திடம் 
அளிக்கப்படுகின்றன . மத்திய விற்பனைச் சங்கங்கள் பல பகுதி 
களிலிருந்தும் பால் , பால் பொருள்கள் முதலியவற்றைப் பெறு 
கின்றன . தேவையான அளவிற்கு இப்பொகுள் களைப் பெறு 
வதற்காகத் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன . 


உள்ளூர்ச் சங்கங்களைக் கொண்டு வெண்ணெய் முதலான 
பொருள்களின் விற்பனையேற்பாட்டைக் கவனிப்பதற்காக அமைக் 
கப்பட்டுள்ள கூட்டுறவுச் சங்கமே நான்காவது வகையாகும் . 


கின்றன . 


மளவில் 


இந்நால்வகைச் சங்கங்களையும் எண்ணிக்கையில் அதிக 
மாக அமைப்பதற்கென தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படு 

மினிசோட்டா ( Minnesota ), விஸ்கான்சின் 
( Wisconsin ) ஆகிய இரு மாநிலங்களிலும் இச்சங்கங்கள் பெரு 
இயங்கி வருகின்றன . வெண்ணெய் 

முதலான 
பொருள்கள் இவ்விரு மா நிலங்களிலும் கணிசமாக உற்பத்தி 
செய்யப்படுகின்றன . மினிசோட்டாவில் இயங்கும் கூட்டமைப்பு 
( Land- O - Lakes ) மிகவும் பிரபலமான தொன்றாகும் . இத்தகைய 
கூட்டமைப்புகளின் எண்ணிக்கை ஐந்து என 

கணக்கிடப் 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

353 
பட்டுள்ளது . நாலில் ஒரு பங்கு பால் , பாலேடு முதலான 
பொருள்கள் இக்கூட்டமைப்புகளின் வாயிலாகவே விற்பனை 
செய்யப்படுகின்றன . இக்கூட்டமைப்புகளுக்குச் சொந்தமான 
தொழிற்சாலைகளில் வெண்ணெய் ( 40 % ) , பாலடைக்கட்டி ( 16 % ) , 
பால் பவுடர் ( 7 % ) முதலான பொருள்கள் உற்பத்தி செய்யப்படு 
கின்றன . இரண்டாவது உலகப் போரின் போது ஏற்பட்ட 
சூழ்நிலைகளைச் சாதகமாகக் கொண்டு பால்பவுடர் உற்பத்தியைப் 
பெருமளவில் உயர்த்தியது இந்நாடு . 


தேவையான பால் பொருள்களை விநியோகம் செய்வதற் 
கெனப் பல கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டன . உயர் 
மட்டத்தில் தேசியக் கூட்டுறவுப் 

பால் 

உற்பத்தியாளர் 
கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது . இக்கூட்டமைப்பில் கூட் 
டுறவுப் பால் பண்ணைச் சங்கங்கள் உறுப்பினர்களாக விளங்கின . 
1956-57 - ஆம் ஆண்டு , 1,134,395 டாலர் மொத்த விற்பனையைக் 
கொண்ட 1654 கூட்டுறவுச் சங்கங்கள் இந்நாட்டில் இயங்கி 
வந்தன . பிரதேசச் சங்கங்களின் எண்ணிக்கை 263 ஆகும் . 
இவைகளின் மொத்த விற்பனை 2,164,608,000 டாலர்களாகும் . 


தானியச் சங்கங்கள் 

( Grain Associations ) 
கிராமங்களில் வாழும் விவசாயிகள் அறுவடைக்குப் பின்னர் 
தங்கள் தானியங்களைக் கூட்டுறவுச் சங்கத்திடம் அளித்து 
விடுகின்றனர் . விற்பனையேற்பாட்டை இச்சங்கங்களே கவனித்துக் 
கொள்கின்றன . சந்தைகளில் விலை சரிந்து காணப்பட்டால் , 
உறுப்பினர்கள் தங்கள் தானியத்தை சங்கங்களின் கூலக் களஞ் 
சியங்களிலேயே பாதுகாத்து வைக்கின்றனர் . விற்பனைக்கேற்ற 
சூழ்நிலைகள் சந்தைகளில் உருவாகும் வரை தானியம் களஞ்சியங் 
களிலேயே பாதுகாக்கப்படுகின்றது . இவ்விற்பனையேற்பாட்டுச் 
சங்கங்கள் தங்களுக்கெனக் கோதுமையை உறுப்பினர்களிட 
மிருந்து கொள்முதல் செய்கின்றன . இவ்வாறு கொள்முதல் 
செய்யப்படும் கோதுமை இவைகளுக்கு மேல் இயங்கும் 
சங்கத்திற்கு ( Terminal Association ) அனுப்பப்படுகின்றது . இச் 
சங்கங்கள் பிரதேச அளவில் அமைக்கப்பட்டுள்ளன. 
கூட்டமைப்பில் கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர்களாக 
விளங்குகின்றன . இக்கூட்டமைப்பு கோதுமையை நல்ல விலையில் 
விற்பனை செய்கின்றது . இத்தகைய சிறப்பான விற்பனை முறை 
யினால் கோதுமையின் விலை சரிந்து விடாமல் காக்கப்படுகின்றது . 
இக்கூட்டமைப்புகள் ஒன்றுகூடித் தேசியக் கூட்டமைப்பை 

23 


354 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


உருவாக்கியுள்ளன . இதன் தலைமை அலுவலகம் சிகாகோவில் 
இயங்கி வருகின்றது இத்தலைமைக் கூட்டமைப்பு அங்காடிகளில் 
ஏற்படும் மாற்றங்களை அவ்வப்போது கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 
அறிவிப்பதால் , கீழ் மட்டத்தில் இயங்கும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
சிறப்பாகப் பணியாற்ற முடிகின்றது . 1956-57 - ஆம் ஆண்டு 
கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் சுமார் 2652 இயங்கி வந்தன . 
இவைகளின் மொத்த விற்பனை 1,551,696,000 மிலியன் டாலர் 
களாகும் . பிரதேசச் சங்கங்களின் எண்ணிக்கை 49 ஆகும் . 
பிரதேசச் சங்கங்களில் குறிப்பிடத்தக்கச் சங்கம் செயின்ட் பால் 
( Minnesota ) என்ற இடத்தில் இயங்கி வருகின்றது . ஐந்து 
மாநிலங்களில் இயங்கி வரும் 500 கிராமக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் இதன் உறுப்பினர்களாக விளங்குகின்றன . உறுப் 
பினர்களுக்குத் தேவையான தரமான விதை , உரங்கள் போன்ற 
விவசாயப் பொருள்களையும் உறுப்பினர்களுக்கு இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் ( Terminal Associations ) வழங்கி வருகின்றன . 


--பருத்தி- எண்ணெய் கூட்டுறவுகள் 

( Cotton and Oil Co - operatives ) 
பருத்தி , எண்ணெய்ப் பொருள்களை சிறப்பாக விற்பனை 
செய்வதற்காக அமைக்கப்பட்டச் 

சங்கங்களே பருத்தி 
எண்ணெய் கூட்டுறவுச் சங்கங்கள் ஆகும் . இச்சங்கங்களும் பல 
திறப்பட்டவையாக அமைக்கப்பட்டுள்ளன . இச்சங்கங்கள் உற் 
பத்தி , பக்குவப்படுத்துதல் , விற்பனை போன்ற பால் துறைகளில் 
இச்சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன . பருத்தி விதையிலிருந்து 
எண்ணெய் எடுக்க உதவும் பல இயந்திரங்களையும் இச்சங்கங்கள் 
பெற்றுள்ளன . எண்ணெய் தொழிற்சாலைகளையும் இச்சங்கங்கள் 
நடத்தி வருகின்றன . பருத்தித் தொழிலுக்குத் தேவையான 
அழுத்தும் கருவிகளையும் இச்சங்கங்கள் பெற்றுள்ளன . அளவில் 
பெரிய சங்கங்கள் பண்டகங்களையும் , உரத் தொழிற்சாலைகளையும் 
பெற்றுள்ளன . இச்சங்கங்கள் யாவும் ஒரு தேசியக் கூட்டமைப்பை 
உருவாக்கியுள்ளன . இக்கூட்டமைப்பு ( American Cotton 
Co - op . Association ) உறுப்பினர் சங்கங்களின் முன்னேற்றத் 
திற்கும் , கூட்டுறவுக் கல்வி வளர்ச்சிக்கும் பெரிதும் பாடுபடு 
கின்றது . இச்சங்கங்களில் மிக முக்கியமானதாகக் கருதப்படும் 
சங்கம் ( Staple Cotton Co - op . Association of Greenwood ) 
மிஸிஸிபி ( Mississippi ) மா நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது . 


1956 - 57 - ஆம் ஆண்டு , விற்பனையேற்பாட்டுச் சங்கங்களின் 
எண்ணிக்கை 578 ஆகும் . மொத்த விற்பனை 146,764,000 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

355 
மிலியன் டாலர்களாகும் . பிரதேசக் கூட்டுறவுச் சங்கங்களின் 
எண்ணிக்கை 29 எனவும் இவைகளின் மொத்த விற்பனை 
396,097,000 மிலியன் டாலர் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது . 
நாட்டின் மொத்தப் பருத்தி உற்பத்தியில் 15 சதவிகிதத்தை இ 
சங்கங்கள் கையாளுகின்றன . உறுப்பினர்கள் 

தங்களது 
உற்பத்திப் பொருளான பருத்தியைச் சங்கத்திடம் ஒப்படைத்த 
வுடன் அப்பொருளின் விற்பனையேற்பாட்டைச் சங்கமே ஏற்றுக் 
கொள்கின்றது . 


உறுப்பினர்கள் தங்கள் உற்பத்திப் பொருளான பருத்தியைச் 
சங்கத்திடமே விற்பனை செய்து பணத்தைப் பெறுவதற்கும் 
வசதிகள் செய்யப்பட்டுள்ளன . சங்கத்திடம் உடனே விற்பனை 
செய்ய விரும்பாத உறுப்பினர்கள் பருத்தியைச் சங்கத்திடம் 
ஒப்படைத்து , சந்தையில் நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் வரை 
காத்திருக்கவும் அனுமதிக்கப்படுகின்றனர் . சில 

சில சமயங்களில் 
எல்லா உறுப்பினர்களது பருத்தியையும் ஒன்றாகச் சேர்த்து , 
சங்கமே விற்பனையேற்பாட்டைச் செய்கின்றது . இச்சேவையைச் 
செய்வதற்கென ஒரு குறிப்பிட்டத் தொகையை உறுப்பினர்களிட 
இருந்து கூட்டுறவுச் சங்கம் பெற்றுக் கொள்கிறது . பொதுவாக , 
இச்சங்கங்கள் உறுப்பினர்களுடன் ‘ நட்டத் தடைப் 
ஒப்பந்தனையே ( Hedging Contracts ) செய்து கொள்கின்றன . 


CUT 


கூட்டுறவுச் சங்கத்தினால் பெறப்படும் பருத்தி பண்டகங் 
களில் சிறந்த முறையில் பாதுகாக்கப்படுகின்றது . தரம் வாரியாகப் 
பருத்தி பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது . இம்முறை 
யில் ஒவ்வோர் உறுப்பினரது பருத்தியையும் தனித்துக் காண்பது 
இயலாத காரியமாகும் . உறுப்பினர்கள் வழங்கும் பருத்தியின் 
அளவைப் பொருத்து இலாப ஈவுத் தொகையும் வழங்கப் 


படுகிறது . 


கின்றன . 


உறுப்பினர்களின் பருத்தியைக் கொள் முதல் 

கொள்முதல் செய்யாத 
குணங்களில் , இச்சங்கங்கள் உறுப்பினர்களது உடைமைப் 
பொருளான பருத்தியைத் தனித் தனியாக பிரித்து வைக்கின்றன . 
கூட்டுறவுச் சங்கங்கள் முகவர் களாக ( A.gent ) பணியாற்று 

இச்சங்கங்கள் சூழ்நிலைக்கேற்ப இப்பொருளைப் 
பிரதேசக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு ( Terminal Socs . ) விற்பனை 
செய்கின்றன . அங்காடிகளிலும் விற்பனை செய்யப்படுகின்றன . 
எனவே , இச்சங்கங்கள் கழிவு முகவர்களாக ச் சேவை செய் 
அளிக்கப்பட்ட பருத்தியின் 

பருத்தியின் பேரில் 

பேரில் உறுப்பினர் 
களுக்குக் 

கடன் 

வசதிகளும் செய்யப்படுகின்றன . பருத்தி 


கின்றன . 


356 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


விற்பனை முடிந்தவுடன் , உறுப்பினர்களுக்குத் 

தொகையை 
அளிக்கும் போது இக்கடன் தொகை ( Commodity Loan ) கழிக்கப் 
பட்டு விடுகின்றது . 


உறுப்பினர்கள் அனைவரும் வழங்கும் பருத்தி முழுவதும் 
ஒன்றாக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் போது , உறுப்பினர் 
களுக்கு விற்பனைத் தொகை பிரித்தளிக்கப்படுகின்றது . இவ்வகை 
விற்பனையில் , பருத்தி தரம் வாரியாகப் பிரிக்கப்பட்ட பின்பே 
விற்பனை செய்யப்படுகின்றது . 


கப்பளிக் கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Wool Co - operatives ) 
இக்கூட்டுறவுச் சங்கங்களின் அமைப்பு மிகச் சிறப்பாக 
விளங்குகிறது . 

உள்ளூர்க் கூட்டுறவுச் சங்கங்கள் , பிரதேசக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் , மாநிலக் கூட்டமைப்புகள் ஆகிய மூன்று 
மட்டங்களில் இச்சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . இவற்றிற்குத் 
தலைமைக் கூட்டமைப்பாக தேசியக் கம்பளி விற்பனையேற்பாட்டு - 
சங்கம் செயற்படுகிறது . பிரதேசக் கூட்டுறவுச் சங்கங்களும் 
மாநிலச் சங்கங்களும் இத்தேசிய அமைப்பின் மூலமாகத்தான் 
கம்பளியை விற்பனை செய்கின்றன . தேசியக் கூட்டுரு உற்பத்தி 
யாளர்களுடன் நேரடி ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண் 
டுள்ளது . 

கிராமங்களில் இயங்கும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
தங்கள் உறுப்பினர்களிடமிருந்து கம்பளியைப் பெற்று , அவ்வாறு 
பெற்றதைப் பிரதேசக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அனுப்பு 
கின்றன . பிரதேசச் சங்கங்கள் கம்பளி முழுவதையும் தேசியக் 
கூட்டமைப்பிடம் அளிக்கின்றன . கம்பளியின் தரத்திற்கேற்ப 
இத்தேசிய அமைப்பு விற்பனை யேற்பாட்டைக் கவனிக்கின்றது . 
அவ்வப்போது ஏற்படும் சந்தை நிலவரங்களையும் , பிற செய்தி 
களையும் ஏனைய கூட்டுறவுச் சங்கங்களுக்கு இத்தேசிய அமைப்பு 
தவறாமல் தெரிவிக்கின்றது . கம்பளியின் தரத்தை நன்கு ஆலய 
வதற்கென ஆய்வுக் கூடங்களையும் இக்கூட்டமைப்பு பெற் 
றுள்ளது . மொத்தக் கம்பளி உற்பத்தியில் நாலில் ஒரு பங்கு இத் 
தேசிய அமைப்பினால் கையாளப்படுகின்றது . இச்சங்கங்களுக்குத் 
தேவையான நிதி வசதிகளை அளிக்கும் பொருட்டு ஒரு தேசியக் 
கம்பளி கடன் கூட்டுரு ( National Wool Credit Corporation ) 
அமைக்கப்பட்டுள்ளது . பொதுவாக , இக்கடன் சங்கம் பிரதேசச் 
சங்கங்கள் வாயிலாகவே கடன் வசதிகளை அளிக்கின்றது . 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

357 
முட்டை விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 
20 - ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே இச்சங்கங்கள் 
வளர்ச்சி பெறத் தொடங்கின . இச்சங்கங்களைத் தவிர , பிற 
துறைகளில் இயங்கும் கூட்டுறவுச் சங்கங்களும் முட்டை விற் 
பனையில் ஈடுபட்டுள்ளன . 1956- 57 - ஆம் ஆண்டு 637 கிராம 
முட்டை விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் இயங்கி வந்தன . 
மொத்த வியாபாரத்தின் மதிப்பு 209,830,000 டாலர் எனக் கணக் 
கிடப்பட்டுள்ளது . பிரதேசக் கூட்டுறவு அமைப்புகளின் எண் 
ணிக்கை 44 எனவும் , அவற்றின் மொத்த வியாபாரம் 
209,054,000 டாலர் எனவும் தெரிகின்றது . மொத்த முட்டை 
உற்பத்தியில் 14 % இச்சங்கங்களால் கையாளப்படுகின்றது . 
கோழி இறைச்சியில் 45 % , வான்கோழி இறைச்சியில் 17 % இச் 
சங்கங்களால் விற்பனை செய்யப்படுகின்றது . பஸிபிக் கடற்கரைப் 
பகுதிகளில் இக்கூட்டமைப்புகள் வலிமையுடன் பணியாற்றி 
வருகின்றன . இப்பகுதியில் இயங்கும் நான்கு அளவில் பெரிய 
கூட்டுறவுச் சங்கங்கள் ஒன்றுசேர்ந்து ஒரு கூட்டமைப்பை நியூ 
யார்க் நகரில் உருவாக்கியுள்ளன . இக்கூட்டமைப்பு ( Pacific 
Egg Producers Co - operative ) அமெரிக்காவின் கிழக்கு மாநிலங் 
களில் பெருமளவில் முட்டை , கோழி இறைச்சி முதலான 
பொருள்களை விற்பனை செய்கின்றது . சீயாட்டில் (Seattle ) 
என்ற இடத்தில் இயங்கும் மத்தியக் கூட்டமைப்பும் ( Washington 
Co - op . Egg and Poultry Association ) இவ்விற்பனையில் கணிச 
மாக ஈடுபட்டுள்ளது . இக்கூட்டமைப்பு மா நிலம் முழுவதும் கிளை 
அலுவலகங்களைப் பெற்றுள்ளது . உறுப்பினர்களின் முட்டை 
உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கெனக் கோழித்தீவனம் போன்ற 
பொருள்களையும் விநியோகம் செய்கிறது இக்கூட்டமைப்பு .. 
வாஷிங்டன் முட்டை விற்பனைச் சங்கம் பஸிபிக் முட்டை உற்பத்தி 
யாளர் கூட்டுறவுச் சங்கத்தின் உறுப்பினராகத் திகழ்கின்றது . 
கோழித்தீவனம் தயாரிப்பதற்கென்று பல தொழிற்சாலைகளை இக் 
கூட்டமைப்புகள் பெற்றுள்ளன . 


காய்கறி , பழவிற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 

இக்கூட்டுறவுச் சங்கங்கள் அமெரிக்காவின் முக்கியச் சங்கங் 
களாகத் திகழ்கின்றன . ஒவ்வொரு மாநிலத்திலும் இக்கூட் 
டுறவுச் சங்கங்கள் பெருமளவில் அமைக்கப்பட்டுள்ளன . அமெ 
ரிக்காவின் மேற்குப் பகுதிகளில் ( குறிப்பாக கலிபோர்னியாவில் ) 


358 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இக்கூட்டுறவுச் சங்கங்கள் பழவகைகளையும் , காய்கறிகளையும் 
பெருமளவு விற்பனை செய்கின்றன . தொடக்கத்தில் தரத்தின் 
அடிப்படையில் பழங்களைப் பிரித்து , பெட்டிகளில் நிரப்பி ,, 
அங்காடிகளுக்கு அனுப்பி வந்தன . நாளடைவில் விற்பனையேற் 
பாட்டுப்பணிகள் முழுவதையும் ஏற்றுக்கொண்டன . இக்கூட் 
டுறவுச் சங்கங்கள் சர்வதேசப் புகழ் வாய்ந்தவையாகும் . கலி 
போர்னியாவில் இயங்கிவரும் பழ உற்பத்தியாளர் சங்கம் அமெ 
ரிக்காவில் இயங்கிவரும் கூட்டமைப்புகளில் மிகப் பெரியதொன் 
றாகும் . கலிபோர்னியா மாநிலத்திற்குத் தேவையான மொத்தப் 
பழவகைகளையும் , தாய்கறி வகைகளையும் இக்கூட்டமைப்பு 
விற்பனை செய்கின்றது . இதன் தலைமைக் கழகம் ‘ லாஸ் ஏஞ் 
சல்சில் ( Los Angeles ) அமைக்கப்பட்டுள்ளது . இக்கூட்டுறவுச் 
சங்கங்களின் அமைப்பு சிறப்புறக் காணப்படுகின்றது . 
அடித்தளத்தில் கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப் 
பட்டுள்ளன . 

சுமார் 

200 கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
இயங்கி வருகின்றன . இவற்றின் உறுப்பினர் எண்ணிக்கை 
சுமார் 14,000 ஆகும் . இவர்கள் 

இவர்கள் பல்வேறு கனி வகைகளை 
உற்பத்தி செய்பவர்களாவர் . இச்சங்கங்கள் யாவும் 
26 மாவட்ட அமைப்புகளில் உறுப்பினர்களாக 

விளங்கு 
கின்றன . இம்மாவட்ட அமைப்புகள் ஒன்று சேர்ந்து மா நில 
அளவில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன . இக்கூட் 
டமைப்பு ( California Fruit Growers Exchange ) பழவகை 
களுக்கும் , காய்கறி வகைகளுக்கும் சிறந்த முறையில் விற்பனை 
யேற்பாட்டைச் செய்கின்றது . உள்ளூர்க் கூட்டுறவுச் சங்கங் 
களின் உறுப்பினர்கள் தங்கள் உற்பத்திப் பொருளான பழவகை 
களைச் சங்கங்களிடம் முறையாக ஒப்படைத்து விடுகின்றனர் . 
கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் சந்தைகளில் நேரடியாக 

கவே 
விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டாலும் , மாவட்டக் கூட்டுறவுச் 
சங்கங்களின் ஆலோசனைப்படியே இயங்கி வருகின்றன . பொது 
வாகக் கிராமச் சங்கங்கள் உறுப்பினர்களிடமிருந்து பெற்ற பழ 
வகைகளையும் , காய்கறி வகைகளையும் மாவட்ட அமைப்புகளுக்கு 
அனுப்புகின்றன . மாவட்டச் சங்கங்கள் மத்தியக் கூட்டுறவு 
அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன . எனவே , 
இம்மாவட்டக் கூட்டுறவுச் சங்கங்கள் மத்தியக் கூட்டுறவுச் சங்கங் 
களுக்குப் பழவகைகளை அனுப்புகின்றன . இம்மத்தியக் கூட் 
டமைப்பு சந்தைகளில் இயங்கி வரும் மொத்த விற்பனையாளர் 
களுடன் தொடர்பு கொண்டு , பழவகைகளையும் , காய்கறி வகை 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 


359 


களையும் விற்பனை செய்கின்றது . சந்தை நிலையை அவ்வப்போது 
அறிவதற்கென இம்மத்தியக் கூட்டமைப்பு முக்கிய சந்தைகளில் 
தகுதி வாய்ந்த பிரதி நிதிகளை நியமித்துள்ளது . நவீன வியாபார 
முறைகளையும் , குளிர்சாதன வசதிகளைக் கொண்ட பண்டகங் 
களையும் இப்மத்தியக் கூட்டமைப்பு பெற்றுள்ளது . விற்பனையை 
அதிகரிக்கவும் , புதிய சந்தைகளைக் கைப்பற்றுவதற்கும் இக்கூட் 
டமைப்பு விளம்பர சாதனங்களை விரிவாகப் பயன்படுத்துகின்றது . 
பழ ஆராய்ச்சிக்கெனப் பல ஆய்வுக்கூடங்களை நிறுவி ஒரு 
கணிசமான தொகையைச் செலவிட்டு வருகின்றது . அயல் நாடு 
களுக்கும் பழவகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . இவ்வாறு 
ஏற்றுமதி செய்வதற்கென அயல் நாட்டு முகவர்களுடன் இம் 
மத்தியக் கூட்டமைப்பு அவ்வப்போது தொடர்பு கொள்கின்றது . 
பழ விநியோகத்தில் ஏற்படும் தாமதத்தைத் தவிர்ப்பதற்காக இக் 
கூட்டமைப்பு ஒரு போக்குவரத்துப் பிரிவையும் நடத்தி வரு 

இக்கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சந்தைகளில் 
ஏற்படும் மாற்றங்களை அவ்வப்போது தெரிவிக்கின்றனர் . 
இவ்வாறு சேகரிக்கப்படும் செய்திகள் , புள்ளி விவரங்கள் இக் 
கூட்டமைப்பின்கீழ் இயங்கிவரும் எல்லாக் கூட்டுறவுச் சங்கங் 
களுக்கும் தாமதமின்றி அறிவிக்கப்படுகின்றன . 


கின்றது . 


எனவே , கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் 

சங்கங்கள் பழங்களைத் 
தரத்தின் அடிப்படையில் பிரித்து , பெட்டிகளில் நிரப்பி மாவட்டக் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அனுப்புகின்றன . மாவட்டக் கூட் 
டுறவுச்சங்கங்கள் மத்தியக் கூட்டமைப்பிடம் பழவகைகளை வழங்கு 
கின்றன . விற்பனையேற்பாட்டில் ஏற்படும் பிரச்சினைகளை இம் 
மத்தியக் கூட்டமைப்பு கவனித்துக் கொள்கின்றது . விற்பனை 
யேற்பாட்டிற்குத் தேவையான திட்டங்களை இம் மத்தியக் 
கூட்டமைப்பு வகுக்கின்றது . அங்காடிகளில் 

நிலவும் 
கேட்பு விவரங்களை உறுப்பினர் சங்கங்களுக்கு அறிவிப்பதால் , 
உறுப்பினர் சங்கங்கள் சூழ்நிலைகளுக்கேற்பப் பணியாற்ற இயலு 
கின்றது . பொதுவாக எல்லா உறுப்பினர் சங்கங்களும் இம் 
மத்தியக் கூட்டமைப்பின் ஆலோசனைப்படியே இயங்கி வரு 
கின்றன . பழ உற்பத்தியில் தற்போது நவீனமுறைகள் கையாளப் 
படுவதற்கு இம்மத்தியக் கூட்டமைப்பே காரணமாகும் . மொத்தப் 
பழ உற்பத்தியில் சுமார் 85 % இக்கூட்டுறவுச் சங்கங்களினால் 
கையாளப்படுகின்றது . பழவகைகளையும் , காய்கறி வகைகளையும் 
முறையாக விற்பனைக்குத் தயார் செய்வதற்காக ஒரு மரப்பெட்டித் 


360 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


தொழிற்சாலையையும் இம்மத்தியக் கூட்டுறவுச் சங்கம் நடத்தி 
வருகின்றது . விற்பனையேற்பாட்டை இம்மத்திய அமைப்பு ஏற்று 
நடத்துவதால் இடை நிலையர்கள் அறவே அகற்றப்படுகின்றனர். 
உற்பத்தியில் மட்டுமின்றி , விற்பனைத் துறையிலும் தற்போது 
நவீன முறைகள் கையாளப்படுகின்றன . 


1956 - 57 - ஆம் ஆண்டு , 669 உள்ளூர்க் கூட்டுறவு சங்கங்க 
களும் 75 பிரதேசக் கூட்டுறவுச் சங்கங்களும் இயங்கி வந்தன . 
இவைகளின் மொத்த விற்பனை முறையே $ 495,908,000 , 
$ 561,127,000 எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது . 


பஸிபிக் கடற்கரைப் பகுதிகளில் இயங்கும் கூட்டுறவுச் 
சங்கங்கள் பேரளவு முறையில் இயங்கி வருகின்றன . 

கிழக்கு 
மா நிலங்களில் இயங்குபவை அளவில் சிறிய கூட்டுறவுச் சங்கங் 
களாகவே விளங்குகின்றன . இக்கூட்டுறவுச் சங்கங்கள் தவிர , 
பிற பொருள்களான புகையிலை , அரிசி , சருக்கரை முதலான 
பொருள்களின் விற்பனையேற்பாட்டைக் கவனிப்பதற்கென்று 
வேறுபல கூட்டுறவுச் சங்கங்களும் இயங்கி வருகின்றன . இச் 
சங்கங்களுக்கென்று பிரதேசச் சங்கங்களும் , மத்தியக் கூட்டுறவுக் 
கூட்டமைப்பும் அமைக்கப்பட்டுள்ளன . எனவே , விற்பனையேற் 
பாட்டுக் கழகங்கள் அமெரிக்காவில் ஒரே தன்மையுடையன 
வாகவே விளங்குகின்றன . 


விற்பனையேற்பாட்டுச் சங்கங்களின் சிறப்பியல்புகள் 

விவசாயப் பொருள்களின் விற்பனையேற்பாட்டிற்கென்று 
அமைக்கப்பட்டு இயங்கி வரும் இச்சங்கங்கள் பல சிறப்பியல்பு 
களைப் பெற்றுள்ளன . இத்தகைய சிறப்பியல்புகளைக் கொண்டு 
இக்கழகங்கள் விளங்குவதால்தான் பொருள்களின் விற்பனையேற் 
பாட்டுப்பணி செம்மையுற நடைபெறுகிறது . 


4 


1. அமெரிக்காவின் கூட்டுறவு இயக்கத்தில் , விற்பனையேற் 
பாட்டுத் துறை பெற்றிருக்கும் வெற்றியைப்போல் பிற துறைகள் . 
பெற்றுத் திகழவில்லை . ஏனெனில் , விற்பனையேற்பாட்டுக் கூட் 
டுறவுச் சங்கங்களின் அமைப்பு சிறப்புற அமைந்துள்ளதால் , 
எண்ணங்கள் எளிதாக ஈடேற முடிகின்றது . இச்சங்கங்கள் 
பெருமளவில் வளர்ச்சி பெற்றுள்ளன . 


2. விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் விவசாயப் பொருள் 
களின் விற்பனைத் துறையை மிகத் திறமையுடன் கவனிக்கின்றன . 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 


361 


ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக விற்பனையேற்பாட்டுச் 
சங்கங்கள் அமைக்கப்படுகின்றன . எனவே , குழப்பமின்றி 
விற்பனைத் துறையில் அவைகள் ஈடுபட வாய்ப்பேற்படுகின்றது . 


3. இச்சங்கங்களில் சில உரங்கள் , விதை , தீவனம் போன்ற 
பல பொருள்களையும் உறுப்பினர்களுக்கு வழங்கி வருகின்றன . 
எனவே , சில தருணங்களில் இவை கொள்முதல் சங்கங்களாகவும் 
பணியாற்றுகின்றன . இதையொட்டிச் சில கொள்முதல் சங்கங் 
களும் சில தருணங்களில் விற்பனையேற்பாட்டுச் செயல்களில் 
ஈடுபடுகின்றன . இது அமெரிக்கச் சங்கங்களின் தனிச் சிறப் 
பாகும் . 

4. இச்சங்கங்கள் மிக எளிதான ஆனால் சிறந்த நிருவாக 
அமைப்பைக் கொண்டு விளங்குகின்றன . 

அடித்தளத்தில் 
கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்குகின்றன . 

மாவட்ட 
அளவில் மாவட்டக் கூட்டுறவுச் சங்கங்களும் , மாநில அளவில் 
மா நிலக் கூட்டுறவுக் கூட்டமைப்பும் இயங்கி வருகின்றன . இம் 
மத்தியக் கூட்டுறவுக் கூட்டமைப்பின் ஆலோசனையின் பேரில் 
ஏனைய சங்கங்கள் இயங்கி வருகின்றன . எனவே , இச்சங்கங்கள் 
யாவும் மிகச் சிறந்த முறையில் கூட்டுறவு நார்மூலம் இணைக்கப் 
பட்டுள்ளன . 

5. உள்ளூர்க் கூட்டுறவுச் சங்கங்கள் தங்கள் உறுப்பினர் 
களுக்கு ‘ முகவர் களாக இருந்தே பணியாற்றுகின்றன . உறுப் 
பினர்களது உற்பத்திப் பொருள்களைப் பொதுவாகக் கொள் 
முதல் செய்வதில்லை . இவைகள் அதற்குத் தக்கபடியே ஒப்பந்தங் 
களை உருவாக்கிக் கொள்கின்றன . இத்தகைய செயலால் , 
இவைகள் இடர்ப்பாடுகளை அடைவது எளிதாகத் தவிர்க்கப் 
படுகின்றது . 


6 . மத்தியக் கூட்டுறவுச் சங்கங்கள் விற்பனையேற்பாட்டுக் 
கென்று திட்டங்களைத் தீட்டி அவைகளை முறையாகச் செயல் 
படுத்துகின்றன . மேலும் , உற்பத்தித் திறனை உயர்த்துவதற் 
கென்று ஆராய்ச்சிகள் நடத்துவதற்குச் சோதனைச் சாலைகளையும் 
இம்மத்தியச் சங்கம் பெற்றுள்ளது . அங்காடிச் செய்திகளையும் , 
புள்ளி விவரங்களையும் அவ்வப்போது தனது உறுப்பினர்களாக 
விளங்கும் கிராமக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் , மாவட்டக் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் அறிவிக்கின்றது . மேலும் , விவசாயப் 


362 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


பொருள்களை விற்பனைக்குத் தயார் செய்வதற்கெனப் பல தொழிற் 
சாலைகளையும் பெற்றுள்ளது . உதாரணமாகப் பழ வகைகள் ,, 
தானியங்களை நன்கு பக்குவப்படுத்துவதற்கென்று தொழிற் 
சாலைகளை ( Processing Plants ) இம்மத்தியச் சங்கம் பெற்றுள்ளது . 
இதன் உறுப்பினர் சங்கங்களுக்கு அவ்வப்போது கடனுதவிகளும் 
இம்மத்தியக் கூட்டுறவுச் சங்கத்தின் மூலம் அளிக்கப்படுகின்றன . 

(9 ) 

அரசாங்க ஆதரவு 
அமெரிக்க அரசு இவ்விற்பனையேற்பாட்டுச் சங்கங்களுக்கு 
பெரிதும் ஆதரவு காட்டி வருகின்றது . எல்லா வகை உதவி 
களையும் விவசாய இலாகா மூலமாக விற்பனையேற்பாட்டுச் சங்கங் 
களுக்கு அளித்து வருகின்றது . மாநில அரசுகளும் , அமெரிக்க 
கூட்டரசும் , விவசாயக் கல்லூரிகளும் இச்சங்கங்களின் வளர்ச்சி 
யில் பெரிதும் ஈடுபாடு காட்டி வருகின்றன . 


1929 - ஆம் ஆண்டு , இச்சங்கங்களின் வளர்ச்சியை ஊக்கு 
விக்கும் வகையில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது . இச்சட்டத் 
தின் ( Agricultural Marketing Act ) வாயிலாக இச்சங்கங்கள் பல 
சலுகைகளைப் பெற்றன . இச்சட்டத்தை நன்கு செயல்படுத்து 
வதற்கென ஒரு ‘ வாரியத்தை யும் ( Board ) அமெரிக்க அரசு 
ஏற்படுத்தியது . இதன் மூலம் விவசாய விற்பனையேற்பாட்டுச் 
சங்கங்களின் எண்ணிக்கை பெருமளவில் உயரலாயிற்று . இச் 
சங்கங்களின் வளர்ச்சிக்குத் தேவையான நிதி வசதிகளை 
அளிக்கும் வகையில் ஒரு நிதியேற்பாட்டு நிறுவனமும் தொடங் 
கப்பட்டது . இந்நிதி அமைப்பு 500 மிலியன் டாலர்களுடன் 
தொடங்கப்பட்டது . குறுகிய காலக் கடன்களும் , நீண்ட காலக் 
கடன்களும் சங்கங்களுக்கு அளிக்கப்பட்டன . குறைந்த வட்டிக்கே 
இவ்வுதவிகள் அளிக்கப்பட்டன . 1933 - ஆம் ஆண்டு இவ்வாரியம் 
ஆற்றிவந்த பணிகளை பண்ணைக் கடன் பொது நிருவாக 
அமைப்பு ஏற்றுக் கொண்டது ... 


மேலும் , அமெரிக்க அரசு ஆராய்ச்சித் துறையிலும் இச் 
சங்கங்களுக்குப் பேருதவி புரிந்து வருகின்றது . பல விவசாயக் 
கல்லூரிகளையும் , ஆலோசனைச் சபைகளையும் ஏற்படுத்தியுள்ளது . 
மேலும் 1930 - ஆம் ஆண்டு 6 தேசிய விவசாயப் பொருள்களின் 
விற்பனையேற்பாட்டுச் சங்கங்களையும் , ஒரு சேவைப் பதி 
லாண்மைச் சங்கத்தையும் அமெரிக்க அரசு விவசாய இலாகா 
மூலமாகத் தொடங்கியது . மா நில அரசுகளும் தங்கள் மா நிலங் 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 


363 


களில் இவ்விற்பனையேற்பாட்டுச் சங்கங்களின் வளர்ச்சிக்கெனத் 
தனிச் சட்டங்களை இயற்றியுள்ளன . 


இனி , வேளாண்மைக் கூட்டுறவில் இயங்கி வந்த பல்வேறு 
சங்கங்களின் வளர்ச்சியைக் காட்டும் புள்ளி விவரங்களைக் 
காண்போம் . 


அமெரிக்க அரசின் விவசாய இலாகா விவசாயச் சங்கங்களின் 
வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை காட்டி வருகின்றது . 1960-61 
ஆம் ஆண்டு , 9163 விற்பனை , அளிப்புச் சங்கங்கள் இயங்கி 
வந்ததாகப் புள்ளி விபரங்கள் காட்டுகின்றன . இதில் சேவைச் 
சங்கங்களும் அடங்கியுள்ளன . மொத்த விவசாயிகளில் ஐந்தில் 
நாலுபங்கு இச்சங்கங்களில் உறுப்பினர்களாக ( சுமார் 4 மிலியன் ) 
விளங்குகின்றனர். மொத்தச் சங்கங்களில் உள்ளூர்ச் சங்கங்கள் 
92 % எனவும் , பிரதேசச் சங்கங்கள் 8 % எனவும் கணக்கிடப் 

விவசாயப் பொருள்களுக்குத் தனித் தனியான 
விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . தானிய 
விற்பனைக்கென 2660 சங்கங்களும் , பால் பொருள்களுக்கென 
1609 சங்கங்களும் ( 1960-61 ) இயங்கி வந்தன . சங்கங்களின் 
வளர்ச்சியைச் காட்டும் சில அட்டவணைகளைக் காண்போம் .. 


பட்டுள்ளது . 


ரி 


விற்பனை , அளிப்பு , சேவைச் சங்கங்கள் ( 1960-61 ) 


றுப்பினர் நிலை 


சங்கம் 
சங்கங்களின் வகை 

எண்ணிக்கை % 


எண்ணிக்கை % 


5,727 


62.5 


3,473,425 


48.2 


1. விற்பனையேற்பாடு 
2. அளிப்பு ( Supply ) 
3. சேவை 


3,222 


35.2 


51.1 


3,679,675 

49,795 


214 


2.3 


0.7 


மொத்தம் 


9,163 


100 


7,202,895 


100 


an 


1960-61 ஆம் ஆண்டு , உள்ளூர்ச்சங்கங்களின் எண்ணிக்கை 
8390 ( 91 * 6 % ) எனவும் , பிரதேசச் சங்கங்களின் எண்ணிக்கை 
773 ( 8.4 % ) எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது . 


364 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அட்டவணை | 


பண்ணைகளின் எண்ணிக்கை . 
B. கூட்டுறவு விற்பனையேற்பாட்டு உறுப்பினர் எண்ணிக்கை . 
அளிப்புப் பண்ணைகளின் உறுப்பினர் எண்ணிக்கை . 


8 . 


7 . 


6 . 


மில்லியன்கள் 


2 


இது 


1990 1940 

1961 
ஆண்டுகள் 
அமெரிக்க ஐக்கியநாட்டின் பண்ணைகளின் என்ணிக்கையும் , 
விற்பனை யேற்பாடு , கூட்டுறவு அளிப்புப்பண்ணை - இவற்றின் 
உறுப்பினர் எண்ணிக்கையும் . [1960-251) 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 


365 


அட்டவனே 


H 


7 


பண்ணைகளின் எண்ணிக்கை 


6 


மில்லியன்கள் 


* விவசாயக் கூட்டுறவுக் 
கழக உறுப்பினர் என்னிக்கத் 


3A 


F2 
2 

விற்பனையேற்பாடு ,சேவைக் 
கூட்டுறவுக் கழகங்களின் 
உறுப்பினர் எண்ணிக்கை 


கூட்டுறவு அளிப்புப் 

பண்ணை 

உறுப்பினர் எண்ணக்கை 
lol 
1930 

1940 

1950 
ஆண்டுகள் 
* விற்பனையேற்பாடு , கூட்டுறவு அளிப்புப் பண்ணைத் 

தொடர்பான சேவைச் சங்கங்கள் . 
அமெரிக்க ஐக்கிய நாட்டு விவசாயக் கழக உறுப்பினர் 
எண்ணிக்கையும் , பண்ணைகளின் எண்ணிக்கையும் [1930250) 


366 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இனி , அமெரிக்காவில் இயங்கிவரும் வேளாண்மைச் சங்கங் 
களின் வகைகள் , அவற்றின் எண்ணிக்கை , கணக்கிடப்பட்ட 
உறுப்பினர் நிலை முதலானவற்றைக் காண்போம் . 


எண் 


புள்ளி விவர 

உறுப்பினர் 
ணிக்கை 

நிலை 


சங்க வகை 


1. விற்பனை யேற்பாட்டுச் 
சங்கங்கள் 

1960-61 

5,727 | 3,473,425 
2. அளிப்புச் சங்கங்கள் 

1960-613,222 

3,222 | 3,679,675 
3. தேசிய விவசாயக் கடன் 
சங்கங்கள் 

1-1-1963 772 379,754 
14. பிற சேவைச் சங்கங்கள் 1960-61 214 49,795 
5. உற்பத்திக் கடன் சங்கங்கள் 1-1-1963 486 527,707 
6. வங்கிகள் / 

| 30-6-1962 13 3,775,291 
7. கிராமக் கடன் சங்கங்கள் 1.1.62 682 233,154 
8. கிராம மின்சாரச் சங்கங்கள் 1-10-62 911 4,718,655 
9. கிராமத் தொலைபேசிச் 
சங்கங்கள் 

1-10-62 209 403,878 
10. கிராம மக்கள் நலச் 
சங்கங்கள் 

30-6-62 21 61,921 
11. காப்பீடுச் சங்கங்கள் 

1.1-621,600 

1,600 | 3,500,000 
12 , நீர்ப்பாசனச் சங்கங்கள் 

1959 7,729 161,679 
13. கால்நடை வளர்ப்புச் 
சங்கங்கள் 

1.1-63 1,441 68,813 
14. செயற்கைக் கருத்தரிப்பு 
நிலையங்கள் 

1-1-63 39 591,589 


விவசாயச் சங்கங்களில் பெரும்பாலானவை மினிசோட்டா 
( Minnesota ) மா நிலத்தில் அமைந்துள்ளன.. சுமார் 1,159 
சங்கங்கள் 1961 - ஆம் ஆண்டு இயங்கி வந்தன . இவைகளின் 
உறுப்பினர் எண்ணிக்கை 601,530 ஆகும் . மினிசோட்டாவை 
அடுத்து இலிநாயி (Illinois) மா நிலம் அதிக உறுப்பினர்களைப் 
பெற்றுள்ளது . இம்மா நிலத்தில் 447 விவசாயச் சங்கங்கள் 
இயங்கி வருகின்றன ( 1960-61 ) . உறுப்பினர் எண்ணிக்கை 
470,225 . விஸ்கான்சின் ( Wisconsin ) மாநிலத்தில் 688 சங்கங்கள் 
400,690 உறுப்பினர்களுடன் பணியாற்றி வருகின்றன . 


அமெரிக்க ஐக்கிய கூட்டுறவு இயக்கம் 


361 


விவசாயக் கூட்டுறவுச் சேவைச் சங்க அமைப்பு 
( ORGANISATION OF THE FARMER CO - OP . SERVICE ) 


பொது நிருவாகர் அலுவலகம் 


(OFFICE OF ADMINISTRATOR ) 


செய்திப் பிரிவு 


பொது நிர்வாகப் பிரிவு 


விற்பனை 
யேற்பாட் 
டுப் பிரிவு 


கொள் 
முதல் 


நிர்வாகப் 
பணிப் 


பிரிவு 


பிரிவு 


உறுப்பி 


பால் 
பண் 
கணப் 


தானி விவசாயப் 
யப் பொருள் 
பீரிவு அளிப்புப் 


னர் 


T 


விவசா வியா 

யச் 
சேவைப் நிர்வா 
பிரிவு 

கப் 
பிரிவு 


பிரவு 


பிரிவு 


தொடர் 
புப் 
பிரிவு 


கோழிப் 


பண 
கணப் 


பருத்தி 
எண்ணை 
விதைப் 
பிரிவு 


V 
பக்குவப் 
படுத்தப்பட்ட 
ணவு வைப் 
புப் பிரிவு 


பிரிவு 


போக்கு 
வரத்துப் 


புள்னி 


பிரிவு 


விவரப் 
பிரிவு 


கால் 
டை , 
கம்ப 
ளிப் 


பழ வகை, 
காய்கறிப் 


பிரிவு 


பிரவு 


சிறப்புப் 
பயிர்ப் 
பிரிவு 


தேவை பெருகி வரும் 
368 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
கூட்டுறவுக் கொள்முதல் சங்கங்கள் 
இந்நாட்டுக் கொள் முதல் சங்கங்கள் பொதுவாக நுகர்வோர் 
சங்கங்களுடன் ஒன்றாகவே இணைத்துக் கருதப்படுகின்றன .. 
ஏனெனில் , இக்கொள் முதல் சங்கங்கள் அன்றாடத் தேவைப் 
பொருள்களையும் , குடும்பத்திற்குரிய பல்வேறு பொருள்களையும் 
உறுப்பினர்களுக்கு அளித்து வருகின்றன . நுகர்வோர் பொருள் 
களுடன் விவசாயப் பொருள்களையும் இச்சங்கங்கள் விற்பனை 
செய்கின்றன . 

இக்கூட்டுறவுச் சங்கங்களே அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 
முதன் முதலில் 

தோன்றியவையாகும் . இச்சங்கங்களைத் 
தொடர்ந்தே விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் தோன்றின . 
எனினும் , இச்சங்கங்கள் வெகுவிரைவில் வளர்ச்சி பெற்று , 
இன்று இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கத்திற்கே ஆணிவேராகத் 
திகழ்கின்றன . தொடக்கத்தில் இச்சங்கங்கள் சிறிய அளவில் 
தான் இயங்கி வந்தன . இச்சங்கங்களின் செயற்பாட்டுப் பகுதியும் 
மிகச் சிறியதாகவே விளங்கியது . ஒவ்வொரு கொள் முதல் 
சங்கமும் தனித் தனியாகச் சுதந்திரத்துடன் இயங்கி வந்தது . 
இக்கொள் முதல் சங்கங்களுக்கென்று 

தலைமை 

அமைப்பு 
அமைக்கப்படவில்லை. 

சங்கங்களிடையே நெருங்கிய தொடர்பும் 
காணப்பட வில்லை . இந்நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து இந் 
நிலைகள் மாறத் தலைப்பட்டன . கிராமக் கொள்முதல் சங்கங்கள் 
மத்தியக் கூட்டமைப்புகளை உருவாக்கத் தொடங்கின . தனியார் 
துறையில் இயங்கி வந்த வணிகர்களுடன் ஏற்படும் கடும் 
போட்டியைத் தவிர்ப்பதற்கென உற்பத்தித் துறையில் இச் 
சங்கங்கள் ஈடுபட்டு வருகின்றன . தற்போது அடித்தளத்தில் 
இயங்கும் கொள்முதல் சங்கங்கள் மத்தியக் கூட்டமைப்புச் 
சங்கத்தின் உறுப்பினர்களாகவே விளங்குகின்றன . இச்சங்கங்கள் 
விவசாயப் பொருள்களைத் தவிர , எண்ணெய் வகைகள் போன்ற 
பிற முக்கியப் பொருள்களையும் வழங்கி வருகின்றன . தோன்றிய 
காலத்தில் வளர்ச்சி குறைந்திருந்த இச்சங்கங்கள் நாளடைவில் 
சூழ் நிலைகளைக் கண்ட இச்சங்கங்கள் முக்கியப் பொருள்களின் 
உற்பத்தியிலும் ஈடுபட்டு வருகின்றன . இவ்வாறு உற்பத்தித் 
துறையிலும் இச்சங்கங்கள் ஈடுபடுவதால் , இலாபத் தொகை 
கணிசமாக உயருவதுடன் உறுப்பினர்களும் பெருமளவில் 
பயனடைகின்றனர் . உற்பத்திப் பணிகளையும் இச்சங்கங்கள் 
ஏற்பதால் , பொருள்களின் விலை குறைவாகவே நிருணயிக்கப் 
படுகின்றது . 

விவசாயப் பொருள்கள் , முக்கிய நுகர்வுப் 


| 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 


369 


பொருள்கள் போன்றவற்றை வழங்குவதுடன் உற்பத்தித் துறை 
யிலும் இச்சங்கங்கள் இயங்கி வருகின்றன . 


பொதுவாக இக்கொள் முதல் சங்கங்கள் இரண்டு பிரிவு 
களாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . அவையாவன : -- 


( i ) விதை, உரங்கள் போன்ற விவசாயப் பொருள்களை உறுப் 
பினர்களுக்கு வழங்கும் சங்கங்கள் ; 


(ii ) எண்ணெய் வகைகள் , அவற்றுடன் தொடர்புடைய பிற 
பொருள்கள் முதலானவற்றை வழங்கும் சங்கங்கள் . 


முதல் வகைக் கொள்முதல் சங்கங்களின் கீழ் நான்கு 
பேரளவுக் கூட்டுறவு அமைப்புகள் இயங்கி வருகின்றன . இவ் 
வமைப்புகள் அமெரிக்க நாட்டின் பொருளாதார நிலையை 
உயர்த்துவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன . அவையாவன : 


(i ) கிழக்கு மாநில விவசாயிகள் கூட்டமைப்பு ; 


(ii) விவசாயப் பண்ணைகளின் இணைப்புக்குழு ( G. L. F. ) . 


( iii ) தெற்கு மாநில கூட்டுறவுச் சங்கம் ; 


( iv ) விவசாயிகளின் கூட்டுறவுச் சங்கம் ( F.O. X. ) 


எண்ணெய்ப் பொருள்களைக் கையாளும் பிரிவுடன் 
சங்கங்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன . எண்ணெய்ப் 
பொருள்களை விற்பனை செய்யும் சங்கங்கள் பெருமளவு வளர்ச்சி 
பெற்றுள்ளன . இச்சங்கங்கள் பிரதேச அமைப்புகளையும் 
பெற்றுள்ளன . சில பிரதேசச் சங்கங்கள் உயர் மட்டக் 
கூட்டமைப்புகளையும் பெற்றுள்ளன . இக்கூட்டமைப்புகள் 
தங்களுக்குத் தேவையான பொருள்களைக் கூட்டாகக் கொள்முதல் 
செய்கின்றன . உயர்மட்டப் பிரதேசக் கூட்டுறவுச் சங்கம் தேசியக் 
கூட்டமைப்பில் உறுப்பினராக அங்கம் வகிக்கின்றது . தேசியக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் மொத்த விற்பனையில் ஈடுபட்டுள்ளன . 
நகரங்களில் வாழ்வோருக்கும் , 

கிராம 

மக்களுக்கும் 
சங்கங்கள் பேருதவி புரிந்து வருகின்றன . அளவில் பெரிய 
கூட்டுறவுச் சங்கங்கள் தங்களுக்குச் சொந்தமான எண்ணெய்ச் 
சுத்திகரிப்புச் சாலைகளையும் , எண்ணெய்க் கிணறுகளையும் , பல 
தொழிற்சாலைகளையும் பெற்றுள்ளன . சில கொள் முதல் சங்கங்கள் 
கூட்டுறவு 

இணைப்புச் சங்கத்தின் உறுப்பினர்களாகவும் 
24 


370 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


உயர்ந்து 


விளங்கி வருகின்றன . இச்சங்கம் அமெரிக்க நாட்டின் நுகர்வோர் 
கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சிக்கென நாளும் உழைத்து 
வருகின்றது . 

1950 - ஆம் ஆண்டு மொத்த மண்ணெண்ணெய்ப் பொருள் 
களில் 16 சதவிகிதப் பொருள்களைச் இச்சங்கங்கள் விற்பனை 
செய்து வந்தன . 1957 - ஆம் ஆண்டு இவ்விற்பனை 20-4 % என 
உயர்ந்தது . 1957 - ஆம் ஆண்டு, இக்கொள் முதல் சங்கங்கள் 
1,957,000,000 காலன் மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருள் 
களை விற்பனை செய்தன . உள்ளூர் மண்ணெண்ணெய்க் 
கூட்டுறவுச் 

சங்கங்கள் 2700 தொழிற்சாலைகளையும் , 2000 
மண்ணெண்ணெய் நிரப்பும் நிலையங்களையும் பெற்றிருந்தன . 
இச்சங்கங்களின் மொத்த விற்பனை கணிசமாக 
வந்துள்ளது . 1934 - ஆம் ஆண்டு இச்சங்கங்களின் மொத்த 
விற்பனை 17,000 டாலர்களேயாகும் . 1958 - ஆம் ஆண்டு, மொத்த 
விற்பனை ஒரு மிலியனையும் தாண்டியது . 

இச்சங்கங்களின் தனிச் சிறப்புகள் எல்லோராலும் பாராட்டப் 
படுகின்றன . அமெரிக்காவில் இயங்கும் கொள்முதல் சங்கங்கள் 
அளவில் மிகப் பெரியவைகளாக உள்ளன . 

அவற்றுள் சில 
மத்திய அமைப்புகளாகவும் , மற்றும் சில கூட்டமைப்புகளாகவும் 
விளங்குகின்றன . இவற்றின் நிர்வாக அமைப்பு ஒரே சீராக 
விளங்குகின்றது . 
பொருள்களைக் கொள் முதல் 

செய்வதுடன் 
பொருள்களை விற்பனைக்கேற்றவாறு பக்குவப்படுத்தல் , பொருள் 
களை உற்பத்தி செய்தல் போன்ற பல 

போன்ற பல துறைகளிலும் ஈடு 
பட்டுள்ளன . பொருள்களின் தரத்தை உயர்த்துவதில் இச் 
சங்கங்கள் அரும்பாடுபட்டு வருகின்றன . 


முக்கியப் 


மொத்த விற்பனை மட்டுமின்றி , சில்லறை விற்பனையிலும் இச் 
சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன . சில்லறை விற்பனையைச் சிறப்புறச் 
செய்வதற்கு இக்கொள் முதல் சங்கங்கள் பல திறமை வாய்ந்த 
முகவர்களை நியமித்துள்ளது . 


இத்தகைய தனிச் சிறப்புகளைக் கொண்டு விளங்குவதால் 
தான் இச்சங்கங்கள் எளிதாக வெற்றி நடை போடுகின்றன . 
விவசாயப் பொருள்களையும் இச்சங்கங்கள் கணிசமாக உறுப் 
பினர்களுக்கு வழங்கி வருவதால் , இத்தொழில் நன்கு மேன்மை 
பெற்று வருகின்றது . 


நாள் 


றாண்டின் தொடக்கத்தில் , மின்சார வெளிச்சத்தில் ஏனையவை 

. 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

3711 
கிரரமச் சேவைச் சங்கங்கள் 
கிராமங்களில் வாழும் விவசாயிகளுக்குப் பலவகையிலும் இச் 
சங்கங்கள் பேருதவி புரிந்து வருகின்றன . இச்சங்கங்கள் 
விவசாயிகளின் அன்றாடப் பிரச்சினைகளை 

அன்றாடப் பிரச்சினைகளை எளிதில் தீர்த்து 
வைக்கின்றன . குறிப்பாகக் காப்பீடுச் சங்கங்கள் , தொலைபேசிச் 
* சங்கங்கள் , மின்சாரச் சங்கங்கள் , நீர்ப்பாசனச் சங்கங்கள் ,, 
மக்கள் நலக் கழகங்கள் முதலானவை சிறந்த முறையில் இயங்கி 
வருகின்றன . 

அமெரிக்க அரசாங்கம் நேரடியாகவே கடன் வழங்கி வருவது 
கிராமக் கூட்டுறவு மின்சாரச் சங்கங்களுக்கு மட்டுமேயாகும் . 
வெகு 

வரை 

விவசாயிகள் மெழுகுவர்த்தியையும் , 
எண்ணெய் விளக்குகளையுமே பயன்படுத்தி வந்தனர் . இந்நூற் 
மறைந்தன . 1935 - ஆம் ஆண்டு வரை 10 பண்ணைகளில் ஒரு 
பண்ணையே மின்சார வசதிகளைப் பெற்றிருந்தது . அமெரிக்கா 
வில் மின்சாரம் தனியார் துறையின் மூலமாகவே ( Public 
Utilities ) விநியோகிக்கப்பட்டு வருகின்றது . பொதுவாக இத் 
தனியார் பங்கமைப்புகள் கிராமங்களைக் கவனிப்பதே இல்லை . 
அவ்வாறு வசதிகள் அளிக்கப்படுவதற்கு அதிகமான கட்டணத் 
தொகை பெறப்பட்டது ( Rs . 9,500 ) 

1935 - ஆம் ஆண்டு விவசாயிகளின் துயர்துடைக்க அமெரிக்க 
அரசாங்கத்தால் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. கிராமங்களுக்கு 
மின்சார வசதிகள் அளிக்க ஒப்புதல் தந்த பங்கமைப்புகளுக்கு 
மிகக் குறைந்த வட்டியில் கடனுதவிகள் வழங்கப்பட்டது . 
இருப்பினும் நிலைமை சீரடையவில்லை . எனவே , விவசாயிகளே 
கூட்டுறவுச் சங்கங்களை அமைத்து பிரச்சினைகளைத் தீர்த்துக் 
கொள்ள விரும்பினர் . இவர்களுக்கு உறு துணையாக அரசாங்க 
மும் தன்னாலியன்ற எல்லா உதவிகளையும் வழங்கியது . 1935 - ஆம் 
ஆண்டு கிராம மின்சாரக்கூட்டுறவு அமைப்பு அமைக்கப்பட்டது . 
இதைத் தொடர்ந்தே கிராமங்கள் வெகு வேகமாக மின்சார 
வசதிகளைப் பெறலாயின. கிராம மின்சாரக் கூட்டுறவுச் சங்கங் 
களின் எண்ணிக்கை கணிசமாக உயரலாயிற்று . 1950 - ஆம் 
ஆண்டில் இச்சங்கங்களின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கு அதிக 
மாகும் . இச்சங்கங்களுக்குக் கடன் வசதிகளும் அளிக்கப்படு 



கின் றன . 


கிராம மின்சார நிருவாக அமைப்பு ( R.E. A. ) ஏற்பட்ட 
பின்னர் தான் அமெரிக்கா ஒளிமயமாகத் திகழலாயிற்று . கிராம 


312 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
மின்சாரச் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து தேசியக் கிராம மின்சாரக் 
கூட்டமைப்பு என்ற ஒரு தலைமை அமைப்பையும் உருவாக்கி 
யுள்ளன . 


இதே போன்ற , காப்பீடுச் சங்கங்களும் விவசாயிகளுக்குப் 
பெருமளவில் பணியாற்றி வருகின்றன . தொலைபேசிச் சங்கங்கள் 
போக்குவரத்துச் சங்கங்கள் , மக்கள் உடல் நலத்தைப் பேணிக் 
காக்கவல்ல கூட்டுறவுச் சங்கங்கள் முதலானவை அமெரிக்கக் 
கூட்டுறவு இயக்கத்தின் தனிச் சிறப்புகளாகும் . 


கூட்டுறவுக் கடன் இயக்கம் 


1933 - ஆம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கத்தால் விவசாயக் 
கடன் நிருவாக அமைப்பு அமைக்கப்பட்டது . அதன் பின்னரே 
விவசாயிகள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படத் தொடங்கியது . இக் 
கடன் நிருவாக அமைப்பு அமெரிக்க விவசாய இலாகாவின் கீழ் 
இயங்கி வருகின்றது . இதன் கீழ்ப்பல நிதிவழங்கும் நிறுவனங்கள் 
உருவாக்கப்பட்டுள்ளன . அவையாவன ; - ( i ) நிலவங்கி ; 
(ii ) இடைநிலைக் கடன் வழங்கும் வங்கி ; ( iii ) உற்பத்திக் கடன் 
கூட்டுரு ; (iv ) கூட்டுறவுச் சங்க வங்கிகள் . அமெரிக்காவின் இவ் 
விவசாயக் கடன் நிருவாக அமைப்பு விவசாயிகளுக்குத் தேவை 
யான நிதி வசதிகளை அளிப்பதுடன் ஆலோசனைகளையும் வழங்கி 
வருகின்றது . விவசாயப் பிரச்சினைகளை நன்கு ஆராய்ந்து 
அவற்றை அவ்வப்போது சரிசெய்து விடுகின்றது . கூட்டுறவுக் 
கடன் சங்கங்களை நல்ல முறையில் வழிநடத்திச் செல்வது இத் 
தலைமை அமைப்பேயாகும் . இனி , இக்கடன் வழங்கு துறையில் 
இயங்கும் பல்வேறு வங்கிகளை ஆராய்வோம் , 


( i ) கூட்டு நிலவங்கி ( Federal Land Bank ) 

இவ்வங்கி விவசாயிகளுக்குத் தேவையான நீண்டகாலக் 
கடனுதவிகளை அளிக்கின்றன . இவ்வங்கி 12 பிரதேச வங்கிகளை 
யும் , 1200 கிராம துணைச் சங்கங்களையும் ( National Farm Loan 
Association ) உறுப்பினர்களாகப் பெற்றுள்ளது . கடனுதவி 
பெற விரும்பும் தனி நபர்கள் இச்சங்கங்களின் பங்குகளைப் 
பெற்று முதலில் உறுப்பினர்களாக வேண்டும் . பங்குகளை 
விரும்பாதோருக்குப் பங்குத் தொகை திரும்ப அளிக்கப்படு 
கின்றது . கிராமக் கூட்டுறவுச் சங்கங்கள் தங்களுக்குத் தேவை 
யான நிதி வசதிகளைப் பிரதேசச் சங்கங்களிடமிருந்து பெறு 
கின்றன . இவ்வாறு கடனுதவி பெற விரும்பும் சங்கங்கள் 
பிரதேச வங்கிகளின் பங்குகளில் முதலீடு செய்ய வேண்டும் 


மாற்றுச் சீட்டு மறுதள்ளு 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

373 
( 5 % of their Borrowings ) . கிராமக் கடன் சங்கங்கள் உறுப்பினர் 
களால் தேர்ந்தெடுக்கப்படும் இயக்குநர்களைக் கொண்டு சிறந்த 
நிருவாகத்திற்கு வழி கோறுகின்றன . 

உறுப்பினர்களின் 
சொத்து மதிப்பில் 65 சதவிகிதம் வரை கடன் வழங்கப்படுகிறது . 
கடன் தொகை 30 ஆண்டுகளுக்குள் திருப்பி அளித்துவிடப்பட 
வேண்டும் . குறைந்த வட்டிக்கே கடன் தொகை வழங்கப்படு 
கின்றது . கடன் தொகையை முழுவதும் திருப்பி வழங்கியவர்கள் , 
அவர்கள் விரும்பினால் பங்குத் தொகையைத் திரும்பப் பெற்றுக் 
கொள்ளலாம் . உறுப்பினர்களது கடன் விண்ணப்பங்களை 
நன்கு ஆராய்ந்த பிறகே , இக்கடன் சங்கங்கள் பிரதேசச் சங்கங் 
களுக்கு இவ்விண்ணப்பங்களை அனுப்புகின்றன . இப்பிரதேச 
வங்கியைச் சேர்ந்த ஓர் அதிகாரி உறுப்பினரது பொருளாதார 
நிலையை நன்கு ஆராய்ந்து தன் அறிக்கையைப் பிரதேச வங்கி 
யிடம் சமர்ப்பிக்கின்றார் . அதன் பிறகே கடன் வசதி அளிக்கப் 
படுகின்றது . பிரதேச வங்கியின் அனுமதியின்றி உறுப்பினர் 
களுக்குக் கடன் உதவிகள் அளிக்கப்படுவதிவ்லை . பிரதேச 
வங்கிகள் கடன் வழங்கும் முறையில் பல விதி முறைகளை வகுத் 
துள்ளன . கூட்டு நில வங்கியின் மூலதனம் அரசாங்கத்தால் 
அளிக்கப்பட்டதாகும் . இவ்வங்கி , சில 

தருணங்களில் 
கடனீட்டுப் பத்திரங்கள் மூலமாகவும் நிதி வசதிகளைப் பெருக்கிக் 
கொள்கின்றது . வணிக வங்கிகளிடமிருந்தும் ; விவசாய அடை 
மானக் கூட்டுருவிடமிருந்தும் குறுகிய காலக் கடன் வசதிகனை 
இவ்வங்கி பெறுகின்றது . இவ்வங்கியின் மூலம் அமெரிக்க 
விவசாயிகள் பெரும்பேறு பெறுகின்றனர் . 

உற்பத்திக் கடன் கூட்டுரு 
இக்கூட்டுறவு அமைப்பு விவசாயிகளுக்குத் தேவையான 
குறுகிய காலக் கடன் வசதிகளை அளிக்கின்றது . இக் கூட்டுரு 
( Corporation ) 12 பிரதேச வங்கிகளையும் பல உள்ளூர்க் 
கூட்டுறவுச் சங்கங்களையும் உறுப்பினர்களாகப் பெற்றுள்ளது . 

இடைநிலைக் கடன் வங்கி 
இவ்வங்கிகள் தனி நபர்களுடன் நேரடித் தொடர்பு கொள் 
வதில்லை . பொதுவாக இவ்வங்கி வங்கியல் தொழிலில் ஈடுபடு 
வதில்லை கூட்டுறவுச் 
படி ( Rediscounting ) மூலம் நிதி வசதிகளை அளிப்பதற்காகவே 
இவ்வங்கி அமைக்கப்பட்டுள்ளது . தனி நபர்களுக்குக் கடனுத 
விகள் வழங்கப்படுவதில்லை . இது 12.பிரதேச வங்கிகளை உறுப் 
பினர்களாகப் பெற்றுள்ளது . 


க 


374 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டுறவுச் சங்கங்களின் வங்கி 
விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு நிதி வசதிகளை அளிப் 
பதையே நோக்கமாகக் கொண்டுள்ள வங்கியேயாகும் இது . 
விவசாயச் சங்கங்கள் தங்கள் தேவைக் கேற்பக் குறைந்த வட்டி 
யில் கடனுதவிகள் பெறுகின்றன . இவ்வங்கியின் கீழ் 12 பிரதேச 
வங்கிகள் உள்ளன . இவ்வங்கி உள்ளூர்க் கூட்டுறவுச் சங்கங்களை 
உறுப்பினர்களாகப் பெறவில்லை . கடன் வசதிகளைப் பெற 
விரும்பும் விவசாயச் சங்கங்கள் இவ்வங்கியின் பங்குகளைப் பெற்றி 
ருக்க வேண்டும் ( 5 % of the Funds borrowed ) . பொருள்களின் 
பேரிலும் கடனுதவிகள் வழங்கப்படுகின்றன . கடன் தொகை 
திரும்ப அளிக்கப்பட்டவுடன் , சங்கங்கள் விரும்பினால் பங்குத் 
தொகையைத் திரும்பப் பெறலாம் . 


கடன் தொகை குறுகிய காலத்திற்கு வழங்கப்படும் போதும் , 
நீண்ட காலத்திற்கு வழங்கப்படும் போதும் கடன் பெற விரும்பு 
வோரின் பொருளாதார நிலை நன்கு ஆராயப்படுகின்றது . 


விவசாயப் பொருள்களின் பேரில் கடன் உதவிகள் வழங்கப் 
படுகின்றன . ( Produce Pledge ) . பெரும்பாலும் இவ்வாறு வழங் 
கப்படுபவை குறுகிய காலக் கடன்களாகும் . 11 லிருந்து 2 சதவிகி , 
தம் வரை வட்டித் தொகை உறுப்பினரிடமிருந்து பெறப்படு 


கின்றது . 


நிலச் சொத்தின் ( Estate ) பேரிலும் குறுகிய காலக் கடன்கள் 
( Operating Capital Loans ) வழங்கப் படுகின்றன . வட்டி விகிதம் 
24 - லிருந்து 3 வரை வசூலிக்கப்படுகின்றது . 


நீண்ட காலக் கடன்களும் ( 20 ஆண்டுகள் ) வழங்கப்படு 
கின்றன . கடன் தொகை தவணை முறைகளில் திரும்பப் பெறப் 
படுகின்றது . நிலையான சொத்துக்களாகிய நிலம் , கட்டிடங்கள் , 
இயந்திரங்கள் முதலானவற்றை பெறுவதற்கு இக்கடனுதவி 
பெரிதும் துணைபுரிகிறது . இவ்வாறு பெறப்படும் நிலையான 
சொத்து கடன் முழுவதும் அடைக்கப்படும் வரை அடை மானம் 
பொருளாகவே கருதப்படும் . இது தவிர வேறு சில அடைமான 
சொத்துக்களும் வங்கியின் பாதுகாப்புக்கென பெறப்படுகின்றன . 
பொதுவாக பத்திரங்களின் ( Security ) மொத்த மதிப்பில் 60 % 
வரை கடன் தொகை வழங்கப்படுகின்றது . 

பிரதேச வங்கிகள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு 
கொள்வதற்கென கடன் மன்றம் அமைக்கப்பட்டுள்ளது . இதில் 


375 


அமெரிக்க ஐயக்கிய நாட்டில் கூட்டுறவு 


கூட்டு நில வங்கி , உற்பத்திக் கடன் கூட்டுரு , கூட்டுறவுச் சங்கங் 
களின் மத்திய வங்கி முதலான வங்கிகளின் பிரதிநிதிகள் அங்கம் 
வகிக்கின்றனர் . அரசாங்கத்தைச் சேர்ந்த மூன்று பேர்கள் இக் 
கடன் மன்றத்தில் ( Credit Council ) உறுப்பினர்களாக 
நியமிக்கப்படுகின்றனர் . 


இனி , அமெரிக்காவின் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களை 
ஆராய்வோம் . 


நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
அமெரிக்காவின் நகர நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
போதிய வளர்ச்சியைப் பெற்றுத் திகழவில்லை . இந்நூற்றாண்டின் 
பிற்பகுதியில் இச்சங்கங்களை வளர்ச்சியடையச் செய்வதற்குப் பல 
முயற்சிகள் மேற் கொள்ளப்பட்டன . பிற நாடுகளில் இச்சங் 
கங்கள் பெற்றிருக்கும் முக்கியத்துவம் இங்கு பெறவில்லை .. 
அமெரிக்கக் 

இயக்கத்தில் இது குறையாகும் . 
நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் இங்கு வளர்ச்சி பெறாமைக்குக் 
காரணங்களாவன 


கூட்டுறவு 


( 1 ) இந்நாட்டில் வாழும் மக்கள் பல வகைப் பழக்கங் 
களையும் , 

வாழ்க்கை முறைகளையும் கொண்டவர்களாவர் . 
இவர்கள் பல இனத்தவர்களாகையால் இவர்களின் நுகர்வில் 
ஓரே தன்மையைக் காண இயலவில்லை . 


( 2 ) புதிய நாட்டில் குடியேறிய மக்கள் தொடக்கத்தில் அங்கு 
நிலைத்து வாழவில்லை . எனவே , அவர்களிடையே ஒரு நெருங்கிய 
தொடர்பு ஏற்படவே இல்லை . இத்தகைய தொடர்பு கூட்டுறவுப் 
பண்டகசாலையின் வெற்றிக்கு மிகத் தேவையானதாகும் . 


( 3 ) தனியார் துறையில் இயங்கி வந்தவர்களுடன் கடும் 
போட்டி ஏற்பட்டமையால் , பொருளாதார நிலையில் உயர்ந்து 
காணப்பட்ட அவர்கள் விலையைக் கணிசமாகக் குறைத்தனர் . 
மக்கள் கூட்டுறவுச் சங்கங்களை மறந்தனர் . 


( 4 ) இயற்கையிலேயே உடனே ஏற்படும் இலாபத்தை 
விரும்பும் அமெரிக்கர்கள் , நாளடைவில் விளையும் நன்மைகளை 
நாடவில்லை . 


இருப்பினும் , அமெரிக்காவில் பல மொத்த விற்பனைப் 
பண்டகசாலைகளும் , சில்லறை விற்பனைப் பண்டகசாலைகளும் 
இயங்கி வருகின்றன . 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


-376 


சில்லறை விற்பனைப் பண்டகசாலைகள் 

( Retail Stores ) 
ஒரு மத்திய நிறுவனம் பல சில்லறை விற்பனைப் பண்டக 
சாலைகளைக் கண்காணித்து வருகின்றது . இப்பண்டகசாலைகள் 
சங்கிலித் தொடர் போல் அமைக்கப்பட்டுள்ளன . சில கூட்டுறவுச் 
சங்கங்கள் எல்லா முக்கியப் பொருள்களையும் விற்பனை செய் 
கின்றன . ஏனைய சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கெனச் 
சில விற்பனைப் பொருள்களை மட்டுமே கையாளுகின்றன . பெரிய 
அளவில் இயங்கும் சங்கங்கள் பல பிரிவுப் பண்டகசாலைகளையும் , 
வாகனங்களுக்கு எரி பொருள் நிரப்பும் நிலையங்களையும் பெற் 
றுள்ளன. கிராமப் புறங்களில் 

சங்கங்களே 
நுகர்வோர் சங்கங்களாகவும் பணி புரிகின்றன . சில நுகர்வோர் 
சங்கங்கள் தங்களின் உறுப்பினர்களுக்காகக் கழிவு ஒப்பந்தங் 
களின் ( Commission Contracts ) அடிப்படையில் இயங்கி வரு 
கின்றன . இது இவ்வியக்கத்தின் தனிச் சிறப்பாகும் . 


கொள் முதல் 


தற்போது , தொழிலாளர் குடியிருப்புகளில் இச்சங்கங்கள் 
பெருமளவில் அமைக்கப்பட்டு வருகின்றன . இதற்கான நடவடிக் 

‘ தொழிற் சங்கங்கள் ( Labour Unions ) மேற் 
கொண்டுள்ளன . முக்கியப் பொருள்கள் நியாய விலையில் விற்கப் 
படுகின்றன . 


கைகளை 


மொத்த விற்பனைப் பண்டகசாலைகள் 

( Wholesale Stores ) 
கிராமக் கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேவையான உதவி 
களைச் செய்யும் பொருட்டு பல விற்பனைப் பண்டகசாலைகள் தற் 
போது தொடங்கப்பட்டு வருகின்றன . பலசரக்குப் பொருள் 
களைத் தவிர , டயர் , 

எண்ணெய் வகைகள் , மின்கலங்கள் 
( Battery ), பெட்ரோல் , ( Gasolene ) முதலான பல பொருள்களை 
இம் மொத்த விற்பனைப் பண்டகசாலைகள் விற்பனை செய்கின்றன . 
இச்சங்கங்கள் பொருள்களைப் பக்குவப்படுத்தல் , உற்பத்தி 
செய்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடுவதில்லை . உயர்ரக இயந் 
திரங்களையும் , கருவிகளையும் தயாரிப்பதற்கெனத் தனியார் 
துறையில் இயங்கும் பங்கமைப்புகளுடன் இச்சங்கங்கள் ஒப்பந் 
தங்கள் செய்து கொள்கின்றன . இப்பண்டகசாலையின் செயற் 
பாட்டுப் பகுதி அதிகமாகையால் பல விற்பனைப் பிரிவுகளை இச் 
சங்கம் நிருவகித்து வருகின்றது . மொத்த விற்பனைப் பண்டக் 
சாலைகளில் மிகப் பெரியது ‘விஸ்கான்சின் ( Wisconsin ) என்ற 
மா நிலத்தில் உள்ளது . இம்மொத்த விற்பனைப் புண்டகசாலை 


ஆேம் ஆண்டு, கொள் முதல் சங்கங்கள் யாவும் ஒன்று 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

377 
( Central Co - op . Wholesale of Superior ) சுமார் 120 விற்பனைப் 
பிரிவுகளைக் கொண்டுள்ளது . இணைக்கப்பட்டுள்ள நுகர்வோர் 
சங்கங்கள் வாக்குரிமை ( Voting Right ) பெற்றுள்ளன . ஒவ் 
வொரு உறுப்பினர் சங்கமும் ஒரு ‘ வாக்குப் பெற்றுள்ளது . ஒவ் 
வொரு 50 தனி உறுப்பினர்களுக்கும் மேலும் ஒரு வாக்கு அளிக் 
கப்படுகின்றது . 

இவ்வாறு வழங்கப்படுவதற்கு உறுப்பிளர் 
சங்கம் மொத்த விற்பனைச் சங்கத்தில் ஒத்திசைவான பங்குகளைப் 
பெற்றிருக்க வேண்டும் . உறுப்பினர் சங்கங்களுக்கு ஆண்டு 
முடிவில் அவைகள் செய்திருக்கும் கொள் முதல் அடிப்படையில் 
‘பங்கு ஆதாயம் வழங்கப்படுகின்றது . இலாபத் தொகை 
முழுவதுமே உறுப்பினர்களுக்குப் பகிர்ந்தளிக்கப் படுவதில்லை . 
இலாபத்தில் ஒரு பகுதி காப்பு நிதிக் காகவும் ஒதுக்கப்படு 
கிறது , உறுப்பினரல்லாத சங்கங்களுடனும் இம்மொத்த 
விற்பனைச் சங்கம் வியாபாரத் தொடர்பு கொண்டுள்ளது . ஆனால் 
அவைகளுக்கு ஆண்டு முடிவில் இலாப ஈவுத்தொகை வழங்கப் 
படுவதில்லை . 
தேசிய மொத்த விற்பனைச் சங்கங்கள் 

ஒருங்கிணைக்கப்பட்ட 
கூட்டுறவு அமைப்புகள் ( United Co - operatives ) உருவாக்கின . 
பண்ணைகளுக்குத் தேவையான எண்ணெய் வகைகளை அளிப் 
பதற்காகத் தொடங்கப்பட்ட இக்கூட்டமைப்பு நாளடைவில் 
விவசாய இயந்திரங்களையும் விற்பனை செய்யத் தொடங்கின . இ 
கூட்டமைப்பு மொத்த விற்பனைக் கூட்டுறவுச் சங்கங்களைவிட 
உயர்வானவையாகும் . 


இவற்றின் அடுத்த மட்டத்தில் தேசிய மொத்த விற்பனைச் 
சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது . 1933 - ஆம் ஆண்டு கொள் முதல் 
சங்கங்களாலும் , நுகர்வோர் சங்கங்களாலும் அமைக்கப்பட்ட 
தாகும் . பிரதேச அடிப்படையில் இயங்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட 
கூட்டுறவுச் சங்கமும் இதன் உறுப்பினராகும் , இத்தேசிய 
அமைப்பின் தலைமைக் காரியாலாயம் ‘சிகாகோ மா நிலத்தில் 
அமைக்கப்பட்டுள்ளது . கூட்டுறவுக் குறி யை ( Co - op . Brand ) 
உபயோகப்படுத்துவதில் இத்தேசிய அமைப்பு பல விதிமுறைகளை 
விதித்துள்ளது . தேசிய அளவில் இயங்கும் கூட்டுறவு இணை 
குழுவிற்கும் இது நல்லாதரவை அளித்து வருகின்றது . இத் 
தேசிய இணைகுழு ( Co - op . League ) கூட்டுறவுக் கொள்கைகளை 
நாடு முழுதும் பரப்பி வருகின்றது . 


பல 


- 


தையும் நன்கு 

எனவே , ஒரு குறிப்பிட்ட பகுதியிலோ படு 
378 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
சேவைச் சங்கங்கள் 
சேவைச் சங்கங்களில் மனைவழங்கும் கூட்டுறவுச் சங்கங்கள் , 
காப்பீடுக் கழகங்கள் , மக்கள் நல்வாழ்வுச்சங்கங்கள் , முதலானவை 
குறிப்பிடத் தக்கவையாகும் . கூட்டுறவு விடுதிகளும் , உண்டிச் 
சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன . மனைக் கூட்டுறவுச் சங்கங் 
களே இந்நாட்டில் நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளன . 1950 - ஆம் 
ஆண்டு , 24,353 உறுப்பினர்களைக் கொண்ட 160 சங்கங்கள் 
இயங்கி வந்தன . 

இச்சங்கங்களில் மிகப் பிரபலமானவை 
நியூயார்க் நகரில் உள்ளன . இச்சங்கங்கள் குடும்பத்திற்குத் 
தேவையான பொருள்களை விற்கும் பலசரக்குக் கடைகளை 
( Grocery Stores) நடத்தி வருகின்றன . மேலும் , பால் கடை 
களையும் , சலவை நிலையங்களையும் நடத்தி வருகின்றன . இம் 
மனைக் கூட்டுறவுச் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப் 
பையும் உருவாக்கியுள்ளன . 

உண்டிச்சாலைகளும் கூட்டுறவு முறையில் அமெரிக்க 
நாட்டில் இயங்குவதை இன்றும் நாம் காணலாம் . கல்லூரி மாண 
வர்கள் தங்கள் நலனுக்கெனக் கூட்டுறவுப் பண்டகசாலைகளை 
நடத்துகின்றனர் . கிராமப் புறங்களில் கூட்டுறவு ஆரோக்கியச் 
சங்கங்களும் , காப்பீடுச் சங்கங்களும் இயங்கி வருகின்றன . 

கடன் சங்கங்கள் 

( Credit Unions ) 
வாணிப 

வங்கிகளிடமிருத்து நிதி வசதிகளைப் பெற 
இயலாத எளிய 
எளிய மக்களின் 

மக்களின் நல்வாழ்விற்கெனத் தொடங்கப் 
பட்ட வையே ‘ கடன் சங்கங்களாகும் . இச்சங்கங்கள் உறுப்பினர் 
களுக்குக் கடன் வழங்குவது மட்டுமின்றி , சிக்கனத்தின் அவசியத் 

எளிய மக்களிட 
மிருந்து பெறப்படும் சேமிப்புத் தொகை நிதி வசதிகள் குறைந்த 
அம்மக்களுக்குத் தேவையான சமயங்களில் கடனாக அளிக்கப்படு 
குறிப்பிட்ட சமூகத்திற்கோ நிதி வசதிகளை அளிக்கும் அமைப்பே 
கூட்டுறவுக் கடன் சங்கம் எனப்படுகிறது . இவைகள் 1934 - ஆம் 
ஆண்டு 

நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் 
அமைக்கப்பட்டவையாகும் . அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இக்கடன் 
சங்கம் அமைக்கப்பட்டமைக்கு இந்தியாவே காரண மாகும் .. 
அமெரிக்க நாட்டில் இக்கடன் சங்கம் அமைக்கப்படுவதற்குக் 
காரணமாக விளங்கிய ஒரு வியாபாரி ( Edward A. Filene )) 
இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கையில் இச் 


தொழிற் சங்கங்கள் , தபால் நிலைய ஊழியர்கள் முதலானவர்கள் 

* தாழிலாளர்கள் , 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

379 
சங்கத்தைப்பற்றிக் கேள் வியுற்றார் . இதன் பிறகே இச்சங்கங்கள் 
அமெரிக்க நாட்டில் தோன்றின . முதல் கடன் சங்கச் சட்டம் 
1909 - ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது . முதல் கடன் சங்கம் 
1910 - ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது . அமெரிக்காவின் ஒரு 
மாநிலத்தில் மட்டும் ( Massachusetts ) அவ்வியாபாரியின் முயற்சி 
யினால் 200 கடன் சங்கங்கள் வெகு விரைவில் தொடங்கப்பட்டன . 
ஏனைய மாநிலங்களிலும் இச்சங்கங்கள் பரவ வேண்டுமென் 
பதற்காக அவர் 1921 - ஆம் ஆண்டு தேசிய விஸ்தரிப்பு அவல 
கத்தை த் தொடங்கினார் . இச்சங்கங்களுக்கெனப் பல சட்டங்கள் 
இயற்றப்படுவதற்கும் இவர் காரணமாக விளங்கினார் . இவரது 
அரிய முயற்சியின் விளைவாக 44 மா நிலங்கள் கூட்டுறவுக் கடன் 
சங்கச் சட்டத்தை நிறைவேற்றின . 1934 - ஆம் ஆண்டு நாடு 
முழுமைக்குமான சட்டம் நிறைவேற்றப்பட்டது . இதே ஆண்டில் 
தேசிய விஸ்தரிப்பு அலுவலகம் அகற்றப்பட்டுக் ‘ கடன் சங்க 
தேசிய அமைப்பு ( Credit Union National Association ) 
தொடங்கப்பட்டது . 

மாநிலங்களில் இயங்கிவந்த கடன் 
சங்கங்கள் இத்தேசிய அமைப்பில் உறுப்பினர் களாகச் சேர்ந்தன . 
அத்தருணத்தில் சுமார் 3000 கடன் சங்கங்கள் அமெரிக்க ஐக்கிய 
நாட்டில் இயங்கி வந்தன . இதன் தலைமை அலுவலகம் மடிசன் 
( Madison ) என்ற நகரில் அமைக்கப்பட்டது . பிறகடன் 
சங்கங்கள் வழங்கும் தொகையைக் கொண்டே இத்தலைமைக் 
காரியாலயம் 

நடத்தப்படுகின்றது . உறுப்பினர்களுக்கு இச் 
சங்கங்கள் பெரும்பாலும் குறுகிய காலக் கடன் வசதிகளையே 
. , 

, , 


இச்சங்கங்களினால் மிகுந்த நன்மை பெறுகின்றனர் . 


5 டாலர் மதிப்புள்ள ஒரு பங்கைப் பெறுவதன் மூலம் எவரும் 
இச்சங்கத்தின் உறுப்பினராக அனுமதி வழங்கப்படுகின்றது . 
பங்குத் தொகை தவணை முறைகளிலும் பெறப்படுகிறது . ஒரு 
குறிப்பிட்ட சமூகத்தில் அங்கத்தினராக இருப்பவரே இக்கடன் 
சங்கத்தில் உறுப்பினராக மாற முடியும் . இனி , இச்சங்கங்களின் 
முக்கியப் பணிகளைக் காண்போம் . 


நடவடிக்கைகளைக் 


கைக் 


(i ) உறுப்பினர்களைச் 

சிக்கன 
கொள்ளச் செய்து சேமிப்புப் பழக்கத்தை ஏற்படுத்த இச் 
சங்கங்கள் அரும்பாடுபட்டு வருகின்றன . 


( ii ) உறுப்பினர்களுக்குத் தேவையான நிதி 

வசதிகளை 
நியாயமான வட்டிக்கு வழங்குவதும் இச்சங்கத்தின் முக்கியப் 
பணியாகும் . 


380 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இக்கடன் சங்கம் வெளியார் யாரிடமிருந்தும் கடன் வசதிகள் 
பெறுவதில்லை. இக்கடன் சங்கங்கள் உறுப்பினர்களது முழு 
ஆதரவையும் பெற்றுள்ளதால் நிர்வாகச் சிக்கல்கள் ஏற்படுவ 
தில்லை . பொதுமன்ற உறுப்பினர்கள் ஓர் இயக்குநர் அவையை 
அமைத்து அதனிடம் நிர்வாகப் பொறுப்பை ஒப்படைக்கின்றனர். 
மேலும் , கடன் குழு ( Credit Committee ) , தணிக்கை 
க்கைக் குழு 
( Auditing Committee ) என இரண்டு குழுக்களும் நியமிக்கப்படு 
கின்றன . சில சமயங்களில் அரசாங்க அதிகாரிகளும் தணிக் 
கையில் ஈடுபடுகின்றனர் . கடன் சங்கம் பொதுவாக 6 சதவிகித 
வட்டியையே உறுப்பினர்களிடமிருந்து பெறுகிறது பங்குகளின் 
அடிப்படையில் பங்கு ஆதாயம் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படு 
கின்றது . பங்கு ஆதாயம் வழங்கப்படுவதற்கு முன்னர் இலா 
பத்தில் ஒரு பங்கு காப்பு நிதிக்கு ஒதுக்கப்படுகின்றது . உறுப் 
பினர்கள் கடன் தொகையை மாதத் தவணைகளில் அடைக் 
கின்றனர் . உறுப்பினர் பெறும் கடன் முறையாகச் செலவிடப்படு 
கிறதா என்றும் கண்காணிக்கப்படுகின்றது . உறுப்பினர்களுக்கு 
அவ்வப்போது கூட்டுறவுக் கொள்கை விளக்கங்களும் அளிக்கப் 
படுகின்றன. இச்சங்கங்களைப் பற்றிய புள்ளி விவரங்கள் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


விபரம் 


1904- ஆம் 
1965- ஆம் 

ஆண்டைவிட 
ண்டு இறுதி ஏற்பட்டிருக்கும் 

வளர்ச்சி % 


22,182 
16,655,609 
9,376,492,168 


1.60 % 
6.64 
13.77 


1. கடன் சங்கங்களின் 

எண்ணிக்கை 
2. உறுப்பினர் எண்ணிக்கை 
3. சேமிப்புத் தொகை 
4. திரும்பப் பெறவேண்டிய 

கடன்கள் 
5. காப்பு நிதிகள் 
6. மொத்தச் சொத்துக்கள் 


8,254,444,328 

598,52 ) , 366 
16,644,547,524 


17.15 
17.28 
13.71 


கல்விப் பணியும் கூட்டுறவு இயக்கமும் 
மக்களுக்கு முறையான கூட்டுறவுக் கல்வியையும் , பயிற்சி 
யையும் அளிப்பதற்கெனப் பல விவசாயக் கல்லூரிகள் இயங்கி 
வருகின்றன . 

‘ விவசாயக் கடன் நிருவாக அமைப்பும் இப் 
பணியில் நன்கு ஓத்துழைக்கின்றது . 1906 - ல் அமைக்கப்பட்ட 
ஒரு கூட்டுறவுச் சங்கம் ( Co - op . League ) நகர்ப்புறங்களில் 
கூட்டுறவுக் கல்வியை நன்கு பரப்பி வருகின்றது . குறிப்பாக நுகர் 


. 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 

381 
வோர்களுக்கு இக்கூட்டுறவுச் சங்கம் தகுந்த ஆலோசனைகளை 
வழங்கி வருகிறது . பல கொள் முதல் சங்கங்களும் , மொத்த 
விற்பனைச் சங்கங்களும் இத்தேசியக் கூட்டுறவுச் சங்கத்தின் உறுப் 
பினர்களாகத் திகழ்கின்றன . இதன் தலைமைக் காரியாலயம் 
சிகாகோ நகரில் இயங்கி வருகிறது . நியூயார்க் , வாஷிங்ட்ன் 
ஆகிய நகரங்களில் இதன் கிளை அலுவலகங்கள் உள்ளன . சர்வ 
தேசக் கூட்டுறவு ஒப்பந்த அமைப்பில் இத்தேசியச் சங்கம் உறுப் 
பினர் பதவியை வகிக்கின்றது . முறையான பயிற்சி அளிப்பதற் 
கென ராக்டேல் நிறுவனம் என்ற ஒரு பயிற்சி நிலையமும் 
நடத்தப்படுகின்றது . 

1925 - ஆம் ஆண்டு விவசாயக் கூட்டுறவின் வளர்ச்சிக்கென 
ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது . 

தொடங்கப்பட்டது . ஆண்டுதோறும் கருத் 
தரங்குகள் நடத்தப்படுகின்றன . கூட்டுறவுப் பிரச்சினைகளை நன்கு 
ஆராய்ந்து துண்டு அறிக்கைகளையும் இந்நிறுவனம் வெளியிடு 
கின்றது . சுமார் 1500 கூட்டுறவுச் சங்கங்கள் இந்நிறுவனத்தில் 
உறுப்பினர்களாகப் பணிபுரிகின்றன . 

1929 - ஆம் ஆண்டு தேசியக் கூட்டுறவு மன்றம் உற்பத்தி 
யாளர் சங்கங்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டது . கொள்முதல் 
சங்கங்கள் , விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் ஆகியவை இதன் 
உறுப்பினர்களாக விளங்குகின்றன . இத்தேசிய அமைப்பின் 
தலைமை அலுவலகம் வாஷிங்டன் நகரில் இயங்கி வருகிறது . 
தற்போது 110 - க்ரும் அதிகமான உறுப்பினர்களைக் கொண்டு 
விளங்குகிறது . பொதுவாக 

விவசாயிகளின் வாழ்க்கைத் 
தரத்தை உயர்த்துவதில் இது மிகுந்த கவனம் செலுத்தி 
வருகின்றது . 

கூட்டுறவுச் சட்டம் 
பொதுவாக நாடு முழுமைக்குமாக அமெரிக்காவில் கூட்டுறவு 
இயக்கத்திற் கெனச் சட்டங்கள் இயற்றப்படவில்லை. கடன் சங்க 
வளர்ச்சியைக் கருதி , நாடு முழுமைக்குமாக 1934 - ஆம் ஆண்டு 
களுக்கென எவ்வித சட்டமும் இயற்றப்படுவதில்லை. கூட்டுறவு 
வளர்ச்சியைக் கருதி , அந்தந்த மாநிலங்களே சூழ்நிலைகளுக் 
கேற்பச் சட்டங்களை இயற்றிக் கொள்கின்றன . கொள்முதல் 
சங்கங்கள் , விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் முதலானவற்றைக் 
கட்டுப்படுத்த மாநில அரசுகளே சட்டங்களை இயற்றிக் கொள் 


கின்றன . இந்த 


382 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுக் கூட்டுறவு 

இயக்கத்தின் தனிச் சிறப்புகள் 
இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் பெற்றிருக்கும் தனிச் 
சிறப்புகளாவன : 


( 1 ) இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கம் விவசாயிகளின் இயக்க 
மாகும் . தொடக்கத்திலிருந்தே விற்பனை யேற்பாட்டுச் சங்கங் 
களே நன்கு வளர்ச்சி பெறத் தொடங்கின . விவசாயப் பொருள் 
களின் விற்பனை யேற்பாட்டுப் பணியை இச்சங்கங்களே திறம்பட 
நடத்துகின்றன . ஒவ்வொரு விவசாயப் பொருளுக்கும் தனித் 
தனியாகச் சங்கங்கள் அமைக்கப்படுகின்றன . இவ்வியக்கம் 
கிராமப் புறங்களில் தான் நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளது . எல்லா 
மட்டங்களிலும் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 


( 2 ) விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்களுக்கு அடுத்தபடியாகக் 
கொள் முதல் சங்கங்கள் இந்நாட்டில் வலிமையுடன் திகழ்கின்றன . 
இக்கொள் முதல் சங்கங்கள் மத்தியச் சங்கங்களைப் பெற்றுள்ளன. 
விவசாயப் பொருள்கள் மட்டுமின்றி, பல நுகர்வுப் பொருள்களும் 
இக்கொள்முதல் சங்கங்களால் கையாளப்படுகின்றன . இது இவ் 
வியக்கத்தின் தனிச் சிறப்பாகும் . விற்பனை யேற்பாட்டுச் சங்கங் 
களும் கொள் முதல் சங்கங்களும் இந்நாட்டில் அதிக வேறுபாடு 
களைக் கொண்டு விளங்கவில்லை . ஏனெனில் , விற்பனை யேற் 
பாட்டுச் சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு விவசாயப் பொருள்களை 
விற்பனை செய்வது போல் , கொள்முதல் சங்கங்கள் விவசாயப் 
பொருள்களுக்கு விற்பனை யேற்பாட்டையும் இதர விற்பனைக் 
குரிய பணிகளையும் செய்து வருகின்றன . 


( 3 ) இச்சங்கங்கள் அளவில் பெரியனவாக விளங்குவதால் 
நிருவாகச் செலவு கணிசமாகக் குறைந்தே காணப்படுகின்றது . 
ஆனால் இச்சங்கங்கள் மக்களாட்சி முறையில் முழுவதுமாகக் 
கட்டுப்படுத்தப்படுவதில்லை . இது அமெரிக்கக் கூட்டுறவு இயக் 
கத்தின் தனிச் சிறப்பு என்று கூறுவதைவிடக் குறைபாடென்பதே 
பொருந்தும் . 


( 4 ) அமெரிக்கக் கூட்டுறவு இயக்க வளர்ச்சியில் நுகர்வோர் 
சங்கங்கள் பெரும் பங்கு வகிக்கவில்லை . விற்பனையேற்பாட்டுச் 
சங்கங்களைப் போலவோ அல்லது கொள் முதல் சங்கங்களைப் 
போலவோ இந்நாட்டு நுகர்வோர் சங்கங்கள் வளர்ச்சி பெற 
இயலவில்லை . இங்கிலாந்தில் துய்ப்போர் கூட்டுறவு இயக்கம் 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கூட்டுறவு 


383 


தொழிலாளிகளால் தொடங்கப்பட்டதாகும் . தொழிலாளர்கள் 
தங்கள் செலவைக் குறைப்பதற்கென்று ராக்டேல் பண்டக 
சாலையைத் தொடங்கினர் . ஆனால் , அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 
கூட்டுறவு இயக்கம் விவசாயிகளால் தொடங்கப்பட்டதாகும் . 
கிராமப் புறங்களில்தான் கூட்டுறவுச் சங்கங்கள் முதன் முதலில் 
தொடங்கப்பட்டன . விற்பனையேற்பாட்டுச் சங்கங்களையும் , கொள் 
முதல் சங்கங்களையுமே அவர்கள் தொடங்கினர் . துய்ப்போர் 
பொருள்களைக் கொள் முதல் சங்கங்களே விற்பனை செய்து வந்த 
மையால் , நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்கள் வளர வாய்ப்புகள் 
உருவாகவில்லை . 


( 5 ) இந்நாட்டுக் கூட்டுறவுச் சங்கங்கள் பக்குவப்படுத்தல் , 
உற்பத்தி செய்தல் போன்ற பணிகளிலும் ஈடுபடுகின்றன . 


( 6 ) துய்ப்போர் கூட்டுறவுச் சங்கங்கள் தங்கள் வியா 
பாரத்தில் பெரும் பகுதியை கழிவு ஒப்பந்த அடிப்படையில் 
( Commission Contract Basis ) செய்கின்றன . இது இந்நாட்டுக் 
கூட்டுறவு இயக்கத்தின் தனிச் சிறப்பாகும் . 


பொது 


( 7 ) விவசாயிகளின் கூட்டுறவுச் சங்கங்கள் யாவும் விவசாயப் 

அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு 
விளங்குகின்றன . இதன் விளைவாக , உறுப்பினரல்லாதாரும் 
கூட்டுறவுச் சங்கங்களைப் பற்றி நன்கு தெரிந்து கொள்ள முடி 


கின்றது . 


( 8 ) அமெரிக்கப் பல்கலைக் கழகங்களும் , கல்லூரிகளும் இவ் 
வியக்க வளர்ச்கிக்குப் பெரிதும் உறுதுணையாக விளங்குகின்றன . 
பல பயிற்சி நிலையங்களும் நடத்தப்படுகின்றன . கூட்டுறவுக் 
கல்வியை நன்கு பரப்புவதன் மூலமே கூட்டுறவு இயக்கத்தை 
வளர்க்க இயலும் என்பதை நன்குணர்ந்து செயல்படும் நாடு 
அமெரிக்கா . 


( 9 ) கூட்டுறவு இயக்கத்தை மாநில அரசுகளும் , கூட்டமைப்பு 
அரசும் நன்கு பேணிக் காக்கின்றன . அரசின் அரவணைப்பில் 
வலிவுடன் வளர்கின்றது இந்நாட்டுக்கூட்டுறவு இயக்கம் . 


( 10 ) இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கத்தின் கீழ் வங்கியல் 
தொழில் வளரவே இல்லை . கூட்டுறவுச் சங்கங்கள் நிதிவசதி 
களைப் பெற வாணிப வங்கிகளின் தயவையே நாட வேண்டி 
யுள்ளது . 


384 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


( 11 ) அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நாடு 

நாட்டில் நாடு முழுமைக்குமாக 
கூட்டுறவுச் சங்கங்களைக் கட்டுப்படுத்தவல்ல சட்டங்கள் இயற்றப் 
படுவதில்லை . அந்தந்த மாநில அரசுகளே சூழ்நிலைகளுக் கேற்பச் 
சட்டங்களை இயற்றிக் கொள்கின்றன . 


( 12 ) கூட்டுறவுக் கல்வியைக் கொண்டுதான் இயக்கத்தை 
வளர்க்க இயலும் என்பதை உணர்ந்த அமெரிக்க நாடு , தேசிய 

ரவில் கல்வி வளர்ச்சிக்கான செயல்களில் பணியாற்ற வல்ல 
பல நிறுவனங்களைப் பெற்றுள்ளது . 


அள 


பொதுவாக , இன்றைய உலக அரங்கில் அமெரிக்க ஐக்கிய 
நாடு செல்வம் கொழிக்கும் நாடாக விளங்குகின்றது . வறுமையை 
அந்நாட்டு மக்கள் தொடக்கத்திலிருந்தே சரியாக உணராததால் 
தான் கூட்டுறவு இயக்கத்தின் சில துறைகள் போதிய வளர்ச் 
சியைப் பெறவில்லை . உதாரணமாக , இந்நாட்டில் நுகர்வோர் 
கூட்டுறவு இயக்கம் போதிய வளர்ச்சியைப் பெறவில்லை . 
நகரங்களைவிடக் கிராமங்களே கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்கு உறு 
துணையாக விளங்குகின்றன . அமெரிக்கா ஒரு முதலாளித்துவம் 
சார்ந்த நாடாகையால் அதற்கே உரிய பாணியில் கூட்டுறவு 
இயக்கத்தைப் போற்றிப் பாதுகாக்கின்றது . 


12. கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 
( Co - operative Movement in Canada ) 


முன்னுரை 
செல்வச் சிறப்புடன் விளங்கும் சில உலக நாடுகளில் 
கனடாவும் ஒன்றாக இன்று திகழ்கிறது . வேளாண்மையில் நல்ல 
வளர்ச்சி , அறிவியல் துறையில் வியத்தகு முன்னேற்றங்கள் , 
சிறந்த அரசியலமைப்பு , இவற்றால் அமைந்த உறுதியான 
பொருளாதார நிலை ஆகிய இவைகளின் கூட்டுத் தொகையே 
கனடாவாகும் . நாம் கண்டு வியக்கின்ற இன்றைய கனடா ஒரே 
நாளில் இந்நிலைக்கு உயர்ந்து விடவில்லை . தளராத உழைப்பி 
னாலும் , தரங்குறையச் செயல் முறைகளினாலும் உயர்ந்த நாடுதான் 
கனடாவாகும் . 


வட 


அமெரிக்காவிற்கு வடபக்கத்தில் கனடா அமைந் 
துள்ளது . உலகின் இரண்டாவது பெரிய நாடாக விளங்கும் 
கனடா தேவையான எல்லாச் செல்வங்களையும் பெற்றிருப்பினும் 
மக்கள் செல்வத்தை அதிகமாகப் பெற்றிருக்கவில்லை . அந் 
நாட்டின் மக்கள் தொகை ஏறக்குறைய 19 மிலியனாகும் . இங்கி 
லாந்து நாட்டைப் பூர்வீகமாகக் கொண்ட மக்களே இங்கு அதிக 
மாக வாழ்கின்றனர் . 


கனடா ஒரு விவசாய நாடாகும் . மொத்தப் பரப்பளவில் 
ஆறில் ஒரு பங்கு விவசாயத்திற்கு ஏற்றதாக விளங்குகிறது . 
இத்தகைய விளை நிலம் பத்துப் பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டு , 
வேளாண்மைத் தொழில் செவ்வனே நடைபெற்று வருகின்றது . 
பழ உற்பத்தி , கோதுமை உற்பத்தி , ஆடு மாடுகள் வளர்த்தல் , 
மீன் பிடித்தல் போன்ற எல்லாத் துறைகளிலும் தன் கவனத்தைச் 
செலுத்தி வருகின்றது கனடா . பால் உற்பத்தியும் ஓரளவு இங் 

25 


386 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


குள்ளது . இவ்வகை முன்னேற்றத்திற்கு உறு துணையாக இந் 
நாட்டின் தட்ப வெப்பச் சூழ்நிலைகளும் சிறந்து விளங்குகின்றன . 
விவசாயமே இந்நாட்டின் உயிர் நாடியாக விளங்குகின்றது . 
மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கு வேளாண்மையில் ஈடுபட் 
டுள்ளனர் . கோதுமை உற்பத்தியில் கனடா தன்னிகரில்லாத 
நாடாகத் திகழ்கின்றது . தனது தேவைக்கு மேல் உற்பத்தியாகும் 
கோதுமை ஆசிய , ஐரோப்பா நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி 
செய்கின்றது . தற்போது மாட்டிறைச்சி , பன்றி இறைச்சி . பழ 
வகைகள் , முட்டை போன்ற முக்கியமான பொருள்களையும் அதிக 
மாக ஏற்றுமதி செய்து பொருளாதாரத் துறையை நன்கு வலுப் 
படுத்தி வருகின்றது இந்நாடு . இன்று இத்துனைச் சிறப்புடன் 
விளங்கும் கனடாவில் எவ்வாறு கூட்டுறவு இயக்கம் தொடங் 
கியது என இனிக் காண்போம் . 


கூட்டுறவின் தொடக்கம் 
இங்குக் குடியேறிய மக்களின் இன்னல்களைக் களைந்தெறிய 
வெகு நாட்களுக்கு முன்னரே கூட்டுறவு இயக்கம் தொடங்கிய 
தென்றாலும் , ஒரு முறையான கூட்டுறவு இயக்கம் 1870 - ஆம் 
ஆண்டுக்குப் பின்னரே தோன்றியது . முதன் முதலில் விவசாயத் 
துறையில் மட்டுமே கூட்டுறவுக் கொள் கைகள் கையாளப்பட்டன . 
வெகு தூரம் பரவிக் கிடந்த புல்வெளிப் பகுதிகளில் வாழ்ந்து 
வந்த விவசாயிகள் தங்கள் ஏற்றுமதித் துறையில் இடை நிலையர் 
களையே ( Middle Men ) பெரிதும் நம்பி வாழ வேண்டியிருந்தது . 
ஏற்றுமதியால் கிடைத்த இலாபத்தை இந்த இடை நிலையர்கள் 
பெரிதும் சுரண்டி வாழ்ந்தனர் . 


மேலும் போக்கு வரத்துத் துறையிலும் விவசாயிகள் பல 
தடைகளைக் 

கடக்க வேண்டியிருந்தது . குறிப்பாக இரயில் 
போக்குவரத்து இவர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து வந்த 
தால் ஏற்றுமதித் துறை மிகவும் பாதிக்கப்பட்டது . எனவே 
இவர்கள் விநியோகத் துறையில் விற்பனை ஏற்பாடு செய்ய 
இயலாமல் மிகவும் அல்லலுற்றனர் . இதன்விளைவாக விற்பனை 
ஏற்பாடு (Marketing ) செய்யும் பொருட்டு பல கூட்டுறவுச் 
சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அவை பெரும் வெற்றியையும் 
பெறத் தொடங்கின . கனடாவின் கூட்டுறவு விற்பனை ஏற்பாட்டுச் 
சங்கங்கள் ( Co - operative Marketing Aasociations ) மிகவும் 
சிறப்பு வாய்ந்தவையாகும் . இனி இவ்வகைச் சங்கங்களைப் பற்றி 
ஆராய்வோம் . 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 

387 
கூட்டுறவு விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 

கனடாவில் இக்கூட்டுறவு விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் 
கோதுமை , ஆடு மாடுகள் , பழவகைகள் , பால் முதலான முக்கியப் 
பொருள்களுக்குத் தனித்தனியாக முதலில் தோற்றுவிக்கப் 
பட்டன . எனவே கனடாவில் கோதுமைத் தொழில் திரட்டு 
(( Wheat Pools ), ஆடு மாடுகள் தொழில் திரட்டு ( Livestock 
Pools ), பழங்களுக்கான தொழில் திரட்டு ( Fruit Pools ) , பால் 
தொழில் திரட்டு ( Milk Pools ) எனப் பலவகை அமைப்புக்கள் 
தோன்றின . முதன் முதலில் தோன்றியது கோதுமைத் தொழில் 
திரட்டேயாகும் . இத்துறையில் மலிந்து கிடந்த குறைபாடுகளும் , 
இடர்ப்பாடுகளுமே இத்தொழில் திரட்டுக்குக் காரணமாகும் . 
1900 - ஆம் ஆண்டுக்கு முன்னர் கோதுமை விற்பனை ஏற்பாடு 
தனியார் துறையினாராலேயே செய்யப்பட்டு வந்தது . அவர்களே 
கோதுமையின் ‘விற்பனை முற்றுரிமையை ப் ( Monopoly ) பெற்று 
இருந்தனர் . இவர்கள் அதிக அளவில் கோதுமையை விவசாயி 
களிடமிருந்து கொள் முதல் செய்து , பிறகு அதைத் தேவையான 
நாடுகளுக்குப் போக்குவரத்து வசதிகள் மூலம் ஏற்றுமதி செய்து 
வந்தனர் . கோதுமையை மற்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்காகப் 
பயன்படும் இரயில் , கப்பல் மேடைகளும் ( Platforms ) இவர்களது 
உபயோகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன .. மேலும் 
உயரே தூக்குவதற்குப் பயன்படும் பெரிய இயந்திரங்களையும் 
( Elevators ) இவர்கள் பெற்றிருந்தனர் . தனிப்பட்ட விவசாயிகள் 
ஏற்றுமதி செய்யப் பயன்படும் மேடைகளையோ அல்லது இயந் 
திரங்களையோ பயன்படுத்த இயலாமல் மிகவும் அவதிக்குள்ளாகித் 
தவித்தனர் . 1900 - ஆம் ஆண்டு இத்தடை நீங்கியது என்றாலும் , 
தனி விவசாயிகளின் ஏற்றுமதி அளவு மிகவும் குறைவாக இருந் 
தமையால் போக்குவரத்து அதிகாரிகள் அதை ஏற்க மறுத்தனர் . 
இந்நிலையில் கூட்டுறவுக்கொள்கைகளின் மூலம்தான் இத்தொல்லை 
களைக் களைய முடியும் என்பதை நன்குணர்ந்த விவசாயிகள் அவ் 
வகைச் சங்கங்களை உருவாக்க எல்லா முயற்சிகளையும் எடுக்கலா 
யினர் . அதன் விளைவாகத் தோன்றியவையே கனடாவின் 
கூட்டுறவு விற்பனை ஏற்பாட்டுச் சங்கங்களாகும் . இச்சங்கங்களின் 
தோற்றமே கனடாவின் 

கனடாவின் பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு 
முனையாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது . 


1906 - ஆம் ஆண்டு தானியம் பயிரிடுவோர் சங்கம் ( Grain 
Growers Association ) அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து 1911 . 
ஆம் ஆண்டு மேலும் ஒரு கம்பெனி ( Saskatchewan Elevator 
Company ) தொடங்கப்பட்டது . இவ்விரு அமைப்புகளுமே 


388 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அரசாங்கத்தின் ஆதரவோடு நடைபெற்று வந்தன . உறுப்பினர் 
களின் எண்ணிக்கையும் அதிகமாகவே இச்சங்கங்கள் செவ்வனே 
நடைபெற்றன . கனடாவின் கூட்டுறவு இயக்கமே இவ்விரு 
சங்கங்கள் மூலம்தான் தொடங்கியது . முதல் உலகப் போருக்கு 
முன்னர் இவ்வாறு அமைக்கப்பட்ட இக்கூட்டுறவுச் சங்கங்கள் 
‘ வின்னிபெக் தானிய பரிமாற்ற அமைப்பு ( Winnipeg Grain 
Exchange ) மூலம் தானியத்தை விற்பனை செய்து வந்தன . இச் 
சங்கங்களின் விற்பனை நட்டத் தடைப் பேரம் (Hedging ), 
முன்னோக்கிய யூக பேரம் ( Future Dealings ) ஆகிய முக்கியக் 
கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்திருந்தது . பிறகு , 
சேகரிக்கப்படும் கோதுமை சரியான விலைக்கு ஓர் ஏற்றுமதிக் 
குழு ( Export Commission ) மூலம் விற்பனை செய்யப்பட்டது . 
இதைத் தொடர்ந்து 1919 - ஆம் ஆண்டு கனடா அரசாங்கம் 
கோதுமை ஏற்றுமதிக்கென ஒரு தனிக் கழகம் ( Wheat Board ) 
அமைப்பதற்காக முயற்சிகளை எடுத்துக் கொண்டது . அவ்வாறே 
அக்கழகம் அமைக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று வந்தது . 
இவ்வமைப்பு கனடாவின் கோதுமையை இறக்குமதி செய்யும் 
நாடுகனின் அரசாங்கங்களுடன் தொடர்பு கொண்டு அவை 
களுடன் ஒப்பந்தங்களை உருவாக்கிக் கொண்டது . இம்முறை 
விற்பனை யேற்பாடு மிகவும் இலாபகரமானதாக விளங்கியதால் 
விவசாயிகள் யாவரும் வேறுபாடின்றி ஆதரித்தனர் . ஆனால் 
ஒரு வருடத்திற்குப் பின்னர் இக்கழகம் கலைக்கப்பட்டுவிட்டது , 
விவசாயிகள் எல்லோரும் ஒன்றுகூடி மீண்டும் இக்கழகத்தைத் 
தொடங்குவதற்காக அரசாங்கத்தை எதிர்த்துப் போராடியும் ,, 
கனடா அரசாங்கம் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்கவே 
இல்லை . எனவே விவசாயிகள் யாவரும் ஒன்றுகூடி அரசாங்கத் 
தால் அமைக்கப்பட்ட அக்கழகத்தின் அடிப்படையிலே பல 
‘ தொழில் திரட்டுகளை ( Pools ) கோதுமை ஏற்றுமதிக்கென 
அமைத்தனர் . அவ்வகை அமைப்புகளுக்கு மாநில அரசுகளும் 
முழு ஒத்துழைப்பை நல்கின . இனி இத் தொழில் திரட்டுகள் 
எவ்வாறு செயலாற்றி வந்தன என்பதைக் காண்போம் . 

1923 - ஆம் ஆண்டு முதல் ‘ கோ துமைத் தொழில் திரட்டு 
( Wheat Pool ) ஆல்பர்ட்டா மாகாணத்தில் ( Alberta ) தோற்று 
விக்கப்பட்டது . இதைத் தொடர்ந்து மற்ற மாகாணங்களிலும் 
இத்தொழில் திரட்டுகள் கூட்டுறவு அடிப்படையில் அமைக்கப் 
பட்டன . இக்கூட்டுறவு அமைப்புகள் உறுப்பினர்களாகிய 
விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு அறுவடைக்குப் 
பின்னர் அவர்களது கோதுமையைப் பெறுகின்றன. இவ்வாறு 
உறுப்பினர்களிடமிருந்து பெற்ற கோதுமையை இத்தொழில் 


389 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 


திரட்டுகள் நன்கு சுத்தப்படுத்தி , பிறகு அதை நன்கு தரம் 
பிரித்துக் கூட்டுறவு 

முறையில் அமைந்த கிடங்குகளில் 
( Go - operative Elevators ) பாதுகாக்கின்றன . சேகரிக்கப்பட்ட 
தரமான கோதுமை நல்ல விலைக்கு சந்தை நிலைக்கேற்பக் 
கொஞ்சம் கொஞ்சமாக விற்கப்படுகின்றது . 


இச்சிறந்த முறையால் கோதுமையின் விலை பாதிக்கப்படாத 
தோடு நல்ல முறையில் அதன் விலையும் நிர்ணயம் செய்யப்படு 


கின்றது . 


உறுப்பினர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கோதுமையை 
வங்கிகளில் அடகு வைத்துத் தேவையான கடனைப்பெற்று உறுப் 
பினர்களுக்கு முன்பணம் ( Advance ) கொடுத்து உதவுகின்றன 
இத்தொழில் திரட்டுகள் . ஆண்டு இறுதியில் தரத்தின் அடிப் 
படையில் விற்கப்பட்ட கோதுமையின் மொத்த விற்பனைத்தொகை 
கணக்கிடப்பட்டு அத்தொகையிலிருந்து தொழில் திரட்டுகளின் 
செலவுத் தொகை கழிக்கப்பட்ட பின் உறுப்பினர்களின் நிலுவை 
பாக்கி கொடுக்கப்பட்டு கணக்கு சரி செய்யப்படுகின்றது . உறுப் 
பினர்கள் பெற்ற முன்பணமும் அத்தொகையிலிருந்து கழிக்கப் 
படும் என்பது குறிப்பிடத்தக்கது , இச்சிறந்த முறையினால் 
கோதுமையின் விலை ஆண்டு முழுவதும் அதிக மாற்றங்களுக்கு 
உட்படாமல் நிலையாகவும் உறுதியாகவும் நிற்க முடிகின்றது . 
இதன் பயனாகக் கோதுமையைப் பயிரிடுவோர் மிகுந்த நன்மை 
பெற்றனர் . 


செவ்வனே செயல்பட்டு வந்த இத்தொழிற் திரட்டுகள் ஒன்று 
கூடிக் கூட்டுறவு 

கோதுமை 

உற்பத்தியாளர்கள் சங்கம் 
( Canadian Co - operative Wheat Producers Ltd. ) என்ற பெயரில் 
ஒரு மத்திய விற்பனைப் பதிலாண்மையை த் ( Central Selling 
Agency ) தோற்றுவித்தன . இதன் தலைமைக் காரியாலயம் 
வின்னிபெக் ( Winnipeg ) - கில் செயலாற்றி வந்தது . மேலும் 
நேரிடையாக விற்பனை யேற்பாடு செய்யும் பொருட்டு இலண்டன் 
போன்ற பல நகரங்களின் மத்தியில் பல கிளைகள் இக்கூட்டுறவு 
அமைப்பின் கீழ்ச் செயலாற்றி வந்தன . 


தொடங்கிய சில ஆண்டுகளுக்கு வெற்றிகரமாக இத்தொழில் 
திரட்டுகள் நடைபெற்றாலும் 1929 - ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் 
ஒருமுகமாக ஏற்பட்ட வியாபார மந்தம் இத்தொழில் திரட்டுகளை 
மிகவும் பாதித்தது . பொதுவான விலை வீழ்ச்சியின் காரணமாக 
இத்தொழில் திரட்டுகள் இலாபகரமான முறையில் செயல்பட 


390 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


முடியவில்லை அதிக அளவு கோதுமைக் கிடங்குகளில் சேமித்து 
வைக்கப்பட்டிருந்தது . முன்பணமாக உறுப்பினர்களுக்குக் 
கொடுத்திருந்த தொகை கோதுமையின் சந்தை விலையைக் 
காட்டினும் அதிகமாக இருந்தது . இதன் விளைவாக வங்கிகளிட 
மிருந்து பெற்ற கடன் தொகையைத் திருப்பித்தர இயலாமல் இத் 
தொழில் திரட்டுகள் மிகவும் அவதிக்குள்ளாயின . இந்நிலையில் 
வங்கிகளின் கடன் தொகைக்கு உத்தரவாதமளித்த மாநில அரசு 
களும் அவற்றின் பல்வேறு அலுவலகங்களுமே தலையிட்டு இவ் 
வின்னல்களைக் களைய வேண்டியிருந்தது . இந்த நெருக்கடியான 
சூழ்நிலையில் மத்திய விற்பனைப் பதிலாண்மைச் சங்கமே 
கோதுமை உற்பத்தியாளர்களுக்கு மிகவும் பாதுகாப்பு அளித்து 
வந்தது . 1935 - ஆம் ஆண்டு கோதுமை விற்பனைக்கெனக் 
கனடா அரசாங்கம் ‘ தேசியக் கோதுமை வாரியம் ( National 
Wheat Board ) என்ற ஒரு வலுவான அமைப்பைத் தோற்று 
வித்தது . தொடக்கத்தில் இக்கழகம் கோதுமைக்கு ஒரு குறைந்த 
விலையை நிருணயம் செய்து அவ்விலைக்கு அது உத்தரவாத 
மளித்து வந்தது . கோதுமையின் சந்தை விலை இவ்வாறு 
உத்தரவாதமளிக்கப்பட்ட விலையைக் காட்டிலும் குறைந்தவுடன் 
தான் இக்கழகம் உறுப்பினர்களிடமிருந்து கோதுமையைப்பெறத் 
தொடங்கியது . எனினும் 1943 - ஆம் ஆண்டு முதல் இக்கழகமே 
உற்பத்தியாளர்களிடமிருந்து மொத்தக் கோதுமையையும் 
கொள்முதல் செய்யத் தொடங்கியது . கூட்டுறவுத் தொழில் 
திரட்டுகளைப் போலவே இக்கழகமும் உறுப்பினர்களுக்குக் 
கோதுமையின் பேரில் முன்பணம் கொடுத்து உதவி வந்தது . 
மேலும் பங்கு பெறும் உறுப்பினர்களுக்குச் சான்றிதழ்களும் 
வழங்கப்பட்டதால் சேர்ந்துவரும் உபரித்தொகையிலும் அவர்கள் 
பங்கு பெற்றனர் . பல கூட்டுறவுக் கிடங்குகளும் அரசாங்கத்தால் 
அமைக்கப்பட்ட இக்கழகத்திற்கு உறுதுணையாக விளங்கின . 
இத்துணைச் சிறப்பு வாய்ந்த கூட்டுறவு 

கூட்டுறவு விற்பனை 
யேற்பாட்டின் அமைப்பு பற்றி ஆராய்வோம் . 

இக்கூட்டுறவு அமைப்பின் அடித்தளத்தில் உள்ளூரைச் 
சார்ந்த . சங்கங்கள் இயங்கி வந்தன . தனி நபர்களையே இச் 
சங்கங்கள் தங்கள் உறுப்பினர்களாகப் பெற்றிருந்தன . ஒருவர் 
பல சங்கங்களில் உறுப்பினராக வரமுடிந்தாலும் அவர் ஒரே 
ஒரு சங்கத்தில் மட்டுமே தன் வாக்கைப் ( Vote ) பயன்படுத்த 
இயலும் . 


இனி 


இச்சங்கங்களுக்கு அடுத்தபடியாக , ‘ பிரதேசச் சங்கங்கள் 
( Regional Associations ) உள்ளூரைச் சார்ந்த சங்கங்களால் 


391 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 


அமைக்கப்பட்டுச் செவ்வனே இயங்கி வந்தன . விற்பனை 
யேற்பாட்டு அமைப்பின் உச்சியில் மாநில சங்கங்கள் இயங்கின . 
இவையன்றிக் கூட்டுறவுக் கோதுமை உற்பத்தியாளர்கள் சங்கம் 
( Co - op . Wheat Producers Ltd. ) , ‘ கூட்டுறவுக் கால் நடைச் 
சங்கம் ( Livestock Co- operative ) , கோழி , வாத்து போன்றவை 
களின் தொழில் திரட்டு ( Poultry Pool ) , கம்பளி உற்பத்தி 
யாளர்கள் சங்கம் போன்ற அமைப்புகளும் 

கனடாவில் 
கூட்டுறவின் அடிப்படையில் இயங்கி வந்தன . 


இக்கூட்டுறவுத் தொழில் திரட்டுகள் தேவையான நிதியைப் 
பங்குகள் ( Shares ) மூலமாகவும் கடன் வழங்கும் சங்கங்கள் , 
வங்கிகள் , அரசாங்கம் போன்ற அமைப்புகளிடமிருந்து பெறும் 
கடன் தொகை மூலமாகவும் பெறுகின்றன . மேலும் சுழல் கடன் 
வசதி ( Revolving Credit System ) மூலமாகவும் நிதிப் பற்றாக் 
குறை நிவர்த்திக்கப்படுகிறது . இதன் பயனாக , உறுப்பினர் 
களுக்கு இலாப ஈவுத் தொகை ( Dividend ) பணமாகக் கொடுக்கப் 
படாமல் அவர்களது ‘ வைப்புக் கணக்கில் ( Deposit Account ) 
வரவு வைக்கப்படுகின்றது . உறுப்பினர்களின் வைப்புத் தொகை 
ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் வட்டியுடன் திருப்பித் தரும் 
முறை கையாளப்பட்டமையால் இத்தொழில் திரட்டுகள் நல்ல 
நிதி வசதியைப் பெற்றிருந்தன . 


இத்தொழில் திரட்டுகளின் நிருவாகமும் செவ்வனே செயல் 
பட்டு வந்தது . உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
‘ இயக்குநர் அவை ( Board of Directors ) நிருவாகப் 
பொறுப்பினை ஏற்றுச் சீரிய முறையில் செயல்பட்டு வந்தது . 
அன்றாடச் செயல்முறைகளை நடத்தும் பொருட்டு ஒரு மேலாளர் 
( Manager ) நியமிக்கப்பட்டிருந்தார் . இயக்குநர் அவை பெரும் 
பொறுப்புகளைப் பெற்றிருந்தமையால் அதிக அளவு அதிகாரங் 
களையும் இவ்வவை பெற்றிருந்தது . செயல்படும் எல்லை பரந்த 
தாக இருப்பின் அப்பெரிய பகுதி பல தொகுதிகளாகப் பிரிக்கப் 
பட்டு , ஒவ்வொரு தொகுதிக்கும் தனியான , முறையான 
இயக்குநர் அவை தேர்ந்தெடுக்கப்பட்டு நிருவாகம் செம்மையாக 
நடைபெற வழி செய்யப்பட்டது . 


செயலாற்றி வந்த எல்லா விற்பனையேற்பாட்டுச் சங்கங்களுள் 
கோதுமைக்கான தொழில் திரட்டுகளே மிகவும் முக்கியமானவை 
களாகக் கருதப்பட்டன . ஏனெனில் கோதுமையே கனடாவின் 
முக்கிய ஏற்றுமதிப் பொருளாகும் . கனடாவில் நான்கு கோதுமை 
விற்பனையேற்பாட்டுச் சங்கங்கள் கூட்டுறவின் அடிப்படையில் 


392 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இயங்கி வந்தன . ஆல்பர்ட்டா ( Alberta ), சாஸ்கட்சுவான் 
( Saskatchewan) , மனிடோபா ( Manitoba ) ஆகிய பகுதிகளில் 
இயங்கி வந்த கூட்டுறவுச் சங்கங்கள் மா நில அளவிலேயே 
இயங்கி வந்தன . ஆனால் ஐக்கியக் கோதுமை உற்பத்தியாளர் 
களின் கூட்டுறவு சங்கம் மேற் கூறிய மூன்று பகுதிகளிலுமே 
லாபகரமாக செயலாற்றி வந்தது . 

கனடாவின் கோதுமை 
உற்பத்தியாளர்களின் கூட்டுறவுச் சங்கமே மத்திய நிறுவனமாகச் 
செயலாற்றி வந்தது . மூன்று மா நிலத் தொழில் திரட்டுகளும் 
இம்மத்திய சங்கத்தின் நிருவாகத்தின் கீழ் இயங்கி வந்தன . 
மனிடோபா கோதுமைத் தொழிற் திரட்டு 199 கூட்டுறவு 
அமைப்புகளை தன்னுள் அடக்கி பெரியதொரு கூட்டமைப்பாக 
விளங்கியது . 

உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் ஏறக்குறைய 
36,000 ஆக இருந்தமையால் இத்தொழில் திரட்டு எளிதாகச் 
செயல்பட முடிந்தது . ஏனைய இரண்டு தொழில் திரட்டுகளும் 
இத்துணை வசதியைப் பெற்றிருக்கவில்லை . 


இம்மூன்று தொழில் திரட்டுகளும் உற்பத்தியாகும் மொத்தக் 
கோதுமையில் 50 சதவிகிதம் பெற்று , அதற்கு விற்பனையேற்பாடு 
செய்து வந்தன . விற்பனையேற்பாடு செய்வது மட்டுமின்றி , 
கோதுமையைப் பக்குவப்படுத்துவதற்காக வேறு சில திட்டங் 
களையும் செயலாக்கி வந்தன . மேலும் எல்லாவகை வியாபாரங் 
களுக்கும் காப்புறுதி ( Insurance ) வழங்கியும் இத்தொழில் 
திரட்டுகள் செயலாற்றி வந்தன . இத்தொழில் திரட்டுக்களுக்குச் 
சொந்தமான பல கிடங்கு இருந்தமையால் கோதுமையைப் 
பத்திரப்படுத்தி வைப்பதில் யாதொரு பாடும் இல்லை . மா நில 
அரசாங்கங்களின் நிதி உதவி கொண்டு இக்கிடங்குகள் நல்ல 
முறையில் கட்டப்பட்டன . இவையன்றி ஐந்து கோதுமையைப் 
பக்குவப்படுத்தும் தொழிற்சாலைகளும் , நான்கு 
வளர்ப்புச் சங்கங்களும் இத்தொழில் திரட்டுகளுக்குச் சொந்த 
மானவையாக இயங்கி வந்தன . மேலும் கூட்டுறவுக் கல்வியின் 
வளர்ச்சிக்கென இத்தொழில் திரட்டுகள் நல்ல பிரச்சாரப் 
பணியிலும் சிறந்த முறையில் ஈடுபட்டன . பல ஆயிரக்கணக்கான 
தொழிலாளிகள் இவ்வமைப்புகளில் வேலை செய்து வந்தமையால் 
தொழிலாளர்களின் நிலையும் இத்தொழிற் திரட்டுகளால் உயரத் 
தொடங்கியது . 


கால் நடை 


இனி கனடாவின் பல்வேறு கூட்டுறவு அமைப்புகளைப் பற்றி 
ஆராய்வோம் . 


393 
கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 

கூட்டுறவு விற்பனை யேற்பாடு 

கொள்முதல் சங்கங்கள் 
விற்பனை யேற்பாட்டின் நிலையையும் , தரத்தையும் உயர்த்து 
வதற்கென இந்நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமைக்கப்பட்ட 
சங்கங்களே கூட்டுறவு விற்பனை யேற்பாடு கொள்முதல் சங்கங் 
- களாகும் ( Co - operative Marketing and Purchasing 
Associations ). தொடக்கத்திலிருந்தே இக்கூட்டுறவுச் சங்கம் 
நல்ல முறையில் வெற்றி நடை போடத் தொடங்கியது . 1957 - ஆம் 
ஆண்டு இவ்வகைச் சங்கங்களின் எண்ணிக்கை 2022. மொத்த 
உறுப்பினர்களின் எண்ணிக்கை 13,63,470 . மொத்த விற்பனை 
1,126,209 ஆயிரம் டாலர்களைத் தாண்டியது . இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் விவசாயப் பொருள்கள் , பால் மூலம் உற்பத்தியாகும் 
பொருள்கள் , கம்பளி, புகையிலை , தேன் முதலான பல இலாபம் 
தரத்தக்க பொருள்களின் விற்பனை யேற்பாட்டில் பங்கு பெற்று 
அவைகளின் மொத்த விற்பனையில் 30 சதவிகிதம் இச்சங்கங்களின் 
மூலம் நடைபெற்றது . புகையிலையும், விவசாயப் பொருள்களுமே 
இச்சங்கங்களினால் அதிக விற்பனை செய்யப்பட்டன . 


Hos 


மொத்த விற்பனைச் சங்கங்கள் 

( Wholesale Societies ) 
இம்மொத்த விற்பனைச் சங்கங்கள் விவசாயப் பொருள் 
களையும் , தூய்ப்போர் பண்டங்களையும் ( Consumers Goods ) 
விற்பனை செய்து வந்தன . அவை எண்ணிக்கையில் பத்தாக 
இயங்கி வந்தன . 1957 - ஆம் ஆண்டில் மட்டும் 126 மிலியன் 
டாலர் மதிப்புள்ள பொருள்களை இச்சங்கங்கள் விநியோகம் 
செய்து வந்தன . இவற்றிற்கு உறுதுணையாக உள்ளூரைச் 
சார்ந்த கூட்டுறவுச் சங்கங்கள் செயலாற்றி வந்தன . உள்ளூர்க் 
கூட்டுறவுச்சங்கங்கள் கால் நடைத் தீவனம் , உரங்கள் , விவசாயக் 
கருவிகள், நுகர்வோர் பண்டங்கள் போன்ற முக்கியப் பொருள் 
களை விற்பனை செய்து வந்தன . மேலும் தனிப்பட்ட உறுப்பினர் 
களிடமிருந்தும் பொருள்களைச் சேகரித்து அவற்றை மொத்தக் 
கூட்டுறவு விற்பனைச் சங்கங்கள் மூலம் விற்பனை செய்ய உதவியாக 
இருந்தன . 1957 - ஆம் ஆண்டு இம்மொத்தக் கூட்டுறவுச் சங்கங் 
களின் மூலதனம் 

9 மிலியன் டாலர்களாகும் . ஒவ்வொரு 
சங்கத்தின் நிதி நிலையும் போதுமான அளவிற்குச் சிறந்து 
விளங்கின . மொத்தப் பொறுப்புகளும் ( Liabilities ) ‘ சொத்து 
களும் ( A.ssets ) 58 மிலியன் டாலர்களாக விளங்கியது . அதே 
ஆண்டில் இச்சங்கங்களின் மொத்த விற்பனை 219 மிலியன் 


394 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


டாலர்களை எட்டிப் பிடித்தது . இச்சங்கங்களின் கொள்முதலைச் 
சரியான முறையில் இணைப்பதற்கென்றே மாநில அளவில் வேறு 
சில கூட்டுறவுச் சங்கங்களும் அமைக்கப்பட்டன . இங்கிலாந்தின் 
மொத்த விற்பனைச் சங்கமும் ( C. W. S. ) ஸ்காட்லாந்தின் மொத்த 
விற்பனைச் சங்கமும் சிறப்பு வாய்ந்த உறுப்பினர்களாக 
விளங்கினர் . இக்கூட்டுறவு மொத்த விற்பனைச் சங்கங்கள் பல 
உற்பத்தித் தொழில்களுக்கும் அவைகளுக்குத் தேவையான 
பொருள்களை விநியோகித்து வந்தன . பல நிலக்கரிச் சுரங்கங் 
களையும் இச்சங்கங்கள் சொந்தமாகப் பெற்றிருந்தன . 


கொள்முதல் கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Purchasing Co - operatives ) 
பெரும்பாலும் க்கொள்முதல் கூட்டுறவுச் சங்கங்கள் 
மொத்தக் 

கூட்டுறவுச் சங்கங்களின் உறுப்பினர்களாகவே 
விளங்குகின்றன . இம்மொத்த விற்பனைச் சங்கங்களுக்கு இவைகள் 
பெரிதும் உறுதுணையாகச் செயல்படுகின்றன . இச்சங்கங்கள் 
விவசாயப் பொருள்களை நல்ல முறையில் கொள்முதல் செய்யும் 
பொருட்டே தோற்றுவிக்கப்பட்டனவாகும் . கொள் முதல் 
செய்வது மட்டுமின்றி உணவுப் பொருள்களையும் இச்சங்கங்கள் 
முறையாக விற்பனை செய்கின்றன . கனடாவில் நடைபெறும் 
சில்லறை வணிகத்தில் ( Retail Trade ) 5 சதவிகிதம் இக்கொள் 
முதல் சங்கங்களால் நடைபெறுகின்றது . தனி நபர்களே இச் 
சங்கங்களின் உறுப்பினர்களாக விளங்குகின்றனர் . 


1957 - ஆம் ஆண்டுக் கணக்குப்படி , கனடாவின் கூட்டுறவு 
விற்பனை யேற்பாடு கொள்முதல் சங்கங்களின் 

மொத்த 
சொத்துகள் 482 மிலியன் டாலர்களாகும் . மொத்தப் 
பொறுப்புகள் 262 மிலியன் டாலர்களாகும் . இவையிரண்டின் 
வித்தியாசமான 220 மிலியன் டாலர்களே உறுப்பினர்களால் 
ஏற்படுத்தப்பட்ட மூலதனமாகும் . குறிப்பிடத்தக்க கணிசமான 
முன்னேற்றத்தை இக்கொள் முதல் சங்கங்கள் பெறவில்லையா 
யினும் , மக்களுக்கு இச்சங்கங்கள் பெரும் சேவை செய்து வந்தன 
என்பதில் எவருக்கும் ஐயப்பாடில்லை . 

கூட்டுறவுச் சேவைச் சங்கங்கள் 

( Service Co - operatives ) 
மேற் கூறியுள்ள கூட்டுறவுச் சங்கங்கள் மட்டுமின்றிப் பல 
கூட்டுறவுச் சேவைச் சங்கங்களும் கனடாவில் நன்கு பணி 


395 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 


பாராட்டத்தக்கதாகும் . கிராமப் புறங்களுக்கு 

மின்சாரம் 
அளித்தல் , வீட்டு வசதிகளை அளித்தல் , விதை சுத்திகரித்தல் , 
விவசாயத்திற்குப் பயன்படும் இயந்திரங்களை இயக்கிக் காட்டுதல் , 
போக்குவரத்து வசதிகளைக் கண்காணித்தல் , பொழுதுபோக்கு 
வசதிகளை மக்களுக்குத் தேவையான அளவு வழங்குதல் போன்ற 
பல தொண்டுகளை இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்கள் செவ்வனே 
செய்து வந்தன . மக்களும் இச்சங்கங்களின் தொண்டினால் 
ஈர்க்கப்படவே கணிசமாக எண்ணிக்கையிலும் , 

தரத்திலும் 
உயரத்தொடங்கின இச்சேவைச் சங்கங்கள் . 1957 - ஆம் ஆண்டு 
இக்கூட்டுறவுச் சேவைச் சங்கங்களின் எண்ணிக்கை 770 ஆகும் . 
உறுப்பினர்கள் எண்ணிக்கை 2.5 இலட்சமாகும் . இச்சங்கங் 
களின் மொத்த சொத்து மதிப்பு 72 மிலியன் டாலர்களாகும் . 
அதில் யந்திர சாதனங்களின் மதிப்பு 64 மிலியன் டாலர்களாகும் . 
சேவை செய்தலே கூட்டுறவுக் கொள்கையாகும் என்பதைச் 
செயல் மூலம் மக்களுக்கு எடுத்துக் காட்டி வந்தன இக்கூட்டுறவுச் 
சேவைச் சங்கங்கள் . 


t 


மீனவர் கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Fishermen s Co - operatives ) 
விவசாயத்தைப்போல் மீன் பிடிக்கும் தொழில் கனடாவில் 
சிறந்து விளங்கவில்லை . கடற்கரை ஓரங்களில் வாழ்ந்து வந்த 
சிறுபான்மைக் குடியினரே இத்தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். 
தொடக்கத்தில் மீனவர்கள் மிகவும் பழமையான முறையில் மீன் 
களைப் பிடித்து அவைகளை அப்படியே தனியார்களால் நடத்தப் 
பட்டு வந்த நிறுவனங்களுக்கு விற்று வந்தனர் . அத்தனியார் 
நிறுவனங்கள் மீன்களைப் பக்குவப்படுத்தியும் பாதுகாத்தும் 
தங்களது கிடங்குகளில் சேகரித்து வைத்தனர் . இவ்வாறு 
மீன்களை வழங்கும் மீனவர்கள் இத்தனியார் நிறுவனங்களால் 
மிகவும் தொல்லை அடைந்தனர் . மிகவும் குறைந்த விலைக்கே 
மீன்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டன . மீன்களின் தரத்திற்கேற்ப 
விலை முறையாக நிருணயிக்கப்படவில்லை . இன்னல்கள் ஏற்படும் 
போதுதானே மனிதனின் அறிவு அவ்வின்னல்களை அகற்றும் 
வழிமுறைகளை ஆராய முற்படுகிறது ? இத்தனியார் நிறுவனங் 
களால் பெருத்த அவதிக்குள்ளான மீனவர்கள் தங்களது 
தொல்லைகளிலிருத்து விடுபடக் கூட்டுறவு அமைப்புகளை 
நாடினர் . மீன் பிடிக்கும் தொழில் நிறைந்திருக்கும் பகுதிகளில் 
இவ்வகைக் 

கூட்டுறவு அமைப்புகள் அமைக்கப்பட்டன . 
எண்ணிக்கையில் அதிகமாகத் தோற்றுவிக்கப்பட்ட இக்கூட் 
டுறவுச் சங்கங்கள் 21 மிலியன் டாலர் மதிப்புள்ள வியாபாரத்தைச் 


- 


396 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


செவ்வனே செய்து வந்தன . மொத்த மீன் விற்பனையில் 9 சத 
விகிதம் இக்கூட்டுறவுச் சங்கங்களால் செய்யப்பட்டது . மேலும் 29 
இலட்சம் டாலர் மதிப்புள்ள சரக்குகளைத் தங்கள் உறுப்பினர் 
களுக்கு இச்சங்கங்கள் விற்பனை செய்து வந்தன . வேளாண்மைக் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கு ஈடாக இம்மீனவர்கள் கூட்டுறவுச் 
சங்கங்கள் வளர வில்லையாயினும் , இச்சங்கங்களினால் மீனவர் 
களது இன்னல்கள் கணிசமாகக் குறைந்தன என்பது மறுக்க 
முடியாத உண்மையாகும் . 1967 - ஆம் ஆண்டு இச்சங்கங்களின் 
எண்ணிக்கை 86 ஆகும் . உறுப்பினர் எண்ணிக்கை 10,000 
ஆகும் . மொத்த விற்பனை 29 மிலியன் டாலர் ஆகும் . உறுப் 
பினர்களுக்கு 3 மிலியன் டாலர் மதிப்புள்ள பெசருள்கள் விற்பனை 
செய்யப்பட்டன . 


எண்ணெய்க் கூட்டுறவுச் சங்கங்கள் 

( Oil Co - operatives ) 
கனடாவின் விவசாயமே பெரும்பாலும் இயந்திர சாதனங் 
களால் நடைபெற்று வருகின்றது . வேளாண்மைத் தொழிலே 
கனடாவின் பொருளாதாரத்தை உயர்த்த வல்லது என்பதை 
நன்கு அறிந்திருந்த விவசாயிகள் பெருமளவில் இயந்திரங் 
களையும் மற்ற விவசாயக் கருவிகளையும் வேளாண்மையில் 
ஈடுபடுத்தி , அதிக உற்பத்திக்கு வழிசெய்யத் தொடங்கினர் . 
அவ்வாறே விவசாயப் பொருள்களின் உற்பத்தியும் மனிதர் 
களால் அதிகமாகியது . ‘ இயந்திரங்களும் மனிதர்களால் 
உருவானவையே ஆதலால் அதிக உற்பத்திக்கு மனிதர்களே . 
காரணமாக அமைகின்றனர் . இத்தொழிலில் உழும் இயந் 
திரங்கள் ( Tractors ) அதிக அளவில் எல்லோராலும் பயன் 
படுத்தப்படவில்லையாயினும் கணிசமான அளவில் கையாளப் 
பட்டன . சராசரியாக ஒவ்வொரு 240 ஏக்கர் விளை நிலங்களுக்கும் 
ஓர் உழும் இயந்திரம் உபயோகப்படுத்தப்பட்டது . இவ்வியந் 
திரங்களை இயக்குவதற்கு பெட்ரோல் ( Petroleum ) அதிக அளவில் 
தேவைப்படவே விவசாயிகள் இன்னல்கள் பல பெறலாயினர் . 
முறையான பெட்ரோல் விநியோகம் இல்லாமையே இதற்குக் 
காரணமாகும் . 


போதுமான எண்ணெய் சுத்திகரிப்புச் சாலைகளிடமிருந்து 
( Refineries ) பெற்று உறுப்பினர்களுக்குத் தேவையான அளவு 
விற்பனை செய்யும் பொருட்டு ஒரு சில கூட்டுறவுச் சங்கங்கள் 
விவசாயிகளால் தோற்றுவிக்கப்பட்டன . ஆயினும் 
கூட்டுறவுச் சங்கங்கள் போதுமான அளவு சுத்த எண்ணெயை 


397 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 


உலக 


எண்ணெய்ச் சுத்திகரிப்புச் சாலைகளிடமிருத்து பெற இயல 
வில்லை . இதன் பயனாக விவசாயிகளின் தொல்லைகள் தொடர்ந்தே 
வந்தன . 1934 - ஆம் ஆண்டு இக்கூட்டுறவுச் சங்கங்கள் ஒன்று 
சேர்ந்து நுகர்வோர் கூட்டுறவுச் சுத்திகரிப்புச் சாலைகளை 
( Consumers Co - operative Refineries ) உருவாக்கின . 
வரலாற்றிலேயே இக்கூட்டுறவு அமைப்புதான் முன்னோடியாகத் 
திகழ்கின்றது . 1934 - ஆம் ஆண்டே இவ்வமைப்பு தொடங்கப் 
படினும் , 1935 - ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்துதான் செயல் 
படத் தொடங்கியது . இக்கூட்டுறவு அமைப்பின் மொத்தச் 
சொத்து மதிப்பு 14-7 இலட்சம் டாலர்களாகும் . உள்ளூரைச் 
சார்ந்த 263 கூட்டுறவு சங்கங்களே உறுப்பினர்களாக விளங்கின . 
இதன் பின்னர் தான் விவசாயிகள் நல்ல முறையில் உழும் இயந் 
திரங்களைப் பெருமளவில் கையாளத் தொடங்கினர் . 


1944 - ஆம் ஆண்டு இக்கூட்டுறவு எண்ணெய்ச் சுத்திகரிப்புச் 
சாலை சாஸ்கட்சுவான் மொத்த விற்பனைச் சங்கத்துடன் ஒன்று 
சேர்ந்து ஓர் ஐக்கிய அமைப்பை ( Amalgamation ) உருவாக்கியது . 
இப்புதிய கூட்டுறவு அமைப்பு வெகு வேகமாக முன்னேறத் 
தொடங்கியது . தற்போது . அப்பகுதியின் மொத்த மண்ணெண் 
ணெயில் 50 சதவிகிதம் இக்கூட்டுறவு நிறுவனத்தின் மூலம் 
விநியோகம் செய்யப்படுகின்றது . இக்கூட்டுறவுச் சங்கம் விலை 
யுயர்ந்த இயந்திர 

சாதனங்களைப் 

பெற்றிருப்பதோடு , 
எண்ணெய்ச் சோதனைகளுக்காகவும் அதிக அளவில் பணம் 
செலவிட்டு வருகின்றது . 1955 - ஆம் ஆண்டு , எண்ணெய் 
விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த மனிடோபா மொத்த விற்பனைச் 
சங்கம் ( Wholesale Society of Manitoba ) சாஸ்கட்சுவான் 
ஐக்கியக் கூட்டுறவுச் சங்கத்துடன் ( Saskatchewan Federated 
Co - operatives Ltd. ) ஒன்று சேர்ந்து ஒரு புதியக் கூட்டுறவு 
அமைப்பு உருவாக்கப்பட்டது . இக்கூட்டுறவு எண்ணெய்ச் சுத்தி 
கரிப்புச் சாலையில் 12 மிலியன் டாலர்கள் முதலீடு செய்யப் 
பட்டது . மொத்த விற்பனை ஓர் ஆண்டில் 112 மிலியன் காலன் 
களைத் ( Gallons ) தாண்டியது . இக்கூட்டுறவு அமைப்பின் நடை 
முறை முதல் ( Working Capital ) 23 கோடி டாலர்களாகும் . 
மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 150,000 
ஆகும் . இந்தக் கூட்டுறவு ஐக்கிய அமைப்பு 44 எண்ணெய்க் 
கிணறுகளைச் சொந்தமாகப் பெற்றுள்ளது . எண்ணெய் தவிர 
நிலக்கரி , வர்ணங்கள் முதலான பொருள்களையும் இக்கூட்டுறவுச் 
சங்கம் விற்பனை செய்யத் தொடங்கியது . எனவே இந்நாட்டின் 
விவசாயிகள் இக்கூட்டுறவுச் சங்கத்தின் மூலம் பல நன்மைகளைப் 


398 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
பெறலாயினர் . இன்றுவரை , இந்த ஐக்கியக் கூட்டுறவு அமைப்பு 
கனடாவின் 

பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அருந் 
தொண்டாற்றி வருகிறது . 


கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 
( The Co - operative Credit Unions ) 
இக்கூட்டுறவுக் கடன் வழங்கும் சங்கங்கள் பெரும்பாலும் 
விவசாயம் நிறைந்த பகுதிகளில் செயலாற்றி வந்தன . 
சங்கங்கள் 1900 - ஆம் ஆண்டுதான் முதன் முதலில் தோன்றின . 
வைப்புக் கணக்கு ( Deposit Account ) வைத்திருக்கும் நபர்களே 
இச்சங்கத்தின் உறுப்பினர்களாகக் கருதப்படுவர் . உறுப்பினர் 
களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட்டு வந்தது . உறுப்பினர் 
களின் வைப்புக் கணக்கிலிருந்தே கடன் தொகை வழங்கப்பட்டது . 
உறுப்பினர்கள் பெரும்பாலும் வெளியார்களிடமிருந்து கடன் 
வாங்குவதில்லை . தற்போது , சுமார் 4500 கூட்டுறவுக் கடன் 
சங்கங்கள் கனடாவில் பணியாற்றி வருகின்றன . மொத்த உறுப் 
பினர்களின் எண்ணிக்கை 2 மிலியனையும் தாண்டியுள்ளது . 
1957 - ஆம் ஆண்டு மட்டும் 344 மிலியன் டாலர்கள் கடன் தொகை 
யாக வழங்கப்பட்டுள்ளது . இக்கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 
விவசாயத்திற்கு மட்டுமின்றி பிறதொழில்களுக்கும் நிதி உதவி 
செய்து வருகின்றன . 


கூட்டுறவுக் கல்வியும் பிரசாரமும் 
( Co - op . Education and Propaganda ) 
ஆயிரமாயிரம் கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்படலாம் , 
அவைகளின் செயல்களில் நல்ல உயிரோட்டமும் இருக்கலாம் . 
ஆனால் மக்களுக்காக அமைக்கப்படும் இவ்வகைக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் மக்களிடையே கூட்டுறவு மனப்பான்மை மலராத 
வரையில் நல்ல வெற்றியைப் பெற முடியாது . எனவே , ஒவ்வொரு 
மனிதனும் கூட்டுறவுக் கொள்கைகளை நன்கு புரிந்து கொண்டு 
அவைகளைச் செயல்படுத்துவதில் தனது பங்கைச் செலுத்த 
வேண்டும் , அப்பொழுதுதான் கூட்டுறவுக் 

கொள்கைகள் 
எல்லாத் துறையிலும் மக்களின் நல்வாழ்வுக்காக ஆட்சி செலுத்த 
இயலும் . கூட்டுறவின் வெற்றி மக்களின் கைகளில் தான் உள்ளது . 
அவர்கள் காட்டும் ஈடுபாட்டைப் பொறுத்துதான் இச்சங்கங் 
களின் வெற்றி நிர்ணயிக்கப்படுகின்றது . அறிவுத் தெளிவு 
இல்லாதவரை கூட்டுறவின் சிறப்பும் , அதனால் விளையும் நன்மை 
களும் மக்களால் உணரப்படா . எனவே கூட்டுறவுக்கொள்கைகள் 
நல்ல முறையில் பரவ வேண்டுமெனில் , மக்களுக்குச் சிறந்த 


399 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 


முறையில் கூட்டுறவுக் கல்வி போதிக்கப்பட வேண்டும் . எனவே 
இத்தகைய கூட்டுறவுக் கல்வி ( Co - operative Education ) மிகவும் 
அவசியமாகும் : 


உற்பத்தி செய்யப்படும் பொருள் எவ்வளவுதான் தரத்தில் 
( உயர்ந்திருப்பினும் சரியான விளம்பரம் இல்லையாயின் அப் 
பொருளின் விற்பனை உயராது என்பதை நாம் நன்கறிவோம் . 
அதுபோலவே , கூட்டுறவுக் கொள்கைகள் 

எவ்வளவுதான் 
உயர்ந்திருப்பினும் சரியான பிரசாரம் இல்லையாயின் அக்கொள் 
கைகளை மக்கள் உணரவே முடியாது போகின்றது . எனவே 
‘ கூட்டுறவுக் கல்வியும் , கூட்டுறவுக் கொள்கை பிரசாரமும் 
நாட்டின் இரு கண்களாகும் . இதை நன்குணர்ந்திருந்த கனடா 
அதற்கான வழிமுறைகளில் ஈடுபடத் தொடங்கியது . 


கூட்டுறவுக் கல்வியைப் போதிப்பதற்காகவும் , கூட்டுறவுக் 
கொள்கைகளைப் பிரசாரம் செய்வதற்காகவும் மாநில அளவில் 
கூட்டுறவுச் சங்கங்கள் அமைக்கப்பட்டன . உள்ளூர்க் கூட்டுறவுச் 
சங்கங்களே அதன் உறுப்பினர்களாக விளங்கினர் . உயர் 
மட்டத்தில் இரண்டு தேசியக்கூட்டமைப்புகள் இப்பணிக்கெனத் 
தோற்றுவிக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு வந்தன . 
கனடாவின் இவ்வகைக் கூட்டுறவுச்சங்கம் 9 மா நிலச் சங்கங்களைத் 
தன்னுள் அடக்கிப் பணியாற்றி வந்தது . சுமார் 900 கூட்டுறவுச் 
சங்கங்கள் உறுப்பினர்களாக விளங்கின . பிரசாரப் பணி மட்டு 
மின்றி , இக்கூட்டுறவுச் சங்கம் கூட்டுறவுத் துறையில் பல 
ஆராய்ச்சிகளையும் செய்து வந்தது . கூட்டுறவு சம்பந்தப்பட்ட 
பாட நூல்களை ழைங்குவதற்காகவும் , ஆராய்ச்சிகள் நடாத்து 
வதற்குப் போதுமான பொருளுதவி செய்யும் பொருட்டு ஒரு 
கூட்டுறவு வளர்ச்சி நிதி நிறுவனம் ( Co - operative Development 
Foundation Fund ) ஏற்படுத்தப்பட்டது . இந்நிறுவனம் சர்வ 
தேசக் கூட்டுறவு ஒப்பந்த அமைப்பிலும் உறுப்பினராக 
விளங்குகின்றது . 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் நன்கு செயல்படத் தொடங்கி 
யதற்கு அந்நாட்டின் அரசாங்கம் மட்டுமே காரணமாகும் என்று 
சொல்ல இயலவில்லை. கூட்டுறவுக் கொள்கைகள் எல்லாத் துறை 
களிலும் அடியெடுத்து வைத்ததற்கு வேறு ஓர் இயக்கமும் உறு 
துணையாக இருந்திருக்கின்றது . அவ்வியக்கமே ‘ ஆண்டி கானிஷ் 
இயக்கம் ( The Antigonish Movement ) என அழைக்கப்படு 


கின்றது . 


400 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


வாக்க 


. 


கனடாவின் கூட்டுறவுக் கொள்கைகளின் வெற்றி இவ்வியக் 
கத்தின் சலியாத உழைப்பின் தன்மையை மையமாக வைத்தே 
பெறப்பட்டது என்றால் அது மிகையாகாது . ஆண்டிகானிசைச் 
சார்ந்த நோவா ஸ்கோஷியா ( Nova Scotia ) என்பவரால் இவ் 
வியக்கம் தொடங்கப் பட்டமையால் இப்பெயர் பெற்றது . 
1930 - ஆம் ஆண்டு உள்ளூர்ப் பொருளாதாரப் பிரச்சினைகளை 
ஆராய்ந்து அவைகளைக் களையும் பொருட்டு பல குழுக்களை உரு 

உறு துணையாக இருந்தது இவ்வியக்கம் . மக்களின் 
தேவைகளை அறியவும் , இன்னல்களைக் களையவும் , கூட்டுறவுக் 
கொள்கைகளைப் பரப்பவும் நூற்றுக்கணக்கான குழுக்கள் 
அமைக்கப்பட்டன . கிராமப் புறங்களில் கூட்டுறவுக் கொள்கைகள் 
பரவியதற்கு இவ்வியக்கமே காரணமாகும் . கிராம மக்களுக்குப் 
புரியும் வகையில் கூட்டுறவுச் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டன . 
ஆயிரமாயிரம் துண்டுப் பிரசுரங்களும் ( Pamphlets ) அறிக்கை 
களும் ( Bulletins ) கூட்டுறவை வலுப்படுத்துவதற்கென வெளி 
யிடப்பட்டன . மக்களுக்குக் கூட்டுறவை 

கூட்டுறவை நன்கு விளக்கும் 
பொருட்டு , குறுகிய காலக் கூட்டுறவுப் பாட வகுப்புகளும் , பல 
நூல் நிலையங்களும் நடத்தப்பட்டன . இம் முயற்சியில் டென் 
மார்க்கைச் சேர்ந்த போக் உயர் நிலைப் பள்ளி ( Folk High 
School ) முன்னோடியாகக் கொள்ளப்பட்டது . மக்களின் பொது 
நலனைப் பாதிக்கும் பிரச்சினைகள் நன்கு ஆராயப்பட்டு அவை 
களுக்குத் தீர்வும் காணப்பட்டது . முதன் முதலில் மீனவர்களின் 
பிரச்சினைகளும் , விவசாயிகளின் பிரச்சினைகளுமே நன்கு ஆரா 
யப்பட்டன . கூட்டுறவின் மூலம் எவ்வாறு அவர்களது இன்னல் 
களைக் களைய முடியும் என்பது அவர்களுக்கு நன்கு உணர்த்தப் 
பட்டது . பிறகு கூட்டுறவுப் பண்டகசாலைகளிலும் , கடன் வழங்கும் 
சங்கங்களிலும் இம் முறை கையாளப்பட்டு இவ்வியக்கம் நல்லோர் 
எல்லோராலும் பாராட்டப்பட்டது. 

பாராட்டப்பட்டது . இவ்வியக்கத்தின் பணி 
அளவிட முடியாததாகும் . 


இனி கூட்டுறவு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எவ்வாறு 
கனடாவில் இயற்றப் படுகின்றன என்பதைக் காண்போம் . 


கூட்டுறவுச் சட்டங்கள் ( Co - operative Acts ) 

கனடாவில் ஒரே கூட்டுறவு விதியோ சட்டமோ நாடு முழு 
வதும் கடைப்பிடிக்கவில்லை . ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் 
தங்கள் சூழ்நிலைக் கேற்ப , மக்களின் வாழ்க்கைத் தரத்திற்கு 
ஒப்பச் சட்டங்களை இயற்றுவதற்கு உரிமை உள்ளது . அதற் 
கேற்ப அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது . அவ்வாறு இய 

இயற்றப் 
படும் சட்டங்களுக்கேற்பப் பலவகைக் கூட்டுறவுச் சங்கங்களும் 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 

401 
பதிவு செய்யப்படுகின்றன . எனவே மாநிலங்களாலேயே கூட்டு 
றவுச் சட்டங்கள் இயற்றப்படுகின்றன . ஒரு சில மாநிலங்களில் 
கூட்டுறவுக்கான தனிச் சட்டங்கள் இயற்றப்படுவதில்லை . உதா 
ரணமாக , மனிடோபா ( Manitoba ) , ஒன்டாரியோ ( Ontario ) 
போன்ற மாநிலங்களில் கூட்டுறவுக்கெனத் தனியாகச் சட்டங்கள் 
இயற்றப்படுவதில்லை . இது போன்ற சூழ் நிலையில் கம்பெனி 
சட்டத்திலேயே ( Companies Act ) கூட்டுறவுக்கெனச் சில விதி 
முறைகள் அமைவதற்கு வழி செய்யப்படுகின்றது . மற்றும் சில 
மா நிலங்களில் ஒவ்வொரு வகைக் கூட்டுறவுச் சங்கத்திற்கும் 
தனித் தனியாகச் சட்டங்கள் இயற்றப்படுகின்றன . இம்முறையில் 
கூட்டுறவுச் சங்கங்களின் தரம் நன்கு ஆராயப்படுவதால் , நிதி 
வசதி குறைந்த கூட்டுறவுச் சங்கங்கள் பாதுகாப்படைகின்றன . 
கூட்டுறவுச் சட்டங்கள் இயற்றப்படுவதில் எத்தனையோ வேறு 
பாடுகள் இருப்பினும் , எல்லாக் கூட்டுறவுச் சங்கங்களும் கூட்டு 
றவுக் கொள்கைகளைக் கடைப்பிடிக்க வேண்டியதன் அவசியம் 
வலியுறுத்தப்பட்டது . அதற்குத் தக்கபடி சட்டங்களும் இயற்றப் 
படுகின்றன. ஒருவருக்கு ஒரு வாக்கு ( One Man One Vote ) 
போன்ற அடிப்படைக் கூட்டுறவுக் கொள்கைகள் எல்லா மாநிலக் 
கூட்டுறவு அமைப்புகளாலும் கடைபிடிக்கப்படுகின்றன . ஓன் 
றிற்கு மேற்பட்ட மா நிலங்களில் செயலாற்றி வரும் கூட்டுறவுச் 
சங்கங்கள் இந்நாட்டின் அரசு ஆணைக் கேற்ப இயங்கி வரு 
கின்றன . பெரும்பாலும் கூட்டுறவுச் சங்கங்களைத் தோற்றுவித்தல் , 
கண்காணித்தல் , சங்கங்களை முன்னேற்றுவதற்கான வழி 
முறைகளை ஆராய்தல் போன்ற முக்கியப் பணிகளை அரசு ஊழி 
யர்களே செய்து வருவதால் நாடு நலம் பெற முடிகின்றது . 


இனி கனடாவின் கூட்டுறவு இயக்கத்தில் உள்ள சிறப்பு அம் 
சங்களைச் சுருக்கமாகக் காண்போம் . இதன் மூலம் கனடாவின் 
கூட்டுறவுச் சங்கங்களை நாம் ஒரு சேர உணர முடிகின்றது . 

முதலாவதாக , இந்நாட்டின் கூட்டுறவு இயக்கம் விவசாயக் 
கூட்டுறவு இயக்கமேயாகும் . வேளாண்மைத் தொழிலை வளப் 
படுத்தவே இந்நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தொடங்கப்பட்டது . 
விவசாயத் துறையில் , கூட்டுறவு விற்பனையேற்பாடு சங்கங்கள் 
செவ்வனே செயல்பட்டு பெரும் வெற்றியையும் பெற்றன . விவ 
சாயப் பொருள்களின் னிற்பனைக்கென பலவகைத் தொழில் 
திரட்டுகள் தோற்றுவிக்கப்பட்டன . இத்தொழில் திரட்டுகளும் 
எண்ணியபடி பெரும் வெற்றியைப் பெற்றன . 

26 


402 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


இரண்டாவதாக , கோதுமை விற்பனைக்கெனக் கனடா அர 
சாங்கம் ‘கோதுமை விற்பனை யேற்பாட்டுச் சங்கம் ( Wheat Mar 
keting Board ) என்றதோர் அமைப்பை ஏற்படுத்தியது . இச் 
சங்கம் மட்டுமே விவசாயிகளிடமிருந்து கோதுமையைப் பெற்று 
விற்பனை செய்து வந்தது . 


மூன்றாவதாகக் , கனடாவில் கூட்டுறவுக் கொள்முதல் சங் 
கங்கள் ( Co - operative Purchase Societies ) சிறந்த முறையில் 
பணியாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது . உறுப்பினர்கட்கு விவ 
சாயத்திற்குத் தேவையான பொருள்களையும் , நுகர்வோர் பண் 
டங்களையும் ஒரு சேர விற்பனை செய்து வந்தன . 


நான்காவதாகக் கனடாவில் சில மாநிலங்களில் தொழில் 
திரட்டுகள் தங்கள் உறுப்பினர்களுக்கு ‘இலாப ஈவை ப் (Divi 
dend ) பணமாகக் கொடுக்காமல் , அவர்களது ‘ வைப்புக் 
கணக்கில் வரவு வைத்து விடுகின்றன . எனவே போதுமான 
நிதி வசதியை இத்தொழில் திரட்டுகள் பெற முடிகின்றன . 
அதாவது இத் தொழிற் 
இத் தொழிற் திரட்டுகள் 

திரட்டுகள் சுழல் கடன் வசதி 
முறையை க் ( Revolving Credit System ) - கடைப் 

கடைப் பிடித்து 
வந்தன . 


கடைசியாக , ஆண்டிகானிஷ் இயக்கம் ( Antigonish Move 
ment ) கனடாவின் கூட்டுறவு இயக்கம் சிறப்புற வளர்வதற்கு 
உரமாகச் செயல்பட்டு வந்திருக்கின்றது என்பதும் வெள்ளிடை 


மலை . 


எனவே , கனடாவின் கூட்டுறவு இயக்கம் வலுவான அடித் 
தளத்தைக் கொண்டதாகும் . பெரும்பான்மைக் கூட்டுறவுச் சங் 
கங்கள் நல்ல நிதிவசதியைப் பெற்றுள்ளன . இவற்றிற்கெல்லாம் 
சிகரம் வைத்தாற் போலக் கனடாவின் பெருங்குடி மக்கள் கூட்டு 
றவின் நன்மைகளை உணர்ந்து , அக்கொள்கைகளைச் செவ்வனே 
கடைப்பிடித்தமையால் இந்நாட்டுக் கூட்டுறவு இயக்கத்திற்குப் 
பெரும் வெற்றி எளிதில் கிட்டியது . கனடாவைக் கண்டு பின் 
தங்கிய நாடுகள் கற்க வேண்டியவை ஏராளம் . 


கனடாவின் தற்போதைய நிலை 
1964 - ஆம் ஆண்டின் இறுதியில் கனடாவில் சமார் 2500 
கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்கி வந்தன . ஏனைய சங்கங்களின் 
எண்ணிக்கையும் கணிசமாக உள்ளன , 


403 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 


‘ விற்பனையேற்பாடு - கொள் முதல் சங்கங்கள் சுமார் 1500 
ஆகும் . கூட்டுறவுச் சேவைச் சங்கங்களின் எண்ணிக்கையும் 
உயர்வாகவே உள்ளன . இனி , இச்சங்கங்களின் வளர்ச்சியைத் 
தனித் தனியாகக் காண்போம் . 


கோதுமைத் தொழில் திரட்டுகள் ( Wheat Pools ) 

கனடாவில் இத் தொழில் திரட்டுகள் மிகவும் முக்கியமானவை 
யாகும் , இந் நாட்டின் பொருளாதாரம் இவைகளையே நம்பி 
யுள்ளன . ஆல்பர்ட்டா , சாஸ்கட் சுவான் , மனிடோபா ஆகிய 
மாகாணங்களில் இத்தொழில் திரட்டுகள் வலிமையுடன் திகழ் 
கின்றன . இது தொழில் திரட்டுகளின் உறுப்பினர் எண்ணிக்கை 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


ஆல்பர்ட்டா ( Alberta ) 

5,000 
சாஸ்கட்சுவான் ( Saskatchewan ) 80,000 
மனிடோபா ( Manitoba ) 

36,000 


மொத்தக் கோதுமையில் 55 % இத்தொழில் 

இத்தொழில் திரட்டுகளால் 
கையாளப்படுகின்றது . தானியங்களைத் தவிர , விதை , பார்லி 
போன்ற பொருள்களும் இத்தொழில் திரட்டுகளால் விற்பனை 
செய்யப்படுகின்றன . குறைந்தது உறுப்பினர் எண்ணிக்கை 
235,000 ஆகும் . சொத்துக்களின் மதிப்பு 107 மிலியன் டாலர்க 
ளாகும் . 1967 - ஆம் ஆண்டு, கனடாவில் இயங்கி வந்த பலவகைக் 
கூட்டுறவுச் சேவைச் சங்கங்களின் எண்ணிக் ைகீழே கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


சேவை வகை 


சங்கங்களின் எண்ணிக்கை 


மின்சாரம் 
மருத்துவம் 
குடியிருப்புவசதி 
குளிர்சாதன வசதி 
விதை சுத்திகரிப்பு 
போக்குவரத்து 
தண்ணீர் வசதி 


388 
46 
30 
12 
59 
33 
20 . 


மனிடோபா , ஆல்பர்ட்டா , சாஸ்கட்சுவான் ஆகிய மாகா 
ணங்களில் இயங்கிவந்த மொத்த விற்பனைச் சங்கங்கள் ஒன்று 
சேர்ந்து ஓர் ஐக்கியக் கூட்டுறவு அமைப்பை உருவாக்கின . இக் 
கூட்டமைப்பு தற்போது சுமார் 700 கூட்டுறவுச் சங்கங்களை உறுப் 


404 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
பினர்களாகப் பெற்றுள்ளது . இவற்றுள் சில்லறை விற்பனைச் 
சங்கங்களின் எண்ணிக்கை சுமார் 500 ஆகும் . இக்கூட்டமைப்புச் 
சங்கம் ஓர் உரத் தொழிற்சாலையைத் தொடங்கியுள்ளது . கால் 
நடை தீவனத் தொழிற்சாலைகள் , எண்ணெய்ச் சுத்திகரிப்புச் 
சாலைகள் முதலானவை இக்கூட்டமைப்பால் 

உருவாக்கப் 
பட்டுள்ளன . 


உரத் தொழிற்சாலை 1965 - ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத் 
திலிருந்து இயங்கத் தொடங்கியது . இத் தொழிற்சாலையின் 
வருட உற்பத்தி 2.25 இலட்சம் டன் எனக் கணக்கிடப்பட் 
டுள்ளது . தொடங்கிய முதலாண்டிலேயே 13 மிலியன் டாலர் 
மதிப்புள்ள உரங்கள் விற்பனை செய்யப்பட்டன . இவ்வாண்டின் 
வருமானம் மிகுதி .35 மிலியன் டாலர் எனத் தெரிய வருகின்றது . 
சில்லறை விற்பனைச் சங்கங்கள் மூலம் உரம் விற்பனை செய்யப் 
படுகிறது . 


கூட்டுறவு விற்பனை யேற்பாட்டுக் 

கொள் முதல் சங்கங்கள் 
ச்சங்கங்களின் வளர்ச்சியைக் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் 
புள்ளி விவரங்களைக் கொண்டு எளிதில் அறியலாம் . 


ஆண்டு 


சங்கங்களின் 
எண்ணிக்கை 


மொத்த விற்பனை 
( ஆயிரம் டாலரில் ) 


1932 
1942 
1952 
1957 
1964 
1967 


795 
1722 
2194 
2221 
1546 
1357 


145,303 
267,090 
1,112,469 
1,126,209 
1,780,600 
2,100,000 


- 


இச்சங்கங்களின் உறுப்பினர் எண்ணிக்கை சுமார் 1.4 
மிலியன் ஆகும் . விவசாயப் பொருள்களில் 66 % விற்பனை 
செய்யப்பட்டது . 

மொத்த விற்பனைச் சங்கங்கள் 
1966 - ஆம் ஆண்டு , இச்சங்கங்களின் எண்ணிக்கை 8 
ஆகும் . 1967 - ஆம் ஆண்டு , உள்ளூர்ச் சங்கங்களின் மொத்தச் 
சொத்து மதிப்பு 193 மிலியன் டாலர்களாகும் . இதே ஆண்டில் , 


405 


கனடாவில் கூட்டுறவு இயக்கம் 


மொத்த விற்பனைச் சங்கங்களின் மொத்தச் சொத்து மதிப்பு 542 
மிலியன் டாலர்களாகும் . 1965 - ஆம் ஆண்டு , சொத்துக்களின் 
மதிப்பு 412 மிலியன் டாலர்களாகும் . 


சேவைக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
1957 - ஆம் ஆண்டு , இச்சங்கங்களின் எண்ணிக்கை 770 
ஆகும் . உறுப்பினர் எண்ணிக்கை 2.5 மிலியன் ஆகும் . மொத் 
தச் சொத்துக்களின் மதிப்பு 72 மிலியன் டாலர்களாகும் . 
1961 - ஆம் ஆண்டு இச்சங்கங்கள் எண்ணிக்கையில் 882 ஆக 
உயர்ந்தன . 1967 - ஆம் ஆண்டு சங்கங்களின் எண்ணிக்கை 695 
ஆக வளர்ந்தது . 


என்ணெய்க் கூட்டுறவுச் சங்கங்கள் கனடாவின் பொருளா 
தாரத்தைக் கணிசமாக உயர்த்தி வருகின்றன . தற்போது இயங்கி 
வரும் எண்ணெய்த் தொழிற்சாலையில் 300 மிலியன் டாலர் மூல 
தனமாக விளங்குகின்றது . வருட விற்பனை 112 மிலியன் ‘ காலன் 
க ளையும் ( Gallons) தாண்டியுள்ளது . தற்போது 144 சேவை 
நிலையங்கள் ( Service Stations ) கூட்டுறவுச் சங்கத்தின் கீழ்ப் 
பணியாற்றி வருகின்றன . 


கனடாவின் மொத்த விற்பனைச் சங்கங்களினால் உருவாக்கப் 
பட்ட கூட்டமைப்பு 1965 - ஆம் ஆண்டு, ஒட்டுப்பலகை தயாரிக்கும் 
ஒரு தொழிற்சாலையைத் ( Plywood Plant ) தொடங்கியது . சுமார் 
40 மிலியன் சதுர அடியுள்ள ஓட்டுப் பலகைகள் ஆண்டு தோறும் 
உற்பத்தி செய்யப்படுகின்றன . 


கனடாவின் 

இக்கூட்டமைப்பு உணவுப் பொருள்கள் , 
இறைச்சி , மருந்து வகைகள் , முதலானவற்றையும் விற்பனை செய் 
கின்றது . 1965 - ஆம் ஆண்டு கையாளப்பட்ட பொருள்களின் 
மதிப்பு 33 மிலியன் டாலர் ஆகும் . 


இக்கூட்டமைப்பின் வளர்ச்சியைக் கீழே கொடுக்கப்பட்டிருக் 
| கும் புள்ளி விவரங்களைக் கொண்டு அறியலாம் . 


( ஆயிரத்தில் - டாலர் ) 
1956 1960 1965 


விபரம் 


உறுப்பினர்களின் பங்குகள் 12,739 19,059 
பெற்ற நீண்ட காலக் கடன்கள் 9,711 11,028 
மொத்த விற்பனை 

53,817 76,456 


27,776 
23,993 
1,21,691 


406 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


1966 - ஆம் ஆண்டு , மொத்த விற்பனை சுமார் 174 மிலியன் 
டாலர் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது , நிகரலாபம் ( Net Profit ) 
5 மிலியன் டாலர் ஆகும் . 1965 - ஆம் ஆண்டின் இறுதியில் இக் 
கூட்டமைப்பின் மொத்தச் சொத்து 

மொத்தச் சொத்து மதிப்பு 64.5 மிலியன் 
டாலராகும் . 


கனடாவில் கூட்டுறவுக் கடன் சங்கங்களும் ( Credit Unions ) 
நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளன. இச் சங்கங்களின் வளர்ச்சியைக் 
காண்போம் . 


நடை 
முறை 
முதல் 


எண் 


சங்கங் 

களின் 
ஆண்டு 

எண் 
ணிக்கை 

E 
1931 174 
1941 1,314 
1951 

3,120 
1961 

4,592 
1963 4,650 
1965 4,671 
1966 4,871 


உறுப் 

மிலியன் டாலரில் ) 
பினர் 

வழங்கப் 
சேமிப்பு பட்ட 
ணிக்கை 

கடன்கள் 
43,600 
2,38,400 
11,37,900 334 125 
27,51,000 1,387 579 
30,80,000 1,600 771 
34,00,000 1,900 

1,078 
39,50,000 

1,132 


|| 


11.5 
31.2 
359.0 
1510.0 
1888.0 
2250.0 
2900.0 


இவ்வாறு , கனடாவில் கூட்டுறவுச் சங்கங்கள் நாளொரு 
வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து வருகின்றன . 
கனடாவின் கூட்டுறவு இயக்கத்திற்கு அரசாங்க ஆதரவு , மக்க 
ளின் சிறந்த ஈடுபாடு ஆகிய இரண்டும் இரு கண்களாகத் திகழ் 


கின்றன . 


13. இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

( Co - Operative Movement in Israel ) 


முன்னுரை 
வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த இந்நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 
தழைத்தோங்கி வளர்ந்தமையில் யாதொரு விந்தையுமில்லை . 
உலகமெங்கும் சிதறிக் கிடந்த யூதர்களின் சொந்த நாடாக 
விளங்கியதே பாலஸ்தீனமாகும் . சிதறிக் கிடந்த யூதமக்கள் சீர் 
--பெற்று வாழும் பொருட்டு இந்நாட்டில் குடியேறலாயினர் ,, 
அளவில் சிறிய நாடாகும் . இதன் பரப்பளவு சுமார் 10,000 
சதுர மைல்களேயாகும் . மொத்தப் பரப்பளவில் 27 சதவிகிதம் 
பயிர்த் தொழிலுக்குப் பயன்பட்டது . எஞ்சிய நிலப் பரப்பு காடு 
களாலும் , மலைகளாலும் , சதுப்பு நிலங்களாலும் சூழப்பட்டுள் 
ளது . மண்வளம் நிறைந்த இந்நாடு மனஉறுதி நிறைந்த 
மக்களால் புது மெருகு பெற்றது . 1948 - ஆம் ஆண்டு மே 
திங்கள் 15 - ஆம் நாளன்று இது தனி நாடாக அறிவிக்கப்பட்டு 
அங்கீகரிக்கவும் பட்டது . அது முதல் இந்நாடு இஸ்ரேல் 
( Israel ) என வழங்கப்படலாயிற்று . இதன் பின்னர் தான் , கிழக்கு 
ஐரோப்பவிலிருந்தும் , சோவியத் நாட்டிலிருந்தும் யூதர்கள் 
பெருமளவில் இந் நாட்டில் குடியேறத் தொடங்கினர் . 1948 - ஆம் 
ஆண்டு ஆறு இலட்சம் மக்களையே கொண்டிருந்த இந்நாடு , 
தற்போது சுமார் 2.5 மிலியன் மக்களைப் பெற்றுள்ளது என்றால் 
மக்களின் குடியேற்ற வேகத்தை நாம் எளிதில் அறிந்து கொள்ள 
முடியும் . இந்நாட்டின் மக்கள் தொகை இரு பிரிவுகளைக் 
கொண்டுள்ளது . ஒருபுறம் யூதர்களும் , மறுபுறம் - அரேபியர் 
களும் இந்நாட்டில் ஒரு சேர வாழ்கின்றனர் . தொடக்கத்தில் 
இரு சாராருக்குமிடையே யாதொரு பிணக்கும் ஏற்படவில்லை 
யாதலால் நாட்டின் முன்னேற்றம் எள்ளளவும் தடைப்படவில்லை . 
மக்களின் சலியா உழைப்பினாலும் , அரசின் முறையான திட்டங் 


-பாற்றப்படுகிறார் . 

தீனம் போன்ற நாடுகளுக்கு 
408 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
களாலும் தொடக்கம் முதலே இந்நாடு பொருளாதார நிறைவு 
பெற்று உயரலாயிற்று . 

இந்நாட்டின் கூட்டுறவு இயக்க வரலாற்றை நாம் ஆராய 
வேண்டுமெனில் , சுருக்கமாக மக்களின் குடியேற்றத்தைப் பற்றி 
யும் அறியவேண்டியது அவசியமாகிறது . ஏனெனில் , மக்களுக் 
குத் தேவையான கூட்டுறவுக் கொள்கைகள் இந் நாட்டில் நெடுங் 
காலந்தொட்டே இரண்டறக் கலந்தே வந்திருக்கின்றன . சுமார் 
4000 ஆண்டுகட்கு முன்னரே , இந்நாட்டில் வாழ்ந்துவந்த 
யூதர்கள் கூட்டு முயற்சியில் நாட்டை உயர்த்துவதில் கவனம் 
செலுத்தி வந்தனர் என்றாலும் , 1882 - ஆம் ஆண்டுக்குப் பின்னர் 
தான் , ரோத்சயில்டு ( Baron Edmund de Rothschild ) என்ப 
வரால் பாலஸ்தீன யூதக் குடியேற்றச் சங்கம் ( Palestine Jewish 
Colonisation Association ) அமைக்கப்பட்டது . இதுவே முதல் 
முயற்சி ஆகையால் , இவரே இவ்வியக்கத்தின் தந்தை எனப் 

இக் குடியேற்றச் சங்கம் தேவையான நிலங்களைப் பெற்று , 
அவைகளைப் புதிதாகக் குடியேறும் மக்களுக்கு வழங்கின . விவ 
சாயக் குடியிருப்புகளை அமைக்கும் எண்ணத்தோடு ,, இக் 
கூட்டுறவுச் சங்கம் செயல்பட்டு வந்தது . விவசாயப் பண்ணைகள் 
அமைவதற்கான தகுந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டன . 
புதிதாகக் குடியேறும் ஒவ்வொரு நபரும் , தொடக்கத்தில் நிலம் , 
கட்டடங்கள் , விவசாயத்திற்குத் தேவையான ஆடுமாடுகள் , விவ 
சாயக் கருவிகள் போன்ற முக்கியத் தேவைகளைப் பெற்று , அதற் 
கான மொத்தத் தொகையில் ஒரு பகுதியை இச் சங்கத்திற்குச் 
செலுத்திவந்தனர் . மீதித் தொகைக்கு அவர்கள் ஒரு கணிசமான 
வட்டித் தொகையும் ( 1 to 3 % ) வழங்குமாறு ஏற்பாடு செய்யப் 
பட்டது . மொத்தத் தொகையும் வசூலிக்கப்பட்டபின் , அவர்கள் 
அந்நிலங்களுக்கு முழு உரிமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்ட 
னர் . 1882 - ஆம் ஆண்டுக்கும் 1914 - ஆம் ஆண்டுக்கும் இடைப் 
பட்ட காலத்தில்தான் யூதர்கள் அதிக அளவில் இந்நாட்டில் 
குடியேறத் தலைப்பட்டனர் . இத் தருணத்தில்தான் சுமார் மூன்று , 
மிலியனுக்கும் அதிகமான யூதர்கள் கிழக்கு ஐரோப்பாவை விட்டு 
இங்கிலாந்து , கனடா , அமெரிக்க , தென் ஆப்பிரிக்கா, பாலஸ் 
வாக , 1897 - ஆம் ஆண்டு உலக யூதர்கள் குடியேற்ற அமைப்பு 
( World Zionist Organisation ) அமைக்கப்பட்டது . யூதர்களை 
முறையாகக் குடியேறச் செய்வதே இவ்வமைப்பின் முக்கிய நோக்க 
மாக இருந்தது . இதைத் தொடர்ந்து , குடியேறிய மக்களுக்குத் 


409 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


தேவையான நிலங்களை வழங்கும் பொருட்டு ஒரு தேசிய நிதி 
அமைப்பும் 1901 - ஆம் ஆண்டு, தோற்றுவிக்கப்பட்டது . எனவே , 
குடியேறிய மக்கள் பலவகையிலும் ஊக்குவிக்கப்பட்டனர் . அர 
சாங்கத்தின் முழு ஆதரவு இச்சங்கத்திற்குக் கிடைத்தமையால் , 
எண்ணங்கள் எளிதில் ஈடேறின . 


1920 - ஆம் ஆண்டு , மக்களுக்குத் தேவையான குறுகியகால , 
நீண்ட கால கடன் வசதிகளைப் பெருக்கும் பொருட்டு மேலும் 
ஒரு நிதி அமைப்பு ( Jewish Foundation Fund ) உருவாக்கப் 
பட்டது . 1901 - ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட தேசிய நிதி 
அமைப்பும் ( Jewish National Fund ) செவ்வனே செயலாற்றி 
வந்தமையால் , குடியேறிய மக்கள் குறையேதுமின்றி வாழத் 
தொடங்கினர் . 1929 - ஆம் ஆண்டு , அனைத்துப் பிரிவு யூதர்களையும் 
கொண்ட யூதர்கள் பதிலாண்மை ( Jews Agency ) என்ற ஒரு 
‘பொதுச்சபை ( Public Body ) நிறுவப்பட்டது . 1930 - ஆம் 
ஆண்டில் இச்சபை பாலஸ்தீன அரசால் அங்கீகரிக்கப்பட்டது . 
குடியேற விரும்பும் மக்களுக்குச் சரியான முறையில் உதவி செய் 
தலே இச்சபையின் முக்கிய நோக்கமாகும் . இச்சபையின் 
தலைமைக் காரியாலயம் செருசலம் ( Jerusalem ) நகரில் இயங்கி 
வந்தது . இச்சபை இலண்டன் , பாரிஸ் , வாஷிங்டன் , ஜெனீவா 
போன்ற நகர்களிலும் பல அலுவலகங்களையும் பெற்றுள்ளது . 
செருசலம் நகரில் நிறுவப்பட்டிருந்த இச்சபையின் தலைமைச் 
செயலகம் பல பிரிவுகளைக் கொண்டு விளங்கியது . இப் பிரிவு 
களில் விவசாயக் குடியேற்றப் பிரிவு ( Department of 
Agricultural Settlement ) குறிப்பிடத்தக்கதாகும் . இச்சிறப்புப் 
பிரிவு பல பணிகளைப் புரிந்தாலும் , குறிப்பாக முன்னேற்றத் 
திட்டங்கள் பல தீட்டுதல் , மனைகள் கட்டுதல் , சாலைகள் அமைத் 
தல் , நீர்ப்பாசன வசதிகளைப் பெருக்குதல் போன்ற மிக முக்கியப் 
பணிகளில் மிகுந்த கவனம் செலுத்திவந்தது . விளை நிலங்களில் 
குடியேறிய எல்லா மக்களுக்கும் , தேவையான உதவிகள் அளிக்கப் 
பட்டன . தற்போது , மொத்த நிலத்தில் 94.6 சதவிகிதம் அரசாங் 
கத்திற்கும் , தேசிய நிதி அமைப்பிற்கும் ( J. N. F. ) சொந்தமான 
தாக உள்ளது என்றால் இந்நாட்டின் விரைவான முன்னேற் 
றத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் . 


மக்கள் குடியேற்றத்துடனேயே கூட்டுறவுக் கொள்கைகளும் 
பாலஸ் தீனத்தில் குடியேறின . என்றால் அது மிகையாகாது . 
தொடக்கத்தில் குடியேறிய மக்களுக்குப் பல்வேறு பிரச்சினை 
களும் , தொல்லைகளும் - இருந்தன . நிலவளம் நிறைந்திருந் 
தாலும் , சரியாகப் பதனிடப்படாமல் இருந்தமையால் விவசாயம் 


410 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


எளிதில் தொடங்கமுடிய வில்லை . போக்குவரத்து வசதிக் 
குறைவும் , நீர்ப்பாசனக் குறைபாடும் மக்களை மிகவும் இன்னலுற 
வைத்தன . விவசாயத் தொழிலே கிராமப் பகுதிகளில் முக்கியத் 
தொழிலாகக் கருதப்பட்டமையால் மக்கள் மேற்கூறிய குறைபாடு 
களால் மிகவும் வருந்தத் தலைப்பட்டனர் . மேலும் , பல்வேறு நாடு 
சளிலிருந்து குடியேறிய மக்கள் வேளாண்மைத் தொழிலில் 
நன்கு பக்குவப்படாத காரணத்தால் , இத்தொழில் இங்குச் 
சரியாகத் தழைக்க முடியாமல் தொடக்கத்தில் பல இடர்ப்பாடு 
களைக் கடக்க வேண்டியிருந்தது . நவீன முறையில் விவசாயம் 
செய்யப்படவில்லை . மேலும் , இந்நாட்டுப் புதிய மக்கள் உடல் 
உழைப்பிலும் பழக்கப்படாதவர்களாக இருந்தனர் . உழைப்பின்றி 
உயர்வு ஏது ? குடியேறிய மக்கள் இந்நிலையில் மனமுடைந்து குடி 
யேறிய வேகத்திலேயே வெளியேற விரும்பினர் . கையிலிருந்த 
செல்வத்தையும் நிலங்களை வாங்குவதிலும் , விவசாயக் கருவிகள் 
வாங்குவதிலும் செலவழித்து விட்டமையால் , அவர்கள் செய்வ 
தறியாது திகைத்தனர் . இந்நிலையில் தான் , கூட்டுறவுக் கொள் 
கைகள் இந்நாட்டில் மெள்ள அடி எடுத்து வைக்கத் தொடங்கின . 
மத அடிப்படையிலும் ஒன்றுபட்ட யூத மக்கள் தங்களுக்குள் நல்ல 
ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை உருவாக்கிக் 

கொண்டனர் . 
அவர்கள் கூட்டம் கூட்டமாகப் பல இடங்களில் கூட்டுறவு அடிப் 
படையில் தங்களது இருப்பிடங்களை அமைத்துக் கொண்டனர் . 
இவ்வகை அமைப்பே பிற்காலத்தில் கூட்டுப் பண்ணைகள் 
( Collective Farms ) அமைவதற்குக் காரணமாக இருந்தது . 
தொடக்கத்தில் இத்தகைய கூட்டுப் பண்ணைகள் அமைக்கும் 
எண்ணம் இல்லையேயாயினும் , தேவைகளின் காரணமாக இப் 
பண்ணைகள் எழத்தான் செய்தன . பாலஸ்தீனத்தில் இம் 
முறையில் குடியேறிய அமைப்புகளே க்வூட்சா ( Kvutza ) என 
வழங்கலாயிற்று . சமூக அடிப்படையில் அமைந்த இக்கூட்டுக் 
குடியிருப்புகளே இவ்வாறு அழைக்கப்பட்டன. இதன் பின்னர் 
தான் , இந்நாட்டின் பொருளாதாரமே உயரலாயிற்று ஏனைய 
நாடுகளுக்கும் இந்நாடு உதாரணமாக விளங்கலாயிற்று . 


தொழிலாளர்க் கூட்டு அமைப்பு 

( Jewish Federation of Labour ) 
1920 - ஆம் ஆண்டு இத்தொழிலாளர் 

கூட்டமைப்பு 
( Histadrut ) தொடங்கப்பட்டது . தேசிய அளவில் தொடங்கப் 
பட்ட தொழிற்சங்க அமைப்பேயாகும் இது . இவ்வமைப்பில் , 
தனி நபர்கள் , விவசாயிகள் , தொழில் துறையில் ஈடுபட்டிருந் 
தோர் அங்கத்தினர்களாக அனுமதிக்கப்பட்டனர் . தொழிலாளர் 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

411 
களின் உயர்விற்குப் பல்வகையிலும் பாடுபடுகிறது 
கூட்டமைப்பு . தற்போது , ஒரு மிலியனுக்கும் அதிகமான 
உறுப்பினர்களைக் கொண்டுள்ளது 

இத்தொழிலாளர் 
கூட்ட மைப்பு . இதன் தலைமைக் காரியாலயம் டெல் அவிவ் 
( Tel Aviv ) என்ற நகரில் இருப்பினும் , இச்சங்கம் பிற நாடுகளிலும் 
பல கிளை அலுவலகங்களைப் பெற்றுள்ளது . குறிப்பாக , இங்கி 
லாந்து , 

அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதன் கிளை அலுவல 
கங்கள் பணியாற்றி வருகின்றன , விளை நிலத்தில் குடியேறும் 
மக்களுக்கு எல்லாத் தேவையான வசதிகளையும் அளித்து 
வருகின்றது இச்சங்கம் மேலும் , உறுப்பினர்களுக்கு அவ்வப் 
போது நிதி உதவியும் , தொழில் நுணுக்க அறிவுரைகளும் 
அளித்து வருகின்றது இச்சங்கம் . 


ஹேவரத் ஓவ்டிம் ( Hevrat Ovdim ) 
1923 - ஆம் ஆண்டு , இந்தாட்டுக் கூட்டுறவுச் சட்டத்தின்கீழ் 
ஒரு கூட்டுறவுச் சங்கம் ( Hevrat Ovdim ) முறையாகத் தொடங்கப் 
பட்டது. பெரும்பாலும் , தொழிலாளர்க் கூட்டமைப்புச் சங்கத்தில் 
இருந்த உறுப்பினர்களே இக்கூட்டுறவுச் சங்கத்திலும் உறுப்பினர் 
களாக உள்ளனர் . கூட்டுறவு இயக்கத்திற்கும் , தொழிலாளர் 
இயக்கத்திற்கும் நல்லுறவு ஏற்படுத்தும் ஒரு பாலமாக விளங்கு 
கின்றது இக்கூட்டுறவுச் சங்கம் . இச்சங்கம் உயர்மட்டத்தில் செய 
லாற்றும் ஓர் அமைப்பாக 

அமைப்பாக கருதப்படுகின்றது . ஏனெனில் 
மொத்தக் கூட்டுறவுச் சங்கங்களில் 80 % இச்சங்கத்தின் கீழ்தான் 
பணியாற்றி வருகின்றன . 

ஆனால் இயங்கி வரும் எல்லாக் 
கூட்டுறவுச் சங்கங்களின் கூட்டமைப்பன்று இக்கூட்டுறவுச் 
சங்கம் . இக்கூட்டுறவுச் சங்கத்தில் உறுப்பினராக ஆன பின்பே . 
பிற கூட்டுறவுச் சங்கங்களில் ஒருவர் உறுப்பினராக முடியும் . 
குறிப்பிட்ட ஒரு நபரை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கவும் 
இச்சங்கம் அதிகாரம் பெற்றுள்ளது . மேலும் , இயக்குநர் தேர் 
விலும் இச்சங்கம் ஏனைய கூட்டுறவுச் சங்கங்களை முறையாக வழி 
நடாத்திச் செல்கின்றது . இயங்கி வரும் கூட்டுறவுச் சங்கங்கள் 
யாவும் இச்சங்கத்தின் ( Hevrat Ovdim ) ஆணைகளுக்கு உட்பட்டே 
பணிபுரிய முடியும் . கூட்டுறவுச் சங்கங்களால் நிறைவேற்றப்படும் 
தீர்மானங்களை நிராகரிக்கவும் முடியும் இச்சங்கத்தால் . எனவே , 
மொத்தக் கூட்டுறவுச் சங்கங்களையும் பொறுப்புடன் 

கண் 
காணித்து வருகின்றது இக்கூட்டுறவுச் சங்கம் . மேலும் , மீன் 
வளம் பெருக்குதல் ; தொழில்துறை முன்னேற்றம் , போக்குவரத்து 
வசதிகளைப் பெருக்குதல் , வங்கிகளை ஏற்படுத்துதல் , வாணிப 
வளர்ச்சி போன்ற பல்வேறு துறைகளிலும் உறுப்பினர்களுக்கு 
உறு துணையாக விளங்குகின்றது இக்கூட்டுறவுச் சங்கம் . 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


412 


கூட்டுப் பண்ணை விவசாயத்தின் வரலாறு 
தொடக்கத்தில் குடியேறிய மக்களின் துயர் துடைக்கவே 
கூட்டுப் பண்ணை விவசாயம் பாலஸ்தீனத்தில் ‘ யூதர்கள் குடி 
யேற்ற அமைப்பு ” ( Zionist Qrganisation ) அறிமுகப்படுத்தப் 
பட்டது . இதன் மூலம் மக்களின் வாழ்க்கைத் தரமும் , நாட்டின் 
பொருளாதாரமும் ஓருங்கே உயர்ந்தது . இந்நாட்டின் கூட்டுப் 
பண்ணை விவசாயத்தின் வளர்ச்சியைப் போல் உலகில் வேறு 
எந்த நாடும் பெற்றிருக்கவில்லை. இம்முறை விவசாயத்திற்கு இந் 
நாடே உலகிற்கு வழிகாட்டியாகவும் , முன்னோடியாகவும் கருதப்படு 
கின்றது . க்வூட்சா (Kvutza ) எனப்படும் கூட்டுப் பண்ணை 
களே இப்பெரு வெற்றிக்கு காரணமாகும் . இப்பண்ணைகளைப் 
பெற்றுள்ள இந்நாடு உலக நாடுகள் அனைத்தையும் தன்பால் 
ஈர்த்ததில் வியப்பேதுமில்லை . பல்வேறு நாட்டைச் சேர்ந்த 
உரை ஆசிரியர்கள் இப்பெரு வெற்றியைக் கூட்டுறவுக் கொள்கை 
களின் சாதனையென்றும் , குறிப்பிடத்தக்க வெற்றி என்றும் 
வர்ணிக்கின்றனர் . கூட்டுப்பண்ணை விவசாயத்தின் மூலம்தான் 
எதிர்ப்பட்ட எல்லாப் பிரச்சினைகளும் களையப்பட்டன . இவ்வகைச் 
சமூக அடிப்படையில் அமைந்த கூட்டுப் பண்ணைகள் மட்டும் இந் 
நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திவிடவில்லை . வேறு சில 
அமைப்புகளும் இந்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக 
விளங்கின . இனி அவற்றைப்பற்றிக் காண்போம் : 


கொண்ட 


தனிப்பட்ட 


1. தனி நபர் 

பண்ணைகளைக் 
கிராமங்கள் ( Moshava ) . 


2. தொழிலாளர் குடியிருப்புகள் ( Moshav Ovdim ) . 
3 , கூட்டுக் குடியிருப்புகள் ( Kibbutz or Kvutza ) . 
4. கலப்புக் கூட்டுக் குடியிருப்புகள் ( Moshav Shitufi ) . 


1. கிராமக் குடியிருப்புகள் ( Moshava ) : 

இவ்வகை குடியிருப்புகளே பாலஸ்தீனத்தில் முதன் முதல் 
எழுந்த குடியிருப்புகளாகும் . 19 - ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் 
முதல் , யூதர்கள் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்தும் சோவியத் நாட்டி 
லிருந்தும் தொல்லைகளிலிருந்து விடுபடும் நோக்கோடு பாலஸ் 
தீனம் நோக்கி வரலாயினர் . இவ்வாறு குடியேறிய மக்கள் , நிதி 
வழங்கும் சங்கங்களிடமிருந்து தேவையான நிதி உதவி பெற்று 
அதன் மூலம் நிலங்களைப் பெறலாயினர் . தனித் தனியாக 
விவசாயத்தை நடத்தத் தலைப்பட்டனர் . இதன் மூலம் , ஒவ்வொரு 
நபரும் தங்கள் தங்கள் நிலத்திற்கு முழு உரிமையாளராகக் 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


413 


பல 


கருதப்பட்டு , விவசாயமும் பிறர் ஒத்துழைப்பின்றித் தனியாகவே 
செய்யப்பட்டது . விவசாயத்தில் தேவை யேற்படும் போது 
மட்டும் , தொழிலாளிகள் கூலிக்கு அமர்த்திக் கொள்ளப்பட்டனர் . 
குறிப்பாக , அறுவடைக் காலங்களில் ஒவ்வொரு நபரும் கூலிக்குப் 

தொழிலாளிகளை அமர்த்திக் கொண்டனர் . மற்றபடி , 
குடும்பம் முழுமையும் தங்கள் தங்கள் நிலத்தில் பணிபுரிந்து 
வந்தனர் . ஏறக்குறைய நம் நாட்டுக் கிராமங்களை ஒத்தே இந் 
நாட்டுக் கிராமங்களும் தொடக்கத்தில் இருந்தன . பல நில 
உரிமையாளர்கள் தங்கள் நிலங்களை குத்தகையாளர்களிடமும் 
( Tenants ) ஒப்படைத்து விவசாயத்தைச் செய்து வந்தனர் . 

இந்நிலையில் , கூட்டுறவுக் கொள்கைகள் இக்கிராமங்களில் 
எள்ளளவும் கடைப்பிடிக்கப்படவில்லை . கூட்டுறவு முறையில் 
விவசாயம் செய்வதுபற்றித் தொடக்கத்தில் மக்கள் அறியவே 
இல்லை . எனவே விவசாயப் பொருள்களின் உற்பத்தி உயரவே 
இல்லை . மேலும் , விளைவிக்கப்பட்ட முக்கியப் பொருள்கள் அவர் 
களது தேவைகளை நிறைவு செய்யக் கூடியனவாகவும் இல்லை . 
எனவே , உணவுப் பொருள்களின் பற்றாக்குறை எல்லோராலும் 
உணரப்பட்டது . கூட்டுப்பண்ணை விவசாயம் கடைப்பிடிக்கப்பட 
வில்லையாயினும் , பல கூட்டுறவு விற்பனைச் சங்கங்களையும் , கொள் 
முதல் சங்கங்களையும் , கடன் வழங்கும் சங்கங்களையும் , நீர்ப்பாசன 
அபிவிருத்திச் சங்கங்களையும் இந்நாட்டு மக்கள் தோற்றுவித் 
திருந்தனர் . அவை மூலம் நன்மைகளையும் பெற்றனர் . 
2. தொழிலாளர் குடியிருப்புச் சங்கங்கள் ( Moshav Ovdim ) : 
தங்களுக்குக்கென்று சொந்தமான 

நிலத்தில் பயிரிட 
விரும்பிய மக்கள் பலரால் உருவாக்கப்பட்டதே இவ்வகைக் குடி 
யிருப்புச் சங்கங்கள் . முதல் கூட்டுறவுச் சங்கம் ( Moshav Ovdim ) 
1921 - ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது . தற்போது இந்நாட்டில் 
இவ்வகைக் குடியிருப்புச் சங்கங்கள் சுமார் 300 இயங்கி வரு 
கின்றன . 

விளை நிலங்கள் யாவும் அரசாங்கத்திற்குச் சொந்த 
மானதாகக் கருதப்படுவதால் , இவ்வகைக் குடியிருப்புச் சங்கங்கள் 
அரசிடமிருந்து நிலங்களைப் பெற்று , அவற்றைத் தங்களது 
உறுப்பினர்களுக்குப் பகிர்ந்தளிக்கின்றன . எனவே , தனி நபர் 
ஒவ்வொருவரும் துண்டு நிலங்களைப் பெற்று , தங்கள் குடும்பத் 
தாரின் உதவியுடன் தனித் தனியாக விவசாயம் செய்கின் றனர் . 
நிலங்கள் யாவும் உறுப்பினர்கட்கு நீண்ட காலக் குத்தகையின் 
அடிப்படையில் அளிக்கப்படுகின்றன . எனவே , அவர்கள் நிலங் 
களுக்கு உரிமை பாராட்டி மகிழ முடியாது . இக்கூட்டுறவுச் 
சங்கத்தின் அனுமதி இன்றி அவர்கள் கூலிக்கு வேலையாட்களை 


414 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


அமர்த்திக் கொள்ளவும் இயலாமல் தடை செய்யப்பட்டது . உறுப் 
பினர்களுக்கு நிலங்கள் வழங்குவது 

மட்டுமின்றி , தரமான 
உரங்கள் , பொறுக்கு விதைகள் , விவசாயக் கருவிகள் , குடும்ப 
வாழ்க்கைக்குத் தேவையான முக்கியப் பொருள்கள் முதலான 
வற்றையும் விநியோகம் செய்து வருகின்றன இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் . நிதி வசதி குறைந்த உறுப்பினர்களுக்குத் தவணை 
முறையிலும் , கடனுக்கும் விற்பனை செய்து வருவதால் உறுப் 
பினர்கள் யாவரும் எளிதில் வாழ வழி முறைகள் வகுக்கப்படு 
கின்றன . சில கூட்டுறவுச் சங்கங்கள் சிறந்த உழும் இயந்திரங்களை 
( Tractors ) உறுப்பினர்களின் உபயோகத்திற்காக வைத்துள்ளன . 
உறுப்பினர்கள தங்கள் விருப்பப்படி சுதந்திரமாக விவசாயம் 
செய்ய அனுமதிக்கப் பட்டாலும் , அவர்கள் விவசாயத்திற்குத் 
தேவையான எல்லாப் பொருள்களையும் கூட்டுறவுக் கொள்முதல் 
சங்கங்களிட மிருந்தே கொள்முதல் செய்ய வேண்டுமென ஒரு 
கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது . இதைப் போலவே , அறு 
வடைக்குப் பின்னர் உறுப்பினர்கள் தங்களது விலைபொருளை 
இக்கூட்டுறவுச் சங்கங்கள் மூலமாகவே விற்பனை செய்கின்றனர் . 
ஒவ்வொரு உறுப்பினரின் விலைபொருளையும் முறையாகத் தரம் 
பிரித்து , பின்னர் அதை மத்திய விற்பனையேற்பாடு சங்கத்திற்கு 
( Central Marketing Society ) அனுப்புகின்றது . இம் மத்திய 
சங்கம் தகுந்த விற்பனைக்கு ஏற்பாடு செய்து உறுப்பினர்களுக்குப் 
பேருதவி புரிகின்றது : 

இவை மட்டுமின்றி , இக் கூட்டுறவுச் சங்கம் சுகாதார வசதி 
களைப் பெருக்குதல் , கூட்டுறவுக் கல்வியை முறையாகப் பெருக் 
குதல் , ஆரோக்கிய வாழ்விற்கு வழி வகுத்தல் 

வகுத்தல் போன்ற நக 
ராட்சிக் கழகத்திற்குரிய பணிகளையும் செவ்வனே செய்து வரு 
கின்றது . இப் பணிகளை முறையாக நிறைவேற்றும் பொருட்டு 
உறுப்பினர்களிடமிருந்து வரி வசூலிக்கின்றன இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் . உறுப்பினர்களின் சக்திக் கேற்ப வரிகள் விதிக்கப்படு 
கின்றன . உறுப்பினர்கள் தங்களது சேமிப்புத் தொகையை இக் 
கூட்டுறவுச் சங்கத்திடமே சேமித்து வைப்பதால் , இக்கூட்டுறவுச் 
சங்கம் சிறந்த வங்கியாகவும் ( Bank ) செயல்படுகின்றது . இக் 
கூட்டுறவுச் சங்கம் உறுப்பினர்களால் 

உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 
சிறந்த நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றது . பல துணைக் 
குழுக்களும் அமைக்கப்படுவதால் நிர்வாகம் சிறந்த முறையில் 
நடை பெறுகின்றது . தீர்மானங்களை நிறைவேற்றும் பொருட்டு 
நடத்தப்படும் வாக்கெடுப்பின் போது , உறுப்பினர்கள் தங்களது 
கைகளை உயர்த்தி ஆதரவையோ அல்லது எதிர்ப்பையோ தெரி 
வித்துக் கொள்கின்றனர் . மொத்த உறுப்பினர்களில் 10 % 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


415 


கின்றன . 


இரகசிய வாக்கெடுப்பு முறையை விரும்பினால் , அதற்கும் வழி 
செய்யப்பட்டுள்ளது . இவ்வகைக் கூட்டுறவுச் சங்கங்கன் இலாப 
நோக்கோடு தொடங்கப்பட்டவையல்ல ஆதலால் , உறுப்பினர் 
களின் நலனே பெரிதும் கவனிக்கப்படுகின்றது . முறையான நிர் 
வாகத்தின் காரணமாக விளையும் இலாபத்தை இக்கூட்டுறவுச் 
சங்கங்கள் தங்களது உறுப்பினர்களுக்கே பகிர்ந்தளித்து விடு 

ஒரு சிறு தொகையைக் கூட ‘ காப்பு நிதி க் கென்று 
( Reserve Fund ) ஓதுக்குவதில்லை . நிதி வசதி தேவைப்படின் இக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப்பினர்களிடமிருந்து ‘ பங்கு மூலதன 
மாக த் ( Share Capital ) தேவையான நிதியை எழுப்பிக் கொள் 
கின்றன . வணிக வங்கிக களிடமிருந்தும் ( Commercial Banks ) 
தேவையான நிதியை கடனாகப் பெற்று நிலைமையைச் சரி செய்து 
கொள்கின்றன இக்கூட்டுறவுச் சங்கங்கள் . 1962 - ஆம் ஆண்டுக் 
கணக்குப்படி , 302 கூட்டுறவுச் சங்கங்கள் இந்நாட்டில் இயங்கி 
வருகின்றன . 


இனி , இக்கூட்டுறவுச் சங்கத்தின் ( Moshav Ovdim ) முக்கியக் 
குறிக்கோள்களையும் , நோக்கங்களையும் ஆராய்வோம் . 


1. தனி நபர்களின் திறமையை நன்கு பயன் படுத்தி நிலங் 
களைத் தனி உடைமை ஆக்குதல் ; 


2. அரசிடமிருந்து நிலங்களைப் பெற்று , அவற்றை உறுப் 
பினர்களுக்கு முறையாகப் பகிர்ந்தளித்தல் ; 


2 
. 


கொள்முதல் , விற்பனைச் செயல்களில் உறுப்பினர்கட்கு 
உறு துணையாக விளங்குதல் ; 


4 . 

சுகாதார வசதிகள் , கூட்டுறவுக் கல்வி , மக்கள் நலம் 
போன்றவற்றைப் பேணிக் காத்தல் போன்ற சிறந்த நோக்கங் 
கொண்டு செயல் புரிகின்றன இக்கூட்டுறவுச் சங்கங்கள் . 


சிறப்பியல்புகள் ( Characteristics ) 
இக்கூட்டுறவுச் சங்கத்தின் சிறப்பியல்புகள் பல இருப்பினும் , 
அவற்றுள் சிலவற்றைக் காண்போம் . 


முதலாவதாக , மொத்த நிலங்களும் அரசிற்குச் சொந்தமான 
தாக உள்ளன . கூட்டுறவுச் சங்கத்தின் மூலமாக உறுப்பினர்கள் 
தேவையான நிலத்தைப் பெற்று விவசாயம் செய்து வருகின் 
றனர் . 


பொதுவாக , 
416 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
இரண்டாவதாக , தேவைக்கதிகமான நிலம் உறுப்பினர் 
கட்கு வழங்கப்படுவதில்லை . எனவே மக்கள் 

பெருமளவில் 
பயனடைய வழி செய்யப்படுகின்றது . 

மூன்றாவதாக , இக்கூட்டுறவுச் சங்கத்தின் மூலம் உறுப் 
பினர்கள் சுதந்திரமான வாழ்வைப் பெறுகின்றனர் . அவர்களது 
திறமையையும் , உழைப்பையும் வெளிப்படுத்த இதன் மூலம் 
வாய்ப்பு ஏற்படுகின்றது . 

நான்காவதாக , சங்கத்தின் முன் அனுமதி இன்றி உறுப் 
பினர்கள் பிற நபர்களை விவசாயத்தில் பயன்படுத்தக் கூடாது 
என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது . 

ஐந்தாவதாக , உறுப்பினர்கள் விவசாயத்திற்குத் தேவை 
யான எல்லாப் பொருள்களையும் இக்கூட்டுறவுச் சங்கத்தின் மூல 
மாகத்தான் கொள்முதல் செய்ய வேண்டும் . விளை பொருளும் இச் 
சங்கத்தின் மூலமாகத்தான் விற்பனை செய்யப்பட வேண்டும் . 
இவ்விதிகள் இச்சங்கத்தின் முக்கியச் சிறப்பியல்புகளாகும் . 

கடைசியாக , சுகாதார வசதிகள் , கல்வி வளர்ச்சி போன்ற 
நலன் பயக்கும் பணிகளும் இக்கூட்டுறவுச் சங்கத்தினால் நடை 
பெறுகின்றன . 
நிலங்கனை நீண்ட காலக் குத்தகைக்குப் பெற்று ( 49 ஆண்டுகள் ) 
முறையான வாழ்வை அமைத்துக் கொள்கின்றனர் . நிலங்கள் 
உறுப்பினர்கட்கு முறையாகப் பகிர்தளிக்கப்படுவதால் , 
வரும் நன்மை பெறுகின்றனர் . ஒவ்வொரு நபரும் 6 ஏக்கர் 
நஞ்சை நிலத்தையோ அல்லது 25 ஏக்கர் புஞ்சை நிலத்தையோ 
பெற்று விவசாயம் நடத்த வழி செய்யப்படுகின்றது . உறுப் 
பினர்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்குத் தேவையான 
நிலங்கள் ஒதுக்கப்படுகின்றன . 

குடியிருப்பின் அமைப்பு 
இக்கிராமக் குடியிருப்பு வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டு , 
அதன் நடுவில் எல்லோருக்கும் பொதுவான பள்ளிக் கூடங்கள் , 
மருத்துவ மனைகள் , கூட்டுறவுச் சங்கம் , போன்றவை நிர்மாணிக் 
கப்பட்டுள்ளன . அவைகளுக்கு எதிராக வட்ட வடிவில் மக்களின் 
குடியிருப்பு மனைகளும் கட்டப்படுகின்றன . ஒவ்வொரு மனையும் 
மாட்டுத் தொழுவமும் , கோழிப் பண்ணை முதலானவற்றைக் 


அனை 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 

417 
கொண்டு அழகுற விளங்குகின்றது . 

மனையின் பின்புறம் 
தோட்டக் கலை வளர்ச்சிக்குப் பயன்படுத்தப்படுகிறது . மேலும் , 
பழவகைகள் , கரய்கறிகள் , கால் நடைத் தீவனம் முதலான 
வற்றைப் பயிர் செய்வதற்கும் போதுமான நிலம் ஒதுக்கப்படு 
கின்றது . இவற்றைக் கடந்து சென்றால் நீர்ப்பாசன வசதிகள் 
குறைந்த நிலங்கள் இருப்பதால் , அவற்றின் புஞ்சைப் பயிர்கள் 
பயிர் செய்யப்படுகின்றன . விளை நிலங்களும் பல பிரிவுகளாகப் 
பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு வட்டப் பிரிவிலும் ஒரே விதமான 
பயிர்கள் பயிர் செய்யப்படுகின்றன . இவ்வாறு , இக்குடியிருப்பு 
கட்டுக்கோப்பாக அமைந்திருப்பதால் , கள்ளர்கள் பயமின்றி 
மக்கள் வாழ்கின்றனர் . இயந்திரங்களின் உதவி கொண்டு அறு 
வடையும் எளிதில் செய்யப்படுகின்றது . இவ்வியந்திரங்களைக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் வாடகைக்கு வழங்குவதால் உறுப்பினர்கள் 
அறுவடை யை எளிதில் செய்து கொள்கின்றனர் . 


பொருளாதார சமத்துவம் 
பொருளாதாரச் சமத்துவ அடிப்படையில்தான் 
குடியிருப்பு அமைக்கப்பட்டுள்ளது . ஒவ்வொரு உறுப்பினரும் 
தரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளச் சமவாய்ப்புகள் 
அளிக்கப்பட்டுள்ளன . பாகுபாடு ஏதுமின்றி விளை நிலங்கள் 
உறுப்பினர்களுக்குச் சமமாகத் தேவையான அளவு பகிர்ந் 
தளிக்கப்பட்டுள்ள தால் உறுப்பினர்களுக்கிடையே பொருளாதார 
ஏற்றத்தாழ்வு பெருமளவில் ஏற்படவில்லை . விவசாயப் பொருள் 
களைக் கொள்முதல் செய்யும் பொருட்டு , நிதி உதவியும் உறுப் 
பினர்களுக்குச் சமமாகச் செய்யப்படுகின்றது . நடுத்தர வகுப்பைச் 
சேர்ந்த உறுப்பினர்கள் சற்றே செல்வம் படைத்தவர்களாக 
விளங்கியமையால் , அவர்களது செல்வ நிலையை அடிப்படை 
யாகக் கொண்டு பொருளுதவி செய்யப்படுகின்றது . இருப்பினும் , 
இயற்கையின் காரணமாக விளைந்த அழிவுகளால் மக்களிடையே 
பொருளாதார ஏற்றத் தாழ்வுகள் ஏற்படத்தான் செய்தன . 
சுகாதார வசதிகள் , மருத்துவமனைகள் , பள்ளிகள் முதலான 
நலன் பயக்கும் நிறுவனங்களை நடத்தும் பொருட்டு எல்லோ 
ரிடத்தும் சமமாக வரி வசூலிக்கப்படுகின்றது . 


விவசாயிகள் மட்டுமின்றி , பிறதொழிலாளிகள் , பள்ளி 
ஆசிரியர்கள் , கூட்டுறவுச் சங்கத்தைச் சார்ந்தவர்கள் , மருத் 
துவர்கள் முதலானவர்களும் இக்கிராமக் குடியிருப்பில் வாழ் 
கின்றனர் . எனவே , பாலஸ்தீனத்தின் இக்குடியிருப்பு அமைப்பு 
எல்லாத் துறைகளிலும் தன் கவனத்தை நன்கு செலுத்தி 

27 


418 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நாட்டின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு உறுதுணை 
யாக விளங்குகின்றது . மக்களின் வாழ்க்கைத்தரத்தை உயர்த்து 
வதில் கூட்டுறவுக் குடியிருப்புச் சங்கம் பல வகையிலும் உறுப் 
பினர்கட்கு உ.தவியாக உள்ளது . இனி இக்குடியிருப்பில் வாழும் 
மக்களின் செயல்முறைகளைக் காண்போம் . 


ஒவ்வொரு நபரும் தங்களின் விருப்பப்படி தங்களது 
நிலத்தில் பயிரிட அனுமதிக்கப்படுவதால் அவர்கள் சுதந்திர 
மாகச் செயல்பட முடிகின்றது . உறுப்பினர்கள் தங்கள் நிலங் 
களிலேயே ஒரே மாதிரியான வீடுகளைக் கட்டிக் கொள்கின்றனர் . 
வீடு களைச்சார்ந்துள்ள தோட்டங்களில் பழவகைகள் , கால் நடைத் 
தீவனம் போன்றவையும் பயிரிடப்படுகின்றன . ஆடு மாடுகள் , 
கோழிகள் முதலானவற்றை வளர்ப்பதால் இவர்களது பொருளா 
தார நிலையும் கணிசமாக உயர் வதற்கு வழி ஏற்படுகின்றது . 
அவர்களுக்கென்று அளிக்கப்பட்டுள்ள நஞ்சை நிலங்களில் 
அவர்கள் தங்கள் விருப்பப்படி பயிரிட அனுமதிக்கப்பட்டாலும் , 
நீர்ப்பாசன வசதிகள் குறைந்த புஞ்சை நிலங்களில் கூட்டுறவுக் 
குடியிருப்புச் சங்கத்தின் திட்டப்படியே அவர்கள் பயிரிட முடியும் . 
இத்திட்டத்தினால் , அறுவடைக் காலங்களில் கூட்டுறவுச் சங்கத் 
திற்குச் சொந்தமான இயந்திரங்களைக் கொண்டு உறுப்பினர்கள் 
பெரும் பயன் அடைகின்றனர் . கொள்முதல் , விற்பனை போன்ற 
காரியங்களும் கூட்டுறவுச் சங்கத்தின் மூலமாகவே நடைபெறு 
கின்றது . ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களது பொருளாதார 
நிலையை உயர்த்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றனர் . 


. 


இக்குடியிருப்பில் உறுப்பினர்கள் தங்கள் விருப்பப்படி 
பயிரிட அனுமதிக்கப்பட்டாலும் , விவசாயத்தின் சில பிரிவுகள் 
கூட்டுறவு முறையில் நடை பெறுகின்றன . பயிர்களைப் பயிரிடு 
வதற்குத் தேவையான தகுந்த திட்டங்களைக் கூட்டுறவுச் சங்கமே 
வகுத்து அதன்படி உறுப்பினர்கள் உழைப்பதற்கு வழிசெய்யப் 
படுகின்றது . உறுப்பினர்கள் யாவரும் கூட்டுறவுச் சங்கத்தின் 
எல்லா நடவடிக்கைகளிலும் பங்கேற்றுப் பொது முன்னேற்றத் 
திற்குப் பாடுபடவேண்டும் என்ற கட்டுப்பாடும் விதிக்கப்பு 
பட்டுள்ளது . இத்திட்டத்தின் கீழ் , உறுப்பினர்கள் கூட்டுறவு 
அடிப்படையில் வாழ்வதற்கு நல்ல முறையில் பயிற்சி அளிக்கப் 

நீர்ப்பாசன வசதிகள் , குடி தண்ணீர் வசதி ,, 
பொருள்களின் கொள்முதல் , பொருள்களின் விற்பனையேற்பாடு , 
சுகாதார வசதிகள் , கல்வி , பொது முன்னேற்றம் போன்ற 
முக்கியமான காரியங்கள் யாவும் கூட்டுறவு அடிப்படையில் செய 
லாற்றப்படுகின்றன . 


படுகின்றது . 


419 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


இப்பணிகள் மட்டுமின்றி , இக்கூட்டுறவுச் சங்கங்கள் உறுப் 
பினர்களுக்குத் தேவையான போது தேவையான கடனுதவியும் 
செய்கின்றன . சில தருணங்களில் , உறுப்பினர்களுக்குப் பிணை 
யாளாகவும் ( Surety ) இக்கூட்டுறவுச் சங்கம் உதவி செய்கின்றது . 
செய்யும் சேவைகளுக்கு உறுப்பினர்களிடமிருந்து கணிசமான 
கட்டணத்தைப் பெறுகின்றது இக்கூட்டுறவுச் சங்கம் . இழப்பு 
ஏற்படும் உறுப்பினர்கள் அதை 

ஈடுசெய்து 
விடுகின்றனர் . உறுப்பினர்கள் செலுத்தும் வருமான 

‘ வரி 
மூலம் சமூகத்திற்குத் தேவையான எல்லா நற்பணிகளையும் செய் 
கின்றது இக்கூட்டுறவுச் சங்கம் . 


போது , 


3. கூட்டுக் குடியிருப்புகள் ( Kvutza or Kibbutz ) 

உலக நாடுகள் அனைத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கு 
வது இக்குடியிருப்பாகும் . யூதர்கள் அனைவரும் மத சம்பந்தப் 
பட்ட காரியங்களில் ஒத்த கருத்தையே கொண்டிருந்தனர் . 
எனவே அவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து பல சிறிய பெரிய 
பிரிவுகளைக் கூட்டாக உருவாக்கித் தங்கள் குடியிருப்புகளை 
அமைத்துத் கொண்டனர் . எனவே , இக்குடியிருப்புகள் மக்களின் 
இச்சைப்படி எழுந்த சமூக அமைப்புகளாகும் . 

எல்லாத்துறை 
* யிலும் ஓத்த கருத்து கொண்டவர்கள் என்பதால் இவ்வகைக் குடி 
யிருப்பு எளிதில் அமைந்தது . இவ்வாறு குடியேறிய மக்கள் சுய 
உழைப்பையே பெரிதும் நம்பி வாழ்கின்றனர் . முக்கியப் பொருள் 
களின் உற்பத்தி , கல்வி , விற்பனை யேற்பாடு , மக்கள் நலன் 
பேணும் பணிகள் , போன்றவை இச்சமூக அமைப்பின் நேரடிப் 
பார்வையிலும் , பராமரிப்பிலும் நிறைவேற்றப்படுகின்றன . 
இவ்வாறு மத அடிப்படையில் ஒன்றுபட்ட மக்கள் தங்களின் 
விருப்பப்படி அமைத்துக் கொண்ட சமூக அமைப்பே உலகப் 
புகழ் பெற்ற கூட்டுக் குடியிருப்புகளாகும் ( Kibbutz ) . கூட்டுறவு 
இயக்க வரலாற்றிலேயே இது ஒரு திருப்பு முனையாக அமைந் 
துள்ளது . இந்நாட்டின் கூட்டுறவு இயக்கம் செம்மையுற இச் 
சமூக அமைப்பே பெரிதும் காரணமாகும் . பல வகையிலும் ஒத்த 
கருத்துக் கொண்ட மக்கள் , தங்கள் சலியா உழைப்பினால் 
தங்களையும் , தங்கள் தாய் நாட்டையும் ஒரு சேர உயர்த்தினர் . 
இவர்களிடையே நேச மனப்பான்மை நன்கு நிலவியதால் ,, 
பிணக்கு ஏற்பட வழியின்றிப் , போற்றத்தக்க பொருளாதார 
வளர்ச்சி ஏற்படலாயிற்று . மக்களின் வாழ்க்கைத்தரம் , பொருளா 
தார நிலை , கல்வி , பண்பாடு , மக்கள் நலம் போன்ற ஒரு சேர 
உயர்வதற்குக் காரணமாயிருந்தது இச்சமூக அமைப்பேயாகும் . 
இவ்வாறு 

வலிமையாக அமைந்த இக்குடியிருப்புகளே இந் 


420 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நாட்டின் பெரிய இயக்கமெனக் கருதப்படுவதில் வியப்பேது 
மில்லை . கூட்டுறவுக் கொள்கைகள் இந்நாட்டில் வேரூன்றக் 
காரணமாக இருந்தவை இக்குடியிருப்புகளேயாகும் . 


இக்குடியிருப்புகளில் எல்லாப் 

பணிகளும் கூட்டுறவு 
முறையில் . 
நிறைவேற்றப்படுகின்றன . விவசாயம் , 

விவசாயம் , வாணிபம் , 
கல்வி , சுகாதாரம் போன்ற எல்லாத் துறைகளும் கூட்டுறவு 
முறையில் இயங்குவதால் மக்களின் வாழ்க்கை நிலை எண்ணிய 
படியே உயர்ந்துள்ளது . சொத்துகள் யாவும் அரசிற்குச் 
சொந்தமானதாக உள்ளதால் , உறுப்பினர்கள் தங்களின் 
தேவைக்கேற்ப அவற்றைப் பெறுகின்றனர் . ஒவ்வொரு உறுப் 
பினரும் முறையாக உழைப்பதால் ஊதியமும் உயர வழி ஏற்படு 
கின்றது . இச்சமூக அமைப்பில் பணம் பெரும் பொறுப்பு வகிக்க 
வில்லை . எனவே , இக்குடியிருப்பில் பணத்திற்கு முக்கியத்துவமும் 
அளிக்கப்படவில்லை . எல்லாத் துறைகளிலுமே கூட்டுறவுக் 
கொள்கைகள் முறையாகக் கையாளப்பட்டமையால் விவசாயம் , 
கல்வி , பிறதொழில்கள் முதலானவை 

முதலான வை செவ்வனே வளர்ச்சி 
பெற்றன . இதன் பயனாகப் , பொருளாதார நிலையும் , சமுதாய 
வாழ்க்கை முறையும் பெருமளவில் உயர்வு பெறலாயிற்று . இவை 
மட்டுமின்றி , மக்கள் தன்னடக்கம் , சமூகப் பொறுப்பு , சமூகக் 
கட்டுப்பாடு போன்ற உயர்ந்த கருத்துக்களையும் 

கடைப் 
பிடித்தமையால் திட்டங்கள் யாவும் பெரு வெற்றி பெறலாயின . 
ஏனைய சமூக அமைப்புகளுக்கு இக்கூட்டுக் குடியிருப்பு மாதிரி 
யாகக் கொள்ளப்பட்டது . கூட்டு முயற்சியால் பொருளாதாரப் 
பிரச்சினைகளுக்கு எளிதில் தீர்வு காணலாம் என்ற கருத்தை 
வலுப்படுத்தியது இக்கூட்டுக் குடியிருப்பேயாகும் . உறுப்பினர் 
களுக்குச் சொந்தமாக எந்தச் சொத்தும் இல்லையாயினும் , 
அவர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் அக்கறை கொண்டவர் 
களாக இருப்பதால் அரசிற்கு எந்த விதத் தொல்லையும் ஏற்படுவ 
தில்லை . பலனை எதிர்பார்க்காமல் உறுப்பினர்கள் உழைப்பதால் 
நாடு நன்கு வளம் பெற்றுத் திகழ்கின்றது . நாடு உயரும்போது 
நாட்டு மக்களும் நன்கு உயர்கின்றனர் . சமுதாயக் கருத்துகளும் 
மக்கள் மனதில் நன்கு நிலைபெற்று இருப்பதால் ஒரு பண்பட்ட 
சமுதாயம் எளிதாக உருவாக வாய்ப்பு ஏற்படுவதில் வியப்பேது 
மில்லையல்லவா ? உறுப்பினர்கள் தங்களுக்குத் தேவையான 
நிலத்தைக் குடியேற்ற அமைப்புச் சங்கத்திடமிருந்து நீண்ட 
காலத்திற்குக் ( 49 ஆண்டுகட்கு ) குத்தகை முறையில் பெறு 
கின்றனர் . உறுப்பினர்கள் நிலத்தைப் பெறத் தேவையான நிதி 
வசதியை தேசிய நிதி அமைப்பு ( J. N. F.) வழங்குகின்றது . 
பெற்ற நிலத்தில் முறையாக விவசாயம் செய்து உறுப்பினர்கள் 


421 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


தங்களையும் தங்கள் தாய்த்திருநாட்டையும் பொருளாதார ரீதியில் 
உயர்த்தப் பாடுபடுகின்றனர் . எனவே , இதன் மூலம் சிறந்த 
சமூக அமைப்புகள் உருவாக வாய்ப்பு ஏற்படுகின்றது . 

இனி , இக்கூட்டுக் குடியிருப்புகள் எவ்வாறு செயல்படு 
கின்றன என்பதைக் காண்போம் . இதன் செயல் முறையை 
மார்கெரட் டிக்பி ( Miss Margaret Digby ) என்னும் ஆசிரியர் 
1954 - ஆம் ஆண்டு விவசாய ஆண்டு மலரில் ஒரு கட்டுரை மூலம் 
அழகாக விளக்கியுள்ளார் . உறுப்பினர்கள் யாவரும் கூட்டுறவுக் 
குடியிருப்புச் சங்கத்திற்கு மூலதனம் அளிக்க வேண்டுமென்று 
கட்டாயப்படுத்தப்படவில்லை . இயங்கிவந்த பல்வேறு நிதி 
அமைப்புகளே தேவையான ‘ நடைமுறை முதலை ( Working 
Capital) வழங்கிவந்தன . ஆண்டுதோறும் ஏற்பட்டுவந்த இலாப 
உபரித்தொகையைக் கொண்டே நிதி நிலை சரி செய்யப்பட்டது . 
இக் குடியிருப்புச் சங்கத்தின் கணக்குகள் முறையாக எழுதப்பட்டு , 
நன்கு பாதுகாக்கவும் படுகின்றன . பணத்திற்கு அங்கு ( உறுப் 
பினர்களிடையே ) வேலையே இல்லை எனச் சொல்லலாம் . உறுப் 
பினர்கள் யாவரும் ஒரு பொது அறையில் ஒன்றாக உணவு 
அருந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது . பொதுப் பண்டகசாலை 
யிலிருந்து உறுப்பினர்கள் தங்களுக்குத் தேவையான ஆடை 
களைப் பெற்றுக் கொள்கின்றனர் . உறுப்பினர்களுக்குத் தனிப் 
பட்ட முறையில் தேவைப்படும் சோப்பு , சிகரெட் போன்ற 
பொருள்களும் பொதுப் பண்டகசாலையிடமிருந்தே பெறப்படு 

இக் குடியிருப்பு நன்கு அமைக்கப்பட்டுள்ளதால் , 
உறுப்பினர்கள் யாவருக்கும் தனி வீடுகளும் போதுமான வசதி 

அளிக்கப்பட்டுள்ளன . திருமணமானவர்களுக்குத் 
தனி அறைகளைக் கொண்ட வீடுகள் வழங்கப்படுகின்றன . வீடு 
களில் உள்ள மேசை , நாற்காலி போன்ற தட்டு முட்டுப் பொருள் 
கள் , புத்தகங்கள் , புகைப் படங்கள் , வாத்தியக் கருவிகள் , 
வானொலிப் பெட்டி , முதலானவை உறுப்பினர்களின் சொந்த 
உடமைகளாகும் . 


கின்றன . 


களுடன் 


கூட்டுக் குடியிருப்புச் சங்கத்தின் சொத்துக்களைக் கொண்டு 
இப்பொருட்கள் உறுப்பினர்கட்கு அளிக்கப்படுகின்றன . மேலும் , 
ஆண்டு விடுமுறையின் போது , ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 
£ 20 அளிக்கப்படுவதால் அப்படியை க் ( Allowance ) கொண்டும் 
உறுப்பினர்கள் தங்கள் சிறு தேவைகளைப் பூர்த்தி செய்து கொள் 
கின்றனர் . உறுப்பினர்கட்குக் கூலி வழங்கப்படுவதில்லை . 
ஆண்டு முடிவில் இலாப உ.பரித்தொகை பகிர்ந்தளிக்கப்படுவது 
மில்லை . உறுப்பினர்களின் எல்லாத் தேவைகளும் குடியிருப்புச் 


422 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


சங்கத்தின் மூலம் நிறைவேற்றப்படுவதால் , உறுப்பினர்கள் கூலி 
யைப்பற்றி நினைப்பதுமில்லை. வருட இறுதியில் வரும் இலாப 
உபரித்தொகை உறுப்பினர்களின் நல்வாழ்விற்கே பயன்படுத்தப் 
படுகின்றது . இக்குடியிருப்புச் சங்கத்தைவிட்டு விலக விரும்பும் 
உறுப்பினர் எவரும் இச்சங்கத்தின் பொதுச் சொத்தில் உரிமை 
கொண்டாட இயலாது . 

பொதுவாக , குழந்தைகள் தனிப்பட்ட சிறுவர் இல்லங்களில் 
( Nurseries ) வளர்க்கப்படுகின்றனர் . சில கூட்டுக் குடியிருப்பு 
களில் பெற்றோர்களுடனேயே குழந்தைகள் வசிக்க அனுமதி 
அளிக்கப்படுகின்றது , அவர்கள் பள்ளிகளில் 

கல்வி கற்கும் 
போதும் தனியாகவே வளர்கின்றனர் . அவர்கள் குடியிருப்புச் 
சங்கத்திற்கு உழைக்கத்தக்க வயதை அடைந்தவுடன் உறுப்பினர் 
களாக அங்கீகரிக்கப்படுகின்றனர் . எல்லாக் கூட்டுக் குடியிருப்பு 
களிலும் தொடக்கக் கல்விக் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 
இஸ்ரேலில் பதினான்கு வயதுவரை கட்டாயக் கல்வி போதிக்கப் 
படுவதால் , போதுமான பள்ளிகள் இயங்கி வருகின்றன . பல 
உயர் நிலைப் பள்ளிகளும் கூட்டுக் குடியிருப்புச் சங்கங்களினால் 
நடத்தப்படுகின்றன . குடியிருப்புச் சங்கத்திற்குத் தகுந்த நபர் 
களை உருவாக்கும் எண்ணத்துடன் , மாணவர்களின் கல்லூரிச் 
செலவையும் இக் குடியிருப்புச் சங்கங்களே ஏற்றுக் கொள்வதால் 
தரமான உறுப்பினர்கள் உருவாக்கப்படுகின்றனர் . மாணவர்கள் 
ஆராய்ச்சித் துறையில் ஈடுபடுவதற்குப் போதிய வசதிகள் 
செய்து தரப்படுகின்றன . வயோதிக உறுப்பினர்கள் குடியிருப்புச் 
சங்கத்தின் சிறந்த பராமரிப்பில் நலமுடன் வாழ வழி செய்யப் 
பட்டுள்ளது . 


நிர்வாக இயந்திரத்தைச் செவ்வனே நடத்தும் பொருட்டு 
ஒரு பொதுச் சபை ( General Assembly ) உறுப்பினர்களால் 
அமைக்கப்பட்டுள்ளது . இதைத் தொடர்ந்து ‘ தலைமைச் செயல 
கம் ( Secretariat ) பொதுச் சபையால் தீர்மானிக்கப்டுகின்றது . 
சிறந்த நிர்வாகத்தை மனதில் கொண்டு பல ‘ ஆலோசனைக் 
குழுக்களும் ( Committees ) அமைக்கப்பட்டுள்ளன . செய்யப் 
பட வேண்டிய பணிகள் யாவும் முறையாக குழுக்களுக்குப் 
பகிர்ந்தளிக்கப்படுகின்றன . திட்டக்குழு உறுப்பினர்களின் தகுதிப் 
படி வேலைகளை பகிர்ந்தளிக்கின்றது . உறுப்பினர்கள் யாவரும் 
பள்ளிக்கூடங்கள் , சலவை நிலையங்கள் , சமையலறைகள் 
போன்றவற்றிலும் பணி புரிகின்றனர் . பெரும்பாலும் கணிசமான 
உறுப்பினர்கள் விவசாயத்தில் தான் ஈடுபடுத்தப்படுகின்றனர் . 
விவசாயம் இயற்கை நிலைகளை ஓட்டியே பெரும்பாலும் அமைவு 


423 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


தால் , அந்தந்த நிலத்தின் வளத்திற்கேற்பக் கால்நடைத் தீவனம் 
( Fodder Crops ) , நவதானியங்கள் ( Cereals ) , பழவகைகள் , காய் 
கறிகள் முதலானவை பயிர் செய்யப்படு கின்றன , ஆடுமாடுகள் 
பெரும்பாலும் எல்லோராலும் வளர்க்கப்படுவதால் பால் , பால் 
பொருள்கள் முதலானவற்றின் உற்பத்தியும் கணிசமாக 
உள்ளது . நவீன வசதிகளுடன் பல கோழிப் பண்ணைகளும் 
அமைக்கப்பட்டுள்ளன. செயலாற்றிவரும் எல்லா நிறுவனங் 
களும் மக்களின் முன்னேற்றத்திற்கே உழைக்கின்றன . குறைந்த 
அளவில் ஆட்டுப் பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளன . 

மத 
அடிப்படையில் , பன்றிகள் வளர்க்கப்படுவதில்லை . விவசாயத் 
திற்குத் தேவையான நீர்ப்பாசன வசதிகள் இந்நாட்டில் போது 
மானதாக இல்லை . குழாய்க்கிணறுகள் அதிகமாக அமைக்கப்படு 
வதால் செலவுத் தொகை கணிசமாக உயர்ந்தே உள்ளது . 
இவ்வாறு முறையான நீர்ப்பாசன வசதிகளைக் கொண்டு வளம் 
மிக்க நாடாகத் திகழ்கின்றது இஸ்ரேல் . பயிரிடும் முறைகளும் 
சூழ்நிலைகளுக்கேற்பக் குடியிருப்புகளிடையே மாறுபட்டுள்ளது . 


இக் கூட்டுக் குடியிருப்புச் சங்கங்கள் அரசியல் கட்சிகளுட 
னும் , சில தருணங்களில் மதச்சார்புள்ள கட்சிகளுடனும் 
தொடர்பு கொண்டு ஏற்ற பணிகளை எளிதாக முடிக்கின்றன . 
சில குடியிருப்புச் சங்கங்கள் பெருமளவில் திட்டமிட்டுக் காலணி 
கள் , மரச்சாமான்கள் , உணவுப் பொருள்கள் , மின்சாரக் கருவி 
கள் , விவசாயக் கருவிகள் முதலானவற்றைச் சிறந்த முறையில் 
தயாரிக்கின்றன . 


1967 - ஆம் ஆண்டில் 225 குடியிருப்புச் சங்கங்கள் ஓர் 
இலட்சம் உறுப்பினர்களைக் கொண்டு பணியாற்றி வந்தன . 
நான்கு இலட்சம் ஏக்கர் விளை நிலம் - இச்சங்கங்களுக்குச் சொந்த 
மானதாக 

உள்ளது . மொத்த விவசாயப் பொருட்களின் 
உற்பத்தியில் 28 சதவிகிதம் இக்குடியிருப்புச் சங்கங்களினால் 
உற்பத்தி செய்யப்படுகின்றது . இஸ்ரேலின் இக்கூட்டு விவசாய 
முறை சோவியத் நாட்டின் கூட்டுப் பண்ணை முறையை விடத் 
தீவிரமானதாக உள்ளது என்றால் அது மிகையாகாது . 


கூட்டுக் குடியிருப்புகளின் நோக்கங்கள் 
இஸ்ரேலின் கூட்டுறவுச் சட்டத்தின் கீழ் இக்கூட்டுக் குடி 
யிருப்புகள் முறையாக பதிவு செய்யப்படுகின்றன . இக்குடி 
யிருப்புகளின் நோக்கங்களாவன : 


1. கூட்டுப் பண்ணை விவசாயத்தை உருவாக்கி நல்ல முறை 
யில் நிர்வகித்தல் ; 


424 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


2 . குடியிருப்புகளின் விவசாயப் பணிகளையும் , பிற வேலை 
களையும் மேற்கொள்ளுதல் ; 

3. பல்வேறு தொழில்களைக் குடியிருப்புகளில் தோற்று 
வித்தல் ; 

4. விளைபொருள்களுக்குச் சிறந்த முறையில் விற்பனையேற் 
பாடு செய்தல் ; 


5. குடியிருப்பு உறுப்பினர்களுக்குத் தேவையான பொருட் 
களை முறையாகக் கொள் முதல் செய்தல் ; 


6 . உறுப்பினர்களுக்குத் தேவையான உணவு , 

உடை , 
இருப்பிடம் முதலானவற்றை முறையாக வழங்குதல் ; 

7. உறுப்பினர்கள் தங்களது பொருளாதார , கலாச்சார 
நிலையை உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருத்தல் ; 

8. பள்ளிக் கூடங்கள் , மருத்துவ மனைகள் போன்றவற்றை 
உறுப்பினர்கள் நலன் கருதி அமைத்தல் . 


மேற் கூறியுள்ள சீரிய நோக்கங்களைக் கொண்டு இக்குடி 
யிருப்புகள் விளங்குவதால் உறுப்பினர்கள் மிகுந்த நன்மை : 
பெறுகின்றனர் . யூதர்கள் மட்டுமே இச்சங்கங்களில் உறுப்பினர் 
களாக அனுமதிக்கப்படுகின்றனர் . பதினேழு வயது 

வயது வந்த 
ஆண் பெண் எவரும் இச்சங்கத்தின் உறுப்பினராகத் தடை 
யின்றி முடிகின்றது . 

அடிப்படைக் கொள்கைகள் 
உயர்ந்த நோக்கங்களைப் போலவே சிறந்த கொள்கைகளை 
கொண்டு அமைக்கப்பட்டவையாகும் இக்கூட்டுறவுக் குடியிருப்பு 
கள் , கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை அடித்தளமாகக் 
கொண்டே இக்குடியிருப்புகள் செயலாற்றி வருகின்றன . 

1. இக்குடியிருப்பில் நிலங்கள் யாவும் அரசிற்குச் சொந்த 
மாக உள்ளதால் உறுப்பினர்கள் தேவையான அளவு நிலத்தைப் 
பெற்று வாழ்க்கை நடத்துகின்றனர் . 


2. உறுப்பினர்கள் யாவரும் சுய உழைப்பில் ((Self 
Labour) வாழ்வதற்கு வழி செய்யப்பட்டுள்ளது . வழங்கப்பட் 
டுள்ள நிலத்தில் முறையாக வாழ்க்கை நடத்துகின்றனர் உறுப் 
பினர்கள் , 


425 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


3. குடியிருப்பின் சொத்துகள் யாவருக்கும் சொந்தமான 
தாகக் கருதப்படுவதால் தனி உடைமை என்ற சொல்லுக்கே 
இங்கே இடமில்லை . 


4. பொருள்களின் உற்பத்தியும் ( Production ) ‘ நுகர்வு ம் 
( Consumption ) கூட்டாக நடைபெறுகின்றன . 


5. முறையாகக் கல்வியைப்போதித்தலும் , சிறப்புறக் குழந்தை 
களை வளர்த்தலும் இக்குடியிருப்பின் சிறந்த கொள்கையாகும் . 


6. விவசாயமும் கூட்டு முயற்சியிலேயே செய்யப்படுகின்றது . 


7. உறுப்பினர்கள் யாவரும் தங்கள் சக்திக் கேற்ப உழைக் 
கவும் , தேவைக்கேற்பப் பொருட்களைப் பெறவும் வழி செய்யப் 
பட்டுள்ளது . 


ஒவ்வோர் உறுப்பினரும் தமது சொந்த உடைமைகளை 
( உடைகள் ,காலணிகள் , சோப்பு போன்ற பொருள்கள் நீங்கலாக ) 
குடியிருப்புச் சங்கத்திடமே உறுப்பினராகும் போது வழங்கிவிடு 
கின்றனர் . உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்ட நாளிலிருந்தே, 
உறுப்பினர்களுக்குத் தேவையான எல்லாப் பொருட்களை 
யும் வேற்றுமையின்றி இக்குடியிருப்புச் 

சங்கம் 

வழங்கி 
வருகின்றது . எனவே உறுப்பினர்கள் பெரும்பாலும் பணத்தை 
நாடுவதே இல்லை . 


குடியிருப்பின் அமைப்பு 

( Lay - out of The Settlement ) 
நவீன முறையில் திட்டம் தீட்டப்பட்டுக் குடியிருப்புகள் 
அமைக்கப்படுகின்றன . சிறந்த முறையில் வரை 

படங்கள் 
முதலில் வரையப்பட்டு அதன்படி கட்டடங்கள் கட்டப்படுவதால் 
குடியிருப்புகள் அழகுற விளங்குகின்றன . 

அழகுற விளங்குகின்றன . உறுப்பினர்களின் 
வீடுகள் 

குடியிருப்பின் மத்தியில் அமைக்கப்படுகின்றன . 
ஒவ்வொரு குடியிருப்பிலும் , புல் வெளிகள் , தோட்டங்கள் , 
விளையாட்டு மைதானங்கள் , சிறு சிறு காடுகள் முதலானவை 
இடம் பெறுகின்றன . இவை மட்டுமின்றி , உறுப்பினர்களுக்காக 
வீடுகளை ஒட்டிக் குளியலறைகள் , சமையலறைகள் , 
நிலையங்கள் , சிறுவர் இல்லங்கள் , பண்டகசாலைகள் முதலான 
வையும் அமைக்கப்பட்டுள்ளன . எனவே , ஒவ்வொரு குடி 
யிருப்பும் எல்லா வசதிகளைக் கொண்டு சிறப்புற விளங்குகிறது . 


சலவை 


426 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


நிருவாகம் ( Administration ) 
ஒவ்வொரு குடியிருப்பின் நிருவாகமும் உறுப்பினர்களால் 
உருவாக்கப்படும் பொதுச் சபையின் ( General Assembly ) 
நேரடிக் கண்காணிப்பில் உள்ளது. உறுப்பினர்கள் அனுமதிக் 
கப்படுவதும் , விலக்கப்படுவதும் பொதுச் சபையின் முடிவைப் 
பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றது . 


பொதுச் சபைக்கு உதவியாக ஒரு நிருவாகக் குழுவும் 
( Managing Committee ) அமைக்கப்பட்டுள்ளது . ஆறு அல்லது 
அதற்கு அதிகமான உறுப்பினர்களைக் கொண்ட இக்குழு 
பொதுச் சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது . 


பல 


இவை மட்டுமின்றி , 

பணைக் குழுக்களும் (Sub 
Committees ) அமைக்கப்பட்டுள்ளதால் நிருவாக இயந்திரம் 
பழுதுபடாமல் செவ்வனே செயல்பட முடிகின்றது . உறுப் 
பினர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை முறையாகப் பகிர்ந்தளிப் 
பவை இக்குழுக்களேயாகும் . துணை நிதிக்குழு ( Finance Sub 
Committee ) வீட்டு வசதித் துணைக்குழு போன்றவை உறுப்பினர் 
களின் பணிகளையும் , உழைப்பையும் சிதறி விடாமல் பாதுகாக் 
கின்றன . முறையாகப் பயிற்சி பெற்ற நிருவாகிகளே பொதுச் 
சபையால் நியமிக்கப்படுகின்றனர் . நிருவாகிகளின் திறமைமிக்க 
நிருவாகத்தால் , எண்ணங்கள் எளிதாக ஈடேறுகின்றன. 


இவ்வாறாக , இக்கூட்டுக் குடியிருப்புகள் ( Kibbutz ) சிறந்த 
முறையில் அமைக்கப்பட்டு , நிருவகிக்கப்படுவதால் உறுப்பினர்கள் 
யாவரும் நலமுடன் வாழ்கின்றனர். இராபர்ட் ஓவன் ( Robert 
Owen ) , லூயிஸ் ப்ளாங் ( Louis Blanc ) போன்ற சிறந்த கூட்டுற 
வாளர்கள் கண்ட கனவுகள் இக்கூட்டுக் குடியிருப்புகள் மூலம் 
பெருமளவில் நனவாகியுள்ளன என்றால் அது மிகையாகாது . 


வெற்றிக்கான காரணங்கள் 
பாலஸ்தீனத்தில் அமைந்த இக்கூட்டுக் குடியிருப்புகள் 
மாபெரும் வெற்றியைப் பெற்றுள்ளதை எவரும் மறுக்க முடியாது . 
இக்கூட்டுக் குடியிருப்பு செயல்படும் முறையை உலக மக்கள் 
பலரும் நேரில் கண்டு வியந்தபடியே உள்ளனர் . இனி இப்பெரு 
வெற்றிக்கான காரணங்களைக் காண்போம் . 


1. தொடக்கத்தில் இந்நாட்டில் நிலப்பிடி முறை ( Land 
Tenure System ) இல்லையாதலால் , குடியேறிய மக்கள் அனைவரும் 


மன 


அரேப்யாகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்ற 
இக்கலப்புக் கூட்டுக்க 

427 
இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 
யாதொரு இடர்ப்பாடுமின்றி விவசாயத் தொழிலை மேற்கொண் 
டனர் . மண்வளம் நிறைந்த புதிய நிலமாகை பால் எண்ணியவை 
எண்ணியவாங்கு நடைபெற்றன . 

2. இயற்கையிலேயே உறுதியும் , அறிவாற்றலும் 
நிறைந்த யூதமக்கள் கூட்டுறவு முறையில்தான் 

முறையில்தான் விளைச்சலை 
2. யர்த்த முடியும் என்பதைத் தொடக்கத்திலேயே அறிந்து 
கொண்டு உழைத்தமையால் வெற்றிக் கனி இவர்களது கைகளில் 
தானாகவே விழுந்தது . 

3. தொடக்கத்தில் பல இடர்ப்பாடுகள் தோன்றிய போது , 
யூதர்கள் பிரச்சினைகளைக் கண்டு துவண்டு விடாமல் மனவலிமை 
யுடன் பிரச்சினைகளுக்குத் தீர்வு கண்டனர் . முதலீடு செய்த 
பணத்தை விரயம் செய்துவிடாமல் , பொறுமையுடன் உழைத்த 
மையால் வெற்றி இவர்களை நாடி வந்தது . 

4. மத அடிப்படையிலும் ஒன்றுபட்ட யூதமக்கள் ஒற்றுமை 
யுடன் வாழ்வதற்குத் தடையேது ? எனவே , இவர்களது மதக் 
கோட்பாடுகளும் வெற்றிற்கான 

காரணங்களில் 

ஒன்றாக 
5. மேற்கூறியுள்ள காரணங்கள் மட்டுமின்றி , குடியேறிய 
நாட்டை எப்படியாவது பொருளாதார ரீதியில் உயர்த்த வேண்டு 
மென்று அவர்கள் கொண்டிருந்த ஆர்வம் , அவர்கள் கொண் 
டிருந்த தொழில் நுட்ப அறிவு , சிறந்த நிருவாகம் , தங்களை 
நியாய உணர்வு போன்றவையும் வெற்றிக்கனியை எளிதில் 
கொய்யக் காரணமாக அமைந்தன என்பதில் யாதோர் ஐயப்பாடு 
மில்லை . 
4. கலப்புக் கூட்டுக் குடியிருப்புகள் ( Moshav Shituz ) : 

கூட்டுக் குடியிருப்புகள் ( Kibbutz ), சிறு நில உரிமையாளர் 
கூட்டுறவுக் குடியிருப்புகள் ( Moshav Ovdim ) ஆகிய இரு குடி 
யிருப்புகளின் தொகுப்பு அல்லது சேர்க்கையே ( Combination ) 

. 
குறைவாக இருப்பினும் , இவ்வகைக் குடியிருப்புகள் வெகு வேக 
மாக முன்னேறி வருகின்றன . 


உள்ளது . 


ா 


இக்குடியிருப்பில் , உறுப்பினர்கள் தங்கள் நிலத்தை ஒன்றாகச் 
சேர்த்துக் கூட்டுறவு முறையில் விவசாயம் செய்கின்றனர் . நிலங் 


428 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கூட்டுறவு 


களுக்கிடையே உள்ள தடைகள் யாவும் நீக்கப்படுவதால் இயந் 
திரங்களைக் கொண்டு விவசாயம் செவ்வனே நடைபெறுகிறது . 
எனவே பொருளாதார , சமூகப் பணிகளில் உறுப்பினர்கள் 
கூட்டுறவு 

முறையில் செயல்படுகின்றனர் . உறுப்பினர்கள் 
தன்னலமின்றி உழைப்பதால் இக்குடியிருப்பு எளிதில் உயர முடி 
கின்றது . இத்தகைய பணிகளில் உறுப்பினர்கள் 
முறையில் ஒற்றுமையாக உழைத்தாலும் , அவர்களது தனி 
வாழ்க்கை தனித்தே நிற்கின்றது . இவர்கள் தங்கள் விருப்பப்படி 
வீடுகளை அமைத்துக் கொண்டு தங்கள் விருப்பம் போல உணவு , 

போன்றவற்றில் தன்னிச்சையாகத் தனித்தே வாழ் 
கின்றனர் . வாழ்க்கை உயரக் கூட்டுறவு முறையில் ஒன்றுகூடி 
உழைக்கின் றனர் . சலியா உழைப்பின் பலனாகப் பெறும் ஊதி 
யத்தைத் தங்கள் எண்ணப்படி செலவிட்டு நலமுடன் வாழ் 
கின்றனர். தங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒன்று 
கூடி உழைக்கும் மக்கள் , தங்கள் இனிய வாழ்க்கை வசதிகளைத் 
தனித் தனியாகத் துய்க்கின்றனர் . எனவே , ஏனைய குடியிருப்பு 
களிலிருந்து இக்கலப்புக் கூட்டுக் குடியிருப்பு வேறுபட்டு 
நிற்கின்றது . சிறந்த கொள்கைகளைக் கொண்டுள்ளதால் இக் 
குடியிருப்பு பலராலும் பாராட்டப்படுகின்றது , 


உடை 


இக்குடியிருப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களும் தங்களுக்குத் 
தேவையான நிலத்தை அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது 
தேசிய நிதி அமைப்பிடமிருந்தோ பெற்று , விவசாயத் தொழிலில் 
ஈடுபடுகின்றனர் . கூட்டு முயற்சியினால் ஏற்படும் நன்மைகளை 
உறுப்பினர்கள் யாவரும் பகிர்ந்து கொள்கின்றனர் . உறுப்பினர் 
களுக்கு வேற்றுமையின்றிச் சமமாக வருமானம் பிரித்தளிக்கப்படு 
வதால் கருத்து வேறுபாடுகள் எழுவதில்லை . உறுப்பினர்களுக்கு 
வீடுகள் முதலான எல்லா வசதிகளும் அவர்கள் விருப்பப்படி 
அளிக்கப்படுவதால் அவர்களது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக 
அமைந்துள்ளது . இக்குடியிருப்பின் நிருவாகம் ஏறக்குறைய 
ஏனைய குடியிருப்புகளின் நிருவாகத்தை ஒத்தே உள்ளது . இக் 
கலப்புக் குடியிருப்புகள் இஸ்ரேலின் கூட்டுறவுச் சட்டத்தின் கீழ் 
கூட்டுறவுச் சங்கங்களெனப் பதிவு செய்யப்படுகின்றன . குடும்பச் 
செலவுக்கென படி ( Allowance ) அளிக்கப்படுவதால் , உறுப் 
பினர்கள் தங்கள் விருப்பப்படி செலவு செய்து மகிழ்வுடன் 
வாழ்கின்றனர் . தற்போது , சுமார் 17 கலப்புக் குடியிருப்புகள் 
இந்நாட்டில் பணியாற்றி வருகின்றன . இவ்வகைக் குடியிருப்புச் 
சங்கங்கள் மக்களிடையே நல்ல ஆதரவைத் தற்போது பெற்று 
வருவதால் , இவைகளின் 

எண்ணிக்கை ஆண்டு தோறும் 
உயர்ந்து வருகின்றது . இக்கலப்புக் குகுயிருப்புகள் ஏறக்குறைய 


429 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


சோவியத்து நாட்டைச் சேர்ந்த கோல்கோசு ( Kolkhozes ) 
என்ற அமைப்பை ஒத்துள்ளன . 


இக்கலப்புக் குடியிருப்புகளும் இஸ்ரேலின் பெருமையை 
உயர்த்தியே உள்ளன . இக்குடியிருப்பில் வாழும் உறுப்பினர்கள் 
நலமுடன் வாழ்வதால் , உலக நாடுகள் யாவும் இஸ்ரேலைக் 
கூர்மையாகவும் , நுட்பமாகவும் கவனித்து அதன் மூலம் நன்மை 
பெறப் பெரிதும் விரும்புகின்றன . இக்குடியிருப்புகள் அரசாங்க 
உதவிகளையும் அவ்வப்போது பெறுவதால் எளிதாக இயங்க 
முடிகின்றது . 


துவரை , இஸ்ரேலில் அமைந்துள்ள குடியிருப்பு வகை 
களைப்பற்றி ஆராய்ந்தோம் . இனி , தற்போதைய கூட்டுறவு 
இயக்க வளர்ச்சி பற்றிக் காண்போம் . 


1968 - ஆம் ஆண்டு தொடக்கத்தில் , 1953 கூட்டுறவுச் 
சங்கங்கள் தொண்டாற்றி வந்தன . 

வந்தன . அவற்றுள் விவசாயக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் 1009 ஆகும் . எண்ணிக்கையில் கணிச 
மாக உயர்ந்து வருவது விவசாயக் கூட்டுறவுச் சங்கங்களே 
யாகும் ( Agricultural Co - operatives) . அதே ஆண்டில் , மனை 
வழங்கும் கூட்டுறவுச் சங்கங்களின் ( Housing Societies ) 
எண்ணிக்கை 328 எனவும் , போக்குவரத்துச் சங்கங்கள் 
( Transport Societies ) 237 எனவும் கணக்கிடப்பட்டுள்ளன . 
காப்பீட்டுக் கழகங்கள் ( Provident Fund Societies ) , நுகர்வோர் 
கூட்டுறவுச் சங்கங்கள் முறையே 191,51 ஆகும் . இந்நாட்டின் 
பொருளாதார உயர்விற்கு இக்கூட்டுறவுச் சங்கங்களே காரண 
மாகும் . நாட்டுப் பொருளாதாரத்தில் 28 சதவிகிதம் கூட்டுறவுச் 
செயல்களால் ( Co - operative Activities) நிறைவேற்றப்படு 

விவசாயத்துறையில் , 75 சதவிகித உற்பத்தி 
கூட்டுறவுச் சங்கங்களைப் 

பொறுத்தே அமைந்துள்ளது . 
விற்பனைக் கூட்டுறவுச் சங்கங்களும் இந்நாட்டில் மிகக் குறைவாக 
உள்ளன . வேளாண்மைத் துறையில் சேவை புரிந்து வரும் 
இதர கூட்டுறவுச் சங்கங்களாவன : 


கின்றது . 


( 1 ) நீர்ப்பாசனக் கூட்டுறவுச் சங்கங்கள் ( Irrigation 
Societies ) தற்போது இச்சங்கங்களின் எண்ணிக்கை 129 ஆகும் . 
( 2 ) பொது வேளாண்மைக் கூட்டுறவுச் சங்கங்கள்....136 

( General Agricultural Societies ) 
( 3 ) பரஸ்பர விவசாயக் காப்புறுதிச் சங்கங்கள் -- 6 

( Mutual Agricultural Insurance Societies ) 


430 

அயல் நாடுகளில் கூட்டுறவு 
( 4 ) விவசாய விற்பனை யேற்பாட்டுச் சங்கங்கள் ... 26 

( Agricultural Marketing Societies ) 


இத்தகைய கூட்டுறவுச் சங்கங்கள் ஆற்றிவரும் சிறந்த பணி 
களால்தான் இஸ்ரேல் இன்று நலமுடன் திகழ்கின்றது . 

இஸ்ரேலின் கூட்டுக் குடியிருப்பிற்கும் ( Kibbutz ) சோவியத்து 
நாட்டின் கூட்டுப்பண்ணைக்கும் ( Collective Farms or Kolkhozes ) 
உள்ள வேறுபாடுகளைக் காணாவிடில் , இந்நாட்டுக் கூட்டுறவு 
இயக்க வரலாறு நிறைவு பெறாதாகையால் இனி அவ்வேறுபாடு 
களைக் காண்போம் , 


1. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் குடியேறிய யூத 
மக்களுக்கு இருப்பிடம் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டதே 
இஸ்ரேலின் கூட்டுக் குடியிருப்புகளாகும் ( Kibbutz ) . ஆனால் 
விவசாயத் துறையில் இயந்திர சாதனங்களைப் பயன்படுத்துவதற் 
காகவும் , 

விவசாய உற்பத்தியை உயர்த்துவதற்காகவும் 
உருவாக்கப்பட்டதே சோவியத் நாட்டின் கூட்டுப்பண்ணையாகும் 
( Kolkhozes ). இந்நாட்டு விவசாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்ட 
தற்கு இக்கூட்டுப் பண்ணைகளே காரணமாகும் . 


2. இஸ்ரேலின் கூட்டுக் குடியிருப்பில் , 

கூட்டுக் குடியிருப்பில் , உறுப்பினர்கள் 
தங்களுக்குத் தேவையான நிலத்தை 49 வருடங்களுக்குக் குத்தகை 
முறையில் பெற்று விவசாயம் செய்கின்றனர் . ஆனால் , சோவியத்து 
நாட்டில் நிலப்பிடி முறை ( Tenure ) உள்ளதால் உறுப்பினர்கள் 
நிலத்தைச் சொந்தமாகப் பெறுதல் இயலாது . நில உரிமை 
முழுவதும் அரசின் கைகளில் உள்ளது . 

3. இஸ்ரேலின் கூட்டுக் குடியிருப்பில் வயது வந்த யூதர்கள் 
மட்டுமே உறுப்பினர்களாக முடியும் , 

முடியும் , ஆனால் சோவியத்து 
நாட்டில் வயதுவந்த எவரும் கூட்டுப்பண்ணையில் உறுப்பினராகச் 
சேர்ந்து பணியாற்ற முடியும் . 

4. இஸ்ரேலின் கூட்டுக் குடியிருப்பில் வெளியார் தலையீடு 
ஏதுமின்றிக் காரியங்கள் நடைபெறுகின்றன . இக்குடியிருப்பு 
சுதந்திரமாக இயங்கும் ஓர் அமைப்பாகும் . ஆனால் , சோவியத்து 
நாட்டின் கூட்டுப்பண்ணை கள் அரசாங்கத்தின் நேரடிப் பார் 
வையில் இயங்கி வருவதால் இங்குக் கட்டுப்பாடுகளும் , விதிமுறை 
களும் அதிகமாக உள்ளன . இதன் பயனாக நிருவாகத்தில் 
தவறுகள் எளிதில் ஏற்படுவதில்லை - 


-- 


431 


இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் 


5. இஸ்ரேலின் கூட்டுக் குடியிருப்பில் உறுப்பினர்களுக்கு 
ஊதியம் வழங்கப்படுவதில்லை . அவர்களது எல்லாத் தேவை 
களும் குடியிருப்புச் சங்கத்தினால் நிறைவேற்றப்படுகின்றன. 
ஆனால் சோவியத்து நாட்டில் உறுப்பினர்கள் யாவரும் தாங்கள் 
உழைத்த நாட்களின் அடிப்படையில் ஊதியம் பெறுகின்றனர் , 


6. இஸ்ரேலின் கூட்டுக் குடியிருப்பில் , சோவியத்து நாட்டில் 
இருப்பதைப் போலக் கடினமான கட்டுப்பாடுகளும் , விதிமுறை 
களும் இல்லை . 


7. இஸ்ரேலின் இக்குடியிருப்பு தானாகவே தேவைகளை 
முன்னிட்டு உருவான ஒரு சமுதாய அமைப்பாகும் ஆனால் 
சோவியத்து நாட்டின் கூட்டு பண்ணைகள் அரசாங்கத்தின் 
தீவிரத் திட்டங்களினால் உருவாக்கப்பட்டவையாகும் . 


எனவே , சோவியத்து நாட்டின் கூட்டுப் பண்ணைகள் பல 
வகையிலும் இஸ்ரேலின் கூட்டுக் குடியிருப்புகளிலிருந்து வேறு 
பட்டு நிற்கின்றன . 


மிகச் சிறிய நாடாக இஸ்ரேல் விளங்கினாலும் , அளவில் 
பெரிய பல நாடுகளுக்கு வழிகாட்டியாக இன்று திகழ்கின்றது . 
சிதறிக்கிடந்த யூதர்களுக்குப் புகலிடம் அளித்து அவர்களைச் 
சிறப்புற வாழவைத்த பெருமை இந்நாட்டிற்கு உண்டு. அதை 
மறவாத மக்கள் பலவகையிலும் இஸ்ரேலை உலக 

அரங்கில் 
உயர்த்தியே வருகின்றனர் . விவசாயம் மிகப் பழைய தொழி 
லானாலும் இந்நாட்டில் குடியேறிய யூதமக்களால் புதிதாகத் 
தொடங்கப்பட்டதால் மண்ணும் பொன்னாக மாறத்தொடங்கியது . 
எழுதாத கரும் பலகையில் எழுதுவது எளிதான செயல்தானே! 
எழுதத் தெரிந்த மக்கள் கூட்டுறவு என்னும் எழுது கோலைக் 
கொண்டு சிறப்பாக எழுதி விட்டார்கள் ! 


கலைச் சொற்கள் 
( ஆங்கிலம் - தமிழ் ] 


A 


- 


-- 


Administration 
Agent 
Agency 
Agricultural Co - op 

Associations 


பொது நிருவாகம் 
முகவர் 
பதிலி , பதிலாண்னம, முகமை 


- 


விவசாயக் கூட்டுறவுக் 
கழகங்கள் 


Agricultural Economic Researeh 

Institute 


விவசாயப் பொருளாதார 
ஆராய்ச்சி மன்றம் 


Agricultural Producers 

Co - operatives 


Agricultural Finance Federation 
Agricultural Marketing Socs . 


- 


விவசாய உற்பத்தியாளர் 

கூட்டுறவுச் சங்கங்கள் 
விவசாய நிதிக் கூட்டமைப்பு 
விவசாய விற்பனையேற்பாட்டுச் 

சங்கங்கள் 
கூட்டுறவு விவசாய அமைப்புச் 
சங்கம் 


Agricultural Organisation Soc . 


Allowance 
Area of Operations 


-- 


| 


- 


Arithmetic Ratio 
Articles 
Assets 
Auction 
Audit 
Arbitrator 


செயற்பாட்டுப் பகுதி , செயல் 

படும் எல்லை 
எண்வளர்ச்சி விகிதம் 
நடைமுறை விதிகள் 
சொத்துக்கள் 
ஏலம் 
தணிக்கை 
இசைவுத் தீர்ப்பாளர் 


| 


| 


B 


| 


Bad Debts 
Basic Fund 
Board of Directors 


வராக் கடன் 
அடிப்படை நிதி 
இயக்குநர் அவை 


433 


கலைச் சொற்கள் 


Board 
Board of Management 
Bonus 
Book Value 
Borrowed Capital 
Broker 
Bill - of - Exchange 


||||||| 


வாரியம் 
நிருவாக அவை 
மேலூதியம் 
கணக்கேட்டு மதிப்பு 
கடன் பெற்ற முதல் 


தரகர் 


- 


மாற்றுச்சீட்டு 


- 


- 


|| 


1| 


-- 


Cash Sales 

ரொக்க விற்பனை 
Capital Investments 

மூலதன் முதலீடுகள் 
Central Co - op . Bank 

மத்தியக் கூட்டுறவு வங்கி 
Central Marketing Soc . 

மத்திய விற்பனையேற்பாட்டுச் 

சங்கம் 
Central Organisation 

மத்திய அமைப்பு 
Chief Executive Officer 

தலைமைச் செயற்குழு 

அலுவலர் 
Chief Registrar 

தலைமைப் பதிவாளர் 
Collective Farming 

கூட்டுப்பண்ணை விவசாயம் 
Commercial Banks 

- வணிக வங்கிகள் 
Commission Contract Basis கழிவு ஒப்பந்த அடிப்படை 
Compensation 

நிறையீடு 
Consumers Co - op . Refineries நுகர்வோர் கூட்டுறவுச் சுத்தி 

கரிப்புச் சாலைகள் 
Consumers Co - op . Retail Socs . - நுகர்வோர் கூட்டுறவுச் 

சில்லறை விற்பனைக் 

கழகங்கள் 
Consumption 

நுகர்வு | 
Consumers Stores 

நுகர்வோர் பண்டகசாலைகள் 
Confiscation 

பறிமுதல் 
Contracts 

ஒப்பந்தங்கள் 
Consignment 

அனுப்பீடு 
Coöoperative Credit Unions கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 
Co -operative Development 
Foundation Fund 

கூட்டுறவு நிதி வளர்ச்சி 

நிறுவனம் 
Co -operative Permanent 
Building Soc. 

கூட்டுறவு நிரந்தரக் கட்டிடச் 

சங்கம் 
28 


434 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


Co - operative Printing Soc . 


Co - operative Production 

Federation 
Co - operative Banking 
- Co - operative Credit Movement 
Co -operative Character 
Co -operative Dairy 
Co -operative Meat Marketing 

Soc . 


கூட்டுறவு அச்சுத் தொழில் 

சங்கம் 
கூட்டுறவு உற்பத்திக் 

கூட்டிணைப்பு 
கூட்டுறவு வங்கியியல் 
கூட்டுறவுக் கடன் இயக்கம் 
கூட்டுறவுத் தன்மை 
கூட்டுறவுப் பால் பண்ணை 


-- 


Corporation 
Credit 
Credit Worthiness 
Council 
Creamery Societies 


கூட்டுறவு இறைச்சி விற்பனை 
யேற்பாட்டுச் சங்கம் 
கூட்டுரு 
பற்றுவழி , நாணயம் , கடன் 
நாணயத் தகுதி 
மன்றம் , ஆலோசனை சபை 
பால் - வெண்ணெய் . 

பாலேட்டுக் கூட்டுறவுச் 
- சங்கங்கள் 
நடப்புக் கணக்கு 
தரகு முகவர் 
கூட்டுறவுச் சட்டங்கள் 
பங்கமைப்புச் சட்டம் , 

கம்பெனிச் சட்டம் 
மூலதனம் 
கூட்டிணைப்பு 


| 


Current Account 
Commission Agent 
Co -operative Acts 
Companies Act 


Capital 
Consortium 


Debenture 
Decree 
Department 
Departmental Store 
Deposit 


D 
கடனீட்டுப் பத்திரம் 
தீர்ப்பாணை 
பிரிவு , இலாகா 
பல பிரிவுப் பண்டகசாலை 
வைப்புத் தொகை , தொகை 

வைப்பு 
வைப்புக்கணக்கு 
கேட்பு , தேவை 
மாற்றுச்சீட்டு தள்ளுபடி 
செய்வது 
மாவட்டக் குழுக்கள் 


Deposit Account 
Demand 
Discounting Bill of Exchange 


--- 


District Committees 


கலைச் சொற்கள் 


435 


-- 


. 


District Consumers 

Co - operative Union 
District Organisations 
Division of Labour 
Dividend 


-- 


மாவட்ட நுகர்வோர் 

கூட்டுறவுச் சங்கம் 
மாவட்ட அமைப்புகள் 
வேலைப் பகுப்பு 
இலாப ஈவுத் தொகை, பங்கு 

ஆதாயம் 
விவசாயக் குடியேற்ற இலாகா 


- 


Department of Agricultural 

Settlement 
Doctrine of Circumstances 
Definition 


|| 


சூழ்நிலைகளின் சித்தாந்தம் 
இலக்கணம் 


Egg Drying Factory 


முட்டை உலர்த்தும் தொழிற் 
சாலை 
தேவை நெகிழ்ச்சி 
ஏற்றுமதிக் குழு 


Elasticity of Demand 
Export Council 


--- 


Fertilisers 
Field Brigade - 


உரங்கள் 
நிலத் தொழிலாளர் படை 


General Assembly 
General Body 
General In : urance Soc.. 
General Union 
Geometric Ratio 
Grain Growers Association 
Grant 
Guarantee 
Guaranteed Amount 


|| 


GG 
பொதுச்சபை 
பொது மன்றம் 
பொதுக் காப்புறுதிச் சங்கம் 
பொது இணைப்புச் சங்கம் 
இரட்டிப்பு விகிதம் 
தானியப் பயிரிடுவோர் சங்கம் 
மானியம் 
பொறுப்புறுதி 
உத்தரவாதத் தொகை 


H 


Handicrafts Artels 


Heavy Industries 
Hedging 
Hedging Contract 


கைத்தொழில் கூட்டுறவு 

அமைப்புகள் 
கனரகத் தொழில்கள் 
நட்டத் தடைப் பேரம் 
நட்டத் தடைப் பேர ஓப்பந்தம் 


436 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


தோட்டக்கலை 


Horticulture 
Hours of Work 


வேலைக் கால அளவு 


| 


கண 


Individual Farming 
Industrial Co operatives 
Industrial Co -operative Law 
Industrial Revolution 
Insecticides 
Insurance 
Insurance Company 
International Co -op. Alliance 


தனியார் விவசாயம் 
தொழிற் கூட்டுறவுச்சங்கங்கள் 
தொழிற் கூட்டுறவுச் சட்டம் 
தொழிற் புரட்சி 
பூச்சிக் கொல்லி மருந்துகள் 
காப்பீடு , காப்புறுதி 
காப்புறுதிப் பங்கமைப்பு 
சர்வதேசக் கூட்டுறவு 

ஒன்றிப்பு 
இணைப்பு , ஒருமைப்பாடு 
நீர்ப்பாசனச் சங்கங்கள் 
நொடிப்பு நிலை 


- 


Integration 
Irrigation Socs . 
Insolvency 


J 


Joint Purchase 
Joint -Stock Company 


கூட்டுக் கொள்முதல் 
பங்கமைப்பு , கம்பெனி 


L 


| 


-- 


Labour Notes 
Labour Colony 
Land Development 
Large -scale Industries 
Land Mortgage Banks 
(Land Development Banks) 
Land Tenure System 
Law of Diminishing Returns 
League of Nations 
Liabilities 
Limited Liability 
Livestock Pools 


- 


உழைப்புக் குறிப்புச் சீட்டு 
தொழிலாளர் குடியிருப்பு 
நில வளர்ச்சி 
பேரளவுத் தொழில்கள் 
நில அடைமான வங்கிகள் 
( நில வள வங்கிகள் ) 
நிலப் பிடிமுறை 
குறைந்து செல் விளைவு வதி 
சர்வதேச சங்கம் 
பொறுப்புகள் 
வரை நிலைப் பொறுப்பு 
கால் நடைத் தொழில் 

திரட்டுகள் 
கூட்டுறவுக் கால் நடைச் 

சங்கம் 
கொடுகடன் , கடன் 
கடன்- சேமிப்புச் சங்கம் 


| 


| 
| 


Livestock Co- operatives 


Loan 
Loan and Sayings Sq 


கலைச் சொற்கள் 


437 


Local Societies 
Local Savings Bank 
Loans Outstanding 
Long- term Loan 


|||| 


உள்ளூர்ச் சங்கம் 
உள்ளூர்ச் சேமிப்பு வங்கி 
செலுத்த வேண்டிய கடன் 
நீண்ட காலக்கடன் . 


M 

உழும் இயந்திர நிலையங்கள் 
நிருவாகர் , மேலாளர் 
நிருவாகம் , செயலாட்சி 
நிருவாகச் செயலாளர் 
நிருவாகக் குழு 
விற்பனையேற்பாடு 


எரு 


Machine Tractor Stations 
Manager 
Management 
Managing Secretary 
Managing Committee 
Marketing 
Manure 
Miners Society 
Middlemen 
Milk Pools 
Money -lenders 
Monopoly 
Multi - purpose Co - operative 

Soc .. 


|||||| 


சுரங்கத் தொழிலாளர் சங்கம் 
இடை நிலையர்கள் 
பால் தொழில் திரட்டு 
வட்டித் தொழிலர் 
விற்பனை முற்றுரிமை 


- 


பல நோக்குக் கூட்டுறவுச் 
சங்கம் 


Mutual Agricultural Insurance 
Soc . 

. 


- 


பரஸ்பர விவசாயக் 

காப்புறுதிச் சங்கம் 
பரஸ்பர உதவிக்குழுமங்கள் . 


Mutual Aid Teams 


N 

- 


- 


National Congress 
Notional Grange 
National Income 
National Marketing Asso 

ciation 
National Purchase Co - op .. 

Federation 
National Union of Agricultural 

Co - operatives 
National Wholesale 

Co - operative Agency 
Net Profit 
New Economic Policy 


தேசியப் பேராண்மைக் கழகம் 
தேசிய விவசாயப் பண்ணை 
நாட்டு வருமானம் 
தேசிய விற்பனையேற்பாட்டுக் 

கழகம் 
தேசியக் கொள்முதல் கூட்டுற 

வுக் கூட்டிணைப்பு 
தேசிய விவசாயச் சங்கங்களின் 

இணைப்புச் சங்கம் 
தேசிய மொத்த விற்பனைக் 

கூட்டுறவுப் பதிலான்மை 
நிகர இலாபம் 
புதிய பொருளாதாரக் 

கைக்கோள் 
வணிகத் தொடர்பற்ற 


||| 


Non - Trade Property 


| 


சொத்து 


438 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


கவ 


Obiects 
Open Membership 
Outstanding Debt 


நோக்கங்கள் 
எவரும் உறுப்பினராகும் நிலை 
செலுத்த வேண்டிய கடன் 
தொகை 


- 


Panel 
Part- time Secretary 
Partner 
Pass Book 
Premium 
Primary Co -operative Societies 


|1| 


Price Policy 
Principle of Equity 
Privilege 
Progress Sheet 
Processing Factories 


P 
பெயர்ப் பட்டியல் 
குறை நேரத்திற்குரிய செயலர் 
கூட்டாளி 
செல்லுப் புத்தகம் 
கட்டணத்தொகை , முனைமம் 
தொடக்கக் கூட்டுறவுச் 

சங்கங்கள் 
விலைக் கைக்கோள் 
தகைமை முறை 
சிறப்புரிமை 
வளர்ச்சிக்குறிப்பு 
பதப்படுத்தும் தொழிற் 

சாலைகள் 
உற்பத்தியாளர் குழுமம் 
கொள்முதல் கூட்டுறவுச் 

சங்கங்கள் 
பொதுச்சபை 
ஓட்டுப்பலகைத் தொழிற்சாலை 
இலாபப் பங்கீடு அடிப்படை 


Producers Team 
Purchasing Co - operative 


Public Body 
Plywood Plant 
Profit-sharing Basis 


R 


Rate of Interest 
Raw Materials 
Regional Marketing 

Associations 


வட்டி விகிதம் 
மூலப் பொருட்கள் 


பிரதேசு விற்பனையேற்பாட்டுக் 

கழகங்கள் 
பிரதேசப் பண்டகங்கள் 
சுத்திகரிப்புச் சாலைகள் 


Regional Warehouse 
Refineries 
Regional Consumers Co -op, 

Union 


| 


|| 


Reserves 
Right 
Remedies 


பிரதேச நுகர்வோர் கூட்டுற 

வுச் சங்கம் 
காப்பிருப்புகள் 
உரிமை 
பரிகாரங்கள் 


கலைச் சொற்கள் 


49 


Remedial Measures 
Retail Trade 
Reserve Fund 
Revolving Credit System 
Rural Societies 


| 
| 
| 
| 


தீர்வழி நடவடிக்கைகள் 
சில்லறை வணிகம் 
காப்பு நிதி 
சுழற்கடன் வசதி 
கிராமச் சங்கங்கள் 


- 


Scarcity 
Section 
Seri -Culture 
Secured Loan 
Serviee Co -operatives 


- 


Service Stations 
Sellers Market 
Seizure 
Security 
Share Capital 
Short - term Loan 
Socialist Farm 
Specialisation 
Stock -breeding 
Stock 
Supply of Credit 
Super Market 
Subscription 
Surety 
Supply Socs. 
Subscribed Shares 


கிடைப்பருமை 
பிரிவு 
பட்டுப் பூச்சி வளர்த்தல் 
ஈடுடைக்கடன் 
கூட்டுறவுச் சேவைச் 

சங்கங்கள் 
சேவை நிலையங்கள் 
விற்போர் சந்தை 
கைப்பற்றுகை 
பிணையம் 
பங்கு மூலதனம் 
குறுகிய காலக் கடன் 
சமதர்ம விவசாயப் பண்ணை 
தனித்துறைப் பயிற்சி 
கால் நடை வளர்ப்பு 
பங்குத் தொகுப்பு 
கடன் அளிப்பு 
சிறப்பு அங்காடி , பேரங்காடி 
சந்தாத் தொகை 
பிணையாளர் 
அளிப்புச் சங்கங்கள் 
ஒப்பிய பங்குகள் 


||| 


Tariff 
Tenants National Union 


|| 


Temporary Associations 
Total output 
Trade Combination 
Trading Activities 
Tender 


காப்பு வரி 
தேசியக் குடியிருப்போர் 
சங்கங்கள் 
தற்காலிகக் கழகங்கள் 
மொத்த உற்பத்தி 
வணிகச் சேர்க்கை 
வாணிகச் செயல்கள் 
அளிப்பு முனைவு 


- 


440 


- அயல் நாடுகளில் கூட்டுறவு 


ப 


United Co -operatives 


ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டுற 

வுக் கழகங்கள் 
நகர்ப்புறச் சங்கங்கள் 


-- 


Urban Societies 


Village Industries 
Vote 


V 
கிராமத் தொழில்கள் 
வாக்கு 


|| 


W 


Warehouse 
Wheat Pool 
Wholesale Socs . 
Wool Co - operatives 
Working Capital 


பண்டகம் 
கோதுமைத் தொழில் திரட்டு 
மொத்த விற்பனைச் சங்கங்கள் 
கம்பளிக் கூட்டுறவுக் கழகங்கள் 
நடைமுறை முதல் 


BIBLIOGRAPHY 


Bhatnagar, K. P. 


Bhatnagar, N. L. 


Blanc , G. T. 


Bedi 


Calvert, H. 


1 


Cole, G. D. H. 
Darling , M. L. 


1 


Digby, M. 


Co - operation at Home and 

Abroad 
Co -operation at Home and 

Abroad 
Co -operative Movement in 

Russia 
History, Theory and Practice of 

Co -operation 
Law and Principles of 

Co- operation 
A Century of Co - operation 
Some aspects of Co - operation 

in Germany , Italy and Ireland 
i . Agricultural Co -operation in 

Great Britain . 
ii . The World Co -operative 

Movement 
Danish Co - operation in 

Agriculture 
Co - operation at Home and 

Abroad ( Vols . I and II ) 
The Co - operative Way 
Co -operation in Great Britain 

and Ireland 
History of Co -operation 
Theory and Practice of 

Co -operation in India and 

Abroad ( Vols . I , II and III ) 
Co - operation in China and Japan 


Faber, H. 


Fay, C.R. 


1 


Guha , S. 
Hall , H. and Watkins 


- 


1 


Holyoake 
Kulkarni, K. R. 


Mahesh Chand 
Mamoria , C. B. and 

Saksena , R.D. 
Mathur , M. P. 


mantenere 


Co -operation in Foreign Lands 
Co -operative Movement in India 

and Abroad 


- 


442 


அயல் நாடுகளில் கூட்டுறவு 


Plunkett , H. 


Rajagopalan , S. 


Agricultural Co -operation in 

Ireland 
Co -operation in Foreign 

Countries 
Industrial Co -operation 
People s Banks 


Webb 
Wolf , H. V. 


Journals 
Indian Co - operative Review . 
Journal of All - India Co-operative Union . 
Rural India . 
U.S.I.S. Publications, British Council Publications, etc. 


